சுவாமி விவேகானந்தரின்‌ 
ஞான தீபம்‌ 


சுவாமிகள்‌ பேசியும்‌ எழுதியும்‌ 
அருளியவற்றின்‌ 
தமிழாக்கம்‌ 


சுவாமி விவேகானந்தரின்‌ 


ஞான தீபம்‌ 


சுவாமிகளின்‌ நூறாண்டு விழாப்‌ பதிப்பு 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌ 2௨ சென்னோ-4 


சென்னையில்‌ மயிலாப்பூர்‌ ஸ்ரீ ராம கிருஷ்ண 
மடத்துத்‌ தலைவரால்‌ வெளியிடப்பட்டது. 


ஃ 


1847-ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டப்‌ பிரிவு X--ன்படி 
உரிமை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 


உரிமை யதிப்பானர்‌ க்கே 
L-XXKXIIT6-63 


ஆர்தீ பிரிண்டர்ஸ்‌, 128, ராயப்பேட்டை ஹைரோட்‌ 
சென்னை- 4. 


முன்னுரை 


மெஞ்ஞானம்‌ மெலிந்து அஞ்ஞானம்‌ மேலோங்கி நிற்கும்‌ 
போது ஆண்‌ டவன்‌ அவதரிப்பார்‌. அஞ்ஞானம்‌ மறையும்‌ ; 
மேலோங்கும்‌. இதுவே கீதை நமக்கு 


மெஞ்ஞானம்‌ 
இந்த உண்மையை உலகுக்கு 


போதிக்கும்‌ உண்மை. 
உணர்த்தும்‌ வாய்ப்பு சென்‌ ற நூற்றாண்டுக்குக்‌ கிட்டியது. 

பாரத மக்கள்‌ தங்கள்‌ கடமையை மறந்தார்கள்‌ 5 
தங்கள்‌ பெருமையை மநத்தார்கள்‌ ; முன்னோர்‌ கண்ட 
உண்மைகளை மறந்தார்கள்‌. 

இத்தகைய சூழ்நிலையிலே தர, நாராயணர்‌ தோன்றி 
னர்‌. ஸ்ரீராமகிருஷ்ண ரும்‌, ஸ்ரீவிவேகானந்தரும்‌ தோன்றி 
னர்‌. ஸ்ரீரராமனாகவும்‌, ஸ்ரீகிருஷ்ணனாகவும்‌ அவதரித்த 
எம்பெருமானே ஸ்ரீராமகிஷ்ண ராகத்‌ திரு அவதாரம்‌ செய்‌ 
நார்‌.  அனுமனாகவும்‌, பார்த்தனாகவும்‌ தோன்றியவ ரே 
மீண்டும்‌ நரேந்திரராகத்‌ தோன்றினார்‌; சுவாமி விவே 
கானந்தரானோ. 

ஸ்ரீராமகிருஷ்ண அருட்சோதியில்‌ மூழ்கிக்‌ கனல்‌ வீசிய 
ப்ரீவிவேகானந்த சுவாமி அவர்கள்‌ ட 2 ர்‌ 
ப ்‌ ர ந சூல்‌ கொண்ட கார 
மகம்‌ என எழுந்தா ; உலகாயதத்தின்‌ பீடமாகிய அமெ 
ரிக்க நாடு சென்றார்‌. இடி இடித்தது. மின்னல்‌ மின்னி 
யது. மழை! மழை! ஆன்மிக மழை! அமெரிக்க நாட்‌ 
டிலே பெருக்கெடுத்தோடியது. அந்த வெள்ளத்திலே 
மிதந்தார்கள்‌ அமெரிக்க மக்கள்‌ ; மகிழ்ந்தார்கள்‌. ஆன்‌ 
மிகம்‌ வென்றது. உலகாயதம்‌ பணிந்தது. பாரத தர்மம்‌ 
தழைத்‌ தோங்கியது. | 


மனிதகுலம்‌ உய்யும்‌ பொருட்டுச்‌ ௬வாமிகள்‌ அருளிய 
சொல்மாரியும்‌ பிறவும்‌ எழுத்துருவில்‌ சேமிக்கப்‌ பட்டன. 


vi 


அவை தமிழ்‌ மக்களுக்குப்‌ பயன்படுவான்‌ வேண்டிப்‌ பத்துக்‌ 
தொகுதிகளாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அவற்றுள்‌ 
ஏழாவது தொகுதி இது. 


இவற்றுள்‌ ன மன ஒருமைப்பாடு? எனும்‌ பகுதியையும்‌, 
பக்கம்‌ 102 முதல்‌ 220 முடிய உள்ள பகுதிகளையும்‌, “கேத்ரி 
மன்னர்‌ பாரட்டுக்குப்‌.பதில்‌ 2 எனும்‌ பகுதியையும்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்த்தவர்‌ * தமிழ்‌ நாடு? பத்திரிகையின்‌ ஆசிரியர்‌ 
குழாத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீ. எஸ்‌. ராமசுவாமி யாவார்‌. பக்கம்‌ 
221 முதல்‌ 254 முடிய உள்ள பகுதிகளை மொழி பெயர்த்தவர்‌ 
ஸ்ரீ சக்திதாசன்‌ ௪ப்பிரமணியம்‌ ஆவார்‌. பக்கம்‌ 255 முதல்‌ 
874 முடிய உள்ள பகுதிகளைத்‌ தமிழாக்கியவர்‌ ஸ்ரீ. எஸ்‌. 
ராஜு செட்டியார்‌ பி.ஏ. பி.எல்‌. ஆவார்‌. “வினாவும்‌ விடை 
யும்‌? என்ற பகுதி காப்டன்‌ ஸ்ரீ, என்‌. சேஷாத்ரிநாதன்‌ 
எம்‌. பி. பி. எஸ்‌. இ. டி. எம்‌. அவர்கள்‌ மொழி பெயர்த்தது, 
“ தியானம்‌? “மாலைச்‌ சொற்பொழிவு? ஆகிய இரு பகுதிகளை 
யும்‌ மொழி பெயர்த்தவர்‌ ஓர்‌ அன்பர்‌. £ கருமயோகம்‌ ? 
எனும்‌ பகுதி; ஓய்வு பெற்ற டி. பி, ஐ. ஸ்ரீ. வேங்கடராம 
ஜயர்‌ அவர்களால்‌ மொழி பெயர்க்கப்பட்ட து. * என்‌ வீர 
மைந்தர்க்கு ? , “கல்கத்தா மக்களின்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 
ஆகிய இரு பகுதிகளையும்‌ தமிழாக்கியவர்‌ ஸ்ரீ. ஆர்‌. நடராஜன்‌ 
எம்‌. ஏ. எம்‌. லிட்‌ ஆவார்‌. “அன்னை காளி? எனும்‌ தலைப்‌ 


புள்ள கவியும்‌ இவரால்‌ தமிழாக்கப்பட்ட து. “கண்ணனுக்கு? . 


“ சிவபெருமான்‌ திரு நடனம்‌? ஆகிய இரு கீர்த்தனைகளும்‌ 
ஸ்ரீ. பெரியசாமி தூரன்‌ அவர்கள்‌ மொழி பெயர்த்து 
உதவியவை. ஏனைய கவிதைகள்‌ யாவும்‌ கவிராஜ பண்டி 
தர்‌ ஸ்ரீ. ந. கனகராஜ ஐயர்‌ எம்‌. ஏ. அவர்கள்‌ மொழி 
பெயர்த்தவை. 


கையெழுத்துப்‌ பிரதிகளை யெல்லாம்‌ ஆங்கில மூலத்‌ 
துடன்‌ ஒப்பு நோக்கித்‌ திருத்திச்‌ செப்பனிட்டவர்‌ ஸ்ரீ. சக்தி 
தாசன்‌. சுப்பிர மணியம்‌. இவர்க்குத்‌ துணை நின்றவர்‌ 
ஸ்ரீ. ஆர்‌. நடராஜன்‌ எம்‌. ஏ. எம்‌. லிட்‌. இவர்‌ யாவர்க்கும்‌ 
எமது நன்‌ றி. 
பதிப்பாளர்‌ 


சிய 


| 


பொருளடக்கம்‌ 


சொற்பொழிவுகள்‌ 
1. தியானம்‌ 
2. மன ஒருமைப்பாடு 
8, கருமயோகம்‌ 
4. தெய்விக அன்பு 


வகுப்புப்‌ பாடங்கள்‌ சொற்பொழிவுகள்‌ பற்றிய குறிப்பு 


1. சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 


2, சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 


9. இராஜயோக பாடங்கள்‌ 


4. பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 


5. அன்னை வழிபாடு 
6. நாரதர்‌ பக்தி சூத்திரங்கள்‌ 
7. கலை 

சோற்பொழிவுக்‌ குறிப்புகள்‌ 
1. மதத்தில்‌ கூலிப்பட்டாளம்‌ 
2. மனிதனின்‌ விதி 
8. மீண்டும்‌ பிறத்தல்‌ 

சமரச சன்மார்க்கம்‌ 


யோக விஞ்ஞானம்‌ 
கிறிஸ்து பெருமான்‌ மீண்டும்‌ 
எப்பொழுது வருவார்‌ 2 


NUE 


8. விதியை வகுப்பவன்‌ மனிதனே 
9. கடவுள்‌ : சகுணமும்‌ நிர்குணமும்‌ 


10. அவதாரம்‌ 
11. பிராணாயாமம்‌ 
12. அன்புமதம்‌ 


புத்தமதம்‌: ஆசிய ஜோதியின்‌ சமயம்‌ "A 


viii 


ஞானமும்‌ கர்மமும்‌ 

நான்‌ உண்மையில்‌ எதுவோ 
அதுவாகவே இருக்கிறேன்‌ 
ஒன்றே பொருள்‌ 

தேவி வழிபாடு 

சமய சாரம்‌ 


பத்திரிக்கைகளில்‌ வெளிவந்தவை 


Sap 


3] 


8. 


கீழ்நாட்டுப்‌ பெண்டிர்‌ 
சமய ஒற்றுமை மாநாடு 


கடவுள்‌ அன்பு -- 1 
கடவுள்‌ அன்பு 2 
இந்தியா 


இந்துக்களும்‌ கிறிஸ்‌ தவர்களும்‌ 
இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 
இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ 
உரிமையும்‌ 

ஜனன மரண தியதி 

உண்மையும்‌ நிழலும்‌ 

முக்தி வழி 

இந்திய மக்கள்‌ 

மாலைச்‌ சொற்பொழிவு 

விடையும்‌ 

கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 
இந்தியா--சமயபூரமி 

என்‌ வீர மைந்தர்க்கு 

கல்கத்தா மக்களின்‌ பாராட்டுக்குப்‌ 
பதில்‌ 


கவிகைகள்‌ 


ழ்‌ 


கட 


. 
2 


MAAN 


தியானம்‌ 


[1900-ஆம்‌ ஆண்டு, ஏப்பிரல்‌ மாதம்‌, 8-ஆம்‌ நாள்‌ 
ஸான்பிரான்ஸிஸ்கோ, வாஷிங்டன்‌ மண்டபத்தில்‌ ஆற்றிய 


சொற்பொழிவு. ] 


டல்லாச்‌ சமயங்களும்‌ தியானத்தை வற்புறுத்துகின்‌ றன. 

மனம்‌ நிலைபெறும்‌ உயர்ந்த நிலையே தியானம்‌ என்று யோகி 

கள்‌ உறுதியாகக்‌ கூறியுள்ளார்கள்‌. மனம்‌ புறப்பொருள்களை 

ஆராயுங்கால்‌, அந்தப்‌ பொருள்களின்‌ மயமே ஆகிவிடுகின்‌ 
றது. இதற்கு ஒரு பண்டைய இந்திய தத்துவஞானியார்‌ ஓர்‌ 
உவமை உரைத்துள்ளார்‌. மனிதனது ஆன்மா ஒரு பளிங்குத்‌ 

துண்டுபோல்‌ உள்ளது. பளிங்கு தன்‌ அண்மையில்‌ உள்ள 

எந்த நிறத்தையும்‌ மேற்கொள்கின்றது. அதுபோலவே, 

ஆன்மா எதனோடு கூடினும்‌ அதன்‌ தனிமையை அடை 

கிறது. அதுதான்‌ சிரமமான காரியம்‌. அதுவே பந்தம்‌. 

நிறத்தின்‌ வன்மையினால்‌ பளிங்கு தன்‌ இயல்பு அறவேமாறிச்‌ 

சார்ந்த தன்‌ நிறத்துடன்‌ ஒன்றுபடுகின்றது. பளிங்கின்‌ அரு. 
கில்‌ சிகப்புப்பூ ஒன்று உள்ளதென வைத்துக்‌ கொள்வோம்‌. 

பளிங்கு சிகப்பு நிறம்‌ பெறுகின்றது ; தன்‌ இயல்பு மாறித்‌. 
குன்னிறம்‌ செம்மை என்றே எண்ணுகின்றது. நாம்‌ சரீரத்‌ 
தின்‌ இயல்பையே தழுவி நாம்‌ இன்னாரென்பதை மறந்து 
விட்டோம்‌. எல்லாச்‌ சங்கடங்களும்‌ சாகக்கூடிய அந்த உடலி 
லிருந்தே கிளக்கின்றன. நம்‌ அச்சம்‌, தொந்தரவு; கவலை, 
துன்பம்‌, தவறுதல்‌, பலவீனம்‌, தீமை என்ற அனைத்தும்‌ 

உடலே நாம்‌ என்று கருதும்‌ ஒரு பெருந்தவறுதலினின்‌ ற 
உண்டாகின்றன: இதுதான்‌ சாதாரண மனிதனது இயல்பு. 
அருகிலுள்ள மலரின்‌ நிறத்தைத்‌ தன்‌ நிறமாகக்‌ கொள்ளும்‌ 
பளிங்குபோன்றவன்‌ மனிதன்‌. : எப்படிப்‌ பளிங்கு செம்பூ . 
அன்றோ, அப்படியே நாமும்‌ சரீரங்கள்‌ அல்லோம்‌. 


தியானப்‌ பழக்கம்‌ தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. 
பளிங்கு தன்‌ தனிமையிஃதெனவுணர்த்து தன்‌ சுய நிறத்‌ 
தைப்‌ பெறுகின்றது. ஆங்கிலத்தில்‌ 6 நீங்கள்‌ உடல்‌ நலம்‌ 
உடையவர்களாயிருக்கின்றீர்களா £22. என்று வீனவுவது 
மரப்‌: இந்தியாவில்‌, ₹₹ நீங்கள்‌ சுகமாயிருக்கின்றீர்களா யஸ்‌ 
என்று கேட்பார்கள்‌. . பிறிதொன்றின்‌ மீது நீங்கள்‌ 


2 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சார்ந்தால்‌, உங்களுக்குத்‌ துன்பமே நிகழும்‌. இதுவே 
தியானம்‌ என்பது. அதாவது ஆன்மா தன்மீதே தான்‌ நிலை 
பெறவிரும்புவது. அந்த நிலைதான்‌ ஆன்மாவின்‌ மிகவும்‌ ௬௧ 
மான நிலை. அதாவது, தன்னையே தான்‌ நினைந்து, தன்‌ 
பெருமையிலேயே தங்கியிருத்தல்‌. இல்லை, மற்றும்‌ உணர்ச்‌ 
சிகளையெழுப்பியோ, ஜபங்களைச்‌ செய்யும்படிச்‌ சொல்லியோ, 
மேற்கொள்கின்ற முறைகள்‌ எல்லாம்‌ அந்த ஒரே நோக்கத்‌ 
தைத்தான்‌ கொண்டுள்ளன. மிகவும்‌ ஆழ்ந்த உணர்ச்சிக்‌ 
கிளர்ச்சியில்‌, ஆன்மா தன்னிடமேதான்‌ நிற்க முயல்கின்றது. 
இந்தக்‌ கிளர்ச்சி புறப்‌ பொருள்‌ மூலமாக எழுந்தாலும்‌ பாதக 
மில்லை. மனம்‌ ஒருவழிப்‌ படுகின்றது. 

தியானத்தில்‌ மூன்று நிலைகள்‌, அல்லது: படிகள்‌ உண்டு. 
அவற்றுள்‌ £ தாரணை? எண்பது. முதலாவது. அது மனத்தை 
ஒரு பொருள்மேல்‌ இடைவிடாது செலுத்துதல்‌: இதோ 
இந்தக்‌. கண்ணாடியில்‌ என்‌ மனத்தைச்‌ செலுத்துகின்றேன்‌. 
இதைத்‌. தவிர எல்லாப்‌ பொருள்களையும்‌ நான்‌ சித்திப்ப 
தில்லை. இந்த எண்ணம்‌ வலுப்பெற்று மனம்‌ சலியாதிருந்‌ 
தால்‌,. அதுவே தியானம்‌ எனப்படும்‌. ஆயினும்‌, இதைவிட 
மேலான நிலை ஒன்றுள்ளது. அந்நிலையில்‌ எனக்கும்‌ கண்‌ 
முடிக்கும்‌ உள்ள வேற்றுமை மறைகின்றது.. இதுவே. சமாதி 
எனப்படும்‌... மனமும்‌ கண்ணாடியும்‌. ஒன்றுபடுகின்‌ றன. ஒரு 
விதமான வேற்றுமையும்‌ புலப்படுவதில்லை. எல்லா இத்திரி 
யங்களும்‌ செயலறுகின்றன. பிற வழிகளில்‌ தொழிலாற்றிய 
இந்திரியங்களின்‌ எல்லாச்‌ சக்திகளும்‌ மனதில்‌ ஒன்றுபடுத்‌ 
தப்படுகின்றன. இதை நன்குணர்தல்‌ வேண்டும்‌. யோகி! 
கள்‌ விளையாடும்‌ மாபெரும்‌ விளையாட்டு. அது. புறப்‌ பொருள்‌: 
ஒன்று. உள்ளதாக வைத்துக்கொள்வோம்‌. அப்பொழுது 
நமக்குப்புறம்பாயுள்ள பொருள்‌ நாம்‌ காணும்‌. பொருளன்று. 
நான்‌ கண்ணுறுகின்‌ ற கண்ணாடி புறப்‌ பொருள்‌: அன்று. இது 
நிச்சயம்‌. கண்ணாடியென்ற அந்தப்‌ புறப்பொருள்‌ நான்‌ 
அறியாத ஒன்று; அறிய இயலாததும்‌ ஆகும்‌. 

ஏதா ஒரு. பொருள்‌ என்‌ மனத்தில்‌ ஒரு, கருத்தைத்‌: 
தோற்றுவிக்கின்றது. உடனே என்னுடைய. மனம்‌ பிரதிச்‌ 
செயலை மேற்கொள்கின்றது. இந்த இரண்டின்‌. கூட்ட த்தின்‌ 
விளைகேப அந்தக்‌ கண்ணாடி. புறத்தில்‌: நிகழும்‌. செயல்‌ 284, 


தியானம்‌ 1 


அகுத்திருந்து நிகழ்வது: 3. கண்ணாடி ஐ. %ஐ. நோக்கும்‌ 
போது அதைப்‌ புறவுலகமாகக்‌ கொள்ளுங்கள்‌. ஐ நோக்‌ 
கும்போது அதனை உள்ளுலகமாகக்‌ கொள்ளுங்கள்‌. ₹ எது 
உங்கள்‌ மனம்‌ ? எது புறவுலகம்‌ 2? என்று வேறுபாடு காணா 
நீங்கள்‌ முயன்றாலும்‌, எவ்விதமான வேறுபாடுமில்லை. நீங்க 
ரூம்‌ பிறிதொன்றும்‌ கூடிய கூட்டமே இந்த உலகம்‌. 


மற்றோர்‌ உதாரணம்‌ எடுத்துக்கொள்வோம்‌: ஓர்‌ ஏரி 
நீர்மட்டத்தில்‌ சில கற்களைப்‌ போடுகின்றீர்கள்‌. போடுகின்ற 
ஒவ்வொரு கல்லும்‌ ஓவ்வோர்‌ பிரதிச்‌ செயலை உண்டுபண்ணு! 
கின்றது. கல்லானது ஏரியிலுள்ள சிறு அலைகளால்‌ மூடப்ப்டு 
கிறது. அதுபோன்றே, புறப்‌ பொருள்கள்‌ மனமாகிய ஏரி 
யில்‌ போடப்படும்‌ கற்கள்‌. புறப்‌ பொருள்களை நாம்‌ உன 
மையிற்‌ காண்பதில்லை ; அலைகளை மட்டும்தான்‌ பார்க்‌ 
கின்றோம்‌. 

மனத்தில்‌ எழும்‌ இந்த அலைகள்‌ புறவுலகில்‌ பலவற்றை 
உண்டுபண்ணியுள்ளன. முடிவான குறிக்கோள்களாயு, 
உண்மையான்‌ நிகழ்ச்சிகளையும்பற்றி நாம்‌ தர்க்கிப்பதில்‌3- 
பொருள்கள்‌ புறத்தேயுள்ளன என்பதைச்‌ சித்தமாகக்‌ கொண 
டுள்ளோம்‌. ஆனால்‌, புறப்‌ பொருள்களை நம்முடன்‌ கூட்டில்‌ 
காண்பதுபோல, புறத்‌ 
காண்பன்‌ வேரறாகவுள்ளன. 

கண்ணாடியிலிருந்து எனது. 
கொள்வ்தாகக்‌ கருதுங்கள்‌. என்னை மிஞ்சியுள்ளது ஐ ்‌ 
யல்ல, கண்ணாடி மறைகிறது. மேசையில்‌ என்‌ மனம்‌ 
ஈடுபடாத நிலையில்‌, மேசையில்‌ என்ன உள்ளது ? இதி 
மேசையன்று... எனென்றால்‌, புறப்‌ பொருளும்‌ எனது ஈடுப? 
டும்‌ விரவிய கூட்டமே அது: ஏரியானது கற்கள்‌ போட்‌! 
படும்போதெல்லாம்‌ துன்‌ அலைகளை வீசவேண்டி வருகின்ற” 
மனமும்‌ எந்த உணர்ச்சியெழுந்தாலும்‌ சில நினைவலைஃ* 
உண்டுபண்ண வேண்டி வருகின்றது. நாம்‌ நம்து மனச்‌ 
அடக்க இயலும்‌ என்று: கொள்வோம்‌; அந்த நிலையிலே 
நாமே எஜமான்‌. இந்த மாறுதல்களில்‌ நரம்‌ ஈடுபட மி. 
கிறோம்‌. நான்‌ என்னுடைய பங்கை அதில்‌ செலுத்‌, மறி 
போனால்‌, அது-மைறையவேண்டுவதுதான்‌; 


தேயுள்ள பொருள்களினின்றும்‌ நாம 


து எண்ணத்தை நான்‌ மாற்றிக்‌ 
ன்றுமே 


4. விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இந்தப்‌ பந்தத்தை நீங்களே உண்டாக்கிக்கொள்கிறீர்‌ 
கள்‌. எப்படி ? உங்களுடைய பகுதியை நீங்கள்‌ இயற்றுவ 
தால்‌ உங்களை நீங்களே அமைத்துக்‌ கொள்ளுகிறீர்கள்‌.. 
இந்தப்‌ புறப்‌ பொருளை தானாகவே கருதுகின்ற தன்மை 
ஒழிந்த அளவில்‌, நானல்லாத உடலை நானென்றும்‌, எனக்கு. 
உரியவல்லாத பல அற்பப்‌ பொருள்களையும்‌ என்னுடை 
யவை என்றும்‌ நான்‌ கருதுவது ஒழிந்த அளவில்‌, நான்‌ 
ஏற்கும்‌ பங்கு எடுபடும்‌. எடுபடவே, இந்தப்‌ பொருள்‌ இல்‌ 
லாமல்‌ மறையும்‌. அப்பொழுது நான்‌ £ இதோ கண்ணாடி 
யிருக்கிறது! என்று சொல்ல என்‌ மனத்தை அதனிடமிருந்து 
விலக்க, அது மறைகிறது. நீங்கள்‌ உங்களுடைய ஈடுபாட்டை 
ஒழித்தால்‌, நீர்மேல்‌ நடக்கலாம்‌. அது உங்களை அமிழச்‌ 
செய்யாது. நஞ்சைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌: எந்தவிதமான 
சங்கடங்களும்‌ இல்லை. இயற்கையில்‌ உள்ள எந்த மாறுதலி 
லும்‌ உங்கள்‌ பகுதி பாதி; இயற்கை கொள்ளும்‌ பங்கு மறு 
பாதி. நீங்கள்‌ உங்களுடைய பங்கை நீக்கிவிட்டால்‌ புறப்‌ 
பொருள்‌ நிலைபெருதொழியும்‌. ஒவ்வொரு கிரியைக்கும்‌ 
அதற்குச்‌ சமமான எதிர்க்கிரியை உண்டு. ஒரு மனிதன்‌ 
என்னை அடித்துக்‌ காயப்படுத்தினால்‌, அது அவனுடைய செ 
யலும்‌ என்னுடைய உடலின்‌ பிரதிச்‌ செயலுமாகும்‌. அந்த. 
எதேச்சையான செயலைச்‌ சமாளிக்கவல்ல சக்தி என்‌ சரீரத்‌ 
தில்‌ இருக்குமா? அத்தகைய ஆற்றல்‌ நான்‌ அடைதல்‌ 
கூடுமா? சாத்திரங்கள்‌ கூடும்‌ என்று முறையிடுகின்றன.. 
எதேச்சையாக அந்த ஆற்றல்‌ உங்களுக்கு ஏற்பட்டால்‌, 
அதனை ஓர்‌ அற்புதம்‌ என்றே கூறவேண்டும்‌. ஆனால்‌, விஞ்‌. 
ஞானமுறையில்‌ நீங்கள்‌ அதை உணர்ந்தால்‌ அதுவே. 
யோகம்‌. 4 

மனத்தின்‌ ஆற்றலால்‌ மக்களுடைய பல நோய்கள்‌ தீரக்‌. 
காண்கின்றோம்‌. அற்புதம்‌ நிகழ்த்துபவன்‌ இருக்கிறான்‌... 
அவன்‌ ஜபம்‌ செய்கின்றான்‌. நோயாளிக்கு நோய்‌ குணமா 
கின்றது. மற்றொருவன்‌ இல்லவே இல்லை. அது மனத்தின்‌ 
ஆற்றலன்றி வேறன்று. . அவனே விஞ்ஞானி. அவன்‌ தான்‌ 
வகுத்துக்கொண்ட செயலின்‌ இயல்பை நன்கறிவான்‌. 


.. தியானம்‌ நமக்கு எந்த வன்மையையும்‌ தரும்‌. இயற்‌: 
கையை வெல்ல வேண்டுமா 2 அது தியானம்‌ அல்லது நிச்சல: 


தியானம்‌ i 5 


சமாதியால்‌ கூடும்‌. இந்தத்‌ தியான முறையினாலேதான்‌., 
இந்நாளில்‌ எல்லா விஞ்ஞான விநோதங்களும்‌ கண்டுபிடிக்கப்‌ 
படுகின்றன. விஞ்ஞானிகள்‌ அந்த விஷயத்தை நன்கு 
ஆராய்ந்து, அதனைத்தவிரப்‌ பிறவற்றை மறந்து நிற்கின்றார்‌ 
கள்‌. தங்களையும்‌, மற்றும்‌ எந்தப்‌ பொருள்களையும்‌ மறக்கின்‌ 
றார்கள்‌. அந்த நிலையில்‌ பெரிய விஞ்ஞானக்‌ கருத்து ஒரூ 
மின்னல்‌ போலத்‌ தோற்றுகிறது. சிலர்‌ அதனைத்‌ திருவருள்‌ 
என்பர்‌. ஆனால்‌, உள்ளிருந்தோ புறத்திருந்தோ ஒன்றும்‌ 
திடீரென்று ஏற்படவில்லை. சூனியத்திலிருந்து ஒன்றும்‌ ஏற்‌ 
பட்டுவிடவில்லை. 


மிகவும்‌ உயர்ந்ததான அருட்செயல்‌ ஏசுநாதர்‌ ஆற்றிய 
செயல்‌ என்பர்‌. அவர்‌ முன்‌ பிறப்புகளில்‌ பலமுறை கடின 
மாக முயன்றார்‌. அவருடைய கடினமான பணியின்‌ பயனே 
அது. அருளைப்பற்றிப்‌ பேசுவதெல்லாம்‌ பொருத்தமற்றது. 
அருள்‌ என்பதுண்டானால்‌, அது மழைபோலப்‌ பொழிந்திருக்‌ 
கும்‌. எந்த வகையிலும்‌ அருள்பெற்ற மக்கள்‌ சாதாரணக்‌ 
கல்வியும்‌ பண்பாடும்‌ உடைய மக்களிடையிலேதான்‌ தோன்‌ 
றுகின்றார்கள்‌. அருள்‌ அல்லது ஆவேசம்‌ என்று ஒன்றில்லை. 
அருள்‌ என்று கூறப்படுவது ஏற்கெனவே, மனத்தின்கண்‌ 
உள்ள காரணங்களின்‌ காரியமேயாகும்‌. ஒரு நாள்‌ திடீ 
ரென்று ஒரு செயல்‌ நிகழ்கின்றது. அதற்கு முன்பிறப்புகளில்‌ 
ஆற்றிய முயற்சியே காரணம்‌. . ஆ 

இங்கேகூடத்‌ தியானத்தின்‌ ஆற்றலை, நினைவின்‌ தீவிரத்‌ 
தை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. இவர்கள்‌ தங்களுடைய ஆன்மாக்‌ 
களையே கடைந்து பார்க்கின்றார்கள்‌. பெரிய பெரிய உண்‌ 
மைகள்‌ கரைக்கு வருகின்றன. எல்லோரும்‌ அவற்றைக்‌ 
காண்கின்றனர்‌. ஆகவே, தியானப்‌ பயிற்சி என்பது அறி 
வில்‌ அமைந்த பெரிய விஞ்ஞானமுறையே. தியான ஆற்ற 
லில்லாத எந்த அறிவோ; விவேகமோ இல்லை. அறியாமை, 
மூட நம்பிக்கைகள்‌ என்னும்‌ இவைகளிலிருந்து தாற்காலிக 
மாகத்தான்‌ தியானத்தினால்‌ நாம்‌ வீடுதலையடை தல்‌ கூடும்‌. 
ஒருவன்‌ என்‌ னிடம்‌ வந்து, £நீ அத்தகைய நஞ்சையுண்டால்‌ 
இறப்பாய்‌ 2, என்று கூற மற்றொருவன்‌ அதே இரவில்‌ வந்து, 
“நீ அந்த நஞ்சைப்‌ பருகு 2, என்று சொல்கிறான்‌ என்று 
வைத்துக்கொள்வோம்‌. நானோ, சாவதில்லை. இஃது எங்‌ 


6 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஙனம்‌ நிகழ்கின்றது ? நஞ்சையும்‌ என்னையும்‌ ஒன்றுபடுத்தி 
நின்ற நிலை என்‌ மனத்தால்‌ மாற்றப்படுகிறது. ஆனால்‌, அது 
தாற்காலிகமாகத்தான்‌. நான்‌ நஞ்சைப்‌ பருகி நிற்கும்‌ மற்‌ 
றொரு சமயத்தில்‌ மரித்தேவீடுகிறேன்‌. 


உண்மைக்‌ காரணம்‌ உணர்ந்து, விஞ்ஞான முறையில்‌ 
அத்தகைய தியான நிலையை யான்‌ அடைந்துவிட்டால்‌, 
நான்‌ யாரையும்‌ காப்பாற்ற இயலும்‌. இதைத்தான்‌ நூல்கள்‌ 
கூறுகின்றன. இது எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள்‌ 
மதிப்பிட்டறியவேண்டும்‌. 


“ இந்தியர்களாகிய நீங்கள்‌ இந்த விஷயங்களில்‌ வெற்றி 
பெருததேன்‌ ? என்று நீங்கள்‌ கேட்கின்றீர்கள்‌. இவ்வாறு 
வினவும்போதெல்லாம்‌, பிறநாட்டு மக்களைவிட நீங்கள்‌ 
உயர்ந்தவர்களென்று உரிமை கொண்டாடுகின்றீர்கள்‌.. 
நீங்கள்‌ யோகம்‌ பயலுங்கள்‌. பிறரைவிட விரைவாகவே 
நீங்கள்‌ அச்செயலையாற்றலாம்‌. நீங்கள்‌ தகுதி பெற்றுள்ளீர்‌ 
கள்‌. செய்து முடியுங்கள்‌. நீங்கள்‌ உயர்ந்த மக்கள்‌ என்று 
கூறிக்கொண்டால்‌, உயர்ந்த முறைகளும்‌ உங்களிடம்‌ இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. கடவுளரிடமிருந்து நீங்கள்‌ உத்தரவு 
பெறவேண்டும்‌. அவைகளைப்பற்றி நினைப்பதை விடவேண்‌ 
டும்‌. தத்துவஞானிகளைப்பற்றி நீங்கள்‌ சிந்திக்கும்‌ காலத்தில்‌ 
அக்கடவுளரைத்‌ துயில்கொள்ள: விட்டுவிடுங்கள்‌. நீங்கள்‌ 
சிறு குழந்தைகள்‌. பிறநாட்டு மக்களாப்போல நீங்கள்‌ மூட 

ம்பிக்கையுள்ளவர்களாகக்‌ காண்கின்றீர்கள்‌. உங்களுடைய 
முயற்சிகள்‌ தோல்லியுறுகின்றன. நீங்கள்‌ உரிமை கொண்‌ 
டாடினால்‌, தைரியமாக ஏழுந்து நில்லுங்கள்‌. எற்தவிதமான 
/ரலோகமும்‌ உங்களுடையதே. நறுமணத்தைத்‌ தன்னிடம்‌ 

டக்கியுள்ள கஸ்தூரிமான்‌ உள்ளது. அந்த மணம்‌ எங்கி 
ருந்து வருகின்றது என்பது அந்த மானுக்குத்‌ தெரியாது. 
ஆனால, நாளடைவில்‌ அது தானே அறிந்துகொள்கிறது. 
இந்தக்‌ கடவுளரும்‌ பூதங்களுமாகிய எல்லாம்‌ அவரவர்க்குள்‌ 
சேயே உள்ளன. பகுத்தறிவு; கல்வி, பண்பாடு என்‌ 
னும்‌ இவற்றின்‌ சக்தியால்‌, நீங்கள்‌ அவை அனைத்தும்‌ உங்க 
ளிடமேயுள்ளன என்பதைக்‌ கண்டுகொள்ளுங்கள்‌. அப்புறம்‌ 
கடவுளரும்‌ இல்லை ; பூதங்களும்‌ இல்லை. நீங்கள்‌ பகுத்தறிவு 
முதிர்ந்த யோகிகளாகவே விரும்புகிறீர்கள்‌. 


லு ௮4 அத்வானி அ 


தியானம்‌ 7 


என்‌ விடை யாது? உங்களைப்‌ பொறுத்தமட்டிற்‌ கூட 
எல்லாம்‌ உலகாயதமே. அரியாசனத்தில்‌ அமர்ந்துள்ள கட 
வுளைக்காட்டிலும்‌ உலகாயதமான கொள்கை வேறு யாது? 
உருவச்சிலையை வழிபடும்‌ சாதாரண மனிதனை நீங்கள்‌ இழி 
வாகக்‌ கருதுகின்றீர்கள்‌. நீங்கள்‌ எந்த விதத்தில்‌ உயர்ந்த 
வர்கள்‌ 2? பொன்னைப்‌ போற்றி வணங்கும்‌ நீங்கள்‌ யார்‌ 2 
உருவ வழிபாடு செய்பவன்‌ தான்‌ ஒருவாறு காணக்கூடிய 
தன்‌ கடவுளை வணங்குகின்றான்‌. மீங்கள்‌ அதுவும்‌ செய்வ 
தில்லை. நீங்கள்‌ அறிந்துகொள்ளக்கூடிய ஒன்றையும்‌ நீங்கள்‌ 
வணங்குவதில்லை. ஆனால்‌, வழிபடுவோர்‌ என்னும்‌ பெயர்‌ 
மட்டும்‌ உங்களுக்கு உண்டு. “கடவுளே பரிசுத்த ஆவி. 
அவர்‌ ஆவியாகவும்‌, உண்மையான நம்பிக்கையுடனும்‌ 
வணங்கப்பெறவேண்டும்‌. ஆவி எங்குள்ளது ? ஒரு மனதில்‌, 
ஒரு மேகத்தில்‌, உங்களுடைய. கடவுள்‌ என்று நீங்கள்‌ 
உரிமை கொண்டாடுவதில்‌ உங்கள்‌ கருத்து யாது ? நீங்களே 
அது ஆவி. இந்த முக்கியமான நம்பிக்கையை நீங்கள்‌ 
என்றும்‌ கைவிடக்கூடாது. நானே ஆன்மா. அது எங்கே 
உள்ளது £ யோகத்தின்‌ ஆற்றலும்‌; தியான முறைகளும்‌, 
மற்றும்‌ எல்லாம்‌ அந்தக்‌ கடவுனைக்‌ காண்பதற்காகவே ஏற்‌ 
பட்டவை. 
ப்‌ இப்பொழுது ஏன்‌ இவற்றையெல்லாம்‌ இயம்புகின்றேன்‌? 
நீங்கள்‌ ஒரு குறியை உறுதிப்படுத்தினால்‌ ஒழிய, பேச இய 
லாது. சரியான இடத்தைவிட்டுப்‌ பரலோகத்திலும்‌, உல 
கத்திற்‌ பல பாகங்களிலும்‌ அதனை அமைக்கின்நீர்கள்‌. 
நான்‌ ஆவி எனவே, ஆவியெவற்றிற்கும்‌ ஆவியும்‌ என்‌ ஆன்‌ 
மாவிற்குள்ளேதான்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அது வேறெங்கோ 
உள்ளது என்று நினைப்பவர்கள்‌ அஞ்ஞானிகள்‌. ஆதலால்‌, 
இந்த உலகத்திலேயே அதைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. இதுகாறும்‌ உள்ள எல்லாவுலகங்களும்‌ என்னுள்‌ . 
ளேயே உள்ளன. இதனை அறிந்த சில முனிவர்கள்‌ அகக்‌ 
கண்ணாலேயே, தங்களுடைய ஆவியில்‌ உள்ள பரமான்‌ 
மாவைக்‌ காண்கின்றார்கள்‌. கடவுளைப்பற்றியும்‌ உங்களு 
டைய ஆன்மாவைப்பற்றியும்‌ உள்ள உண்மைகளைக்‌ கண்டு 
பிடியுங்கள்‌ ; கண்டுபிடித்து முக்தி பெறுங்கள்‌. 

நீங்கள்‌ வாழ்க்கையைப்‌ பின்பற்றி ஓடுகிறீர்கள்‌. அஃது 
அறிவீனம்‌. வாழ்க்கையைவிட மேலானது ஒன்று உண்டு. 


3 


8 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இந்த வாழ்க்கை - உலக வாழ்க்கை - மட்டமானது. நான்‌ 
ஏன்‌ வாழ்தல்‌ வேண்டும்‌ ? வாழ்க்கையைவிட நான்‌ உயர்ந்த 
வன்‌. வாழ்க்கை எப்பொழுதும்‌ அடிமைத்தனமே. நாம்‌ 
எல்லாவற்றிலும்‌ உழல்கிறோம்‌. எல்லாம்‌ அடிமைத்தனத்‌ 
தின்‌ தொடர்ச்சியே. 

நீங்கள்‌ ஏதோ ஒன்றை அடைசகின்‌ நீர்கள்‌. ஒருவன்‌ மற்‌ 
நரொருவனுக்குப்‌ போதிக்க இயலாது. அனுபவத்தினாலே 
தான்‌ நாம்‌ அறிகிறோம்‌. வாழ்க்கையில்‌ சிரமம்‌ உள்ளது 
என்று கூறி ஒரு வாலிபனை நம்பச்செய்ய உங்களால்‌ இய 
லாது. வாழ்க்கை முழுவதும்‌ துன்பமில்லாத பாதை என்று 
ஒரு கிழவனை நம்பச்செய்ய உங்களால்‌ இயலாது. அவண்‌ 
அனுபவங்கள்‌ பல. இதுதான்‌ இருவர்க்கும்‌ உள்ள வேறு 
பாடு. 

தியானசக்தியால்‌, படிப்படியாக இவ்விஷயங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நாம்‌ அடக்கியாளவேண்டும்‌. தத்துவ 
ரீதியாக ஆன்மா, மனம்‌, பிரகிருதி என்ற இவைகள்‌ உண்மை 
யில்‌ இல்பொருள்கள்‌ என்பதைப்‌ பார்த்தோம்‌. இருக்கும்‌ 
பொருள்‌ ஒன்றே. பல இருத்தல்‌ இயலாது. இதுதான்‌ விஞ்‌ 
ஞானம்‌ அல்லது அறிவு என்று சொல்லப்படுவது. அறியா 
மையினால்‌ நமக்குப்‌ பல புலனாகின்றன. அறிவுக்குப்‌ புலப்‌ 
படுவது ஓரே பொருள்தான்‌. பலவற்றையும்‌ ஒன்றாக்குவது 
விஞ்ஞானம்‌. உலகம்‌ முழுவதும்‌ ஒன்று என்பது மெய்ப்பிக்கப்‌ 
பட்டுள்ளது. அந்த விஞ்ஞானந்தான்‌ வேதாந்தம்‌ என்பது. 
அதுவே பலவாகக்‌ காணப்படும்‌ இதன்மூலம்‌ ஊடுருவிப்‌ 
பாய்கின்றது. 

எல்லா . வேறுபாடுகளையும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. ஜம்‌ 
பெரும்பூதங்கள்‌, திடப்பொருள்‌, திரவப்பொருள்‌; ஆவி, 
ஒளி, விசும்பு இவற்றிற்கு அப்பால்‌ உள்ள இருப்புகள்‌ ஆகிய 
எல்லாம்‌ மானசீகமாக உணரப்படுவன. அதற்குமப்பால்‌ 
உள்ளது அப்பிராகிருதம்‌. ஆன்மா ஒன்று, மனம்‌ அதனி 
னும்‌ வேறுபட்டது, ஆகாயம்‌ வேறு. என்பதன்று. ஒன்றே 
பலவாகப்‌ பரிணமித்திருப்பது. அடங்குமுறையில்‌ நாம்‌ 
திரவமாக மாறுதல்‌ வேண்டும்‌. பூதங்கள்‌ தோன்றியபடியே 
அடங்கவேண்டும்‌. கனப்பொருள்கள்‌ திரவமாக மாறிப்‌ பின்‌ 
ஆகாயமாகிவிடும்‌. இதுதான்‌ உலகத்தைப்‌ பற்றிய கோட்‌ 


(5 


து: சூ அணக ணு கு தாணு. டட 


எழக 


| 


தியானம்‌ ஓ 


பாடு. புறவுலகமும்‌, எங்கும்‌ நிறைந்த ஆன்மாவும்‌, மனமும்‌, 
ஆகாயமும்‌, வாயுவும்‌, ஒளியும்‌. திரவமும்‌, கனப்பொருளும்‌ 
உண்டு. 

இதைப்‌ போலவே மனதிலும்‌ காணலாம்‌. இந்தக்‌ 
குறுகிய உலகத்திலும்‌, பரந்த உலகத்திற்‌ போலவே, நான்‌ 
வேறுபாடின்றி உள்ளேன்‌. நானே ஆன்மா, நானே மனம்‌. 
நானே விண்‌, நிலம்‌, நீர்‌, காற்று. என்னுடைய ஆன்ம 
நிலையை நான்‌ அடையவேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. 
குறுகிய வாழ்நாளுள்ள உலகவாழ்க்கையில்‌ வாழவேண்டிய 
பொறுப்பு ஒருவனுக்கு உண்டு. இவ்வண்ணம்‌ மனிதன்‌ 
இந்த உலகவாழ்க்கையில்‌ கட்டுப்படாமலிருக்கலாம்‌. அவ 
னுடைய குறுகியகால வாழ்க்கையிலேயே அவன்‌ வாழ்க்கை 
முழுதுமே வாழ்தல்‌ கூடும்‌. 

நாமெல்லாம்‌ போராடுகிறோம்‌. நாம்‌ பரம முக்திநிலையை 
அடையாவிட்டாலும்‌ ஏதோ ஒரு நிலையை அல்லது கதியை 
அடைவோம்‌. எந்தக்‌ கதியாயினும்‌ அது இப்பொழுது நாம்‌ 
இருக்கும்‌ நிலையைவிட உயர்ந்ததாகவேதானிருக்கும்‌. 


எல்லாவற்றையும்‌ முடிவான ஆன்மாவில்‌ ஒன்றுபடுத்து 
வதுதான்‌ தியானம்‌. கனபதார்த்தம்‌ திரவமாகிறது. அது வாயு 
வாகிறது. அது ஆகாயமாகி மனம்‌ ஆகிறது. மனம்‌ உருகி 
மறையும்‌. எல்லாம்‌ ஆன்மாவே. 


யோகியருள்‌ சிலர்‌ இந்த உடல்‌ திரவமாக மாறும்‌ என்று 
நம்புகின்றனர்‌. ₹ நீங்கள்‌ இதனை என்னவேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌. இதனைச்சிறிதாக்கலாம்‌ ; காற்றாக்கலாம்‌ 5 
இந்தச்சுவரூடு செலுத்தலாம்‌ 2, என்று அவர்கள்‌ கூறுகின்றார்‌ 
கள்‌. நான்‌ அந்த முறையை அறியேன்‌. அவ்வாறு யாரும்‌ . 
செய்து நான்‌ பார்த்ததில்லை. ஆனால்‌, நூல்கள்‌ அதனைக்‌ 
கூறுகின்றன. சாத்திரங்களை நாம்‌ நம்பாமலிருத்தற்கில்லை. 

ஒருவேளை இந்த வாழ்விலேயே சிலர்‌ அதனை ஆற்றக்‌ 
கூடும்‌. நாம்‌ முன்பிறப்பில்‌ செய்த வினையின்‌ பயனாக அது 
ஒரு மின்னல்போல வருகிறது. இங்கே முழுவேலையும்‌ 
செய்துமுடிக்கும்‌ ஆற்றலுள்ள பழைய யோகிகள்‌ இருக்‌ 
கிறார்கள்‌ என்பது சிலருக்குத்தான்‌ தெரியும்‌. பயிற்சி 
செய்யுங்கள்‌. 


10 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


தியானம்‌ என்பது மனத்தின்‌ பயிற்சியால்‌ நிகழ்வது... 
எல்லாவற்றையும்‌ மெய்ப்பொருளில்‌ கரைந்து கலக்கச்‌ 
செய்கிறீர்கள்‌. ஒன்றில்‌ ஒன்றை அடக்கப்‌ பார்க்கின்‌ நீர்கள்‌. 
நிலத்தை அதற்குக்‌ காரணமான நீரிலும்‌, நீரினைத்தீயிலும்‌, 
தீயைக்‌ காற்றிலும்‌, காற்றை விசும்பிலும்‌, விசும்பை மனத்‌ 
திலும்‌, மனத்தை ஆன்மாவிலும்‌ அடக்குவதால்‌ நீங்கள்‌ 
ஆன்மாவே ஆகின்றீர்கள்‌. ஆன்மா என்றும்‌ சுதந்திரமுள்‌ 
ளது; எல்லாச்சக்தியும்‌ வாய்ந்தது ; நிறைந்த அறிவுடையது.. 
அது நிச்சயமாகக்‌ கடவளுக்குட்பட்டதே. பல கடவுளர்‌ 
இருக்க இயலாது. இந்த விடுதலை அடைந்த ஆன்மாக்கள்‌ 
மிகவும்‌ ஆச்சரியமான சக்தி வாய்ந்தவை ; சர்வ சக்தியுடை 
யவை. ஆனாலும்‌, கடவுளைப்‌ போன்று சக்திவாய்ந்தவர்‌ யாரு. 
மில்லை. முக்திபெற்ற-பந்த நிலையினின்று விடுபட்ட - ஓர்‌ 
ஆன்மா, “இந்தக்‌ கிரகம்‌ இந்த வழியிலே செல்லும்படிச்‌ செய்‌ 
வேன்‌ 2? என்று சொல்லி, மற்றொன்று, “வேறு வழியில்‌ செல்லச்‌ 
செய்வேன்‌ 2 என்று சொன்னால்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 

நீங்கள்‌ இந்தப்‌ பிழையைச்‌ செய்யாதீர்கள்‌. நாண்‌ 
ஆங்கிலத்தில்‌. * நான்‌ கடவுள்‌? என்று சொல்வது ஏன்‌ * 
அதைத்‌ தவிர வேறு சிறந்த சொல்‌ இல்லாமையினாலேதான்‌.. 
வடமொழியில்‌ கடவுள்‌ என்பதற்கு, முடிவான நிலை, வரம்பி' 
லறிவு, வரம்பிலா ஞானம்‌, வரம்பிலா ஒளி என்பன பொருள்‌... 
அஃது ஓர்‌ உருவமன்று ; அருவம்‌. 

தான்‌ எப்பொழுதும்‌ இலன்‌ அல்லன்‌. (உருவம்கொண்ட 
ஈசுவரனோடு ஒன்றியவன்‌ அல்லேன்‌) நான்‌ பிரம்மத்தோடு: 
அருவமாய்‌ எங்கும்‌ பரந்துள்ள பிரம்மத்தோடு-ஓன்றியவன்‌... 
இதோ இங்கே களிமண்குவியல்‌ உள்ளது. இதிலிருந்து நான்‌ 
ஒரு சுண்டெலி செய்தேன்‌ ; நீங்கள்‌ ஒரு யானையைச்‌ செய்‌. 
தீர்கள்‌. இரண்டும்‌ களிமண்ணாலாக்கப்பட்டவைகளே.. 
இரண்டையும்‌ நெகிழச்‌ செய்யுங்கள்‌. அவை இரண்டும்‌. 
சுண்டெலியுமல்ல, யானையுமல்ல. ₹ நானும்‌ என்‌ தந்தையும்‌: 
இருவரல்லோம்‌ ; ஒருவரே 2. களிமண்‌ சுண்டெலி 
களிமண்‌ யானையுடன்‌ என்றும்‌ ஒன்றாகாது. 

நான்‌ ஏதோ ஓரிடத்தில்‌ நிற்கின்றேன்‌. நான்‌ சிற்றறி' 
வுடையவன்‌. உங்களுக்கு அறிவு சிறிது அதிகமாயுள்ளது.. 
நீங்கள்‌ ஓரிடத்தில்‌ நிற்கின்றீர்கள்‌. எல்லாவற்றிற்கும்‌ 


தியானம்‌ 1 


மேலான பரமான்மா ஒன்றுள்ளது. அப்பரமான்மாவே 
ஈசுவரன்‌; யோகக்‌ கடவுள்‌. (அங்க உபாங்கங்களோடு: 
கூறப்படும்‌ படைப்புக்‌ கடவுள்‌). அவனே தனிப்‌ புருடன்‌. 
அவனே சர்வஞ்ஞன்‌. அவன்‌ எல்லாருடைய இதயத்தும்‌: 
உள்ளான்‌. அவனுக்குச்‌ சரீரம்‌ இல்லை. சரீரம்‌ வேண்டுவது: 
மில்லை. தியானத்தினால்‌ நீங்கள்‌ அடையக்கூடிய அனைத்‌ 
தையும்‌, யோகிகளின்‌ யோகியாகவுள்ள ஈசுவரனைத்‌ தியா 
னிப்பதால்‌ நீங்கள்‌ அடைதல்‌ கூடும்‌. 

ஒரு பெரிய ஆன்மாவைப்பற்றித்‌ தியானிப்பதாலும்‌. 
அந்த நிலையை நீங்கள்‌ அடையலாம்‌. அல்லது வாழ்க்கை 
யின்‌ அமைதியைப்பற்றித்‌ தியானிப்பதாலும்‌ அது கிட்டும்‌.. 
இவை யனைத்தும்‌ புறப்பொருள்‌ தியானம்‌ எனப்படும்‌. அதா 
வது, நீங்கள்‌ சில புறப்பொருள்களில்‌ தியானத்தைச்‌ செலுத்‌ 
துகின்றீர்கள்‌. நீங்கள்‌ நீண்ட வாக்கியத்தை உச்சரித்துக்‌ 
கொண்டிருப்பது தியானமாகாது. அது மனத்தை உருவேற்‌: 
றும்‌ உச்சாரண முறையில்‌ ஒன்றுபடுத்த முயல்வதாகும்‌. மன 
மானது அசமுகமாகப்‌ பயல்வதே தியானம்‌. மனம்‌ நினை 
வலைகளை ஓயச்செய்கின்றது. உடனே உலகம்‌ செயலற்ற: 
தாகின்றது. உங்களுடைய நினைவு விசாலிக்கிறது. தியானம்‌ 
செய்யும்போதெல்லாம்‌ நீங்கள்‌ வளர்ச்சியுறுகின்றீர்கள்‌ .. 
இன்னும்‌ சிறிது கடினமாக உழையுங்கள்‌ ; மேலும்‌ மேலும்‌: 
உழையுங்கள்‌ ; தியானம்‌ கைகூடும்‌. சரீரமோ, மற்ற எதுவோ 
உங்களுக்குப்‌ புலனாவதில்லை. குறிப்பிட்ட நேரம்‌ கடந்து 


நீங்கள்‌ வெளியேறும்போது, உங்கள்‌ வாழ்க்கையிலேயே 


நீங்கள்‌ பெற்றிராத ஓர்‌ அற்புதமான மன அமைதியைப்‌ 
பெறுகின்றீர்கள்‌. உங்கள்‌ சரீரத்திற்கு நீங்கள்‌ அமைதி அல்‌: 
லது ஓய்வு கொடுக்கும்‌ முறை இதுவே. மிகவும்‌ ஆழ்ந்த 
உறக்கமும்‌ இத்தகைய அமைதியை உங்களுக்கு அளிக்காது... 
மிகவும்‌ ஆழ்ந்த உறக்கத்திலும்‌ மனம்‌ தாவித்தாவிச்‌ செல்‌: 
கின்றது. அத்தத்‌ தியானம்‌ பயிலும்‌ சிறிது நேரம்‌ உங்கள்‌ 
மூனை செயலாற்றுவதில்லை, ஏதோ சிறிது பலந்தான்‌ காணப்‌ 
படுகிறது. நீங்கள்‌ உடலை மறக்கின்றீர்கள்‌. உங்களைத்‌. 
துண்டுதுண்டாக வெட்டினாலும்‌ நீங்கள்‌ உணர்வதில்லை. 
அதில்‌ அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றீர்கள்‌. நீங்கள்‌ சிறிது: 
தனிமையை அடைகின்றீர்கள்‌. பூரண ஓய்வினை நாம்‌. 
தியானத்தால்‌ அடைகல்கூடும்‌. 


12 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ச௪டர்‌-7 


இனிப்‌ பல்வேறு பொருள்களைப்பற்றி தியானித்தலா: 
வது, முதுகெலும்பின்‌ பல கோணல்களில்‌ தியானத்தைச்‌ 
செலுத்துதல்‌. யோகிகள்‌ கூறும்வகையில்‌ , முதுகெலும்பில்‌ 
இடைகலை, பிங்கலையென்ற இரு நரம்புகள்‌ உள்ளான. உச்ச 
வாச நிச்சுவாசங்கள்‌ அவற்றின்‌ ஊடேதான்‌ செல்கின்றன. 
முதுகெலும்பின்‌ நடுவில்‌ சுழுமுனை என்ற நாடி ஓடுகிறது. 
இந்த நாடி அடைபட்டுள்ளதென்றும்‌, இதனை யோகமுறை 
யால்‌ திறக்கவேண்டும்‌ என்றும்‌ யோகிகள்‌ கூறுகின்றார்கள்‌. 
சக்தியை முதுகெலும்பின்‌ அடியிற்‌ செலுத்தவே குண்டலினி 
எழுகின்றது ; உலகமே மாறும்‌. 

பற்பல தெய்வீக உருக்கள்‌ உங்களைச்‌ சூழ்ந்துள்ளன. 
நாம்‌ உறையும்‌ உலகம்‌ ஐம்புலன்களால்‌ ஆராயப்படுதலின்‌ , 
அது நமக்குப்‌ புலனாவதில்லை. நாம்‌ புறத்திலேதான்‌ 
அதைக்காணலாம்‌. நாம்‌ அதை 3% என்று கூறுவோம்‌. 
இந்த ஐயும்‌ நாம்‌ நம்முடைய மனநிலைக்கேற்பக்‌ காண்கி 
றோம்‌. புறத்தே நிற்கும்‌ இந்த மரத்தை எடுத்துக்கொள்‌ 
வோம்‌. ஒரு கள்வன்‌ வந்தான்‌. அவன்‌ அடிமரத்தில்‌ 
என்ன கண்டான்‌ ? ஒரு டாணாக்காரனைக்‌ கண்டான்‌ ; 
குழந்தை ஒரு பெரிய பிசாசைப்‌ பார்த்தது ; ஒரு வாலிபன்‌ 
தன்‌ காதலியை எதிர்பார்த்தான்‌ ; அவன்‌ பார்த்தது என்ன 2 
அவனுடைய காதலியை ஆயினும்‌ மரக்கட்டை மரக்கட்‌ 
டையே. அது எவ்வித மாற்றமும்‌: அடையவில்லை. அது 
பழைய உருவத்துடனே தான்‌ இருந்தது. இதுபோன்றே 
கடவுளும்‌ காணப்படுகிறார்‌. நமது அறியாமையினாலே 
அவரை ஓர்‌ மனிதனாகவும்‌, மண்ணாகவும்‌, ஊமையாகவும்‌, 
துக்கியாகவும்‌ காண்கின்றோம்‌. 

இதே மாதிரியான மனம்‌ அமையப்பெற்றவர்கள்‌ தனிக்‌ 
கூட்டமாகக்‌ கூடி ஒரே உலகத்தில்‌ உறைவார்கள்‌. வே 
வகையாகச்‌ சொன்னால்‌, நீங்கள்‌ ஒரே இடத்தில்தான்‌ 
இருக்கின்றீர்கள்‌ . சொர்க்கமும்‌ நரகமும்‌ இங்கேயே உள்ளன. 
உதாரணமாக சூட்சுமபூமி ஒவ்வொன்றையும்‌ ஒரு பெரு 
வட்டமாகக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. அந்த வட்டங்‌ 
கள்‌ குறிப்பிட்ட ஓரிடத்தில்‌ ஒன்றை ஒன்று தொடுகின்றன 
என்றும்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌ . ஒரு வட்டத்தில்‌ 
இருக்கும்போது பிறிதொரு வட்டத்தில்‌ உள்ள ஓரிடத்தைக்‌ 
காணலாம்‌. மனமானது வட்டத்தின்‌ மையநிலையினை 


தியானம்‌ 13 


அடைந்தால்‌ சூட்சும உலகில்‌ பிரவேசிக்கிறீர்கள்‌ ; சடலம்‌ 
நீங்கள்‌ பெற்ற ஆவிகளைக்‌ காண்கிறீர்கள்‌. தியான சக்தி' 
யால்தான்‌ நீங்கள்‌ இவ்வுலகில்‌ பிரவேசித்தல்‌ கூடும்‌. இந்த 
சக்தியே நம்‌ புலன்களை மாற்றுகிறது ; நுண்மை பெறச்‌ செய்‌: 
கிறது. ஐந்து நாட்கள்‌ தியானம்‌ செய்யப்‌ பயிலுவீர்களானால்‌ 
இந்த வட்டங்களில்‌ இருந்துவரும்‌ வேதனையை உணர்வீர்‌ 
கள்‌. உங்கள்‌ செவிப்புலன்‌ நுண்மை பெறும்‌. இதனாலேயே 
கடவுளுக்கு மூன்று கண்கள்‌ இருக்கின்றன. இந்த மூன்றாவது: 
விழியே மான தவிழியாகும்‌ ; ஆன்மிகப்‌ பொருள்களை காண 
வல்ல விழி. 


இந்தக்‌ குண்டலினிசக்தியானது முதுகுத்தண்டின்‌ ஓரி! 
டத்திலிருந்து மற்றோரிடம்‌ செல்லுங்கால்‌ புலன்களை எல்லாம்‌: 
மாற்றுகிறது ; இந்த உலகத்தில்‌ வேறோர்‌ உலகத்தைக்‌ காண்‌ 
கிறீர்கள்‌. அதுவே சுவர்க்கம்‌. அப்போது நீங்கள்‌ உரை 
யாடுதல்‌ இயலாது. பிறகு கீழ்பகுதிகளுக்குக்‌ குண்ட 
லினி செல்கிறது. அது மூக்குச்‌ செல்லும்வரை நீங்கள்‌" 
மனிதரே. எல்லா நிலைகளையும்‌ கடந்து அங்கே குண்டலினி 
செல்லும்போது உங்கள்‌ நோக்கிலே மாறுதலுண்டாகிறது.. 
எல்லாம்‌ ஒன்றாகக்‌ காண்பீர்கள்‌. நீங்களே கடவுள்‌. சுவர்க்‌: 
கங்களை எல்லாம்‌ அவனிடத்தே காண்பீர்கள்‌ ; உலகங்களை 
யெல்லாம்‌ அவனிடத்தே காண்பீர்கள்‌. அவன்‌ ஒருவனே 
எங்குமிருப்பவன்‌ ; என்றுமிருப்பவன்‌. பேறு எவருமில்லை 5 
எதுவுமில்லை. 4 


மன ஒருமைப்பாடு 

(சான்பிரான்சிஸ்கோ நகரில்‌ உள்ள வாஷிங்டன்‌ மன்றத்தில்‌, 
1900-ஆம்‌ ஆண்டு மரர்ச்‌ மாதம்‌ 16-ஆம்‌ தேதியன்று: சுவாமிஜி. நிகழ்த்‌ 
.திய சொற்பொழிவு) 

[இதுவும்‌ இதை அடுத்து வெளியிடப்படும்‌ சொற்பொழிவுகளும்‌ 
தென்‌ கலிபோர்னியாவில்‌ உள்ள வேதாந்த சங்கத்தின்‌ அனுமதியுடன்‌, 
“வேதாந்தமும்‌ மேற்கு நாடுகளும்‌ '”? என்ற சஞ்சிகையிலிறாந்து. வெளி 
யிடப்படுகின்றன. அமெரிக்காவில்‌ பிரசுர உரிமை பெற்றவர்கள்‌ இச்‌ 
.சங்கத்தினரே. 

இச்‌ சொற்பொழிவுகளை எழுதிய ஈடா ஆன்‌ செல்‌ என்பவர்‌ தாம்‌ 
இவற்றை எழுத நேர்ந்ததன்‌ காரணங்களைக்‌ கீழ்க்கண்டவாறு 
விவரிக்கின்றார்‌ 

சுவாமி விவேகானந்தர்‌ இரண்டாம்‌ முறையாக: 1899-1900-ல்‌ 
மேற்கு நாடுகளுக்கு: விஜயம்‌ செய்தார்‌. 1900-ஆம்‌ ஆண்டு முற்‌ 
பாதியில்‌, கலிபோர்னியா: மாநிலத்தில்‌ உள்ள. சான்பிரான்சிஸ்கோ நக 
ரிலும்‌, அதைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளிலும்‌, அவர்‌ அருட்பணியாற்றினார்‌. 
நான்‌' சான்பிரான்சிஸ்கோ: நகரத்தில்‌ வசித்துவந்தேன்‌. எனக்கு அப்‌ 
போது வயது: இருபத்திரண்டு: 1900-ஆம்‌ ஆண்டு. மார்ச்‌ மாதத்தி 
லிருந்து மே. மாதம்‌ வரை அவர்‌ நிகழ்த்திய சுமார்‌ இருபது: சொற்‌ 
பொழிவுகளைக்‌ கேட்டு, அவைகளில்‌ ப்தினேழு. சொற்பொழிவுகளை எழுதி 
வைத்திருக்கின்றேன்‌. 

சான்பிரான்சிஸ்கோ, ஓக்லாந்து; அலமேடா ஆதிய மூன்று இடங்‌. 
களிலும்‌ உள்ள தேவாலயங்களிலும்‌, அலமேடா, சான்பிரான்சிஸ்கோ 
சத்திய இல்லங்களிலும்‌, வாடகைக்குப்‌ பிடிக்கப்பட்ட மண்டபங்களிலும்‌ 
இந்தச்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தப்பட்டன. நாள்தோறும்‌ சுவாமி 
பேட்டிகள்‌ அளிப்பார்‌; தனிப்பட்ட வகுப்புகள்‌ நடத்துவார்‌? இவை 
தவிர மார்ச்‌. ஏப்ரல்‌, மே ஆகிய மாதங்களில்‌ முப்பது அல்லது நாற்பது 
(பெரும்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தினார்‌. 

என்னுடைய குறிப்புக்கள்‌ குறையுடையனவாகக்‌ காணப்பட்டமை 
யின்‌, இச்‌ சொற்பொழிவுகளைத்‌ திருப்பி எழுதி வெளியிட, நான்‌ நீண்ட 
காலம்‌ தயங்கினேன்‌ ; இச்‌ சொற்பொழிவுகளை எடுத்தபோது, புதிதாகச்‌ 
சுருக்கெழுத்து கற்றுக்கொண்டிருந்தேன்‌... வெள்ளம்‌ பெருக்கெடுத்து 
ஓடியதுபோன்ற சுவாமிஜியின்‌ சொற்பொழிவை அப்படியே எழுதுவதற்கு, 
நிமிடத்திற்குக்‌ குறைந்தது முன்னூறு சொற்கள்‌ எழுதும்‌ வேகம்‌ 
வேண்டும்‌. இதில்‌ பாதிக்கும்‌ குறைந்த வேகமே எனக்கு அப்போது 
இருந்தது. மேலும்‌, அந்தச்‌ சமயத்தில்‌, இச்‌ சொற்பொழிவுகள்‌ என்னைத்‌ 
தவிர மற்றவர்களுக்குப்‌ பயன்படும்‌ என்ற எண்ணமும்‌ எனக்கு இல்லை. 


உண 


1 ல 


| 


மன ஒருமைப்பாடு 15 


அவாமி அவர்கள்‌ வேகமாகப்‌ பேசும்‌ திறமையுடன்‌ உயர்ந்த நடிகராக 
வும்‌ இருந்தார்‌. அவர்‌ கூறும்‌ கதைகளையும்‌, அவைகளில்வரும்‌ கதா 


யாத்திரங்களைப்போல்‌ அவர்‌ ௩டிப்பதையும்‌ காணும்‌ ஒருவர்‌, எழுதுவதை 


விட்டுவிட்டு அவர்‌ பேச்சையும்‌, நடிப்பையும்‌ கண்டு அனுபவிப்பதில்‌ 
ஈடுபடுவர்‌. நான்‌ எடுத்த குறிப்புகள்‌, தொடர்பற்று ஓரளவு துண்டு 
துண்டுகளாக இருந்தாலும்‌, அவைகளில்‌ உள்ள கருத்துக்கள்‌ போற்றிப்‌ 
பாதுகாக்கத்‌ தக்கவை. எனவே அவற்றை வெளியிடவேண்டும்‌ என்ற 
கருத்துக்கு இணங்கினேன்‌. 
சுவாமி அவர்களின்‌ சொற்பொழிவு ௩டை பேச்சுவழக்கிலேயே 
இருந்தது; புதுமையும்‌ வேகமும்‌ இருந்தன. அவற்றில்‌ நான்‌ எவ்வித 
மாறுதலும்‌ செய்யவில்லை ; புத்தகமாக வெளியி டவேண்டி அவருடைய 
இயற்கையான சொற்பொழிவின்‌ எழிலைப்‌ பாதிக்கும்‌ மாறுதல்‌ எதுவும்‌ 
செய்யவில்லை. பொருள்‌ விளங்கரத இடங்களில்‌ நீக்கப்பட்டுள்ள சில 
பகுதிகள்‌, மூன்று புள்ளிகள்‌ வைத்து அடையாளம்‌ காட்டப்பட்டுள்ளன. 
தெளிவு வேண்டிச்‌ சேர்க்கப்பட்டுள்ளவை சதுர அடைப்புக்‌ குறியிடப்‌ 
பட்டுள்ளன. இவை தவீர மற்ற எல்லாம்‌ சுவாமி அவர்களின்‌ 
| 


“சொற்களே. 


சுவாமி அவர்கள்‌ கூறிய ஒவ்வொரு விஷயமுமே அபார சக்தி 
வாய்ந்ததரக இருந்தது. என்னுடைய சுருக்கெழுத்துக்‌ குறிப்புப்‌ புத்த 
கங்களில்‌ இச்‌ சொற்பொழிவுகள்‌ ஐம்பது ஆண்டுகளுக்குமேல்‌ தூங்கி 
இருக்கின்றன. இவ்வளவு காலம்‌ கழித்து வெளிவரும்போதுகூட அவை 
களின்‌ சக்தி குறையாதிருப்பதை எவரும்‌ உணர்வர்‌.] 

நாம்‌ பெறும்‌ அறிவெல்லாம்‌ - அது வெளி உலகத்தைப்‌ 
பற்றியதாக இருப்பினும்‌ சரி,. உள்ளுணர்வைப்‌ பற்றியதாக 
இருப்பினும்‌ சரி - மன ஒருமைப்பாடு என்ற ஒரே வழியின்‌ 
மூலமாகவே கிடைக்கிறது. நமது மனதை எந்த விஷயத்‌ 
திலும்‌ ஒருமுகமாகச்‌ செலுத்தாவிட்டால்‌, அதுபற்றிய அறிவு 
எதையும்‌ பெற முடியாது. வான சாஸ்திரி பூதக்கண்ணாடி 
மூலம்‌ பார்க்கும்போது தமது கவனம்‌ முழுவதையும்‌ ஒருமுகப்‌ 
படுத்துகிறார்‌... இப்படித்தான்‌ எல்லாம்‌. நீங்கள்‌ உங்களு 
டைய மனதைப்‌ பற்றி அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்றால்‌ 
அதற்கும்‌ இதே. வழியைத்தான்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 
இந்த உலகில்‌ ஒரு மனத்திற்கும்‌ இன்னொரு மனத்திற்கும்‌ 
உள்ள வேறுபாடு இவ்வாறு ஒருமைப்பாட்டுடன்‌ கவனம்‌ 
செலுத்துவதில்தான்‌ இருக்கின்றது. ஒரு: மனம்‌ இன்னொரு 
மனதைக்காட்டிலும்‌ எவ்வளவுக்கெவ்வளவு. ஏகாக்கிறசக்தி 
அதிகம்‌ பெற்று இருக்கிறதோ. அவ்வளவுக்கவ்வளவு: அதிக 
அறிவு பெறுகிறது. 


16 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கடந்த காலத்திலும்‌, நிகழ்காலத்திலும்‌ தோன்றிய, 
மகான்கள்‌ எல்லாருடைய வாழ்க்கையிலும்‌ இந்த மாபெரும்‌ 
மன ஒருமைச்‌ சக்தியைக்‌ காண்கிறோம்‌. அவர்கள்‌ பிறவியி 
லேயே மேதாவிகள்‌ என்று நீங்கள்‌ சொல்லலாம்‌. ££ நாம்‌ 
எல்லாரும்‌ மேதாவிலாசம்‌ பெற்றவர்களே. கஷ்டப்பட்டு. 
முயன்றால்‌ அதை அடைதல்கூடும்‌ 22 என்று யோக சாஸ்‌ 
திரம்‌ கூறுகிறது. சிலர்‌ பிறக்கும்போதே அதிக சக்தி உள்‌: 
ளவர்களாகப்‌ பிறக்கலாம்‌ ; விரைவில்‌ ஒன்றைச்‌ சாதிக்க. 
லாம்‌. நாமும்‌ அதே காரியத்தைச்‌ சாதிக்க முடியும்‌. இதே. 
சக்தி ஒவ்வோருவருள்ளும்‌ இருக்கிறது. 


மனதை ஆராய்வதற்கு அதை எவ்வாறு ஒருமுகப்படுத்‌. 
துவது என்பதே இன்றைய சொற்பொழிவுக்கான பொருள்‌. 
இதற்கான விதிகள்‌ சிலவற்றை யோகிகள்‌ வகுத்திருக்கிறார்‌ 
கள்‌. இன்றிரவு, இவ்‌ விதிகளில்‌ சிலவற்றை நான்‌ உங்க. 
ளுக்கு எடுத்துக்கூறப்‌ போகிறேன்‌. 


மன ஒருமைப்பாடு பல்வேறு வழிகளில்‌ ஏற்படுகிறதென்‌ 
பது உண்மையே. புலன்களின்மூலம்‌ நீங்கள்‌ மன ஒருமைப்‌ 
பாடு பெறலாம்‌. இனிய இசையைக்‌ கேட்கும்போது சில 
ருக்கு மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது ; மற்றும்‌ சிலருக்கோ 
அழகான காட்சிகளைக்‌ காணும்போது ஏற்படுகிறது... இன்‌ 
னும்‌ சிலர்‌ கூரிய எஃகு ஈட்டி முனைகளின்மீது படுத்திருக்கும்‌ 
போது ஏகாக்ரசித்தம்‌ பெறுகின்றனர்‌. வேறுசிலர்‌ கூரிய 
கூழாங்கற்களின்மீது அமர்ந்து இதை அடைகின்றனர்‌. இவை: 
எல்லாம்‌ அசாதாரணமான உதாரணங்கள்‌ ; கொஞ்சங்கூட 
விஞ்ஞானப்‌ பொருத்தமற்ற முறைகள்‌.  விஞ்ஞானமுறை. 
என்பது படிப்படியாக மனதைப்‌ பயிற்றுவிப்பதே ஆகும்‌. 


தமது கைகளை உயரத்‌ தூக்கிவைத்துக்கொண்டிருப்‌- 
பதன்மூலம்‌ ஒருவருக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கிறது... 
சித்திரவதை, அவருக்கு வேண்டிய எஏகாக்ர சித்தத்தை. 
அளிக்கிறது. ஆயினும்‌ இவை எல்லாம்‌ அசாதாரண 
மான வையே. 


வெவ்வேறு தத்துவஞானிகளின்‌ கருத்துக்கு ஏற்பப்‌ பல 
பொது வழிமுறைகள்‌ ௨குக்கப்பட்டுள்ளன. துரிய நிலையை: 
மனம்‌ அடையவேண்டும்‌ என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. இந்த 
உடல்‌ நமக்கு ஏற்படுத்தியுள்ள கட்டுப்பாடுகளைத்‌ தாண்டிச்‌ 


மன ஒருமைப்பாடு 1017 


செல்லும்‌ நிலை இது. உள்ளத்‌ தூய்மையே அறதெறியால்‌ 
யோகி பெறும்‌ பயனாகும்‌. 


மனம்‌ எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ, அவ்வ 
ளவு அதைக்‌ கட்டுப்படுத்துவதும்‌ எளிது. மனமானது, 
அதில்‌ எழும்‌ ஒவ்வொரு சிந்தனையையும்‌ பற்றிக்கொள்கிறது; 
அச்சிந்தனையை வளர்த்துக்கொண்டே போகிறது. எவ்வள 
வுக்கெவ்வளவு கீழான நிலையில்‌ மனம்‌ இருக்கிறதோ, அவ்‌ 
வளவுக்கவ்வளவு அதைக்‌ கட்டுப்படுத்துவதும்‌ கடினமாகும்‌. 
ஒழுக்கமற்ற மனிதன்‌ மனோதத்துவ சாஸ்திரத்தைக்‌ கற்ப 
தற்குத்‌ தனது மன்தை ஒருகாலும்‌ ஒருமித்து ஈடுபடுத்த முடி 
யாது. ஆரம்பத்தில்‌ அவன்‌ ஒரு சிறிதளவு மனதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தக்‌ கூடும்‌. கேட்கும்‌ சக்தியும்‌ சிறிதளவு அவனுக்கு 
இருக்கலாம்‌. . . . ஆனால்‌ சிறிது காலத்தில்‌ இந்த சக்திகளும்‌ 
அவனைவிட்டு விலகும்‌. இதில்‌ உள்ள கஷ்டம்‌ என்னவென்‌ 
ரூல்‌, சிலருக்குக்‌ கிடைக்கும்‌ அசாதாரண சக்தியானது ஒழுங்‌ 
கான விஞ்ஞான பூர்வமான பயிற்சியினால்‌ கிடைத்தது: 
அன்று. நீங்கள்‌ நெருங்கி ஆராய்ந்தால்‌ இதைக்‌ காணலாம்‌. 
மந்திர சக்தியினால்‌ பாம்புகளை அடக்கும்‌ மனிதர்கள்‌ பாம்பு 
களினாலேயே கொல்லப்படுகிறார்கள்‌. . . . அசாதாரண சக்தி 
களை அடையும்‌ மனிதன்‌ நாளாவட்டத்தில்‌ அந்த அசாதா , 
ரண சக்தியினாலேயே அழிகிருன்‌. எத்தனையோ வகை. 
யான. வழிகளின்மூலம்‌ இவ்வித அசாதாரண சக்தியை 
அடையும்‌ மனிதர்கள்‌ இலட்சக்‌ கணக்கானவர்‌ இந்தியாவில்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ மிகப்‌ பெரும்பாலோர்‌, கிறுக்கர்‌ 
களாக உளறிக்கொண்டு சாகின்றனர்‌. மனம்‌ சமநிலை இழப்‌ 
பதனால்‌ பலர்‌ தற்கொலை செய்துகொள்கின் றனர்‌. 


ஆகவே பாதுகாப்பான வழிகளில்‌, விஞ்ஞானபூர்வமான, 
நாளடைவில்‌ பயன்தரக்கூடிய அமைதியான வழிகளின்‌ 
மூலம்‌ நாம்‌ இதைக்‌ கற்றல்‌ வேண்டும்‌. இதன்‌ முதல்தேவை. 
ஒழுக்க வாழ்க்கை. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நடத்தும்‌ மனி' 
தன்‌, தெய்வங்கள்‌ கீழே இறங்கிவர வேண்டும்‌ என்று விரும்‌ 
பினாலும்‌, அவை கீழே இறங்கிவந்து: அவனுக்குக்‌ காட்சி 
தரும்‌. நம்முடைய மனநூல்களும்‌ தத்துவநூல்களும்‌ கூறு 
வதன்‌ சாரம்‌ இதுவே, அதாவது பூரணமான, பரிசுத்த 
வாழ்க்கை வாழ்தல்‌. இதன்‌ பொருள்‌ என்ன என்பதைச்‌: 


2 


18; விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சிறிது சிந்தித்துப்‌ பாருங்கள்‌ ! யாருக்கும்‌ தீங்கு செய்யா 
திருத்தல்‌, பரிபூரண பரிசுத்தம்‌, பரிபூரண தவ வாழ்க்கை ! 
இவையெல்லாம்‌ அத்தியாவசியம்‌. இவற்றையெல்லாம்‌ பரி 
பூரணமாக ஒருவன்‌ அடைய முடியுமா என்பதையும்‌ 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌ ! அவ்வாறு வாழ முடிந்தால்‌ அதற்கு 
மேல்‌ உங்களுக்கு என்னதான்‌ வேண்டும்‌ ? எந்த உயிர்ப்‌ 
பிராணியிடமும்‌ ஒருவனுக்கு விரோத உணர்ச்சி இல்லை 
யென்றால்‌ அவன்‌ முன்வரும்‌ எந்த உயிர்ப்பிராணியும்‌ 
அவனிடம்‌ பகைமை கொள்ளாது. யோகிகள்‌ இதற்கான 
கடுமையான விதிகஜ வகுத்துள்ளார்கள்‌ . . . தரும சிந்தனை 
இல்லாத ஓருவன்‌ தான்‌ தருமசிந்தன உடையவனாகப்‌ 
பகட்டிக்கொள்ள முடியாது . . . 


நீங்கள்‌ என்னை நம்புங்கள்‌. பாம்புகளுடனும்‌, பூச்சிக 
ளூடனும்‌ குகையில்‌ வாழ்ந்த மனிதரை* நான்‌ பார்த்திருக்கி 
ஜேன்‌. சில சமயம்‌ மாதக்கணக்காக அவர்‌ உணவருந்தாது 
இருப்பார்‌ ; அதன்‌ பின்பு வெளியே வருவார்‌ ; எப்போதும்‌ 
யாவே இருப்பார்‌. ஒரு நாள்‌ ஒரு திருடன்‌ 
வந்தான்‌ ... 

££ இதயத்‌ தாமரை மலரும்போது தேனீக்கள்‌ தாங்களா 
கவே அதனை நாடி வரும்‌ 22 எண்று என்னுடைய குருநாதர்‌ 
சொல்வது வழக்கம்‌. இப்படிப்பட்ட மனிதர்கள்‌ இன்றும்‌ 


இருக்கிறா ர்கள்‌. அவர்கள்‌ பச வேண்டியதில்லை ல று 
பூர்வமாக ஒரு மனிதன்‌ பரிசுத்தவானாக இருக்கும்போது, 
சிந்தனையில்கூட அவனிடம்‌ பகைமை உணர்ச்சி இல்லாத 
போது, 


எல்லா மிருகங்களுமே அவன்முன்‌ தங்களுடைய 
பகைமை உணர்ச்‌ 


்‌ ன்‌ சியை விட்டுவிடும்‌. அதேயோன்றுதான்‌ 
பரிசுத்தமும்‌. 


& சக மனிதர்களிடம்‌ நாம்‌ கொண்டுள்ள உற 
விலும்‌ இது அவசியம்‌. நரம்‌ எல்லாரையும்‌ நேசிக்க வேண்‌ 
டும்‌ . . . பிறருடைய குறைகளைக்‌ கண்டுபிடிக்க நமக்கு உரி 
மையில்லை ; அதனால்‌ பயனும்‌ இல்லை. நாம்‌ அவைபற்றிச்‌ 
சிந்திக்கவும்‌ கூடாது. நமது அலுவல்‌ எல்லாம்‌ நல்லவற்றுட 
னேயே. பிறர்‌ தவறுகளை எவ்வாறு திருத்துவது என்பதற்‌ 
காக நாம்‌ இங்கில்லை. ' நல்லவர்களாக இருக்கவேண்டிய 
நமது கடமை. 


ஈ இத்த இடத்தில்‌ பவாஹாரிபாபாவையே சுவாமி குறிப்பிடுகிறார்‌. 


i 
J 


மன ஒருமைப்பாடு 19 


இங்கே குமாரி ... வருகிறார்‌. நான்‌ யோகியாகப்‌ 
போகிறேன்‌ ?? என்று அந்த அம்மையார்‌ கூறுகிறார்‌. அவர்‌ 
இச்‌ செய்தியை இருபது முறை கூறுகிறார்‌. ஜம்பது நாட்கள்‌ 
தியானமும்‌ செய்கிறார்‌. அதன்‌ பின்‌, 6 இந்த மதத்தில்‌ 
என்ன இருக்கிறது 2 அதை நான்‌ முயன்று பார்த்து விட்‌ 
டேன்‌. அதில்‌ ஒன்றுமே இல்லை 2? என்று கூறி வருகிறார்‌. 

ஆன்மிக வாழ்வின்‌ அடிப்படை இங்கில்லை, பரிபூரண 
ஒழுக்கம்தான்‌ அதன்‌ அஸ்திவாரம்‌. அதுவே மிகவும்‌ கடின 
மானது. ்‌ 

எங்களுடைய நாட்டில்‌ சைவ வகுப்பினர்‌ இருக்கின்ற 
னர்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌, எறும்பிற்காக 
ராத்தல்‌ கணக்கில்‌ சர்க்கரையை வைப்பார்கள்‌. இதைப்‌ 
பற்றி ஒரு கதையும்‌ உண்டு. ஒரு நாள்‌ ஒரு மனிதன்‌ எறும்புக்‌ 
காகத்‌ தரையில்‌ சர்க்கரை வைத்துக்கொண்டிருந்தான்‌. 
அந்த வழியாக வந்த மற்றொருவன்‌ அதை மிதித்துவிட்டான்‌. 
உடனே சர்க்கரை வைத்தவன்‌, ££ பாழாய்ப்‌ போகிறவனே, 
உயிர்களைக்‌ கொன்றுவிட்டாயே ? 22 என்று கூறி, அவனது 
உயிர்‌ போகும்வண்ணம்‌ நையப்புடைத்துவிட்டான்‌. 


புறத்தூய்மை எளிது. உலகம்‌ முழுவதுமே அதை 
நோக்கி விரைகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிவது 
தான்‌ நாம்‌ கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கம்‌என்றால்‌, எந்த 
முட்டாளும்‌ அதைச்‌ செய்வான்‌. ஆனால்‌ மனதுடன்‌ 
போரிட்டு வெல்வதுகான்‌ கடினமாக உள்ளது. 

வெளிப்பார்வைக்காகக்‌ காரியங்கள்‌ செய்பவர்கள்‌ 
தங்கள்‌ தூய்மையைப்‌ பற்றி எவ்வளவு பெருமை அடித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌ ! நான்‌ சிறுவனாக இருந்தபோது கிறிஸ்து 
நாதர்‌ பண்பிலே எனக்குப்‌ பெருமதிப்பு இருந்தது. [ இதன்‌ 
பின்னர்‌ பைபிளில்‌ வரும்‌ திருமண விருந்தைப்பற்றி நான்‌: 
படித்தேன்‌. ] உடனே புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு 
நான்‌ சொன்னேன்‌ : அவர்‌ மாமிசம்‌ சாப்பிட்டிருக்கிறார்‌ ; 
மது அருந்தியிருக்கிறார்‌ ; அவர்‌ மகானாக இருந்திருக்க 
முடியாது.?? 4 1 

மெய்ப்பொருள்‌ காண நாம்‌ எப்போதுமே தவறி விடுதி 
றோம்‌. அற்ப விஷயமான உணவு; உடை ! இவை பற்றி 


20 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எந்த முட்டாளும்‌ கவனிக்க முடியுமே? இவற்றிற்கு அப்பால்‌ 
இருக்கும்‌ ஒன்றைக்‌ கவனிப்ப பர்‌ எவரே! இந்த ஒன்றே: 
இதயத்தின்‌ பண்பு. இதுவே நமக்கு வேண்டும்‌ . .- இத்தி 
யாவில்‌ ஒரு மக்கள்‌ கூட்டத்தினர்‌ தங்களைப்‌ பரிசுத்தமாக்கிக்‌ 
கொள்ளப்‌ பல முறை குளிக்கின்றனர்‌ 5 சில சமயம்‌ ஒரு 
நாளைக்கு இருபது முறைகூடக்‌ குளிக்கின்றனர்‌. அவர்கள்‌ 
பாரையும்‌ தொடுவதில்லை . . . இவை மேற்போக்கான விஷ 
பங்களே! ஆழ்ந்த உண்மைகளல்ல. [ குளிப்பதன்மூலம்‌ 
ஒருவன்‌ பரிசுத்தம்‌ அடையமுடியும்‌ என்றால்‌ ] மீன்கள்‌ தான்‌ 
மிகவும்‌ பரிசுத்தமான உயிர்கள்‌ ! 

குளித்தல்‌, ஆடைபுனைதல்‌, உணவு வகைகளை ஒழுங்கு 
படுத்திக்கொள்ளுதல்‌ இன்னோரன்ன எல்லாம்‌ ஆன்மிகத்‌ 
துறைக்குத்‌ துணை நிற்கும்போதுதான்‌ உரிய முக்கியத்துவம்‌ 


பெறுகின்றன . முதன்மையானது ஆன்மீகம்‌. மற்றவை 
அதற்குத்‌ துணை. ஆன்மீகம்‌ இல்லாமல்‌, எவ்வளவுதான்‌ 
பறத்தூய்மை இருந்தாலும்‌ . .. அதனால்‌ பயனே இல்லை. 


அதே சமயம்‌ சரியான முறையில்‌ புரிந்துகொண்டால்‌ அவை 
துணையாக இருக்கும்‌. தவறான முறையில்‌ கையாண்டாலோ 
அவை நம்மைத்‌ தாழ்த்திவிடும்‌ . : . | 

நான்‌ இவை பற்றி விளக்கிக்‌ கொண்டிருப்பதற்குக்‌ கார 
ணம்‌ உண்டு. முதலாவதாக, எல்லா மதங்களிலுமே, அறி 
பாமக்கள்‌ கடைப்பிடிக்கும் போது ஒவ்வொன்றும்‌ நம்மைக்‌ 
கீழ்நிலைக்குக்‌ கொண்டுசெல்கிறது. புட்டி.யிலிருந்து கற்பூரம்‌ 
ஆவியாகப்‌ போய்விட, புட்டிபற்றி அவர்கள்‌ சண்டை 
யிட்டுக்‌ கொள்கின்றனர்‌. 

- - மற்றொன்று... 55 இதுதான்‌ சரி, அது தவறு?” என்று 
அவர்கள்‌ கூறும்போது, ஆன்மிகம்‌ மறைந்து விடுகிறது. 
உருவங்கள்‌, அனுஷ்டானங்கள்‌ . ஆகியவை பற்றித்தான்‌ 
சண்டையெல்லாம்‌ ; ஒருபோதும்‌ ஆன்மீகத்தின்‌ ஜீவனைப்‌ 
பற்றியன்று. புத்தமத வாதிகள்‌ பல வருஷங்களாக மகத்‌. 
தான பிரசாரம்‌ செய்துவருகிறார்கள்‌. படிப்படியாக அந்த 
ஆன்மீகம்‌ . மறைந்துவிடுகிறது... [ இதே போன்றுதான்‌ 
கிறிஸ்தவ மதத்திலும்‌ ]. இவ்வளவிற்கும்‌ பின்னர்‌; ஒன்றில்‌ 
மூன்று கடவளரா, அல்லது மூன்றில்‌ ஒன்றா என்ற சண்டை 


எழுந்தது. ஆனால்‌ யாரும்‌ ஆண்டவனிடம்‌ சென்று அவன்‌ 


மன ஒருமைப்பாடு il 


எப்படி இருப்பான்‌ என்று காண விரும்பியதில்லை. ஒன்றில்‌ 
மூன்றா, மூன்றில்‌ ஒன்றா என்று காண்பதற்கு நாம்‌ இறைவ 
னிடம்‌ சென்றாக வேண்டுமே ! ்‌ 

இவ்‌ விளக்கத்துடன்‌ இப்போது ஆசனம்‌ பற்றிய விஷ 
யத்துக்கு வருவோம்‌. மனதைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முயற்‌ 
சிக்கு ஒரு குறிப்பிட்டவகை ஆசனம்‌ முக்கியம்‌. எந்த ஆச 
னம்‌ ஒருவனுக்குச்‌ செளகரியமாக முடியுமோ, அதுவே 
அவனுக்கான ஆசனமாகும்‌. பொதுவாக, முதுகுத்தண்டு 
எலும்பின்மீது பாரம்‌ ஏரறாமலிருக்க வேண்டும்‌. இதை நீங்கள்‌ 
அனுபவத்தில்‌ காணலாம்‌. உடம்பின்‌ பாரத்தைத்‌ தாங்குவ 
தற்காக அது படைக்கப்படவில்லை... உட்காரும்‌ ஆசனத்‌ 
தில்‌ நாம்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரே 
நிபந்தனை, ££ முதுகுத்‌ தண்டானது உடல்‌ பளுவிலிருத்து 
பூரணமாக விடுபட்டிருக்கும்‌ எந்த ஆசன முறையையும்‌ 
ஏற்றுக்கொள்‌ 2 என்பதுதான்‌. 

இதற்கு அடுத்தது பிராணாயாமம்‌... சுவாசப்‌ பயிற்சிக்கு 
மிகுந்த முக்கியத்வம்‌ உண்டு. நான்‌ இப்போது கூறுபவை 
எல்லாம்‌ இந்தியாவில்‌ உள்ள சிலர்‌ கடைப்பிடிக்கும்‌ விஷயங்‌ 
கள்‌ மட்டுமல்ல ; பொதுவானவையே. இந்த நாட்டில்‌ உங்க 
ளுடைய குழந்தைகளுக்குச்‌ சில பிரார்த்தனைகளைக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கிறீர்கள்‌. அதேபோன்று இந்தியாவிலும்‌ குழந்தை 
களுக்குச்‌ சில உண்மைகளைப்‌ புகட்டுகிறார்கள்‌. 

இந்தியாவில்‌ குழந்தைகளுக்கு; ஓரிரு பிரார்த்தனைகனைத்‌ 
தவிர எந்த விதமான சமயப்பாடமும்‌ கற்றுக்கொடுக்கப்படு 
வது இல்லை. பின்னர்‌ அவர்கள்‌ தாங்கள்‌ ஒன்றாக இணைந்து 
லயித்திருக்கக்‌ கூடிய ஓர்‌ ஆசானைத்‌ தேடிச்‌ செல்கிறார்கள்‌. 
முதலில்‌ அவர்கள்‌ பலரிடம்‌ செல்கிறார்கள்‌ . இறுதியில்‌, 
5: இவர்தான்‌ நமக்கான மனிதர்‌ 2 என்று ஒருவரைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்து, அவரிடம்‌ மந்திரோபதேசம்‌ பெறுகிறார்கள்‌. நான்‌ 
திருமணமானவனாக இருந்தால்‌, என்னுடைய மனைவி ஒரு 
வேளை என்னுடைய குருவை விரும்பாது வேறொரு குருவை 
நாடலாம்‌. எனது மகன்‌, அவரையும்‌ விரும்பாது இன்னொரு 
குருவை அடையலாம்‌. எனக்கும்‌ எனது குருவுக்கும்‌ உள்ள 
சமய உறவு இரகசியமானது. மனைவியின்‌ சமயக்‌ “கோட்‌ 
யாடுகளைக்‌ கணவன்‌ அறியவேண்டும்‌ என்பதில்லை. அவ 


22 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ளுடைய சமயக்‌ கோட்பாடு என்னவென்று அவன்‌ தைரிய 
மாகக்‌ கேட்கவும்‌ மாட்டான்‌. அவளும்‌ அதை ஒருபோதும்‌ 
சொல்லமாட்டாள்‌ என்பது பகிரங்க உண்மை. அது, குறிப்‌ 
பிட்ட ஆண்‌: அல்லது பெண்ணுக்கும்‌ அவர்களது குருவுக்கு. 
மட்டுமே: தெரிந்தது... ஒருவருக்குக்‌ கேலிக்‌ கூத்தாகப்படு 
வது மற்றொருவருக்குச்‌ சிறந்த போதனையாக இருப்பதை 
நீங்கள்‌ சில சமயம்‌ காணலாம்‌. ஒவ்வொருவனும்‌ அவன வன்‌ 
“பாரத்தைச்‌ சுமந்து 2கொண்டிருக்கிறான்‌. ்‌ அவனுடைய 
மனோநிலைக்கு ஏற்ப அவனுக்கு உதவவேண்டியிருக்கிறது. 
அவனுடைய பணி என்பது, அவனும்‌ அவனது குருவும்‌, 
ஆண்டவனும்‌ சம்பந்தப்பட்ட விஷயம்‌. அதே சமயம்‌ இந்த 
குருமார்‌ எல்லாரும்‌ புகட்டும்‌ சில பொதுவான முறைகள்‌ 
இருக்கின்றன. சுவாசப்‌ பயிற்சியும்‌ தியானம்‌ செய்தலும்‌ 
எல்லாருக்கும்‌ பொதுவானவை. _ அதுதான்‌ இந்தியாவி 
லுள்ள வழிபாட்டுமுஸ்ற. ட்‌ 
. கங்கைக்‌ கரையில்‌, சுவாசப்‌ பயிற்சிசெய்யும்‌ ஆண்‌, 

பெண்‌, குழந்தைகள்‌ ஆகியோரை நாம்‌ காணலாம்‌. இவர்‌ 
கள்‌ சுவாசப்‌ பயிற்சி செய்துவிட்டுப்‌ பின்னர்‌ தியானம்‌ 
செய்வார்கள்‌. இவர்களுக்கு மற்றும்‌ பல வேலைகள்‌ இருப்ப 
தால்‌, இவற்றிற்கு அதிக நேரம்‌ செலவழிக்க முடியாது. 
ஆனால்‌ இதை வாழ்க்கையின்‌ முக்கிய அம்சமாக எடுத்துக்‌ 
கொண்டவர்கள்‌ பல்வேறு முறைகளையும்‌ அனுஷ்டித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌. மொத்தத்தில்‌ எண்பத்திநான்கு ஆசனங்கள்‌ 
இருக்கின்றன. ஒருவருடைய மேற்பார்வையில்‌ இப்பயிற்சி 
செய்பவர்கள்‌, மூச்சையும்‌, உடலின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
ஏற்படும்‌ சலனங்களையும்‌ உணர்வார்கள்‌. - 

இதற்கு அடுத்தது 6 தூரணை 22... சில குறிப்பிட்ட 
மையங்களில்‌ மனதை நிலை நிறுத்துவதுதான்‌ £6 தாரணை 22 
என்பது. 

இந்துப்‌ , பையன்களும்‌ பெண்களும்‌ மந்திரோபதேசம்‌ 
பெறுகிறார்கள்‌. தன்னுடைய குருவிடமிருந்து ஓர்‌ இந்துப்‌ 
பையன்‌ ஒரு “சொல்லைப்‌ 2 பெறுகிறான்‌. இதுதான்‌ மூலச்‌ 
சொல்‌ அல்லது மந்திரம்‌ என்று கூறப்படுகின்றது. இந்த 
மந்திரத்தை மேற்கண்ட குருவுக்கு அவருடைய குரு அளித்‌ 
திருப்பார்‌. இப்போது இவர்‌ அதைத்‌ தமது சீடனுக்கு 


“மன ஒருமைப்பாடு (Hs D3 


உபதேசிக்கிறார்‌. இப்படிப்பட்ட மந்திரங்களில்‌ ஒன்று ஞம்‌2? 
என்பது. இந்த மந்திரங்களுக்கு நிறையப்‌ பொருள்‌ உண்டு. 
அவைகளை இரகசியமாக வைத்திருக்கிறார்கள்‌ ; ஒருபோதும்‌ 
எழுதுவதில்லை. இந்த மந்திரத்தைக்‌ குருவிடமிருந்து - கா 
தின்‌. வழியாகப்‌ பெறவேண்டும்‌ - எழுத்துமூலம்‌ அன்று. 
அதன்‌ பின்னர்‌ - அதைக்‌ கடவுளே போன்று போற்ற 
வண்டும்‌. அந்த மந்திரத்தின்மீது தியானம்‌ செய்ய 
6 வண்டும்‌... 1 

ஒரு சமயம்‌ மழைக்கால முழுவதும்‌ நான்கு மாதங்கள்‌ 
நான்‌ இவ்வாறு தியானம்‌ செய்தேன்‌. காலையில்‌ எழுந்து 
ஆற்றில்‌ ஸ்நானம்‌ செய்வேன்‌ ; அதன்‌ பின்பு ஈர உடைக 
ளுடனேயே மந்திரத்தைச்‌ சொல்ல ஆரம்பிப்பேன்‌; சூரியன்‌ 
மேற்கில்‌ மறையும்வரை மந்திரத்தைக்‌ கூறிக்கொண்டே 
இருப்பேன்‌; இதன்‌ பின்னர்‌ ஏதாவது சாப்பிடுவேன்‌ - 
கொஞ்சம்‌ அரிசிச்‌ சாதம்‌ அல்லது ஏதாவது சாப்பிடுவேன்‌. 
மழைக்‌ காலத்தில்‌ நான்கு மாதங்கள்‌ இவ்வாறு செய்திருக்‌ 
கிறேன்‌ ! 
இந்த உலகத்தில்‌ நாம்‌ அடைய முடியாதது எதுவுமே 
இல்லையென்று இந்தியர்கள்‌ நம்புகிறார்கள்‌. இந்த நாட்டில்‌ 
ஒருவனுக்குப்‌ -பணம்‌ வேண்டுமென்றால்‌, வேலைக்குப்‌ 
போய்ப்‌ பணம்‌ திரட்டுகிறான்‌. ஆனால்‌ ' இந்தியாவிலோ 
ஒருவன்‌ ஒரு மந்திரத்தைப்‌ பெறுகிறான்‌. ஒரு மரத்தின்கீழ்‌ 
அமர்ந்து, பணம்‌ தன்னைத்‌ தேடி வரவேண்டுமென உறுதி 
யாக எண்ணுகிறான்‌. அவனுடைய சிந்தனையின்‌ சக்தியா 
லேயே எல்லாம்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌ என்பது. அவனது 
நம்பிக்கை. இங்கு நீங்களும்‌ பணத்தைத்‌ திரட்டுகிறீர்கள்‌ ; 
உங்களுடைய சக்தி முழுவதைபும்‌ பணம்‌ திரட்டுவதில்‌ 
செலவிடுகிறீர்கள்‌ ; அதே காரியந்தான்‌. 

ஹடயோகிகள்‌ என்று அழைக்கப்படும்‌ சிலர்‌ இருக்‌ 
கிறார்கள்‌... இறவாமல்‌ உடலைக்‌ காப்பாற்றுவதுதான்‌ மிகச்‌ 
சிறந்தது என்று அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌... அவர்களுடைய 
உழைப்பெல்லாம்‌ உடலை விடாமல்‌ பற்றிக்கொண்டிருப்பதற்‌ 
காகவே !' இதற்காக அவர்கள்‌ பன்னிரண்டு. வருஷப்பயிற்சி 
பெறுகிறார்கள்‌. குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே அவர்கள்‌ 
இப்பயிற்சியை  ஆரம்பிக்கிறார்கள்‌.' இல்லையேல்‌ இது 


24 
விவே 
கா - 
னந்தரின்‌ ஞான தீ 
i பு அய்‌ 
7 


பதம வக்கா 5, 
ந்‌ ரகிவிடும்‌ 
குரு EEL விடும்‌... 
வுக்கு தே ம்‌ ஹடடூ 
சென்‌ முதன்‌ தான்றும்‌ யாகியைட்‌ 
ட று சரிய முதலாகச்‌ ம. ப்‌ பற்றி 
வண்டும்‌ ரக SIE சி , ஒரு ஹட றிய ஓ 2 
ல்‌ டும்‌. நாற்பது ஷ்ய க யாகி ௬ விஷ 
நாட்களில்‌ அவனுக்‌ து நாட்கள்‌ னாகும்போ உ தான்‌ 
கற்றுக்‌ க்குத்‌ இ ள்‌ தன்னந்‌ து காட்‌ ஒரு 
கல்கத்‌ காண்‌ குரிந்த எல்‌ ந்தனிய டுக்குச்‌ 
. த்தா (ட எல்லாம்‌ ரக 
கள வாழ்ந்‌ வைச்‌ பாடந்‌, ச்‌ ரம்‌, ௮ 5 வசிக்க 
ச ழ்ந்திருப்‌ சேர்ந்‌ தான்‌. ந்த நாற்‌ 5 
மார்‌ அ ப்பதாகக்‌ ந்த ஒப 1 ந ற்பது 
கிறார்கள்‌ ரைப்‌ கக்‌ ௬ ருவா ச்‌ 
றார்கள்‌ பார்த்‌ உறுகிறார்‌ , தாம்‌ ஐ 
மைல்‌ உ அவர்‌ ே த்திருப்ப ரர்‌. தங்க ஐந்நூறு ஆன்‌ 
டத்‌ நடக்‌ துகப்‌ தவப்‌ ப்தி ளுடைய ண்டு 
. க்கினர்‌ ந்சிக்‌ கள்‌ எல்‌ ாட்டல்‌ 
ud _ ஓடுகிறார்‌ (முட இ க்‌ த்காக 2 ன்னி ன்‌ ன்‌ 
லிருந்து ரூர்‌! அ 2 ல்லை நாள்‌ே டம்‌ கூ 
கிறார்‌ உள்ளங்‌ வர்‌ ம்‌. அவர்‌ காறும்‌ று 
றார்‌. | கள்ளங்கால்வரை களம 6 டாம்‌ 
கருதவில்லை ப அழல பறதம்‌்‌ குள்‌ மூழ்கி நும்‌ நடப்‌। 
கூறுகிறார்‌ [பாம்‌ எல்லாம்‌ 22 ப 
று றார்கள்‌.] ம்புகள்‌ ம்‌ நன்‌ை ப்‌ க 
வேண்டும்‌ பதர னன்ன. ம இருப்‌ ல்‌ 
- ஏனெ கவும்‌ று ஆண்‌ ப்பதாக (1 
ண்டுகள்‌ ல்‌ னில்‌, 1ம்‌ வயதான டுகள்‌ வாழ்‌ நான்‌ 
ரன்‌ சென்‌ சற்‌ இந்திய வராகத்‌ ழவதாக ப்‌ 
ப்ப க ற இடங்‌ ற்றுப்பி ர முழுவதி த்தான்‌ இ க்‌ 
ரட்‌ தைக்‌ கண்‌ே களிலெல்‌ ரயாணம்‌ இ லும்‌ பதி ருக்க 
ச ற்றியிருக்கிறார்‌ ட்ட பமல்‌ பதன மக்‌ ந 
நீளமுச்‌ வா வட்ல ௭ படத்‌ அர்த்‌ த்தில்‌, 
எடுக்க போம்‌ டக்‌ ட பதக்‌ ன்ப | ந ந்தி 
த்‌ அடள்ளேவிருக்கம்‌. உற ட விழுங்கி CT) முவதும்‌ 
இருக்கு. வளப்‌ க்கும்‌ நாளும்‌ ) அலை அங்கு 
AE றுப்புக்‌ உறுப்புக்‌ தம த அப்‌ ல 
வண்டு! களையும்‌ ர்க்க! எனல Hi 
அவர்கள்‌ தங்‌ சரி - ஒரு சரி, முக 
ள்‌ தங்க டே வளி 
தான்‌ ஆண்டுகள்‌ ளுடைய 66 மிப எனு ய 
அத என்ன ப உடல்களை 2 மூவ 
ரப யன்‌ 2 பாக அடக்‌ 2 ஆயிரக்‌ 
த ஏன்‌??? } ப வ கபர த்திருக்க ரக்கணக்‌ 
ள்ள இற்‌ கை ளே காலம்‌ முடியும்‌ 
அந்த்‌? ப்‌ ப்‌ ம்‌; ந ன்‌ 
i சில பிரிவி டலே க்‌ ர்‌ பற்றிய 
தி ருற்தி ௦ துளி னர்‌ இருக்‌ தும்‌. ரற்றங்களும்‌ 
சக்‌ என்றும்‌ அவர்‌ இருக்கின்‌ ம்‌ 
இள: ர்கள்‌ றனர்‌ 
மை உங்களுக்‌ ர்‌. ஜூ 
ட்ட இருக்கிறீர்‌ நடப்‌ அமுதத்‌ 
றீர்கள்‌. க்கிறார்கள்‌ 
... இவ்வாறு 


Hp 


மன ஒருமைப்பாடு 25 


பல்வேறு பிரிவினர்களையும்‌ நான்‌ விளக்கிக்‌ கூறுவதாக இருந்‌ 
தால்‌; பல மாதங்களாகும்‌. அவர்களுடைய நடவடிக்கை 
கள்‌ எல்லாம்‌ லோகாயத உலகம்‌ சம்பந்தப்பட்டனவே. ஓவ்‌ 
வொரு நாளும்‌ ஒரு புது உட்பிரிவு தோன்றிக்கொண்டிருக்‌ 
கிறது. . - 

இந்தப்‌ பிரிவினருடைய சக்தி எல்லாம்‌ மனதிலிருந்தே 
வருகின்றன. மனதைத்‌ தங்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்‌ 
கொள்வதே அவர்களுடைய நோக்கம்‌. 

முதலில்‌ மனதை ஒருமைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்‌ நிறுத்துங்கள்‌. முதுகுத்‌ தண்டில்‌ ஏதாவது ஒரு 
இடத்தில்‌ அல்லது நரம்புமையங்களில்‌ மனதை நிறுத்தலாம்‌ 
என்று அவர்கள்‌ பொதுவாகக்‌ கூறுகிறார்கள்‌. நரம்புமையங்‌ 
களில்‌ மனதை நிலை நிறுத்துவதன்மூலம்‌ யோகி உடலை 
வெற்றி கொள்கிறான்‌. யோகியின்‌ அமைதிக்குப்‌ பெருந்‌ 
தொல்லை அளிப்பதும்‌, அவனுடைய உயர்ந்த லக்ஷியத்திற்கு 
எதிராக இருப்பதும்‌ உடலே. ஆகையால்‌ உடலைத்‌ தனது 
பணியாள்போலத்‌ தனது கட்டுப்பாட்டின்கீழ்‌ வைத்திருக்க 
அவன்‌ விரும்புகிறான்‌. 

இதற்கு அடுத்தது தியானம்‌. இதுதான்‌ மிக உயர்ந்த 
நிலை. மனம்‌ ஐயப்பாட்டுக்கு உள்ளாகும்‌ நிலை, உயர்ந்த 
நிலையன்று. அதனுடைய உயர்ந்த நிலை தியானநிலையே. 
மற்ற எதனுடனும்‌ ஜக்கியப்படாமல்‌ பொருள்களைக்‌ கவனிக்‌ 
கிறது ; பார்க்கிறது. உடம்பில்‌ இருக்கும்‌ வலியை நான்‌ 
உணரும்வரை, நான்‌ உடலில்‌ என்னை ஐக்கியப்படுத்தி விட்‌ 
டேன்‌. இன்பத்தையோ, துன்பத்தையோ நான்‌ உணரும்‌ 
போது, உடலுடன்‌ இணைந்து நிற்கிறேன்‌. ஆனால்‌ உயர்ந்த 
நிலை என்று நான்‌ கூறும்‌ தியான நிலையில்‌, இன்பமும்‌ துன்ப 
மும்‌ ஒரே மாதிரி -ஆனந்தமயமாகத்தான்‌ தெரியும்‌ . . . ஓவ்‌ 
வொரு தியானமும்‌ நேரடியான துரிய நிலையே. பரிபூரண 
மான மன ஒருமைப்பாடு ஏற்படும்போது, ஆன்மாவானது, 
கரடுமுரடான உடலின்‌ பந்தங்களிலிருந்து விடுபட்டு, 
தன்னைத்தானே அறிகிறது. ஒருவன்‌ விரும்புவன எல்லாம்‌ 
அவனுக்குக்‌ கிடைக்கின்றன. சக்தியும்‌ அறிவும்‌ முன்பே 
அங்கிருக்கின்றன. சக்தி இல்லாத சடப்பொருளில்‌ ஆன்மா 
ஐக்கியப்படும்போதுதான்‌, அது துன்பத்தைக்‌ கண்டு அழுகி 


26 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


றது. இறக்கும்‌ தன்மையுள்ள தோற்றங்களுடன்‌ அது தன்னை 
ஒன்றுபடுத்திக்கொள்கிறது . . . ஆனால்‌ உண்மையிலேயே 
சுதந்திரமான அந்த ஆன்மா தனது சக்தியைப்‌ பிரயோ 
கிக்க வேண்டுமென எண்ணினால்‌ நிச்சயம்‌ அது சாத்திய 
மாகும்‌. அது விரும்பவில்லை என்றால்தான்‌ சாத்தியமாகாது. 
ஆண்டவனை அறிந்தவன்‌ ஆண்டவனே ஆகிவிட்டான்‌. 
அப்படிப்பட்ட சுதந்திர ஆன்மாவுக்கு, சாத்தியமற்றது என்‌ 
பது எதுவும்‌ இல்லை. அவனுக்கு இனிமேலும்‌ பிறப்பு இறப்பு 
என்பதில்லை. அவன்‌ நித்திய முக்தனாகிறான்‌. 


கருமயோகம்‌ 
னம்‌ பிரபஞ்சம்‌ என்னும்‌ இவை சம்பந்தப்பட்ட பொருள்‌ 

களிலிருந்து ஆன்மாவைப்‌ பிரித்து நிறுத்துவதே இலட்சி: 
யம்‌. இதில்‌ சித்தி பெற்றுவிட்டால்‌, தான்‌ என்றும்‌ தனியா 
கவே இருந்ததை ஆன்மா “அறிந்துகொள்ளும்‌; தன்னை 
மகிழ்விக்க வேறு யாரும்‌ தேவையில்லை என்பதையும்‌ அது 
உணர்ந்துகொள்ளும்‌. நமக்கு மகிழ்ச்சியளித்தற்‌ பொருட்டு 
வேறுயாரையாவது எதிர்பார்க்கும்வரை நாம்‌ அடிமைகளே 
ஆவோம்‌. தான்‌ சுதந்திரம்‌ உடையது என்பதையும்‌, தனது 
நிறைவுக்கு வேறு எதுவும்‌ தேவையில்லை என்பதையும்‌, 
பந்தப்பட்டது போன்ற இந்த நிலை தனக்கு அவசியமில்லை 
என்பதையும்‌ ஆன்மா என்று அறிகிறதோ, அன்றே விடுதலை. 
அல்லது “கைவல்யம்‌? சித்தியாகிறது. 

மனிதர்கள்‌ பணத்தைத்தேடி அதன்‌ பின்‌ ஓடுகிறார்கள்‌. 
அதன்‌ . பொருட்டுத்‌ தம்‌ சகோதரரை வஞ்சிப்பதற்கும்‌ 
தயங்குவதில்லை. இவர்கள்‌ தங்களைக்‌ கட்டுப்படுத்திக்‌. 
கொள்வார்களானால்‌, சில ஆண்டுகளில்‌ இவர்களது ஒழுக்கம்‌: 
பெரிதும்‌ முன்னேறிவிடும்‌. இதனால்‌, இவர்கள்‌ விரும்பினால்‌ 
போதும்‌--பல்லாயிரம்‌ ரூபாய்களை (டாலர்கள்‌) ஈட்டிவிட 
இயலும்‌. அந்த நிலையில்‌ இவர்கள்‌, தங்கள்‌ சங்கற்பத்தால்‌ 
உலகையே அடக்கி ஆள இயலும்‌. ஆனால்‌, நாம்‌ பெரிதும்‌ 
அறிவிலிகளாகவே இன்னும்‌ இருக்கிறோம்‌. 

ஒருவன்‌ தன்‌ பிழைகளை உலகறியப்‌ பேசுவதால்‌ என்ன 
பயன்‌? அதனால்‌ அந்தப்‌ பிழைகளைப்‌ போக்கிவிட இய: 
லாது. ஒருவன்‌ செய்த வினைப்பயனை அவன்‌ அநுபவித்தே. 
தீரவேண்டும்‌; இதனால்‌, ஒவ்வொருவரும்‌ முயன்று நல்‌ 
வினைகளைச்‌ செய்யவேண்டும்‌. அறிவும்‌ ஆற்றலும்‌ மிக்கவரி 
டந்தான்‌ உலகம்‌ இரக்கம்‌ காட்டுகிறது. மக்கள்‌ சமூகத்துக்‌. 
குக்‌ காணிக்கையாகச்‌ செய்யப்பட்ட சேவையும்‌, இயற்கைக்‌. 
குச்‌ செய்யப்பட்ட சேவையுமே எந்த வகையிலும்‌ செய்பவ. 
ஊக்‌ கட்டுப்படுத்தாதவைகளாகும்‌. 

எந்த வகைக்‌ கடமையையும்‌ அலட்சியமாக நினைத்தல்‌ 
கூடாது. தாழ்ந்த வேலை செய்வதாலேயே ஒருவன்‌ தாழ்ந்த. 
வனாகான்‌; உயர்ந்த வேலை செய்பவன்‌ அதனாலேயே 


28 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- 


உயர்ந்துவிடான்‌. வேலையின்‌ சிறுமை பெருமைகளால்‌ ஒரு 
வனது சிறுமை பெருமைகளைத்‌ தீர்மானிக்கக்கூடாது ; அந்த 
வேலைகளை அவன்‌ எவ்வண்ணம்‌ ஆற்றுகிறான்‌ என்பது 
கொண்டே தீர்மானிக்கவேண்டும்‌. கடமை செய்யும்‌ முறை 
யும்‌ திறமையுமே ஒருவனது சிறுமை பெருமைகளைக்‌ கணக்‌ 
கிட உதவுவன. தொழிலைப்‌ பொறுத்த வரை, ஒவ்வொரு 
நாளும்‌ பயனற்றவை பேசும்‌ பேராசிரிய்ரைவிட, மிகக்‌ 
குறைந்த நேரத்தில்‌ உறுதியும்‌ அழகும்‌ வாய்ந்த செருப்புத்‌ 
அதக்கும்‌ தொழிலாளியே சிறந்தவனாவான்‌. 

கடமை ஒவ்வொன்றும்‌ புனிதமானதே. அதனைப்‌ பய 
யக்தியுடன்‌ செய்வதே உயரிய தெய்வவழிபாடு ஆகும்‌. 
மாயையில்‌ சிக்குண்டு, அஞ்ஞானத்தில்‌ மூழ்கிக்கிடக்கும்‌ 
பந்த ஆன்மாக்கள்‌--கட்டுப்பட்ட ஆன்மாக்கள்‌--ஞானா 
ஒளியும்‌ விடுதலையும்‌ பெறுதற்கு இத்தகைய செயல்கள்‌ பேரு 
தவி புரியும்‌. 


நம்‌ கைக்கு எட்டிய, நம்மால்‌ இயன்ற, நாம்‌ மேற்கொண்‌! 
டுள்ள கடமைகளை நன்கு செய்வதால்‌ அதிக வலிமை பெறு 
கிறோம்‌. இவ்வலிமையை இவ்வண்ணமே வளர்த்தால்‌ 
படிப்படியே பெருமை மிக்கதொரு நிலை பெறுதல்‌ கூடும்‌; 
வாழ்க்கையிலும்‌, சமூகத்திலும்‌ பெறுதற்கரிய நிலை; எல்லா 
ரும்‌ இச்சை கொள்ளத்தக்க நிலை; மாண்பு மிக்க கடமை 
புரியும்‌ நிலை. 

இயற்கையின்‌ நீதி எப்போதும்‌ கடினமாகவும்‌. சற்றும்‌ 
இரக்கத்துக்கு இடம்‌இல்லாததாகவுமே இருக்கிறது. 

காரியசித்தியில்‌ நாட்டமுள்ள எவனும்‌ வாழ்க்கை நல்‌ 
லது என்று நவிலமாட்டான்‌ ; கெட்டது என்றும்‌ கூற 
மாடடானலா. 

வாழ்க்கையில்‌ வெற்றிபெற்ற மனிதர்‌ ஒவ்வொருவருக்‌ 
கும்‌ பின்னணியில்‌ அளவற்ற நேர்மையும்‌ அளவற்ற உண்மை 
யும்‌ இருந்தே தீரவேண்டும்‌. அவர்தம்‌ சிறந்த வெற்றிக்கு 
இவைகளே காரணம்‌. அவன்‌ முற்றும்‌ தன்னலம்‌ துறந்தவ 
னாக இருந்திருக்கமாட்டான்‌; தன்னலத்துறவு நோக்கி மூன்‌ 
ன றிக்‌ கொண்டிருப்பான்‌. அவன்‌ முற்றும்‌ சுயநலம்‌ அற்ற 
அனாய்‌ இருந்திருந்தால்‌, அவன்‌ வெற்றி புத்த பகவானது 


கருமயோகம்‌ 29. 


வெற்றியையும்‌ இயேசுநாதரது வெற்றியையும்‌ போல்‌ மிகச்‌ 
சிறந்ததாக விளங்கியிருக்கும்‌. சுயநலத்துறவின்‌ அளவைக்‌ 
குறிப்பதே வெற்றியின்‌ அளவு. மனித குலத்தின்‌ மாபெருந்‌. 
தலைவர்‌, உயர்‌ நிலையில்‌ செயல்‌ புரிவோர்‌ ; மேடைச்‌ சொற்‌ 
பொழிவாளர்களல்லர்‌. 


எவ்வளவுதான்‌ முயன்றாலும்‌ முற்றும்‌ தூய்மையான 
செயலோ, அன்றி முற்றும்‌ தூய்மையற்ற செயலோ இருக்க. 
இயலாது. தூய்மை, தூய்மையின்மை என்பவற்றுக்கு த்‌. 
தீமை செய்யாமை, தீமை செயல்‌ என்றே பொருள்கொள்ள 
வேண்டும்‌. பிறருக்குத்‌ தீமை விளைவியாமல்‌ நாம்‌ வாழவோ 
மூச்சுவிடவோ இயலாது. நாம்‌ உண்ணும்‌ ஒவ்வொரு பிடிச்‌ 
சோறும்‌ வேறொருவர்‌ வாயிலிருந்து கவரப்பெற்றேத. நமது 
வாழ்க்கையே வேறு. சிலரது வாழ்க்கைக்கு அழிவு தேடிக்‌. 
கொண்டுதான்‌ இருக்கிறது; அப்படி அழிபவை மனித உயி 
ராகவோ, விலங்கின்‌ உயிராகவோ, தாவர இனமாகவோ 
இருக்கலாம்‌. எப்படியோ, எங்கோ உள்ள ஒன்றின்‌ அழி 
வுக்கு நம்‌ வாழ்வு காரணமாகிறது. எனவே செயல்‌ மூலம்‌ 
நிறைவு பெறுவதென்பது என்றும்‌ இயலாததொன்று. காலத்‌ 
தின்‌ முடிவுவரையில்‌ நாம்‌ உழைத்தாலும்‌, குழப்பம்‌ மிகுந்த 
சிக்கலான புதிரனைய நெறியிலிருந்து வெளிவர இயலாது. 
நாம்‌ வலை செய்தவண்ணமாகவே இருக்கலாம்‌ ; ஆனால்‌ 
முடிவு காணமட்டும்‌ இயலாது. 

௬தந்திரமாக அன்போடு உழைக்கும்‌ ஒருவன்‌ விளைவு 
பற்றி எண்ணவே மாட்டான்‌. ஆனால்‌, அடிமையோ, சவுக்‌: 
கடி வேண்டுகிறான்‌; சேவகன்‌ கூலி வேண்டுகிறான்‌. 
வாழ்க்கை முழுவதிலும்‌ இப்படியேதான்‌ நிகழ்கிறது. , பொது 
வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. பொது மக்களுக்குப்‌ 
பேருரை வழங்கும்‌ ஒருவன்‌ கரகோஷம்‌ வேண்டுகிறான்‌; கூச்‌ 
சல்‌ விரும்புகிறான்‌. .இஃதன்றி அவனை ஒரு மூலையில்‌ இருத்தி 
விட்டால்‌, அது அவனைக்‌ கொல்வதற்கு ஒப்பாகும்‌. அவ 
னுக்கு இவை தேவை. அடிமையாக வேலைசெய்வது இது.. 
இந்த மாதிரி நிலையில்‌ வேலைக்கு ஏதோ ஒரு பலனை விரும்பு 
வது இத்தகையவர்‌ இயல்பு. அடுத்த . படி; தொழில்‌ 
செய்து உயிர்வாழ்தல்‌. இவனுக்குச்‌ சம்பளம்‌ அல்லது கூலி' 
வேண்டும்‌, “நான்‌ உனக்கு உழைப்பைத்‌ தருகிறேன்‌; நீ: 


50 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எனக்கு அதை. சம்பளத்தைக்‌ கொடு? என்னும்‌ பேரம்‌ 
இது. £வேலைக்காகவே நான்‌ வேலை செய்கிறேன்‌? என்று 
வாயால்‌ சொல்வது எளிது, ஆனால்‌ இதில்‌ சித்தி பெறுவ 
தைப்‌ போலக்‌ கடினமானது வேறொன்றும்‌ இல்லை. வேலைக்‌ 
காகவே வேலை செய்யும்‌ மனிதன்‌ ஓருவன்‌ உண்மையாகவே 
இருந்தால்‌, அவன்‌ திருமுகம்‌ காண இருபது மைல்‌ தூரமானா 
னும்‌ தலையால்‌ ஊர்ந்து செல்ல ஆயத்தமாய்‌ இருப்பேன்‌. 
அப்படிச்‌ சொல்பவன்‌ மனத்தை ஆராயின்‌ பலன்‌ இச்சை 
ஒன்று ஒளிந்திருப்பது தெரியும்‌. அது பண ஆசை அன்று 
என்றால்‌, பதவீ ஆசையாய்‌ இருக்கும்‌; அல்லது வேறு வகை 
இலாபமாய்‌ இருக்கும்‌. எப்படியோ எங்கேயோ இந்த 
வேலைக்குத்‌ தாண்டுகோலான இச்சை ஒன்று இருந்தே 
திரும்‌. “நீ எனக்கு நண்பன்‌. நான்‌ உனக்காக உன்னோடு 
உழைக்க விரும்புகிறேன்‌. இப்படிச்‌ சொல்வதெல்லாம்‌ 
மிகவும்‌ சரிதான்‌. ஒவ்வொரு நொடியும்‌, “நான்‌ சொல்வது 
உண்மை? என்று வற்புறுத்தலாம்‌. ஆனால்‌, ஒன்றிலே மட்டும்‌ 
எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌. £நீ எல்லா அம்சங்களிலும்‌ என்‌ 
னோடு ஒத்துப்பேோகவேண்டும்‌. இல்லையோ, நான்‌ உன்‌ 
நலத்தைப்‌ பற்றி அக்கறை கொள்ளமாட்டேன்‌; உனக்காக 
உழைக்கவும்‌ மாட்டேன்‌.” பலனுக்காக உழைக்கும்‌ உழைப்‌ 
பினால்‌ துன்பந்தான்‌ ஏற்படும்‌. நமது மனத்தை வென்ற 
நிலையில்‌ செய்யும்‌ வேலை ஒன்றினாலேதான்‌ பற்றற்ற நிலை 
ஏற்பட. இயலும்‌. 


பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ மதிப்பிடுவதற்கான அடிப்‌ 
படை அளவு நான்‌ அல்லேன்‌ என்று தெரிந்துகொள்வது 
தான்‌ நமக்குச்‌ சிறந்த முதற்பாடமாகும்‌. ஒவ்வொருவனை 
யும்‌ அவனவன்‌ எண்ணங்களுக்கு ஏற்றபடியே மதிப்பிட 
வேண்டும்‌. ஓவ்வொரு மனித இனத்தையும்‌ அதன தன்‌ 
அளவுகளுக்கும்‌ லட்சியங்களுக்கும்‌ ஏற்றபடிதான்‌ மதிப்பிட 
வேண்டும்‌. ஒருநாட்டின்‌ ஆசார த்தை அதன்‌ சூழ்நிலையையும்‌ 
பகுத்தறிவையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டே மதிப்பிட 
வேண்டும்‌. அமெரிக்க மக்கள்‌ வாழும்‌ சூழ்நிலைக்கு ஏற்றபடி 
அவர்கள்‌ ஆசாரம்‌ அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட 
னவே ஜப்பான்‌, சீனா, இங்கிலாந்து முதலிய நாடுகளின்‌ 
ஒழுக்கங்களும்‌. 


கருமயோகம்‌ 51 


நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எந்த நிலைக்குத்‌ தகுதி உள்ளவர்‌ 
களோ அந்த நிலையில்‌ இருப்பது தெரிகிறது. ஒவ்வொரு 
பந்தும்‌ தனக்குத்‌ தகுதியான குழியிலேயே போய்த்‌ தங்கு 
கிறது. ஒருவனுக்கு இன்னொருவனைவிட மிகுந்த தகுதி 
இருக்குமானால்‌ அதையும்‌ உலகம்‌ கண்டுபிடித்துவிடும்‌. பிர 
யஞ்சத்தில்‌ நடந்து வரும்‌ பொருத்தம்‌ காரணமாக இந்த 
அதிகத்‌'தகுதி வெளிப்பட்டே தீரும்‌. எனவே, முணமுணுப்‌ 
பதால்‌ பலன்‌ ஒன்றும்‌ இல்லை. கயவனான பணக்காரன்‌ ஒரு 
வன்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, அவனைப்‌ பணக்காரன்‌ ஆக்கிய 
சில தகுதிகள்‌ அவனிடம்‌ இருக்கவே வேண்டும்‌. வேறு எவ 
னிடம்‌ பின்கானும்‌ இந்தத்‌ தகுதிகள்‌ இருக்கின்றனவோ, 
அவனும்‌ பணக்காரனாவான்‌. நாம்‌ பணக்காரன்‌ ஆகவில்‌ 
லையே என்பதற்காகப்‌ பணக்காரனோடு சண்டை போடுவத 
லோ, அவளைக்‌ குறை கூறுவதனாலோ ஏதாவது பயன்‌ 
உண்டா? இப்படிச்‌ செய்வ தனால்‌ நம்‌ நிலைமை சீர்பட்டு 
விடாது. விதி காரணமாகத்‌ தனக்குக்‌ கிடைத்துள்ள மதிப்‌ 
யுக்‌ குறைந்த சிறு வேலைக்காகக்‌ குறைகூறுபவன்‌, எதற்குமே 
குறை கூறும்‌ மனப்பான்மை உள்ளவனாகவே இருப்பான்‌. 
எப்பொழுதும்‌ எதற்கும்‌ குறை கூறிக்கொண்டே அவன்‌ துன்‌ 
பம்‌ மண்டிய வாழ்க்கை நடத்துபவனாவான்‌; அவன்‌ 
தொடும்‌ ஒவ்வொன்றும்‌ தோல்வியிலேயே முடியும்‌. ஆனால்‌, 
எவனொருவன்‌ தன்‌ பங்குக்கு வந்த கடமையைத்‌ துன்பமா 
கப்‌ பாராட்டாமல்‌ செய்துகொண்டு போகிறானோ, அவனுக்‌ 
குத்‌ திண்ணமாக ஞானஒளி தோன்றும்‌ ; போகப்‌ போகச்‌ 
சிறந்த கடமைகள்‌ தாமாகவே அவனைத்தேடி வரும்‌. 


2 
கருத்துவெறி 
வெறியர்‌ பல வகையினர்‌. சிலர்‌ குடி வெறியராய்‌ 


விளங்குகின்‌ றனர்‌. வேறு சிலர்‌ சுருட்டு வெறியராய்க்‌ காட்சி 
யளிக்கின்றனர்‌. அவற்றை நிறுத்திவிட்டால்‌ பொற்காலமே 
வந்துவிடும்‌ என்று நினைப்பவரும்‌ உளர்‌. இந்த வெறியர்‌ 
"பொதுவாகப்‌ பெண்டிரே. ஒரு நாள்‌ இந்த வகுப்‌ 
புக்கு ஓர்‌ இளமங்கை வந்திருந்தாள்‌. சிக்காகோவில்‌ 
ஒரு வீடு கட்டி, அங்கே தொழிலாளர்களுக்கு இசையும்‌, 


32 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடா-"7 
உடற்‌ பயிற்சியும்‌ கற்பிக்கும்‌ மங்கையர்‌ பலருள்‌ அவளும்‌ 
ஒருத்தி. ஒரு நாள்‌ அந்த மங்கை உலகத்தில்‌ நடைபெறும்‌ 
தீங்குகள்பற்றிப்‌ பேசிக்கொண்டே வந்து, அவற்றுக்கு மாற்‌ 
றும்‌ தனக்குத்‌ தெரியும்‌ என்று சொன்னாள்‌. “இந்தத்‌ தீங்கு 
களுக்குப்‌ பரிகாரம்‌ உனக்கு எப்படித்‌ தெரியும்‌ 2?? என்று 
நான்‌ கேட்டேன்‌. “ஹல்‌ ஹவுஸ்‌ என்னும்‌ இடத்தை 
நீங்கள்‌ அறிவீர்களோ 222 என்று அவள்‌ என்னைக்‌ கேட்டாள்‌. 
இந்த ₹ ஹல்‌ ஹவுஸ்‌? ஒன்றே உலகத்தில்‌, உடல்‌ காரண 
மாக ஏற்படும்‌ எல்லாத்‌ தீங்குகளையும்‌ அகற்றுமிடம்‌ என்பது 
அவள்‌ கருத்து. இந்த எண்ணம்‌ அவள்‌ மனத்தில்‌ வேர்‌ 
ஊன்றி வளர்ந்துவிடுகிறது. அவள்‌ பொருட்டு நான்‌ வருந்து 
கிறேன்‌. இந்தியாவில்‌ வெறியர்‌ சிலர்‌ உள்ளனர்‌. கணவனை 
இழந்த பெண்கள்‌ - மறுமணம்‌ செய்துகொண்டால்‌ போதும்‌ - 
நாட்டில்‌ நிலவும்‌ எல்லாத்‌ தீங்குகளுமே நீங்கிவிடும்‌? என்‌ 
பது இவர்‌ தம்‌ கருத்து. இது வெறி. 

நான்‌ சிறுவனாய்‌ இருந்தபோது, செயல்‌ புரிவதற்கு. 
இந்த வெறி ஒரு மூக்கியமான அம்சம்‌ என்று எண்ணி 
னேன்‌. ஆனால்‌, இப்போது- எனக்கு வயது முதிர்ந்த தால்‌ - 
அந்த எண்ணம்‌ சரியன்று என்பதை உணர்ந்தேன்‌. 

திருடும்‌ இயல்புள்ள மங்கை ஒருத்திக்கு ஒருவருடைய 
பெட்டியையோ பையையோ களவாடிக்கொண்டு போவது 
நெறியற்றதாகப்‌ புலப்படாது. ஆனால்‌, அவள்‌ சிகரெட்‌ 
பிடிக்காதவளாய்‌ இருக்கலாம்‌. சிகரெட்‌ பிடிப்பதை வெறுக்‌ 
கும்‌ வெறி அவளைப்‌ பிடித்துக்கொள்கிறது. சிகரெட்டும்‌ 
பிடிக்கும்‌ இருவனைக்‌ கண்டவுடன்‌ அவள்‌ அவனைக்‌ கடுமை 
யாக வெறுக்கிறாள்‌. பிறரை ஏமாற்றுவதே தொழிலாகக்‌ 
கொண்ட ஒருவன்‌ இருக்கிறான்‌. அவனை நம்பவே இயலாது ;. 
அதுவும்‌ பெண்கள்‌ விஷயத்தில்‌ அவன்‌ ஒரு கயவனாயிருக்க 
லாம்‌. அவன்‌ சாராயம்‌ குடிப்பதில்லை. எனவே, சாராயம்‌ 
குடிப்பவர்‌ யாரையும்‌ அவன்‌ நல்லவன்‌ என்று ஒப்புவதில்லை. 
தான்‌ செய்யும்‌ ஏமாற்றுதல்‌ முதலிய தீங்குகளெல்லாம்‌ தீங்கு. 
களாக அவனுக்குத்‌ தோன்றுவதில்லை. இந்த மனப்பான்மை 
மனிதனுக்கு இயல்பான சுயநலத்தின்‌ பாற்பட்டது ; ஒரு. 
தலைபட்டது 5 சார்புடையது. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தை ஆள்வதற்கு இறைவர்‌ உள்ளார்‌ 
என்பதையும்‌; அவர்‌ அந்த ஆட்சி உரிமையை நமக்குத்‌. 


கருமயோகம்‌ மீம்‌ 


தானம்‌ செய்துவிடவில்லை என்பதையும்‌ நீங்கள்‌ நினைவில்‌ 
நிறுத்தவேண்டும்‌. இறைவரே இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
ஆண்டு காத்து வருபவர்‌ ; இந்தச்‌ சாராய வெறியர்‌, சிக 
ரெட்டு வெறியர்‌, பலவகை மணவெறியர்‌ ஆகிய எல்லா 
வெறியரையும்‌ மீறி இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நடந்துகொண்டே 
இருக்கும்‌: இந்த வெறியர்‌ எல்லாருமே இறந்தாலும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ இயங்கிக்கொண்டே இருக்கும்‌. 

உங்கள்‌ சரித்திரம்‌ உங்களுக்கு நினைவில்லையா ? உங்கள்‌ 
முன்னோர்‌ ₹ மே பிளவர்‌? என்ற கப்பலில்‌ இங்கே வந்ததும்‌; 
தங்களைப்‌ பரிசுத்தப்‌ புதுக்கொள்கையினர்‌ என்று அவர்கள்‌ 
சொல்லிக்கொண்ட தும்‌ உங்களுக்கு நினைவில்லையா ? அவர்‌ 
கள்‌ தங்கள்‌ சமூகத்தைப்‌ பொறுத்தவரை குற்றமற்றவர்கள்‌ ; 
நல்லவர்கள்‌. ஆனால்‌, வேறு சமயத்தவர்கஜா அவர்கள்‌ 
துன்புறுத்தத்‌ தொடங்கியபோது அவர்களது நற்குணம்‌ மாறி 
விட்டது. மனித வரலாறு முழுவதிலுமே இதே நிகழ்ச்சிதான்‌. 
இவ்வாறு துன்புறுத்தலுக்கு அஞ்சி ஓடுபவர்களும்‌, தங்க 
ளுக்கு ஏற்ற வாய்ப்புக்‌ கிடைத்தவுடனே தாங்களும்‌ அன்‌ 
வாறே துன்புறுத்தத்‌ தொடங்குகிறார்கள்‌ . 

நூற்றுக்குத்‌ தொண்ணூறு வெறியர்களுக்குக்‌ கல்லீரல்‌ 
நோயோ, ஜீரணக்‌ கோளாறோ வேறுவகை நோயோ இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. காலப்‌ போக்கில்‌ இந்த வெறியும்‌ ஒரு 
, நோயே என்று மருத்துவர்கள்‌ கண்டுபிடித்துவிடுவார்கள்‌ . 
இந்த வெறியைப்‌ பெரும்‌ அளவில்‌ கண்டுவிட்டேன்‌ . இதனிட 
மிருந்து ஆண்டவன்‌ என்னைக்‌ காப்பானாக ! 

வெறி அடிப்படையில்‌ தோன்றும்‌ சீர்திருத்தங்களை விலக்‌ 
குவதே அறிவுடைமை. இது யான்‌ அனுபவத்தில்‌ கண்ட 
உண்மை. உலகம்‌ மெதுவாக முன்னேறி வருகிறது. இப்‌ 
படியே நடைபெறட்டும்‌. அவசரம்‌ ஏன்‌ £ நன்கு உறங்குக ; 
நரம்புகளை நல்‌ நிலையில்‌ வைத்துக்கொள்க ; நல்லுணவு 
கொள்க ; உலகிடம்‌ கருணை காட்டுக. 

வெறியர்கள்‌ வெறுப்பையே வளர்க்கிறார்கள்‌. மிதக்குடி. 
வெறியர்‌ மிகைக்குடியரான ஏழைகளிடம்‌ அன்புடையோர்‌ 
என்று கருதுகிறீர்களா ? வெறியன்‌ அவ்வாறு வெறிபிடித்‌ 
தலைதற்குக்‌ காரணம்‌ ஏதோ ஒரு பயனை எதிர்பார்ப்பதே. 
இதில்‌ EL கிடைத்த லாபத்தைச்‌ சுருட்டப்‌ 


34 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


பார்க்கிறான்‌. வெறியர்‌ கூட்டத்திலிருந்து விலகிய பின்னரே 
உண்மையன்பு செலுத்தல்‌ அறிவீர்‌ ; பரிவுகாட்டக்‌ கற்பீர்‌. 
எவ்வளவுக்கெவ்வளவு உங்களிடம்‌ அன்பும்‌ அருளும்‌ வளர்‌ 
கின்றன வோ; அவ்வளவுக்கு அவ்வளவு பரிதாபப்படத்தக்க 
இந்தக்‌ குடியரை வெறுக்கும்‌ எண்ணம்‌ குறையும்‌. இவர்க 
ளிடம்‌ பரிவு காட்டவே தோன்றும்‌. குடிகாரனிடம்‌ பரிவு 
காட்டவும்‌ அவனும்‌ உங்களைப்‌ போன்ற ஒரு மனிதனே 
என்று எண்ணவும்‌ அப்பொழுதுதான்‌ உங்களால்‌ இயலும்‌. 
அவனை இவ்வாறு கீழ்நோக்கி இழுக்கும்‌ சூழ்நிலகளை அறிய 
முயல்வீர்கள்‌ ; ₹ நாம்‌ அவன்‌ நிலையில்‌ இருந்திருந்தால்‌, ஒரு 
வேளை தற்கொலையே செய்துகொண்டிருப்போம்‌ 2 என்ற 
உணர்ச்சியும்‌ உங்களுக்கு ஏற்படும்‌. பெரிய குடிகாரன்‌ ஒரு 
வனுடைய மனைவி என்‌ நினைவுக்கு வருகிறாள்‌. தன்‌ கண 
வனைப்‌ பற்றி அவள்‌ என்னிடம்‌ குறை கூறினாள்‌. “அம்மணி, 
உன்னைப்‌ போல்‌ இரண்டுகோடிப்பேர்‌ மனைவிமார்‌ இருந்‌ 
தால்‌ போதும்‌, அவர்‌ தம்‌ கணவன்மார்‌ எல்லாருமே குடியர்‌ 
ஆவர்‌ 2? என்றேன்‌. குடியருள்‌ பெரும்பாலோர்‌ தம்‌ மனைவி 
யரால்‌ அந்நிலைக்கு விரட்டப்‌ பெற்றவரே. இஃது என்‌ 
முடிவு. உள்ளதை உள்ளவாறு கூறுவதே என்‌ வேலை 5 
முகமன்‌ கூறுவதன்று. எவர்‌ தம்‌ உள்ளத்தினின்றும்‌ பொறு 
மை மறைந்துவிட்டதோ, எவர்‌ தம்‌ உள்ளத்திலே சுதந்திரம்‌ 
பற்றிய போலி எண்ணங்கள்‌ முகிழ்த்திருக்கின்றன வோ, 
அதன்‌ காரணமாக ஆடவர்‌, தம்‌ காலடியில்‌ கிடக்க வேண்டு। 
மென்று எவர்‌ கருதுகின்றனரோ, எவர்‌ தமக்குப்‌ பிடியாத 
ஓன்றை ஆடவர்‌ கூறிவிட்டால்‌ அவர்மீது எரிந்து விழுகின்ற 
னரோ, அவரே இவ்வுலகினை நாசம்‌ செய்வோர்‌ ; அவரே 
இவ்வுலகின்‌ கொடிய நஞ்சு. உலகத்திலுள்ள ஆடவருள்‌ 
பாதிப்பேர்‌ இவர்கள்‌ செயலால்‌ மனமுடைந்து தற்கொலை 
செய்துகொள்ளாதது விந்தையே. இந்த முறையில்‌ உலகம்‌ 
நடப்பது கூடாது. இந்தப்‌ பெண்டிர்‌ நினைப்பதுபோல 
வாழ்க்கை அவ்வளவு எளியதும்‌ பொருளற்றதும்‌ அன்று; அது 
பொருள்‌ நிறைந்த ஒரு பெரிய விஷயம்‌. 

மனிதனுக்கு நம்பிக்கை மட்டும்‌ போதாது ; அது: அறி 
வில்‌ வேரூன்றியிருக்கவும்‌ வேண்டும்‌. தான்‌ காணும்‌ எல்‌ 
லாவற்றையும்‌ ஒருவன்‌ ஏற்று நம்பவேண்டும்‌ என்று சொல்‌ 
வது அவனைப்‌ பைத்தியமாக்கும்‌. ஒருமுறை எனக்கு ஒருத்தி 


கருமயோகம்‌ 35 


ஒரு புத்தகம்‌ அனுப்பினாள்‌ ; அதில்‌ கண்ட எல்லாவற்றை 
யும்‌ நம்பவேண்டும்‌ என்று கூறிற்று அந்தப்‌ புத்தகம்‌ ! 
“(ஆன்மா என்னும்‌ ஒன்று இல்லை. ஆனால்‌, சுவர்க்கத்தில்‌ 
தேவர்களும்‌ தேவதைகளும்‌ இருக்கிறார்கள்‌. மக்கள்‌ ஒவ்‌. 
வொருவர்‌ தலையிலிருந்தும்‌ நூல்‌ போன்ற ஓர்‌ ஒளிக்கிரணம்‌ 
சுவர்க்கத்திற்குச்‌ செல்கிறது 2? என்று அந்தப்‌ புத்தகம்‌ 
இயம்பிற்று ! அதன்‌ ஆசிரியை இந்தச்‌ செய்திகளையெல்லாம்‌ 
எப்படி அறிந்தாள்‌ ? தெய்வீகத்‌ தூண்டுதலால்‌ அவள்‌ மணத்‌ 
துக்கு இந்தச்‌ செய்திகள்‌ விளங்கினவாம்‌. எனவே, கானும்‌ 
அதை நம்பவேண்டும்‌ என்பது அவள்‌ வாகம்‌. நான்‌ அதை 
நம்ப மறுத்தேன்‌. உடனே அவள்‌ என்னை நோக்கி, நீ 
மிகக்‌ கெட்டவனாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. உனக்கு நல்ல 
கதியே இல்லை 2 என்று சொன்னாள்‌. இதுவே வெறி. 
8 
கருமமே தெய்வ வழிபாடு 

ஆன்மிக வளர்ச்சியின்‌ உயர்ந்த ப்டியில்‌ நிற்பவன்‌ ௧ரூ. 
மம்‌ செய்தல்‌ இயலாது. கருமத்தோடு அவளைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ பந்தமில்லை ; பற்றில்லை ; அஞ்ஞானமில்லை. பல்‌ 
ஒன்று காந்த மலையின்மேலே மோத நேர்ந்ததாகவும்‌, அத 
கல்‌ கப்பலின்‌ இரும்பாணிகள்‌, தகடுகள்‌ எல்லாம்‌ கழன்று 
விட்டதாகவும்‌, கப்பலே சிதைந்து முழுகிவிட்டதாகவும்‌- 
கூறுவார்கள்‌. அஞ்ஞானம்‌ உள்ளவரை போராட்டமும்‌ இருக்‌ 
கும்‌. நாம்‌ எல்லாருமே உண்மையில்‌ நாத்திகர்களே. 
கடவுள்‌ உண்டு என்று உறுதியாக நம்புகிறவர்‌ கருமம்‌ செய்‌ 
தல்‌ இயலாது. நாமெல்லாரும்‌ ஏறக்குறைய நாத்திகரே. 
நாம்‌ கடவுளைக்‌ காண்பதும்‌ இல்லை த அவரை நம்புவதும்‌ 
இல்ல. நம்மைப்‌ பொறுத்தமட்டும்‌ அவர்‌ இ-றை-௮ர்‌ 
என்ற எழுத்தளவிலேயே நின்றுவிடுகிரார்‌ $ அவ்வளவுதான்‌. 
இறைவர்‌ நம்‌ அருகிலிருப்பதாகச்‌ சில சமயம்‌ நாம்‌ எண்ணு 
வோம்‌ ; ஆனால்‌ அடுத்த கணமே இந்த உணர்ச்சி மாறி நாம்‌ 
கீழே விழுத்துவிடுவோம்‌. 

உங்களுக்கு அவரது தரிசனம்‌ கிடைக்கும்போது “யார்‌ 
யாரூக்காகப்‌ போராடுகிறார்‌ 2? இறைவருக்கு உதவி செய்ய 
வேண்டியா நாம்‌ உழைக்கிறோம்‌ ? எங்கள்‌ மொழியில்‌ ஒரு 


36 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பழமொழி உண்டு : உலகச்‌ சிற்பிக்கு நாம்‌ படைப்பு கற்‌ 
பிக்க வேண்டுமா 2?? எனவே, ஒரு செயலுமற்றவர்களே 
மக்களுக்குள்‌ உயர்ந்த ஆன்மீக எல்லையில்‌ இருப்பவர்கள்‌. 
அடுத்த முறை உலகத்தைப்‌ பற்றியும்‌, கடவுளுக்காக (உல 
கை முன்னேற்ற) நாம்‌ இதைச்‌ செய்யவேண்டும்‌ அதைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ அறிவிலாப்‌ பேச்சு 
உங்கள்‌ காதில்‌ பட்டால்‌, இப்போது நான்‌ இயம்பியதை 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. ₹ இது கடவுளுக்காக நாம்‌ செய்ய 
வேண்டிய கருமம்‌ 2? என்ற எண்ணமே முற்றும்‌ சுயநல எண்‌ 
ணமாகும்‌. நீங்கள்‌ செய்யும்‌ எல்லாக்‌ கருமங்களும்‌ உங்களிட 
மிருந்து எழுவனவே ; உங்களுக்கு நன்மை தருவதற்காகச்‌ 
செய்யப்படுவனவே. கடவுள்‌ எந்தக்‌ குழியிலும்‌ விழுந்து 
விடவில்லை ; நீங்களும்‌ நானும்‌ அவரைக்‌ கைதூக்கிவிடும்‌ 
அவசியமோ, அவருக்குச்‌ சிகிச்சை செய்ய மருத்துவச்‌ 
சாலை கட்டும்‌ தேவையோ இல்லை. 

நம்‌ நன்மைக்காகவே வேலைசெய்ய இறைவர்‌ நம்மை 
அனுமதிக்கிறார்‌. பெரிய பயிற்சிக்கூட மான இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்தில்‌ உங்கள்‌ தசைநார்களைப்‌ (சக்திகளை) பயன்படுத்திப்‌ 
பயிற்சிபெற இறைவர்‌ உங்களை அனுமதிக்கிறார்‌. இந்தப்‌ 
பயிற்சி அல்லது உழைப்பு அவருக்கு உதவி செய்வதற்‌: 
காக அன்று; உங்களுக்கு நன்மை விளைதற்காகவே.. 
உங்கள்‌ உதவி கிடையாமையினால்‌ ஓர்‌ எறும்புகூட. இறந்து 
விடும்‌ என்று நீங்கள்‌ எண்ணுகிறீர்களா ? இதைவிடக்‌ 
கொடிய தெய்வநிந்தை வேறொன்றும்‌ இல்லை. உலகத்துக்கு. 
உங்கள்‌ உதவி தேவையே இல்லை. உலகம்‌ தான்‌ இயங்கிய 
வண்ணமே இருக்கிறது. பிரபஞ்சமாகிற இந்தப்‌ பெருங்‌ 
கடலில்‌ நீங்கள்‌ ஒரே ஒரு சிறுதுளிதான்‌. ஓர்‌ இலைகூட 
அவர்‌ உதவியின்‌ றி அசைவதில்லை ; காற்றும்‌ அவர்‌ உதவியா 
லேயே வீசுகிறது. அவருக்கு உதவுவதற்காக அன்றி 
அவர்பொருட்டே உழைக்கும்‌ பேறுபெற்ற நாமே பாக்கிய 
சாலிகள்‌. 

உதவி என்ற சொல்லை உங்கள்‌ மனத்திலிருந்தே விலக்கி 
விடுங்கள்‌. நீங்கள்‌ உதவி செய்தற்கு இயலாதவர்‌. உதவுவ 
தாகச்‌ சொல்வது கடவுள்‌ நிந்தனை. ஆண்டவனின்‌ இச்சை 
யினால்‌ தான்‌ நீவிர்‌ இங்குள்ளீர்‌. நீங்களா அவருக்கு உதவி 
செய்கிறீர்கள்‌ ? அவரை வழிபடுதிறீர்கள்‌. நாய்க்கு ஒரு 


கருமயோகம்‌ 37 


பிடிச்‌ சோறு கொடுக்கும்போது, அந்த நாயை இறைவராக 
எண்ணி வழிபடுக. இறைவர்‌ அந்த நாயினுள்‌ இருக்கிறார்‌. 
அவரே அந்த நாய்‌; எல்லாவற்றினுள்னும்‌ இருக்கிறார்‌. 
அவரை வழிபட நாம்‌ அனுமதிபெற்றுள்ளோம்‌. பிரபஞ்சப்‌ 
பொருள்கள்‌ எல்லாவற்றினிடமும்‌ இந்த பயபக்தியுடன்‌ பழ 
குங்கள்‌. இதன்‌ விளைவாக உங்களுக்கு முற்றும்‌ பற்றற்ற நிலை 
தானே ஏற்பட்டுவிடும்‌, இப்படி மனத்தைப்‌ பழக்குவதே உங்‌ 
கள்‌ கடமையாகவேண்டும்‌. நீங்கள்‌ செய்யும்‌ கருமத்தைப்‌ பற்‌ 
றிய சரியான மனப்பான்மை இதுவே. அதாவது கருமமே 
வழிபாடு என்பதுதான்‌. கருமயோகம்‌ அறிவுறுத்தும்‌ இரக 
சியமும்‌ இதுவே. 


4 
பயன்‌ கருதாப்‌ பணி 


[கல்கத்தா பாக்‌ பஜாரில்‌, இராம காந்த போஸ்‌ தெரு 
57-ம்‌ நெ. வீட்டில்‌ நடைபெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன்‌ 
நாற்பத்திரண்டாவது கூட்டத்தில்‌ “பயன்‌ கருதாப்‌ பணி? 
எனும்‌ பொருள்‌ பற்றி சுவாமிகள்‌ பின்‌ வருமாறு கூறினார்‌: ] 


கீதோபதேச காலத்திலே இந்து மதத்தின்‌ இரு பிரிவின்‌ 
ருள்‌ பெரியதொரு சொற்‌ போர்‌ நடந்துகொண்டிருந்தது. 
வேத விதிப்படி யாகம்‌ செய்தல்‌, உயிர்‌ பலியிடல்‌, இன்னும்‌ 
இவை போன்ற கருமங்களைக்‌ குறைவறச்‌ செய்தல்‌ இவையே 
சமயம்‌ என்பது ஒரு பிரிவினரின்‌ வாதம்‌. எண்ணற்ற 
குதிரைகளையும்‌, கால்நடைகளையும்‌, கொல்வதே ஒரு சமயம்‌ 
எனலாகாது என்பது இன்னொரு பிரிவினரின்‌ வாதம்‌. பிந்‌ 
திய பிரிவைச்‌ சேர்ந்தவருள்‌ பெரும்‌ பாலோர்‌ துறவிகளும்‌, 
ஞானமார்க்கத்தைப்‌ பின்பற்றுபவர்களுமே யாவர்‌. கருமங்‌ 
களயெல்லாம்‌ விட்டு, தன்னைத்‌ தான்‌ அறியும்‌ ஞானம்‌ பெறு 
தலே மோட்சவழி என்பது இவர்தம்‌ கொள்கை. 

பயன்‌ கருதாப்‌ பணி என்ற சீரிய தத்துவத்தை வழங்‌ 
கிய கீதாசாரியர்‌ இவ்விரு வாதங்களுக்கும்‌ முடிவு கட்டி ' 
வீட்டார்‌. 

பகவத்‌ கீதை மகா பாரத யுத்தத்தின்போது தோன்றிய 
தன்று; பின்னரே இணைக்கப்பட்டது? என்று பலர்‌ கரூது 


38 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 
கின்றனர்‌. இது சரியன்று. மகா பாரதத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌ கீதோபதேசத்தின்‌ நடைமுறையைக்‌ காண 
லாம்‌. கீதை, மகாபாரதத்தின்‌ ஒரு பகுதியன்று என்றூ 
விலக்கவேண்டுமானால்‌, கீதோபதேசத்தையே அடிப்படை 
யாகக்‌ கொண்ட மகா பாரதத்தின்‌ பல பகுதிகளை நீக்க 
நேரிடும்‌. 

பயன்‌ கருதாப்‌ பணி என்பதன்‌ பொருள்‌ என்ன 2 இன்‌ 
பலமே துன்பமோ தங்கள்‌ நெஞ்சைத்‌ தொடாதவாறு உழைப்‌ 
பது என்று பலர்‌ இப்போது நினைக்கின்றனர்‌. இதுவே 
இதன்‌ உண்மைப்‌ பொருளானால்‌, பிராணிகள்‌ பயன்‌ கருதாப்‌' 
பணி செய்வதாக உரைக்கலாம்‌. சில பிராணிகள்‌ தங்கள்‌ 
குட்டிகசாயே விழுங்கிவிடுகின்றன; இப்படிச்‌ செய்யும்‌ 
போது அவை மனம்‌ பாதிக்கப்படுவதே இல்லை. கொள்ளைக்‌. 
காரர்கள்‌ பிறர்‌ பொருளைக்‌ கொள்ளையடிக்கிறார்கள்‌. கொள்ளை 
யிடும்‌ போது நேரும்‌ இன்ப துன்பங்களை அவர்கள்‌ இலட்சி 
யம்‌ செய்வதில்லையாயின்‌, அவர்களும்‌ பயன்‌ கருதாப்‌ பணி 
புரிகிறார்கள்‌ என்று கூறிவிடலாமா ? இதன்‌ பொருள்‌ இது 
வானால்‌, சற்றும்‌ இரக்கமே இல்லாத கல்நெஞ்சம்‌ படைத்த, 
கயவர்களும்‌, கைம்மாறு கருதாது கருமம்‌ செய்பவர்களே 
என்று சாற்றிவிடலாம்‌. இன்ப.துன்பம்‌ ௬வருக்கில்லை; கல்‌ 
லுக்கில்லை. இவை பயன்‌ கருதாப்‌ பணி செய்பவை 
எனலாமா 2 முடியாது. இந்தப்‌ பொருளில்‌ இந்த தத்து. 
வம்‌ தீயோர்‌ கையில்‌ சிக்கிய ஒரு சிறந்த ஆயுதமாகிவிடும்‌. 
இவர்கள்‌ தீச்செயல்‌ செய்துகொண்டே இருப்பார்கள்‌ ; பயன்‌ 
நோக்காக்‌ கருமம்‌ செய்வதாகச்‌ சொல்வார்கள்‌. இதுவே. 
இந்த தத்துவத்தின்‌ பொருளானால்‌, பயங்கரமான ஒரு தத்து 
வம்‌ கீதை மூலம்‌ போதிக்கப்பட்டதாகவே கொள்ளல்‌ வேண்‌ 
டும்‌. அதன்‌ பொருள்‌ இது வன்று என்பது நிச்சயம்‌. மேலும்‌ 
கீதோபதேசத்துடன்‌ நெருங்கிய தொடர்புள்ளவர்‌ வாழ்க்‌. 
கையை நாம்‌ ஆராய்ந்துபார்த்தால்‌, அவர்கள்‌ வேறு வகை. 
யில்‌ வாழ்ந்திருக்கக்‌ காண்‌ போம்‌. பீஷ்மரையும்‌ துரோணரை 
யும்‌ அருச்சுனன்‌ போரில்‌ கொன்றான்‌. எனினும்‌ அவன்‌ தன்‌ 
சுயநலம்‌, ஆசை, தவருன ஆவல்‌ இவற்றைக்‌ கோடி முறை 
தியாகம்‌ செய்திருக்கிறான்‌. 

கீதை கரும யோகத்தை உபதேசிக்கிறது. யோகம்‌ 
அல்லது ஒருமையுள்ளத்துடன்‌ நாம்‌ வேலை செய்யவேண்டும்‌... 


கருமயோகம்‌ 39. 


இத்தகைய மனங்குவிந்த பணியில்‌ கீழ்த்தரமான அகங்காரம்‌ 
தோன்றாது. மன ஒருமையுடன்‌ வேலை செய்யும்போது, 
நான்‌ இதைச்‌ செய்கிறேன்‌; அதைச்‌ செய்கிறேன்‌? என்ற 
உணர்வே இராது. மேல்நாட்டாருக்கு இது விளங்குவ 
தில்லை. அகங்கார உணர்ச்சியே இல்லை யென்றால்‌, அகங்‌ 
காரமே போய்வீடும்‌ என்றால்‌, ஒருவன்‌ எப்படி வேத 
செய்ய இயலும்‌? என்று கேட்கிறார்கள்‌ அவர்கள்‌. கன்னு 
மறந்து மனஒருமையுடன்‌ ஓருவன்‌ ஒரு வேலை செய்யும்‌ 
போது, அந்த வேலை அழியாச்‌ சிறப்புடன்‌ விளங்கும்‌. ஒவ்‌ 
வொருவரும்‌ தத்தம்‌ வாழ்க்கையில்‌ இந்த அனுபவம்‌ பெற்றி 
ருக்க இயலும்‌. உண்ட உணவை செரித்துக்‌ கொள்வது. 
போன்ற சில வேலைகளை நாம்‌ அடி மனத்தால்‌. 
அறிவால்‌ அறியாமலே-செய்கிறோம்‌. இன்னும்‌ பல வேஷ 
களை அறிவோடு செய்கிறோம்‌. வேறு சில வேலைகளை அகன்‌ 
காரமே அற்ற சமாதி போன்ற ஒருமுகமன நிலையில்‌ செய்கி 
ரோம்‌. ஓவியன்‌ ஒருவன்‌ தன்னையே மறந்த நிலையில்‌-ஒஷி 
யன்‌ ஒன்றே குறியாக--ஓவியத்தைத்‌ தீட்டினால்‌, அது நிச்ச 
யம்‌ மிகச்‌ சிறந்ததாகவே இருக்கும்‌. நல்ல சமையற்காரனும்‌ 
சமையல்‌ செய்யும்போது தன்னையே மறந்த நிலையில்‌ 
வேலையிலேயே குறியாக, சமையலுக்குரிய 'சாமான்௧னு 
அன்றி மற்றவற்றையெல்லாம்‌ அந்த நேரத்தில்‌ மறந்தே 
விடுகிறான்‌. தங்களுக்குப்‌ பழக்சமான ஒரே வேலையை மட்‌ 
டும்‌ இவர்கள்‌ தங்களை மறந்து செய்ய வல்லவராகிறார்கள்‌. 
எல்லா வேலைகளையுமே இப்படித்‌ தன்னை மறந்து செய்ய 
வேண்டும்‌ என்பதே கீதையின்‌ உபதேசம்‌. யோகத்தினால்‌ 
இறைவரோடு ஒன்றுபட்ட ஒருவன்‌, தான்‌ செய்யும்‌ எல்லா 
வேலைகளையும்‌ ஒருமையுள்ளத்துடன்‌ தன்னை மறந்த நில 
லேயே செய்கிறான்‌; ௬யலாபம்‌ எதையும்‌ அவன்‌ எதிர்பார்ட்‌ 
பதே இல்லை. இத்தகைய வேலையால்‌ உலகத்துக்கு நன்‌ 
மையே விளையும்‌; தீமை ஏதும்‌ விளையாது. இப்படி வேத 
செய்பவர்கள்‌ தங்களுக்கென்று எதையுமே செய்துகொள்வூ 
தில்லை. 

ஒவ்வொரு வேலையின்‌ பலனிலும்‌ நன்மை திமை 
கலந்தே இருக்கின்றன. தீமை சம்பந்தமே சிறிதும்‌ இல்லாது 
நல்லவை இல்லை. தீயைச்‌ சுற்றிப்‌ புகையிருப்பது 'போல 
நல்ல வேலையைச்‌ சுற்றித்‌ தீங்கும்‌ இருந்தே தீரும்‌. எனவே, 


40 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எந்த வேலையினால்‌ அதிக நன்மையும்‌ குறைந்த தீமையும்‌ 


நேருமோ, அத்தகைய வேலைகளிலே நாம்‌ ஈடுபட வண்டும்‌. 


அருச்சுனன்‌ பீஷ்மரையும்‌ துரோணரையும்‌ கொன்றான்‌. 
இதைச்‌ செய்யாவிட்டால்‌ துரியோதனனை வெற்றிகாணல்‌ 
இயலாது ; நல்லவை தாழ்ந்து தீய சக்திகள்‌ ஓங்கியிருக்கும்‌. 
இதனால்‌, நாடு முழுவதற்குமே பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்‌ 
கும்‌ ; கொடுங்கோலர்வசம்‌ நாட்டாட்சி சிக்கியிருக்கும்‌; மக்‌ 
கள்‌ பேரின்னலுக்கு உள்ளாக நேர்ந்திருக்கும்‌. இது 
போலவே, கொடுங்கோலர்களாகிய கம்சன்‌, ஜராசந்தன்‌ 
முதலியவர்களைக்‌ கண்ணன்‌ கொன்றார்‌. ஆனால்‌ அவர்‌ தம்‌ 
செயலில்‌ ஏதொன்றும்‌ தமக்காகச்‌ செய்தது அன்று; ஓவ்‌ 
வொரு செயலும்‌ பிறர்‌ நன்மைக்காகவே செய்தது ஆகும்‌. 
விளக்கு வெளிச்சத்தில்‌ கீதை படிக்கிறோம்‌. பல விட்டிற்‌ 
பூச்சிகள்‌ விளக்கில்‌ விழுந்து மடிகின்றன. எந்த நல்ல வேலை 
யோடும்‌ சிறிது தீங்கு சம்பந்தப்பட்டே இருக்கும்‌ என்பது 
இதனால்‌ தெரிகிறது. தாழ்ந்த அகங்காரம்‌ முழுவதையுமே 
மறந்து ஒருமுகமாக வேலை செய்வோரைப்‌ பாவம்‌ பற்றுவ 
தில்லை; ஏனெனில்‌ அவர்கள்‌ உலக நன்மைக்காக உழைக்‌ 
கிறார்கள்‌. பயன்‌ கருதாத பற்றற்ற பணியால்‌ பேரானந்த 
மும்‌ விடுதலையும்‌ கிடைக்கின்றன. கருமயோகத்தின்‌ இந்த 
இரகசியத்தையே கண்ணபிரான்‌ கீதை மூலம்‌ போதிக்கிறார்‌. 


5 
சாதனை அல்லது உயர்வாழ்வுக்குப்‌ பண்படுத்தல்‌ 


மிருக குணம்‌ மேலோங்குமேல்‌ இழிநிஸயடைவீர்‌; 
பரிணாமம்‌ மேலோங்குமேல்‌ முன்னேறுவீர்‌. எனவே மிருக 
குணம்‌ தலைதூக்க விடலாகாது. இது பற்றிய ஆராய்ச்சி 
இங்கே நம்‌ உடலிலேயே நடைபெறவேண்டும்‌. நம்மைச்‌ 
கற்றியுள்ளவர்களைச்‌ சீர்திருத்துவதிலே சுறுகூறுப்புக்‌ கொள்கி 
ரம்‌. இதுவே நமது சிக்கல்‌. சீர்திருத்தம்‌ முதலில்‌ நமது 
உடலிலேயே தொடங்கப்‌ பெறல்‌ வேண்டும்‌. இதயம்‌ கல்லீ 
ரல்‌ போன்ற எல்லா உறுப்புகளுமே மிருக குணம்‌ படைத்‌ 
தவை, இவற்றை உங்கள்‌ மன உணர்வில்‌ கொணர்க; 
அடக்குக; உங்கள்‌ கட்டசாக்குக்‌ கீழ்படிந்து நடக்கச்‌ செய்க; 
உங்கள்‌ விருப்பத்தை நிறைவேற்றச்‌ செய்க. கல்லீரலை 


கருமயோகம்‌ 41 


அடக்கியாளும்‌ சக்தி நமக்கு ஒரு காலத்தில்‌ இருந்தது. அப்‌ 
(போது நமது உடம்புத்தோலின்‌ எந்தப்‌ பகுதியை வேண்டு 
மானாலும்‌ நாம்‌ அசைத்துக்காட்ட இயலும்‌. நீண்ட பயிற்சி 
யின்‌ மூலம்‌ மீண்டும்‌ இச்சக்தி பெற்றோர்‌ பலரை நான்‌ கண்‌ 
டிருக்கிறேன்‌. ஒருமுறை இச்சக்தி ஏற்பட்டுவிட்டால்‌ பிறகு 
மாறாது. இப்போது மங்கி மறைந்து உறங்கும்‌ கடலனைய 
செயல்களைத்‌ திரும்பவும்‌ கொண்டுவாருங்கள்‌. நமது முயற்சி 
யின்‌--ஆராய்ச்சியின்‌--முதல்‌ பகுதி இது. நம்‌ சமூகம்‌ நன்கு 
வாழ இது முற்றும்‌ தேவை. இதே சமயத்தில்‌ எந்நேரமும்‌ 
மான உணர்வு ஆராய்ச்சியில்‌ மூழ்கியிருத்தலாகாது. 

இந்த ஆராய்ச்சியின்‌ மறுபாகம்‌ விடுதலையளிக்க வல்‌ 
லது; சமூக நலத்துக்கு அவ்வளவு அவசியமானதன்று. 
இந்த முயற்சியின்‌ நேர்விளைவு ஆன்ம விடுதலையே ; அன்‌ 
ஞான இருள்‌ நிறைந்த இடத்துக்குள்‌ அறிவாகிய ஒளியை 
எடுத்துச்செல்வது ; அழுக்கைக்‌ கழுவுவது ; இருளை விலக்கு 
வது $ இருளைக்‌ கிழித்து உள்ளே புகுந்து ஒளி நோக்கி முன்‌ 
னேறச்‌ செய்வது. இதுவே நம்‌ குறிக்கோள்‌. அதாவது உயர்‌ 
நனவு பெறல்‌. இந்த நிலை அடைந்தவுடன்‌ இதே மனிதனி 
டம்‌ தெய்வீகம்‌ தோன்றுகிறது. அவன்‌ விடுதலை பெறுகிறான்‌. 
இவ்வாறு எல்லாவற்றையும்‌ கடந்து செல்லப்‌ பழகிய மனமே 
இப்பிரபஞ்ச இரகசியங்களை அறியும்‌. பிரபஞ்சமாகிய புத்தகம்‌ 
ஒவ்வோர்‌ அத்தியாயமாகப்‌ படிக்கப்‌ பெறும்‌. கடைசியில்‌, 
இலட்சியம்‌ கைகூடும்‌. பிறப்பு இறப்பு என்ற பள்ளங்களி 
னின்று மேலேறுவோம்‌. பிறப்பு இறப்பில்லாத ஒன்றினை 
அடைவோம்‌. சத்தியப்‌ பொருளை அறிவோம்‌ ; சத்தியப்‌ 
பொருளாகி விடுவோம்‌. 

முதலில்‌ வேண்டுவது அமைதி நிறைந்த வாழ்க்கை. 
வயிற்றுப்‌ பிழைப்பு ஒன்றற்காகவே நாள்‌ முழுவதும்‌ ஓடித்‌ 
திரிந்துகொண்டிருந்தால்‌ இம்மையில்‌ உயரிய ஏதும்‌ பெறல்‌ 
அரிது. ஒருவேளை அடுத்த பிறவியில்‌ இந்த இலட்சியத்தை 
அடைதற்கு வேண்டிய சூழ்நிலையில்‌ பிறக்கலாம்‌. ஆனால்‌, 
இந்த முயற்சியில்‌ மனம்‌ தீவிரமாக ஈடுபடுமானால்‌, இ தப்‌ 
பிறவியிலேயே வாழ்க்கைச்‌ சூழ்நிலை இதற்கேற்றபடி மாறி 
விடும்‌. நீங்கள்‌ உண்மையிலேயே தீவிரமாக விரும்பிய 
எதைத்தான்‌ அடையவில்லை ? அடையாமல்‌ இருக்க இய 
லாது. அடையக்‌ கூடாதது எதுவும்‌ ல்லை. நம்‌ ஆசை 


42 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


களே இந்த உடல்‌ ஏற்படுதற்குக்‌ காரணம்‌. ஒளிதான்‌ உங்‌ 
களுடைய தலையில்‌ கண்கள்‌ என்ற பெயரைக்கொண்டு 
இரண்டு துவாரங்களைச்‌ செய்திருக்கிறது. ஓளி இல்லை என்‌ 
றல்‌, கண்களும்‌ ஏற்படா. ஒலிதான்‌ காதுகளை உண்டாக்கி 
- இருக்கிறது. பொறி புலன்கள்‌ ஏற்படுவதற்கு முன்னால்‌ புல 
னறிவு இருந்தது. இன்னும்‌ சில ஆயிரம்‌ ஆண்டுகளிலோ, 
இன்னும்‌ விரைவிலோ, மின்சாரம்‌ முதலியவற்றை அறியும்‌ 
பொறிகளை நாம்‌ பெறலாம்‌. அமைதி நிறைந்த மனத்துக்கு. 
ஆசை இல்லை. ஆசை நிறைவேறுதற்கான பொருள்‌ 
வெளியே இருந்தாலன்றி ஆசை எழாது. வெளியே உள்ள 
அந்தப்‌ பொருள்‌ உடம்பில்‌ ஓரு துவாரம்செய்து, அதன்‌ வழி 
யாக மனத்துள்‌ புக முயல்கிறது போலும்‌! எனவே, அமைதி 
நிறைந்த வாழ்க்கை வேண்டுமென்ற அளவிலா ஆசை மனத்‌ 
தில்‌ தோன்றினால்‌, அதற்குரிய சூழ்நிலை அமைந்தே தீரும்‌; 
இது என்‌ அனுபவம்‌ என்று நீங்கள்‌ கொள்ளலாம்‌. பல்லாயி 
ரம்‌ பிறவிகளுக்குப்‌ பிறகு இந்தச்‌ சூழ்நிலை ஏற்படலாம்‌ 5 
எப்போதாயினும்‌ வந்தே தீர வேண்டும்‌. 
அமைதி வேட்டலை மட்டும்‌ விட்டுவிடவேண்டாம்‌ 3 
பற்றி. நிற்க. உங்கள்‌ ஆசைக்குரிய பொருள்‌, வெளியில்‌ உங்‌ 
களுக்காகக்‌ காத்திருக்கவில்லை என்றால்‌, இந்த ஆசையே 
உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இயலாது. ஆசைகளுக்குள்ளே 
வேற்றுமையுண்டு என்றுணர்க. குரு ஒருவர்‌ தம்‌ சீடனைப்‌' 
பார்த்து, “அப்பா நீ இறைவரைக்‌ காணவிரும்பினால்‌, அவர்‌ 
உன்னை நாடி. வருவார்‌? என்று சொன்னார்‌. சீடன்‌, குரு 
வின்‌ உபதேசத்தை முற்றும்‌ புரிந்துகொள்ளவில்லை. ஒரு. 
நாள்‌ குருவும்‌ சீடனும்‌ ஆற்றில்‌ நீராடப்‌ போனார்கள்‌. குரு 
தம்‌ சீடனைப்‌ பார்த்து, “தண்ணீரில்‌ மூழ்க? என்றார்‌. 
அவன்‌ முழுகினான்‌. குரு அவன்‌ மேல்‌ பாய்ந்து அவனைத்‌. 
தண்ணீருக்குள்‌ அழுத்தினார்‌ 5 நெடுநேரம்‌ வ்ரை 
விடவே இல்லை. சீடன்‌ போராடிக்‌ களைத்த பிறகு அவர்‌ 
> அவனை விட்டார்‌: தண்ணீருக்குள்‌ தடுமாறியபோது உன்‌ 
உணர்ச்சி எப்படி. இருந்தது அப்பா?? என்று குரு கேட்டார்‌. 
₹:அம்மம்ம! மூச்சுவிடுதற்கு நான்‌ கொண்ட ஆர்வத்தை 
என்ன என்பேன்‌? என்றான்‌ சீடன்‌. “இறைவரை அடை 
வதில்‌ உனக்கு அத்தகைய ஆர்வம்‌ இருக்கிறதா 22? என்று 
வினவினார்‌: குரு. . & இல்லை சுவாமி? என்றான்‌ சீடன்‌. 


கருமயோகம்‌ 7 43 


₹ இறைவரை அடைவதில்‌ அத்தகைய ஆசை கொள்‌. 
அவர்‌ உன்முன்‌ நிற்பார்‌ 2? என்றார்‌ குரு. 

எது இல்லாமல்‌ நாம்‌ வாழமுடியாதோ, அது நமக்குக்‌. 
கிடைத்தே தீரவேண்டும்‌. அது கிடைக்கவில்லை என்றால்‌: 
வாழ்க்கை நடவாது. 

நீங்கள்‌ யோகியாக வேண்டுமானால்‌, பந்தமறுத்தல்‌ 
வேண்டும்‌. கவலையற்ற சூழ்நிலையில்‌ தனிமையர்க இருக்‌: 
கும்படி உங்கள்‌ வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளவேண்‌ 
டும்‌. சுகமாக வாழ்ந்துகொண்டே ஆன்ம உணர்வு பெறு 
விரும்புவோன்‌, கட்டை என்று எண்ணி முதலையைப்‌ 
பற்றி ஆறு கடக்க முயன்ற அறிவிலி போன்றவனே. 
“(முதலில்‌ இறைவன்‌ அருளை நாடுக; உலக போகங்களில்‌ 
அவசியமான எல்லாம்‌ உங்களைத்‌ தேடிவரும்‌ 2?" 
என்பது இயேசுநாதரின்‌ அறிவுரை. எவனொருவன்‌ எதற் 
கும்‌ கவலைப்படுவதில்லையோ. ' அவனைத்‌ தேடி எல்லாமே 
வரும்‌. செல்வம்‌ மாயப்பசப்புக்காரி போன்றது. வேண்டு: 
பவனைக்‌ கண்‌ நோக்காள்‌; கண்‌ நோக்கான்‌ காலடியில்‌ கிடப்‌ 
பாள்‌. பொருளை மதியாதவன்‌ எவனோ அவன்‌ மீது அது மழை: 
யெனப்‌ பொழியும்‌; புகழும்‌ அத்தகையதே; தன்னைப்‌ 
பொருட்படுத்தாதவனிடமே அது வந்து குவியும்‌. பெருஞ்‌: 
சுமையாகித்‌ தொல்லை தரும்‌ அளவுக்கு அது அவனிடம்‌ 
நிறையும்‌. அடிமை கொண்டவனுக்கே இவை சித்திக்கும்‌$. 
அடிமையானவனுக்கு எதுவும்‌ சித்திப்பதில்லை. ' எவன்‌ ஒரு 
வன்‌ வாழ்வு இந்த அற்பப்‌ பொருள்களை எதிர்பார்த்து அமை. 
வதில்லையோ, எவன்‌ ஒருவன்‌ இந்தப்‌ பிரபஞ்ச போகம்‌: 
பொருள்களை எதிர்த்து வாழ்கிறானோ, அவனே அடிமை 
கொண்டவன்‌. ஓர்‌ இலட்சியத்துக்காக வாழுங்கள்‌. அது: 
ஒன்றே உங்கள்‌ இலட்சியமாகட்டும்‌. அந்த லட்சியம்‌ எல்லா 
வற்றிலும்‌ உயர்ந்ததாகுக; உறுதியுள்ளதாகுக; வேறு எதற்‌' 
கும்‌ இடமில்லாதவாறு மனத்துள்‌ நிறைக; வேறு எதற்கும்‌ 
மனத்தில்‌ இடம்‌ வேண்டாம்‌; வேறு எதிலும்‌ பொழுதைப்‌: 
போக்கவேண்டாம்‌. 

பொருள்‌ ஈட்டுதற்காகச்‌ சிலர்‌ தம்‌ உடல்‌ சக்தி காலம்‌, - 
மூளை முதலிய முழுமையும்‌ செலவிடுதல்‌ என்னே உண்‌ 
பதற்கும்‌ நேரம்‌ காணார்‌. விடியும்‌ முன்னே வேலை தொடங்கி: 


44 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


விடுகின்றனர்‌. நூற்றுக்குத்‌ தொண்ணூறு பேர்‌ இம்‌ முயற்சி 
யில்‌ இறந்து விடுகின்றனர்‌. மற்றையோர்‌ பொருளைத்‌ தேடு 
வதில்‌ வெற்றி பெற்றாலும்‌ அதை நுகரமுடிவதில்லை ! 
என்னே விந்தை ! பணக்காரனாக முயல்வது தவறு என்று 
நான்‌ சொல்லவில்லை; அது மிகவும்‌ வியக்கத்தக்க ஒரு 
முயற்சி! ஏன்‌ ? இது எதைக்குறிக்கிறது ? பொருளுக்காகச்‌ 
செலவிடும்‌ சக்தி, செய்யும்‌ போராட்டம்‌ ஆகிய 
வற்றை விடுதலைக்காகவும்‌ பயன்‌ படுத்தலாம்‌ என்‌ 
பதையே. மரணம்‌ நேரும்‌ போது பொருளையும்‌ பிற 
வற்றையும்‌ விட்டுப்‌ போகவேண்டும்‌ என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌. என்றாலும்‌, இவற்றின்‌ பொருட்டு நாம்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ முயற்சி எவ்வளவு பாருங்கள்‌! இதற்காக-- 
அழியும்‌ ஒன்றுக்காக--இவ்வளவு முயற்சி மேற்கொள்ளும்‌ 
மனிதர்களாகிய நாம்‌, என்றும்‌ அழியாத--நிலையான--செல்‌ 
வத்தைத்‌ தேடிக்கொள்ள ஆயிரம்‌ மடங்கு அதிக முயற்சியும்‌ 
உறுதியும்‌ மேற்கொள்ள வேண்டாமா?. இதுவே நம்‌ 
உற்ற நண்பன்‌. நாம்‌ செய்யும்‌ புண்ணியங்களே--நமது 
ஆன்மிக உயர்வே _— மரணத்தின்‌ பின்னரும்‌ நம்மைத்‌ 
தொடர்ந்துவரும்‌. மற்றவை எல்லாம்‌ இந்த உலகத்திலேயே 
இந்த. உடலோடு நின்றுவிடும்‌. 

இதுவே முதற்படி; மாபெரும்‌ படி. அதாவது லட்சிய 
வேட்கை. இது ஏற்பட்டு விட்டால்‌, மற்றவை யாவும்‌ சலப 
மாகக்‌ கிடைத்துவிடும்‌. இந்த உண்மையை இந்திய உள்ளம்‌ 
கண்டு பிடித்தது; உண்மையை அறிவதற்காக இந்தியா 
விலே மக்கள்‌ எந்த அளவும்‌ செல்லத்‌ தயங்குவதில்லை. 
ஆனால்‌, மேற்கு நாடாகிய இங்கேயுள்ள சிரமம்‌ யாதெனில்‌ 
எல்லாம்‌ மிக எளிதாயுள்ளன. இந்த நாட்டவரின்‌ பெரிய 
இலட்சியம்‌ உண்மையை அறிவதன்று; பொருள்‌ போக அபி 
விருத்தியே. போராட்டந்தான்‌ ஒருவன்‌ பெறும்‌ பெரிய 
போதனை. இந்த வாழ்க்கையில்‌ நாம்‌ பெறும்‌ பெரிய இலாபம்‌ 
இந்தப்‌ போராட்டப்‌ பயிற்சியே. இந்தப்‌ போராட்டமே 
மோட்சவழி. சுவர்க்கத்துக்கு ஒரு பாதை யுண்டானால்‌ அது 
நரகத்தின்‌ வழியே செல்வதுதான்‌. நரகவழியே சுவர்க்கத்‌ 
,திற்குச்‌ செல்வதுதான்‌ என்றும்‌ உள்ள வழி. ஆன்மா சூழ்‌ 
நிலையோடு போரிட்டு மடிந்து--இப்படியே பல்லாயிரம்‌ 
முறை போரிட்டுப்‌ போரிட்டு மடிந்து போவது என்றாலும்‌, 


கருமயோகம்‌ 45 


தைரியத்தை இழக்காமல்‌ போரிட்டு முன்னேறியபடியே 
இருந்தால்‌- பிறகு இந்த ஆன்மா பேராற்றல்‌ உள்ளதாய்‌ 
மாறிவிடுகிறது; இப்போது இது, தான்‌ அடையவேண்டிய 
இலட்சியத்தைக்‌ கண்டே நகையாடுகிறது. காரணம்‌, 
இலட்சியத்தைவிடத்‌ தான்‌ உயர்ந்துவிட்டதை அது காண்கி' 
றது. ஆன்மாவாகிய நானேதான்‌ பெறவேண்டிய முடிவான 
இலட்சியம்‌ ! வேறு ஒன்றுமே இல்லை. என்‌ ஆன்மாவோடு. 
ஒப்பிடக்கூடியது வேறு எது இருக்கிறது ? ஒரு பை நிரம்பிய 
தங்கம்‌ என்‌ ஆன்மாவுக்கு இலட்சியமாக இயலுமா 2” 
இயலவே இயலாது. நான்‌ பெறக்கூடிய இலட்சியங்களுள்‌ 
எல்லாம்‌ மிகவும்‌ உயர்ந்தது என்‌ ஆன்மாவைப்‌ பெறுவது: 
தான்‌. நான்‌ யார்‌ என்ற உண்மையை அறிவதுதான்‌ என்‌ 
வாழ்க்கையின்‌ ஓரே இலட்சியம்‌. 


முற்றும்‌ தீங்கே நிறைந்த எதுவும்‌ இல்லை. இறைவரோடு: 
மாயைக்கும்‌ இங்கே இடம்‌ இருக்கிறது. மாயை இல்லை 
என்றால்‌, இறைவரும்‌ இருக்கமாட்டார்‌. நான்‌ முன்னமே 
சொன்னவாறு நரகம்‌ வழியாகவே சுவர்க்கம்‌ புகுதல்‌ 
வேண்டும்‌. நாம்‌ செய்யும்‌ தவறுகளுக்கும்‌ இங்கே இட 
முண்டு. முன்னேறிக்கொண்டே இருங்கள்‌. நீங்கள்‌ செய்யத்‌. 
தகாத ஒன்றைச்‌ செய்து விட்டதாக நினைத்தாலும்‌, திரும்‌ 
பிப்‌ பார்க்க வேண்டாம்‌. முன்னால்‌ நீங்கள்‌ தவறு செய்திரா 
விட்டால்‌, இன்று இருக்கும்‌ மனநிலை உங்களுக்குக்‌ கிடைத்‌. 
திருக்குமா? உங்கள்‌ தவறுகளையும்‌ பெரும்‌ பேறாகவே 
நினையுங்கள்‌. அவை, நம்மை அறியாமலே நமக்கு வழி 
காட்டும்‌ தெய்வங்கள்‌. சித்திரவதை பெரும்‌ பேறு$ இன்ப 
மும்‌ பெரும்பேறுதான்‌. உங்கள்‌ - லை என்ன 
வானாலும்‌, இலட்சியம்‌ செய்யாதீர்கள்‌. இலட்சியத்தை. 
இறுகப்‌ பற்றிக்கொள்ளுங்கள்‌. முன்னேறிக்‌ கொண்டே 
இருங்கள்‌. சிறு தவறுகளையும்‌ சிறு செயல்களையும்‌ எண்ணிப்‌ 
பார்த்துப்‌ பின்னே திரும்பாதீர்கள்‌. நமது போர்க்களமாகிய' 
பிரபஞ்சத்தில்‌ தவறுகள்‌ என்ற புழுதி கிளம்பியே தீரும்‌. 
இந்தப்‌ புழுதியைப்‌ பொறுத்துக்கொள்ளும்‌ துணிவில்லாத. 
மென்‌ தோலினர்‌ முபற்சியிலிருந்து விலகிக்கொள்ளட்டும்‌. 


உலகப்‌ பொருள்களை அடையும்‌ முயற்சியில்‌ நீங்கள்‌ 
கொள்ளும்‌ உறுதி போல நூறு மடங்கு அதிக உறுதி. 


46 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கொள்வதுதான்‌ இந்தப்‌ போராட்டத்தின்‌ முதல்‌ பேர்‌ 
ஆயத்தமாகும்‌. 


இந்த உறுதியோடு தியானமும்‌ வேண்டும்‌. தியானம்‌ 
மிகவும்‌ தேவையான ஒன்று. தியானம்‌ செய்க ! தியானமே 
பெரிது. மனம்‌ தியானத்தில்‌ ஈடுபடுவதுதான்‌ ஆன்மிக 
வாழ்வை நெருங்கியதாகும்‌. தியானம்‌ கை கூடும்‌ அந்த ஒரு 
நொடிதான்‌ நாம்‌ உலக அலுவல்களினின்றும்‌ முற்றும்‌ விலகி 
நிற்கும்‌ நேரம்‌ ; ஆன்மா தன்னைப்பற்றித்தானே நினைக்கும்‌ 
நேரம்‌ ; பிரகிருதியிலிருந்து முற்றும்‌ விலகி நிற்கும்‌ நேரம்‌. 
இந்த நேரந்தான்‌ ஆச்சரியமான ஆன்மானுபவச்‌ சுவையில்‌ 
-ஒரு துளியை அனுபவிக்கும்‌ நேரம்‌ ஆகும்‌. 


இந்த உடல்‌ நமது பகைவன்‌; என்றாலும்‌, இதுவே 
நமக்குத்‌ துணையுமாகும்‌. துன்பம்‌ காண உங்களுள்‌ யாரா 
லாவது இயலுமா ? ஆனால்‌ இதே துன்பம்‌ ஓவியமாகத்‌ 
தீட்டப்‌ பெறும்போது காணாதார்‌ எவர்‌ ? ஓவியம்‌ உண்மை 
அன்று. எனவே நாம்‌ அதனுடன்‌ ஒன்றுவதில்லை. அது 
ஓவியம்‌ என்பது நமக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ நமக்கு நன்மை 
செய்யவும்‌ இயலாது; தீமை செய்யவும்‌ இயலாது. துணியில்‌ 
எழுதப்பட்ட அச்சம்‌ ' வினைக்கும்‌ அவலச்‌ சித்திரத்தைக்‌ 
கண்டு நாம்‌ இன்புறவும்‌ இயனும்‌. ஓவியனது திறமையை 
யும்‌, அறிவையும்‌, அவன்‌ கையாண்டுள்ள முறையையும்‌ 
நாம்‌ பாராட்டுகிறோம்‌. அவன்‌ எழுதியுள்ள ஓவியம்‌ பெருந்‌ 
துன்பத்தைக்‌ காட்டும்‌ ஒன்று என்பது அப்போது நம்‌ 
மனத்தில்‌ படுவதில்லை. இந்தப்‌ பற்றற்ற நிலைதான்‌ 
இலட்சிய சாதன இரகசியம்‌. நீங்கள்‌ வெறும்‌ சாட்சியாய்‌ 
இருங்கள்‌ . 


“ நான்‌ வெறுஞ்‌ சாட்சிதான்‌ 2 என்ற எண்ணம்‌ வரும்‌ 
வரையில்‌ பிராணாயாமமோ, யோகப்பயிற்சியோ, இவை 
போன்ற பிறவோ, எந்தப்‌ பயனும்‌ தாரா. கொடுங்‌ 
கோலனது கைகள்‌ உங்கள்‌ கழுத்தை நெரிக்கும்போது; 
* நான்‌ வெறும்‌ சாட்சிதான்‌; யாரும்‌ என்னை ஒன்றும்‌ செய்ய 
வில்லை? என்று சொல்வதற்கேற்ற மன நிலை பழகுக. ££ நாண்‌ 
ஆன்மா; புறப்‌ பொருள்‌ எதுவும்‌ என்னைத்‌ தொட 
இயலாது 22 என்று சொல்க. தீய எண்ணங்கள்‌ எழும்‌ 


கருமயோகம்‌ . 47 


போதெல்லாம்‌ இப்படிச்‌ சொல்லி, அந்தத்‌ தீய எண்ணத்‌ 
தின்‌ தலையில்‌ சம்மட்டி அடி. கொடுங்கள்‌. 6 நான்‌ ஆன்மா ; 
வெறும்‌ சாட்சியாய்‌ இருப்பவன்‌ ; நான்‌ நித்தியானந்தன்‌ ; 
நான்‌ எதையும்‌ செய்யவேண்டுவதில்லை; எந்தத்‌ துன்ப 
அனுபவமும்‌ எனக்கு இல்லை; என்னைப்‌ பொறுத்த மட்டும்‌ 
பிரபஞ்ச அலுவல்‌ முடிந்துவிட்டது; நான்‌ வெறும்‌ சாட்சி 
தான்‌; நான்‌ என்‌ ஓவியச்‌ சாலையில்‌ இருக்கிறேன்‌; இந்தப்‌ 
பிரபஞ்சமே என்‌ ஓவியச்சாலை;' ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ 
காட்சிதரும்‌ இந்த ஓவியங்களை நான்‌ பார்த்தவண்ணம்‌ 
இருக்கிறேன்‌. அவற்றுள்‌ சித்திரிக்கப்பட்டவை நல்ல 
வையோ, கெட்டவையோ, எல்லா ஓவியங்களும்‌ அழ 
காகவே இருக்கின்றன. இவற்றுள்‌ காணப்படும்‌ அபாரத்‌ 
திறமை எனக்குத்‌ தெரிகிறது ; எல்லா ஓவியங்களிலும்‌ இந்‌ 
தத்திறமை-— பெரிய ஓவியராகிய இறைவரது திறமையாகிய 
நெருப்பு-சுடர்விடுகிறது. உண்மையைச்‌ சொல்ல விரும்‌ 
யினால்‌ ஒன்றுமே இல்லை; சங்கற்பமும்‌ இல்லை; ஆசையும்‌ 
இல்லை. அவரே--இறைவரே--எல்லாம்‌. அவர்‌ இறைவர்‌ ; 
அவள்‌ இறைவி. உலக அன்னையின்‌ திருவிளையாடல்‌ இந்தப்‌ 
யிரபஞ்சம்‌. நாமெல்லாம்‌ அந்தத்‌ தாயின்‌ கைப்‌ பொம்‌ 
மைகள்‌; அவள்‌ நடிக்கும்‌ இந்தப்‌ பிரபஞ்ச நாடக பாத்தி 
ரங்கள்‌. இந்த நாடகத்தில்‌ அவள்‌ ஒருவனுக்குப்‌ பிச்சைக்‌ 
கார வேடம்‌ புனைவிக்கிறாள்‌; அடுத்த நொடியில்‌ அவனே 
அரச உடையில்‌ காட்சியளிக்கிறான்‌ ; அவனே அடுத்தடுத்து 
ஞானியாகவும்‌ பேயாகவும்‌ காட்சியளிக்கிறான்‌. இப்படி 
யெல்லாம்‌ ஆட்டுவிக்கிறாள்‌ அன்னை. உலகஅன்னை நடத்தும்‌ 
திருவிளையாடல்‌ நடப்பதற்காக நாம்‌ இப்படியெல்லாம்‌ பல 
பாத்திரங்களாக நடிக்கிறோம்‌. 

குழந்தை விகாயாடிக்‌ கொண்டிருக்கும்போது தன்‌ 
தாய்‌ கூப்பிட்டாலும்‌ அது வருவதில்லை. ஆனால்‌, அதன்‌ 
விளையாட்டு முடிந்தவுடன்‌ அதுவே தானாகத்‌ தாயை 
நோக்கி விரைந்துவரும்‌; அப்போது விளையாட்டு நினைப்பு 
இல்லை. நமது வாழ்க்கையிலும்‌ இத்தகைய சந்தர்ப்பங்கள்‌ 
வருகின்றன. நமது பிரபஞ்ச விளையாட்டு முடிந்து விட்டது 
என்ற எண்ணம்‌ நமக்குத்‌ தோன்றுவது காரணமாக, நாம்‌ 
தாயை நோக்கி விரைகிறோம்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ பிரபஞ்‌ 
சத்தில்‌ நாம்செய்த முயற்சிகள்‌ எல்லாம்‌ மதிப்பற்றவை 


48. விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


களாய்த்தோன்றும்‌; ஆண்‌; பெண்‌, குழந்தை, சொத்து, 
பேர்‌, புகழ்‌, உலக இன்பங்கள்‌, பேறுகள்‌, நாம்‌ அடைந்த 
தோல்விகள்‌, வெற்றிகள்‌ ஆகிய எல்லாமே இல்லாமற்போய்‌ 
விடும்‌. நமது வாழ்க்கை முழுவதுமே ஒரு நாடகம்‌ போலத்‌ 
தோன்றும்‌. ஒரு முடிவும்‌ இல்லாததாய்‌--எங்கே போகிறது 
என்றும்‌ விளங்காமல்‌--முன்னேறிக்‌ கொண்டே இருப்பது 
மட்டும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ இதைமட்டும்தான்‌ சொல்ல. 
இயலும்‌. நமது பிரபஞ்ச நாடகம்‌ முடிந்துவிட்டது. 


6 
பிரபஞ்சமும்‌ ஆன்மாவும்‌ 


பிரகிருதியில்‌ தோன்றும்‌ பொருள்‌ ஓவ்வொன்றும்‌ மிக 
நுட்பமான கருவில்‌ தோன்றி, பருப்பொருளாய்‌ வளர்ந்து 
சில காலம்‌ வாழ்ந்து, பிறகு, தான்‌ தோன்றுதற்குக்‌ காரண 
மான அந்த நுண்கருவில்‌ அடைந்து விடுகிறது. உதாரண 
மாக நாம்‌ வாழும்‌ பூமியானது உருவமும்‌ பருமனுமற்ற: 
நெபுலையினின்றும்‌ தோன்றியது. நாளடைவில்‌ தண்மை. 
யடைந்து இறுகி நாம்‌ வாழும்‌ இந்தப்‌ பூமியாய்‌ மாறியது... 
எதிர்‌ காலத்தில்‌ இது சிறு சிறு துகளாய்ச்‌ சிதறி, தன்‌ தோற்‌ 
றத்திற்குக்‌ காரணமான உருவற்ற நுட்பமான நெபுலை. 
யாக மாறிவிடும்‌. இப்படியே பிரபஞ்சப்‌ படைப்பு நம்‌ நினை 
வுக்கும்‌ எட்டாத காலந்‌ தொடங்கி நடந்துவருகிறது. இதுவே 
மனித வரலாறு; பிரகிருதி அல்லது இயற்கை வரலாறு; 
உயிர்‌ வரலாறு. 


ஒவ்வொரு பரிணாமத்துக்கு முன்னும்‌ ஒடுக்கம்‌ ஒன்று 
ஏற்பட்டே தீரவேண்டும்‌. வானுற வோங்கி வளரும்‌ மரம்‌ 
தன்‌ தோற்றத்துக்குக்‌ காரணமான--விதைக்குள்‌ ஒடுங்கி 
அடங்கி இருக்கிறது. மணித உருவம்‌ புரொடொ பிளாசம்‌ 
எனும்‌ ஒரு ஜீவ தாதுவில்‌ ஒடுங்கிநிற்கிறது. விரிந்து பரந்து. 
தோன்றும்‌ இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ நுட்பமான அண்‌ 
டடக்‌ கருவுள்‌ ஒடுங்கிநிற்கிறது. இப்படியே விரிந்த காரிய: 
மான ஒவ்வொன்றும்‌ அதனதன்‌ காரணமான நுட்பத்துக்‌. 
குள்‌ ஒடுங்கிநிற்கிறது. பரிணாமம்‌ அல்லது நுட்பத்திலிருந்து: 
பொருள்கள்‌ படிப்படியாகப்‌ பருமன்‌ அடைந்து முன்னேறும்‌: 


கருமயோகம்‌ டய 49 


வளாச்சி உண்மைதான்‌; ஆனால்‌ இத்தகைய பரிணாமம்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ காரண அடிப்படையாக நுண்ணிய 
ஓடுக்கம்‌ ஒன்று இருந்தே தீரும்‌. இந்தப்‌ பெரிய பிரபஞ்சம்‌, 
இவ்வளவு விரிந்து பரிணமிப்பதற்கு முன்‌ நுட்பமாகத்‌ தன்‌ 
கருவுக்குள்‌ ஒடுங்கியே இருந்திருக்கவேண்டும்‌. இந்தக்‌ ௧௫ 
விலிருந்து இப்படிப்‌ பல்வேறு விதமாய்‌ விரிந்துள்ள பிரபஞ்‌ 
சம்‌ முடிவில்‌ ஆதிக்கருவில்‌ ஒடுங்கிச்‌ சுருங்கித்தான்‌ ஆக 
வேண்டும்‌. ஒரு சிறு செடியின்‌ வாழ்க்கையைக்‌ கவனிப்‌ 
போம்‌. இந்தச்‌ செடியை ஒரு பொருளாக நாம்‌ காண்பதற்குக்‌ 
காரணம்‌ இதில்‌ தோன்றும்‌ இரண்டு அம்சங்கள்‌ : ஒன்று இதன்‌ 
வளர்ச்சி; மற்றொன்று, இதன்‌ அழிவு. தோற்றம்‌, அழிவு ஆகிய 
இரண்டும்‌ சேர்ந்தே செடி என்ற ஒரு பொருள்‌ ஆகின்றது. 
உயிர்க்குலம்‌ முழுவதுமே ஒரு சங்கிலித்தொடர்‌ போன்றது; 
அதிலே ஒரு கண்ணி தாவர இனம்‌. உயிர்த்தொடரானது 
புரொடொ பிளாசம்‌ என்ற ஒரு சிறு கரு அணுவில்‌ தோன்றிப்‌ 
படிப்படியாகத்‌ தாவரம்‌, விலங்கு, பறவை என்று பரிண 
மித்து, முடிவில்‌ குறைவற்ற மனிதனாக முடிகிறது. இந்தத்‌ 
தொடரில்‌ மனிதன்‌ ஒரு கண்ணி; விலங்குகள்‌, பறவைகள்‌, 
ஊர்வன, புழு முதலிய உயிர்களும்‌, தாவரங்களும்‌ பல்வேறு 
கண்ணிகள்‌. இப்போது இந்த எல்லாவகை உயிர்களுக்கும்‌ 
தொடக்கமான ஆதிக்‌ கருவை ஆராய்ந்துபாருங்கள்‌ ; இதிலி 
ருந்து பரிணமித்த பலவகை உயிரினங்களையும்‌ ஒரே உயிரின்‌ 
பல்வேறு தோற்றமாகப்‌ பாருங்கள்‌. உலகில்‌ தோன்றும்‌ 
ஒவ்வொரு பொருளின்‌ பரிணாமமும்‌ முன்பே கருவில்‌ காணப்‌ 
பட்ட ஒடுக்கத்தின்‌ விரிவே என்பது நன்கு விளங்கும்‌. 

எங்கு தோன்றுகிறதோ அங்கே ஒடுங்குகிறது. இற்‌ 
தப்‌ பிரபஞ்ச முடிவு எது 2 அறிவு அல்லவா 2 
பரிணாமவாதிகளின்‌ கொள்கைப்படி உயிர்‌ வரிசைகளின்‌ 
பவனியில்‌ கடைசி பரிணாமம்‌ அறிவு ; பரிணாமத்தின்‌ உச்சிப்‌ 
படி. இதுவே தோற்றத்தின்‌ முடிவானால்‌--இதுவே தொடக்‌ 
கமுமாதல்‌ வேண்டும்‌. தொடக்கத்தில்‌ இந்த அறிவு 
கருவில்‌ அடங்கி ஒடுங்கி நிற்கிறது ; முடிவில்‌ விரிந்து 
பரிணமிக்கிறது. எனவே, இன்று பிரபஞ்சத்தில்‌ 
விரிந்து நிற்கும்‌ , அறிவு முழுவதும்‌ முதற்‌ கருவில்‌ 
ஒடுங்கி நின்ற ஒன்றே. இப்படி இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழு 
வதிலும்‌ விரிந்து நிற்கும்‌ - அறிவுத்‌ தொகுதியையே- மூல 

4 


50 விவேகானநதரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌--7 


அறிவையே--நாம்‌ இறைவன்‌ . என்கிறோம்‌. இந்த இறை 
யிடமிருந்தே நாம்‌ தோன்றினோம்‌; முடிவில்‌ இறையிடமே 
சேர்வோம்‌. வேதங்கள்‌ இதைத்தான்‌ முழங்குகின்றன. 
இந்த முதற்காரணம்‌ அல்லது முதலறிவுக்கு நீங்கள்‌ எந்தப்‌ 
பெயர்‌ சூட்டினாலும்‌ சரி; தொடக்கத்தில்‌ உள்ளது எல்லை 
யில்லாத இந்த அறிவே. இதை மறுத்தல்‌ இயலாது. 
இரசாயனக்‌ - கலவை என்பது என்ன? காரணப்‌ 
பொருள்கள்‌ பல ஒன்று சேர்ந்து ஒரு காரியப்‌ பொருளாக 
மாறுவது தானே! எனவே, இந்தக்‌ கலவைப்‌ பொருள்‌ 
களெல்லாம்‌ காரணகாரிய விதிக்குக்‌ கட்டுப்பட்டவை 
களாகவே இருக்க வேண்டும்‌. இந்தக்‌ காரணகாரிய விதி 
களின்‌ எல்லை வரையிலேதான்‌ கலவைப்‌ பொருள்களும்‌ 
இணைப்புகளும்‌ இருக்க இயலும்‌. இந்த எல்லைக்குப்பின்‌ கல 
வைபற்றிய பேச்சுக்கே இடம்‌ இல்லை காரணகாரிய நியதி 
இங்கே செல்லாது. கண்டும்‌, கேட்டும்‌, உணர்ந்தும்‌, கற்பனை 
செய்தும்‌, கனவு கண்டும்‌ இயங்கும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலே 
தான்‌ இயற்கை நியதிகளும்‌ செல்லும்‌. இதற்கு அப்பால்‌ 
நியதி என்ற எண்ணத்துக்கே இடமில்லை. ஐம்புலன்களால்‌ 
அறிந்தும்‌, மனத்தால்‌ கற்பனை செய்தும்‌ நாம்‌ காண்பது 
தான்‌ நம்‌,பிரபஞ்சம்‌. நமது புலனுக்கு நேரே காட்சியளிப்ப 
வற்றையே நாம்‌ அறிகிறோம்‌; நமது மனத்துள்‌ தோன்றுவன 
வற்றையே நாம்‌ கற்பனை செய்கிறோம்‌. உடலுக்கு அப்பாற்‌ 
பட்டவைகளெல்லாம்‌ புலன்களுக்கும்‌ அப்பாற்பட்டவை; 
மனத்துக்கு, அப்பாற்‌ பட்டவைகளெல்லாம்‌ கற்பனைக்கும்‌ 
அப்பாற்பட்டவை; காரணகாரிய விதிக்கும்‌ அப்பாற்‌ 
பட்டவை. மனித ஆன்மா, காரணகாரிய விதிக்கு அப்பாற்‌ 
பட்டதாதலால்‌, கலவைப்‌ பொருள்‌ அன்று; எந்தக்காரணத்‌ 
தின்‌ காரியமும்‌ அன்று. எனவே; இது என்றும்‌ சுதந்திர 
மாய்‌ நின்று விதிகளுக்குக்‌ கட்டுப்பட்ட எல்லாவற்றின்‌ 
மேலும்‌ ஆட்சி செலுத்திவருகிறது. இது கலவைப்‌ பொரு 
ளல்லாத படியால்‌, இதற்கு அழிவு இல்லை. சாவு என்பது 
தன்‌ முதற்காரணமான தனிப்பொருளாவது தானே ! அழிவு 
என்பது, தான்‌ தோன்றக்‌ காரணமாக இருந்த ஒன்றில்‌ 
திரும்ப ஐடுங்குவதுதானே ! சாதல்‌ இன்றேல்‌ வாழ்தலும்‌ 
இல்லை. சாவு, வாழ்வு இரண்டும்‌ ஒரே பொருளின்‌ வெவ்‌ 
வேறு தோற்றம்‌. எனவே, ஆன்மா; சாவு வாழ்வுக்கு அப்‌ 


கருமயோகம்‌ 51 


பாற்பட்டது. நீங்கள்‌ பிறக்க வில்லை. எனவே நீங்கள்‌ இறக்க 
வும்‌ மாட்டீர்கள்‌. பிறப்பும்‌ இறப்பும்‌ உடலுக்கே. 


அத்துவிதக்‌ கொள்கைப்படி, பருமனாகவோ . நுட்பமா 
கவோ காட்சியளிப்பன எல்லாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சமே... 
காரண காரியம்‌ எல்லாம்‌ இங்கேயே இருக்கின்றன ; 
விளக்கமும்‌ இங்கேயே இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு 
பொருளாகத்‌ தோன்றுவது பிரபஞ்ச முதற்பொருளின்‌ 
மிகச்சிறிய தோற்றமே யாகும்‌. ஆன்ம அறிவின்‌ 
மூலம்‌ நாம்‌ பிரபஞ்ச அறிவு பெறுகிறோம்‌. உள்நோக்கான 
ஆன்ம ஆராய்ச்சியிற்‌ கண்ட முடிவுகள்‌ வெளிப்‌ பிரபஞ்சத்‌ 
துக்கும்‌ பொருந்தும்‌. சுவர்க்கம்‌, நரகம்‌ போன்றவை பற்றிய 
கருத்துகள்‌--இவை உண்மையாகவே இருந்தாலும்‌--இந்தப்‌ 
பிரபஞ்சத்துக்குள்‌ உள்ளவற்றையே சுட்டுகின்றன. இவை 
எல்லாம்‌ சேர்ந்ததுதான்‌ இந்த முழுமை. எனவே; முதல்‌ 
கருத்து “ முழுமை ஒன்று? என்பதுதான்‌. இது பல வகை 
யான சிறு சிறு அணுத்தொகுதியால்‌ ஆனது. இப்பிரபஞ்சத்‌ 
தில்தோன்றும்‌ ஒவ்வொன்றும்‌ இந்த முழுமை - அல்லது 
ஒன்றின்‌ ஓர்‌ அம்சமே ஆகும்‌. பொருள்கள்‌ பலவாகவும்‌ பல 
வகையாகவும்‌ தோன்றினாலும்‌, உண்மையில்‌ எல்லாம்‌ 
ஒன்றே. இந்த முழுமையிலிருந்து பிரிந்தவர்‌ நாம்‌ என்ற 
எண்ணம்‌ எவ்வளவுக்கு வளருகிறதோ, அவ்வளவு நமக்குத்‌ 
அன்பம்‌ பெருகும்‌. எனவே ஒழுக்க நெறியின்‌ அடிப்படை 
அத்துவிதமேயாகும்‌. 


7 
உண்மையான குருநாதர்‌ எவர்‌ 2 


ஆன்ம சக்தியின்‌ களஞ்சியமாக அவ்வக்‌ காலங்களில்‌ 
உலகில்‌ பிறந்து, குருசீட பரம்பரை மூலம்‌ ஆன்ம ஞானத்‌ 
தைப்‌ பரப்பும்‌ மகா புருஷ்ரே உண்மைக்‌ குருநாதர்‌ ஆவார்‌... 
இந்த ஆன்ம சக்தியின்‌ ஓட்டம்‌ அவ்வப்போது திசை 
மாறுகிறது; வேக மிக்கதோர்‌ ஆறு தன்‌ பழைய பாதையை 
விட்டு விலகிப்‌ புதிய பாதை ஒன்றில்‌ செல்வதுபோல. . 
பழைய சமயங்கள்‌ காலப்‌ போக்கில்‌ உயிரிழந்து களையிழந்து 
மங்குவதும்‌ புதுப்புதுச்‌ சமயங்கள்‌ நிறைந்த உயிர்க்ககா யோடு 


22 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கிளம்புவதும்‌ காண்கிறோம்‌. உயிர்‌ ததும்பும்‌ சமயத்தையே 
விவேகிகள்‌ மேற்கொள்கிறார்கள்‌. 

உயிரற்ற பழைய சமயம்‌ மிருகக்‌ காட்சிச்‌ சாலையில்‌ 
வைக்கப்பட்டுள்ள பெரு விலங்குகளின்‌ எலும்புக்‌ கூடு 
போன்றதே. அவற்றுக்கு உரிய மதிப்பை நாம்‌ அளித்தல்‌ 
வேண்டும்‌. ஆன்மாவின்‌ உயர்ந்த இலட்சியத்தை அளிக்க 
இவை இயலாதவை. சுவையுள்ள மாம்பழம்‌ வேண்டும்‌ ஒரு 
வனின்‌ விருப்பத்தைப்‌ பட்டுப்போன மாமரம்‌ நிறைவேற்று 
குல்‌ இயலாதது போல. 

மிக அவசியமானது நம்‌ அகங்காரஅழிவு . ஆன்ம 
ஞானம்‌ பெற்று விட்டோம்‌ 2 என்ற நினைப்போ 
அழியவேண்டும்‌. நம்மை முற்றும்‌ குருநாதரிடம்‌ ஐப்‌ 
படைத்து விட்டு அவர்காட்டும்‌ வழியையே பின்பற்ற 
வேண்டும்‌. நம்‌ இலட்சியத்தை-—நிறைலை- அடையும்‌ 
உபாயம்‌ எது என்பது நம்‌ குருவுக்கு மட்டுமே தெரியும்‌. 
அந்த விஷயத்தில்‌ நாம்‌ முழுக்‌ குருடரே ; நமக்கு ஒன்றுமே 
தெரியாது. இத்தகைய பணிவும்‌ அடக்கமுமே நம்‌ மனக்‌ 
கதவு திறந்து ஆன்மிக உண்மை காட்டுவன. நம்மிடம்‌ 
அகந்தையின்‌ மிக மங்கிய அறிகுறி இருந்தாலுங்கூட ; 
உண்மை நமக்குப்‌ புலனாகாது. இந்தப்‌ பேயை-௮கற்‌ 
தையை — மனத்திலிருந்து விரட்ட எல்லாரும்‌ முயல 
வேண்டும்‌. பரிபூரண சரணாகதியே ஞான ஓளி பெறுதற்‌ 
குரிய ஓரே வழி. 


8 
கலையைப்‌ பற்றி 


கிரேக்கரின்‌ கலைரகசியம்‌ எது வெனில்‌ இயற்கைப்‌ பிரதி 
பலிப்பே; மிக நுட்பமான அம்சங்களையும்‌ பிரதி செய்யும்‌ திற 
மையே. ஆனால்‌, இந்தியக்‌ கலையின்‌ இரகசியமோ இலட்சிய 
விளக்கம்‌. ஒரு துண்டு மாமிசத்தை வரைந்து வண்ணம்‌ தீட்டு 
வதிலேயே கிரேக்க ஓவியன்‌ ஒருவன்‌ தன்‌ திறமை முழு 
வதையும்‌. ஈடுபடுத்துவான்‌ ; அஃது ஓர்‌ உண்மை மாமிசத்‌ 
துண்டு என்று நம்பி, நாய்‌ ஒன்று அதை நோக்கிச்‌ செல்லும்‌ 
அளவுக்கு அவன்‌ வெற்றி பெற்றுவிடுவான்‌. இயற்கையைப்‌ 
பார்த்து அதை அப்படியே பிரதி செய்ய முயல்வதால்‌ 


; 


கருமயோகம்‌ 55 


கிடைக்கும்‌ பெருமை என்ன ? ஓர்‌ உண்மை மாமிசத்‌ 
துண்டையே நாயின்‌ முன்‌ வைத்துவிட்டால்‌ என்ன ? 
இலட்சியத்தைக்‌ காட்டவேண்டும்‌ என்ற இந்திய ஓவிய 
நாக்கம்‌- புலன்களுக்கு எட்டாததைப்‌ புலப்படுத்தவேண்‌ 
டும்‌ என்ற உயர்‌ நோக்கம்‌ நாளடைவில்‌ சிறிதுசிறிதாகப்‌ 
பெருமை இழந்து, பலவகை வக்கிர உருவங்கள்‌ படைப்பதில்‌ 
முடிந்துவிட்டது. உண்மையான ஓவியத்தை ஓர்‌ அல்லி 
மலருக்கு ஒப்பிடலாம்‌. அது நிலத்திலிருந்து கிளம்புகிறது; 
தன்‌ உணவையும்‌ நிலத்திலிருந்தே பெறுகிறது; நிலத்தை 
ஆதாரமாகக்கொண்டே நிற்கிறது ; என்றாலும்‌, நிலத்தை 
விட உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறது. இப்படி இருப்பது 
தான்‌ உண்மைக்‌ கலையின்‌ இலட்சணம்‌. எனவே, கலை 
இயற்கையோடு தொடர்புகொண்டதாக இருக்கவேண்டும்‌. 
இது இல்லையென்றால்‌, கலை தன்‌ பெருமை இழந்துவிடும்‌; 
என்றாலும்‌, இயற்கையைவிட உயர்ந்தும்‌ இருக்கவேண்டும்‌. 
அழகின்‌ பிரதிநிதி கலை. எல்லாவற்றிலும்‌ கலை இருக்க 
வண்டும்‌. : 
கலைக்‌ கட்டடம்‌, வெறுங்கட்டடம்‌ ஆகிய இரண்டுக்கும்‌ 
வேற்றுமை .இதுதான்‌. முதலிற்‌ சொன்னது ஓரு கருத்து 
அல்லது கற்பனையின்‌ விளக்கமாகும்‌. பின்னது பொருளா 
தார முறையில்‌ எழுந்த ஒரு கட்டடமாகும்‌. கருத்துகளை 
விளக்கும்‌ திறத்தைப்‌ பொறுத்தே பொருளுக்கு மதிப்பு 
ஏற்படுகிறது. 
எம்‌ குருவும்‌ தெய்வமுமான ஸ்ரீ இராமகிருஷ்ண பரம 
ஹறம்சரிடம்‌ கலைப்பண்பு உயர்ந்த நிலையில்‌ இருந்தது. இந்‌ 
குக்‌ கலைப்பண்பு இல்லாதவர்‌ யாருமே அனுபூதிச்செல்வராய்‌ 
இருக்க இயலாது என்று அவர்‌ அடிக்கடி. உரைப்பார்‌. 


9 


மொழி நடை பற்றி 


எளிமையே இரகசியம்‌. எனது இலட்சியம்‌ என்‌ குருநாத 
ரின்‌ மொழிநடைதான்‌. பெரிதும்‌ பேச்சு வழக்கிலுள்ளது. 
எனினும்‌ கருத்தைத்‌ தெளிவாக விளக்க வல்லது. தெரிவிக்க 
விரும்பும்‌ கருத்தை அது தெளிவாக விளக்கவேண்டும்‌. 


54 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


வங்காள மொழியை-மிகக்‌ குறைந்த காலத்தில்‌-குறைலற்றதா 
கச்‌ செய்யும்‌ முயற்சியால்‌, அந்த மொழி தன்‌ எளிய தன்‌ 
மையை இழந்து சாரமற்றதாகிவிடும்‌. உண்மையைச்‌ சொன்‌ 
னால்‌, அந்த மொழியில்‌ வினைச்சொற்களே இல்லை. மைக்கேல்‌ 
மதுளுதன தத்தர்‌ என்னும்‌ கவிஞர்‌ தம்‌ கவிதைகளில்‌ இந்தக்‌ 
குறை போக்க முயன்றார்‌. வங்காளக்‌ கவிஞருள்‌ மிகச்‌ 
சிறந்தவர்‌ “கவிகங்கணர்‌? ஆவர்‌. வடமொ! ியிற்‌ சிறந்த 
வசன நூல்‌ பதஞ்சலியின்‌ மகாபாஷ்யம்‌ ஆகும்‌. இந்த நூலின்‌ 
மொழிநடை உயிருள்ளதாய்‌ இருக்கிறது. இதோபதேசத்‌ 
தின்‌ நடையைத்‌ தாழ்வானது என்று சொல்லமுடியாது; 
ஆனால்‌, காதம்பரியின்‌ நடை இழிவான நடைக்கு ஓரு நல்ல 
எடுத்துக்காட்டாகும்‌. 

'வடமொழியைப்‌ பின்பற்றி வங்க மொழியைச்‌ சீர்திருத்த 
முயலக்கூடாது. வங்க மொழிக்கும்‌ பாலி மொழிக்கும்‌ நெருங்‌ 
கிய தொடர்பு இருப்பதால்‌, அதைப்‌ பின்பற்றியே சீர்திருத்த 
வேண்டும்‌. வங்க மொழியில்‌ கலைச்சொற்களை மொழிபெயர்க்‌ 
கவோ, புதுக்‌ கலைச்சொற்களை ஆக்கவோ முயலும்போது. 
வழக்கிலுள்ள வடமொழிச்சொற்களை எல்லாம்‌ வழங்குவதோடு 
புதுச்சொற்களைப்‌ படைக்கவும்‌ முயலவேண்டும்‌. வடமொழி 
அகராதி ஒன்றிலிருந்து. இந்தக்‌ கலைச்சொற்களை எல்லாம்‌ 
தொகுத்து வைத்துக்கொண்டால்‌, வங்காளி மொழிபெயர்ப்‌ 
புக்கு இது (இந்தத்‌ தொகுப்பு) மிகவும்‌ உதவியாகஇருக்கும்‌. 


10 
சந்நியாகி 
[ போஸ்டனில்‌ தாம்‌ செய்த சொற்பொழிவு ஒன்‌ நில்‌ சந்நி 


யாசி என்ற சொல்லின்‌ விளக்கமாக சுவாமிகள்‌ இவ்வாறு: 
உரைத்தார்கள்‌: ] 


எப்போது ஒருவன்‌ தான்‌ பிறந்துள்ள சூழ்நிலைக்கு அவ 
சியமான கடமைகளை எல்லாம்‌ : செய்துமுடிக்கிருனோ, எப்‌: 
போது அவனுக்குச்‌ செல்வம்‌; புகழ்‌, அதிகாரம்‌ இவற்றில்‌: 
துறவுள்ளமும்‌ ஆன்மீக வாழ்வில்‌ ஆசையும்‌ ஏற்படுகிறதோ, 
எப்போது அவனுக்கு உலக நிலையாமை, போராட்டம்‌, 
துயர்‌, அதில்‌ கிடைக்கும்‌ இன்பத்தின்‌ சிறுமை, இவை பற்றிய 


கருமயோகம்‌ 59 


அறிவும்‌ இவற்றைவிட்டு விலகவேண்டும்‌ என்ற உறுதியும்‌ 
ஏற்படுகிறதோ - அப்போது அவன்‌ சத்தியநிலைபேறானா 
அன்டை நாடுகிறான்‌; சரணடைகிறான்‌. அந்தஸ்து, சொத்து, 
பெயர்‌; புகழ்‌ முதலிய யாவும்‌ துறந்து உலகெங்கும்‌ சுற்றித்‌ 
திரிகிறான்‌; இடைவிடாமல்‌ ஆன்ம ஞானம்‌ தேடுபவனாகி 
றான்‌; அருளும்‌ அன்பும்‌ நிறைய வளர்ப்பவனாகிறான்‌; 
அழியாத ஞானம்‌ பெற முயல்கிறான்‌. வருஷக்‌ கணக்கில்‌ 
கடைப்பிடித்து வந்த, சீலம்‌, ஆத்ம விசாரம்‌, தியானம்‌ 
இவற்றால்‌ ஞானமெனும்‌ நல்‌ முத்தைப்‌ பெறுகிறான்‌; ஆசாரிய 
னாகிறான்‌. பின்‌ தன்னை அடைந்து ஞானம்‌ பெறவிரும்பும்‌ 
சீடர்களுக்கும்‌ பிறருக்கும்‌ தான்‌ பெற்ற ஞானத்தையும்‌ பணி 
முயற்சியையும்‌ உபதேசிக்கிறான்‌. 

துறவியர்‌ எம்மதத்தினரும்‌ அலலைர்‌; அவர்தம்‌ 
வாழ்க்கை எதிலும்‌ கட்டுப்படாத சுதந்திரமான தியானத்தை 
யும்‌ ஆராய்ச்சியையும்‌ அடிப்படையாகக்கொண்டது. அவர்‌ 
எல்லா மதங்களிலிருந்தும்‌ சிற்சில கருத்துகளை ஏற்றுக்கொள்‌ 
வார்‌; அவருடையவாழ்க்கை அனுபூதி வாழ்க்கை; தத்துவ 
அளவின து மட்டும்‌ அன்று; நம்பிக்கை மட்டுமன்று; முரட்டுப்‌ 
பிடிவாதமன்று; மூட வெறியுமன்று. 


11 
துறவியும்‌ இல்வாழ்வோனும்‌ 


துறவியின்‌ செயல்களில்‌ இல்வாழ்வான்‌ தலையிடலாகாது. 
பணக்காரர்களிடம்‌ துறவிக்கு எவ்வித அலுவலும்‌ இல்லை; 
ஏழைகளிடமே உள்ளது. ஏழைகளை அன்புடனும்‌, கருணை 
யுடனும்‌ பராமரித்துத்‌ தம்‌ ஆற்றல்‌ முழுவதையும்‌ செலுத்தி 
மகிழ்வடன்‌ அவர்களுக்குப்‌ பணிபுரியவேண்டும்‌. பணக்‌ 
காரர்களுக்கு மரியாதை காட்டி, அவர்‌ தம்‌ உதவி நாடிநிற்‌ 
பதே நம்‌ நாட்டுத்‌ துறவியர்‌ சமூகத்தின்‌ நஞ்சாகிவிட்டது. 
உண்மைத்‌ துறவியர்‌ எவரும்‌ இதனின்று சர்வ ஜாக்கிரதை 
யுடன்‌ விலகி நிற்கவேண்டும்‌. இத்தகைய வாழ்க்கை பொது 
மகளிர்‌ வாழ்க்கைக்கு ஓப்பானதேயன்றி, உலகத்தையே 
துறந்துவிட்டதாகச்‌ சொல்லும்‌ துறவியருக்குச்‌ சற்றும்‌ ஏற்ற 
தன்று. பெண்ணாசை பொன்னாசைகளில்‌ முழுகியிருக்கும்‌ 
ஒருவன்‌; இவற்றை முற்றும்‌ துறப்பதே லட்சியமாகக்‌ 


56 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


கொண்ட ஒருவருக்கு அன்பனாவது எப்படி ? பெண்‌ 
ணாசை பொன்னாசை சிறிதுமில்லாத ஒருவரையே தம்மிடம்‌ 
உரையாட அனுப்புமாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அழுதழுது உலக 
அன்னையை வேண்டுவார்‌. “(உலகப்‌ பற்று மிக்கவருடன்‌ 
பேசினால்‌ என்‌ உதடு எரிகின்றது? என்று மொழிவார்‌. உல 
கப்‌ பற்று மிக்கவர்களும்‌ மனத்‌ தூய்மை இல்லாதவரும்‌ தம்‌ 
மைத்‌ தீண்டினால்கூட . தாங்க இயல்வதில்லை என்று அடிக்‌ 
கடி நவில்வார்‌. துறவோருக்கரசான ஸ்ரீ ராமகிருஷ்ணரைப்‌ 
பற்றி நன்கு விவரிக்க இயலாதோர்‌ உலகப்‌ பற்றுடையோர்‌. 
அவர்தம்‌ சிந்தையும்‌ செயலும்‌ முற்றும்‌ உண்மையாயிரா. 
அவர்களுக்கு ஏதாவது ஒரு சுயநலம்‌ இருந்தேதீரும்‌. ஈசுவ 
ரரே இல்வாழ்வோனாக அவதாரம்‌ செய்தாலும்‌, அவர்‌ சிந்தை 
யும்‌ செயலும்‌ முற்றும்‌ உண்மையாக இருக்கும்‌ என்று நம்பு 
தற்கு இயலாது. இல்வாழ்வோன்‌ ஒருவன்‌ மதாசாரியனாக 
மாறினால்‌, மதக்கொள்கை என்ற போர்வையில்‌ தன்‌ சுய 
நல பூர்த்தியே நோக்கமாகக்கொள்வான்‌. இதன்‌ பலனாக 
அந்தச்‌ சமயம்‌ அடிமுதல்‌ நுனிவரை அழுகி இருக்கும்‌. இல்‌ 
வாழ்வோர்‌ ஆசாரியர்களாய்‌ இருந்த சமயம்‌ எல்லாவற்றின்‌ 
கதியும்‌ இதுவே. துறவு இன்றேல்‌ சமயம்‌ ஒருபோதும்‌ 
நிலையாது. 

“பொன்னாசை துறத்தல்‌ என்பதனால்‌ துறவிகளாகிய 
நாங்கள்‌ அறியவேண்டுவது என்ன 2 என்று சிலர்‌ இந்‌ 
நிலையில்‌ சுவாமிகளை வினவினர்‌. அவர்‌ பின்‌ வரும்‌ விடை 
அளித்தார்‌ : 

லட்சிய சித்தியின்‌ பொருட்டுச்‌ சில சாதனங்களை மேற்‌ 
கொள்ள வேண்டி யிருக்கிறது. காலம்‌, இடம்‌, வினைசெய்‌ 
வோன்‌ இவர்களைப்‌ பொறுத்துச்‌ சாதனங்கள்‌ வேருகின்றன ; 
ஆனால்‌, லட்சியம்‌ வேறாவதில்லை. . துறவியைப்‌ பொறுத்து 
மட்டிலும்‌ அவருடைய இலட்சியம்‌ ஆன்ம விடுதலை; உல 
குக்கு நன்மை செய்தல்‌ - ஆத்மனோ மோக்ஷார்த்தம்‌ ஜகத்‌ 
ஹிதாயச — 

னள எனச்‌ ௭௭ ஈனா எ 


இந்த லட்சியத்தை அடையும்‌ சாதனங்களுள்‌ மிக 
முக்கியமானது பெண்ணாசை, பொன்னாசை துறத்தல்‌. 


கருமயோகம்‌ 57 


துறவு என்பது சுயநலம்‌ ஒழிப்பதே ஆகும்‌. அவற்‌ 
ரோடு உடல்‌ தொடர்பு நீங்கி நிற்பதே துறவு. பிறரி 
டம்‌ உள்ள பணத்தைத்‌ தாம்‌ தொட மறுத்து, அதனால்‌ 
கிடைக்கும்‌ இன்பங்களை எல்லாம்‌ அனுபவிப்பது துறவாகுமா? 
துறவாகாது. மேற்சொன்ன இரண்டு துறவுகளையும்‌ சாதித்‌ 
துக்‌ கொள்வதற்குப்‌ பிச்சைபுகும்‌ முயற்சி ஒரு நல்ல சாகன 
மாகும்‌. ஆனால்‌, மனுவைப்‌ போன்ற தரும சாத்திரக்காரர்‌ 
தம்‌ அறிவுரைகளைப்‌ பின்பற்றி உணவில்‌ ஒரு பகுதியைத்‌ 
துறவிகளுக்கென்று இல்வாழ்வோர்‌ ஒதுக்கிவைத்த காலத்‌ 
கதிலேதான்‌ இந்த முயற்சி பலன்தரும்‌. இப்பொழுதோ, 
ஆசாரங்களிலும்‌ பழக்க வழக்கங்களிலும்‌ எவ்வளவோ மாறு 
தல்கள்‌ ஏற்பட்டுவிட்டன. உதாரணமாக, வங்காளத்தில்‌ 
இப்பொழுது “மதுகரி? * என்னும்‌ முறை மறைந்துவிட்டது. 
இப்போது “மதுகரி? முறைப்படி துறவிகள்‌ வங்காளத்தில்‌ 
வாழ நினைப்பது வீண்‌ முயற்சியே. அதனால்‌, ஒரு பலனும்‌ 
ஏற்படாது. துறவி பிச்சை எடுத்தே உண்ணவேண்டும்‌ 
என்ற நியமம்‌ மேற்சொன்ன இரண்டு துறவும்‌ சித்திப்பதற்‌ 
காக அந்தக்‌ காலத்தில்‌ ஏற்பட்ட ஒன்று; ஆனால்‌, இப்‌ 
போது து அது பயன்படாது. எனவே, இப்போது துறவி ஒரு 
வன்‌ தன்‌ வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவைகளை ஏற்‌ 
பாடு செய்துகொண்டு தன்‌ சக்தி, திறமை எல்லாவற்றையும்‌, 
தான்‌ எதற்காகத்‌ துறவு பூண்டானோ அந்த இலட்சிய சித்‌ 
திக்குப்‌ பயன்படுத்துவது துறவு .தருமத்துக்கு விரோதம்‌ 
ஆகாது. அறியாமை காரணமாகச்‌ சாதனத்துக்கு அதிக 
மதிப்புக்‌ கொடுப்பதால்‌ குழப்பமே தோன்றும்‌. லட்சியம்‌ 
எப்போதும்‌ நம்‌ மனக்கண்‌ நிற்கவேண்டும்‌; அகலவிட 
லாகாது. 
12 
அதிகாரி வாதத்தால்‌ ஏற்படும்‌ கேடுகள்‌ 


[வினா விடை வகுப்பு ஒன்றிலே “அதிகாரி வாதம்‌ 2 
அல்லது தணி உரிமை வாதம்‌ பற்றிய பேச்சு 


ஈ மதுகரி - தேனியைப்‌ போல்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகச்‌ 
சந்நியாசி பிச்சை ஏற்கும்‌ நியமம்‌. இதனால்‌, இல்வாழுவோன்‌ ஒருவன்‌ தலையில்‌ 
மிக்க பாரம்‌ விழாது. தேனி ஓவ்வொரு மலரிலிருந்தும்‌ சொட்டுச்‌ சொட்டாகத்‌ 
தேனைச்‌ சேகரிப்பது போன்றது இது. 


98 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எழுந்தது. சிலருக்குச்‌ சிலவற்றில்‌ குனி உரிமை 
உண்டு ; வேறு சிலருக்கு இந்த உரிமையில்லை ; என்பதே 
இந்த வாதமாகும்‌. இந்த வாதம்‌ காரணமாக ஏற்பட்டுள்ள 
கேடுகளை எடுத்துக்காட்டி சுவாமிகள்‌ கனலெனப்‌ பேசினார்‌ 
கள்‌. அது வருமாறு : ] 

பழங்கால முனிவர்களிடம்‌ அளவ ற்ற மதிப்புடையேன்‌ 5 5 
மரியாதையுடையேன்‌. எனினும்‌, 11) உபதேசம்‌ 
செய்யும்‌ போது அவர்கள்‌ கையாண்ட முறைகளைக்‌ கண்டியா 
திருக்க வல்லேனல்லன்‌. சில பணிகளைச்‌ செய்யும்படி சீட 
ருக்குக்‌ கட்ட னையிடுவார்கள்‌ ; ஆனால்‌, ஏன்‌ அவற்றைச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதை மட்டும்‌ அவர்களுக்கு விளக்‌ 
கவே மாட்டார்கள்‌. இந்த முறை முற்றும்‌ கேடு விளைவிக்‌ 
கும்‌ தன்மையதாகும்‌; மனிதர்‌, தம்‌ இலட்சிய சித்தி பெற 
உதவாமல்‌ அவர்‌ மீது பொருளற்ற ஒரு பெருஞ்சுமையாய்‌ 
நின்று விட்டது. இந்த அறிவுரைகளின்‌ லட்சியத்தைச்‌ சீடர்‌ 
களிடமிருந்து மறைத்ததற்கு அவர்கள்‌ கூறும்‌ காரணம்‌; 
அதன்‌ உண்மைப்‌ பொருனைப்‌ புரிந்து கொள்ள இயலாதவர்‌; 
அறிந்து கொள்ளும்‌ தகுதியற்றவர்‌; இந்த உபதேசத்தைப்‌ 
பெறத்தக்க அதிகாரிகள்‌ அல்லர்‌ என்பதே. இந்த அதிகார 
வாதம்‌ அல்லது தகுதிவாதம்‌ முற்றும்‌ சுயநலம்‌ காரணமாக 
எழுந்ததே. தங்கள்‌ சிறந்த உபதேசங்களின்‌ பொருளை எல்‌ 
லாருக்கும்‌ நன்கு விளக்கிவிட்டால்‌ “குரு? என்ற தங்கள்‌ 
உயர்‌ நிலையை இழந்துவிட நேரும்‌ என்ற அச்சமே இதற்குக்‌ 
காரணம்‌. இதனாலேயே இந்த அதிகாரி வாதத்தை அவர்‌ 
கள்‌ வற்புறுத்தி வந்தார்கள்‌. 

அறிவுரை பெறுவதற்கு வேண்டிய தகுதி ஒருவனுக்கு. 
இல்லை என்பது தெரிந்தால்‌, அந்த உபதேசத்தை அவன்‌ 
புரிந்து கொள்ளுமாறு செய்ய . முயல்வதே ஆசாரியன்‌ 
கடமையாகும்‌. இந்த நிலையில்‌ அவனுக்குக்‌ கற்றுக்கொடுக்‌. 
கும்‌ முயற்சி அதிகம்‌ ஆகவேண்டுமே ஒழியக்‌ குறையக்‌ 
கூடாது; அவனுக்கு நல்ல பயிற்சி அளித்து நுட்பமான 
செய்திகளையும்‌ உணரும்படி செய்ய வேண்டும்‌. மனிதன்‌ 
டைய ஆன்மாவுக்கு உள்ள அபாரமான சக்தியை அதிகாரி 
வாதக்காரர்‌ புறக்கணித்து விட்டனர்‌. ஒருவனுடைய தாய்‌ 
மொழியில்‌ கற்றுக்கொடுத்தால்‌ எவனும்‌ எந்தவிதமான அறி 
வையும்‌ சுலபமாகப்‌ பெற்றுவிடுவான்‌. தன்‌ உபதேசத்தை 


கருமயோகம்‌ டு, 


ஒருவனுக்கு விளங்கும்படி அவன்‌ தாய்மொழி மூலம்‌ கற்றுக்‌ 
கொடுக்கும்‌ திறமை இல்லாத ஓர்‌ ஆசாரியன்‌, தன்‌ திற 
மைக்‌ குறைவுக்காக வருந்தி அழவேண்டுமே தவிர; 
உயர்ந்த அறிவு பெறும்‌ தகுதி அவர்களுக்கு இல்லை என்ற: 
காரணம்‌ காட்டி அவர்கள்‌ அஞ்ஞான த்திலும்‌ மூட நம்பிக்‌ 
கையிலும்‌ முழுகியிருக்கும்படிச்‌ சபிப்பது கூடாது. உண்மை { 
யைத்‌ துணிவுடன்‌ எடுத்துக்‌ கூறுக. தகுதி குறைந்தோர்‌ 
குழம்புதல்‌ பற்றிய அச்சம்‌ வேண்டாம்‌. மனிதர்கள்‌ சுய 
நலக்காரர்கள்‌; மற்றவர்களும்‌ தங்கள்‌ அளவு அறிவு பெறு 
வதை விரும்பாதவர்கள்‌; தங்கள்‌ பெருமையும்‌ மரியாதையும்‌ 
போய்விடுமே என்று அவர்கள்‌ அஞ்சுகிறார்கள்‌. உயர்ந்த 
“ஆன்மீக உண்மைகள்‌ தகுதி குறைந்தவர்களுக்குக்‌ குழப்பமே 
உண்டாக்கும்‌ என்பது அவர்கள்‌ வாதம்‌. பின்வரும்‌ சுலோகம்‌ 
இதைத்தான்‌: சொல்கிறது. 


எ gfe We STH எள RATT | 
சி ௭௮ னர்கள்‌ இனக ஜா: எனன ப 


[கருமத்தில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ அஞ்ஞானி ஒருவனுக்கு 
ஞானோபதேசம்‌ செய்து அவன்‌ மனத்தைக்‌ குழப்பி 
விடக்கூடாது. ஞானி, தானே ஒழுங்காகக்‌ கருமங்களைச்‌ 
செய்து அஞ்ஞானிகளும்‌ அந்தக்‌ கருமங்களில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்ளுமாறு பழக்கவேண்டும்‌. கீதை 1 26.] 


ஒளியினால்‌ இருள்‌ பெருகும்‌ என்ற முரண்பாடான 
வாதத்தை என்னால்‌ நம்ப இயலவில்லை. அழிவுத்‌ தன்மையே 
இல்லாத நித்தியத்துவ பூரணமான சச்சிதானந்தக்‌ கடலில்‌ 
மூழ்கி ஒருவன்‌ தன்‌ உயிர்‌ இழந்தான்‌ என்று இயம்புவது 
போன்றதே இது. எவ்வளவு முமணான.வாதம்‌ இது! அறி 
யாமையால்‌ ஏற்படும்‌ தவறுகளிலிருந்து விடுதலை தருவதே 
ஞானம்‌. அத்தகைய ஞானம்‌ தவறான வழிகாட்டுமாம்‌. 
அறிவு விளக்கம்‌ குழப்பம்‌ தருமாம்‌! இது சாத்தியமா ? 
உண்மை கூறப்‌ போதிய துணிவு இல்லை. பொதுமக்களிடம்‌ 
மதிப்பு இழக்க நேருமே என்ற 'அச்சம்‌. உண்மையான 
அழிவில்லாத தத்துவங்களுக்கும்‌ மக்களின்‌ அறிவற்ற நம்பிக்‌ 
கைகளுக்கும்‌ இடையே சமரசம்‌ செய்ய முயல்கிறார்கள்‌... 
கதேசாசாரத்தையும்‌ லோகாசாரத்தையும்‌ பின்பற்றியே 


60 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தீரவேண்டும்‌ என்ற கொள்கையை நிலைநாட்ட முயல்கிறார்‌ 
கள்‌. சமரசம்‌ வேண்டாம்‌! பூசி மெழுக வேண்டாம்‌! 
பிணத்தை மலர்களால்‌ மூடவேண்டாம்‌! பின்‌ காண்பன 
போன்ற உபதேசங்களைத்‌ தூக்கி எறியுங்கள்‌ 


எள்‌ எகா: 


(இருந்தாலும்‌ லோகாசாரத்தைப்‌ பின்பற்றத்தானே 
வேண்டும்‌) இப்படிப்பட்ட உபதேசங்களுக்குப்‌ பொருளே 
இல்லை. இவை போன்ற சமரசமுயற்சியின்‌ பலன்‌ என்ன 
வென்றால்‌, சிறந்த உண்மைகள்‌ எல்லாம்‌ குப்பைக்‌ குவிய 
லுக்குள்‌ புதைந்துவிடுவதுதான்‌ ; அந்தக்‌ குப்பைக்‌ குவியல்‌ 
களே பின்பு உண்மையென மதிக்கப்படுகின்‌ றனா. கண்ண 
பிரான்‌ துணிந்து செய்த சிறந்த உண்மைகளான கீதோப 
தேசங்களும்‌ நாளடைவில்‌ சீடர்‌ கையிற்‌ சிக்கி இந்தச்‌ சமரச 
வலையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டன. இதன்‌ பலன்‌ என்ன ? 
உலகத்திலேயே சிறந்த ஆன்மிக உபதேசக்‌ கிரந்தமாகிய 
கீதையிலிருந்து தவறி நடக்கச்‌ செய்யும்‌ கருத்துக்கள்‌ 
உப௫தசங்கள்‌ இப்போது வலிந்து பெறப்படுகின்றன. 

இந்தச்‌ சமரச முயற்சி வெட்கங்‌ கெட்ட கீழ்த்தரமான 
கோழைமையில்‌ - முளைப்பது. துணிவு கொள்க! எல்லா 
வற்றுக்கும்‌ மேலாக, என்‌ மக்கள்‌ துணிவுடன்‌ இருக்க 
வேண்டும்‌. எந்தக்‌ காரணத்தினாலும்‌ இதுபோன்ற சமரசத்‌ 
துக்கு இடம்‌ கொடுக்கவேண்டாம்‌. உயர்ந்த ஆன்மீக 
உண்மைகளை எல்லா மக்களுக்கும்‌ உபதேசியுங்கள்‌. இப்‌ 
படிச்‌ செய்வதனால்‌ உங்கள்‌ கெளரவம்‌ போய்விடும்‌ என்றோ, ' 
கேட்பவர்கள்‌ குழப்பமடைவார்கள்‌ என்றோ அஞ்ச 
வேண்டாம்‌. உண்மையைக்‌ கைவீடுவதற்குக்‌ காரணமான 
தூண்டுதல்‌ இருந்தாலும்‌, அவற்றை வென்று உண்மை 
யையேபின்‌ பற்றும்‌ உறுதிமட்டும்‌ உங்களிடம்‌ இருக்குமானால்‌, 
உங்களிடம்‌ தானாகவே தெய்விக பலம்‌ ஒன்று தோன்றி 
விடும்‌; இந்த பலம்‌ காரணமாக உங்கள்‌ முன்னிலையில்‌ 
நீங்கள்‌ உண்மை என்று நம்பாதவைகளைப்‌ பேச யாரும்‌ 
நடுங்குவர்‌. சிறிதும்‌ பிறழாமல்‌ பதினான்கு ஆண்டு காலம்‌ 
உண்மை கடைப்பிடிக்க உங்களால்‌ இயலுமானால்‌, பிறகு 
நீங்கள்‌ சொல்வதை மக்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌. இப்‌ 
படிச்‌ செய்வதால்‌ நீங்கள்‌ மக்களுக்கு நலன்‌ செய்தவராவீர்‌; 


கருமயோகம்‌ 61 


அவர்கள்‌ தளைகளை உடைத்தவராவீர்‌ ; மக்கள்‌ சமூகம்‌ முழு: 
வதையும்‌ உயர்த்தியவராவீர்‌. 


18 
பக்தியோகம்‌ 


கோல்‌ ஏந்திய கையராய்‌ நம்மைத்‌ தண்டிக்கத்‌ தயா 
ராய்‌ இருக்கும்‌ கடவுள்‌ ஒருவர்‌ இருந்தால்‌ அன்றி, நாம்‌ 
நல்ல நெறியினராக வாழ முடியாது என்பது துவைதிகளின்‌ 
கருத்து. இது எப்படி? குதிரை ஒன்று--வண்டி இழுக்கும்‌: 
குதிரை-சாட்டை அடி ஒன்றிலேயே நகரும்‌ குதிரை 
நன்னெறி பற்றி நமக்குச்‌ சொற்பொழிவு ஆற்றுவதாக வைத்‌ 
துக்‌ கொள்வோம்‌. அது மக்களைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ தொடங்கி, 
அவர்கள்‌ தீநெறி பின்பற்றுபவர்கள்‌ என்றே கூறும்‌. ஏன்‌ 2: 
££ அவர்களுக்கு அடிக்கடி சாட்டை அடி கிடைக்காததே 
இந்த நெறி தவறுதலுக்குக்‌ காரணம்‌? என்று அது மொழி 
யும்‌. சாட்டையடி கிடைக்கும்‌ என்ற அச்சம்‌ ஒருவன்‌ நெறி 
தவறும்‌ வாய்ப்பை அதிகமாக்கும்‌. 

இறைவர்‌ ஒருவர்‌ உண்டு என்றும்‌, அவர்‌ எங்கும்‌ 
நிறைந்தவர்‌ என்றும்‌ நீங்கள்‌ எல்லாருமே சொல்கிறீர்கள்‌. 
கண்களை மூடித்‌ தியானம்‌ செய்யுங்கள்‌. நீங்கள்‌ காண்பது 
என்ன ? எங்கும்‌ நிறைந்தவர்‌ என்ற சிந்தனை எழும்போது 
நீங்கள்‌ கண்டுபழகிய கடலோ, நீலவானோ, பசுமையான 
புல்வெளியோ உங்கள்‌ மனத்தில்‌ தோன்றுகிறது. தியான 
காலத்தில்‌ இதுதான்‌ நேர்கிறது என்றால்‌, £ எங்கும்‌ நிறைந்‌ 
தவர்‌ இறைவர்‌? என்பதற்கு உங்களைப்‌ பொறுத்தமட்டும்‌ 
பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை. இது போன்றதேதான்‌ இறை: 
வரின்‌ ஒவ்வொரு குணத்தைப்பற்றிய அறிவும்‌. எல்லாம்‌ 
வல்ல சக்தி எங்கும்‌ நிறைகின்ற இயல்பு என்ற கருத்துகளைப்‌ 
பற்றி நாம்‌ அறிவது என்ன ? ஒன்றும்‌ இல்லை. சமயம்‌ 
என்பது அறிவால்‌ அறிந்த உண்மைகளை அனுபவத்தால்‌ 
அறிவதே ஆகும்‌. எனவே, இறைவரின்‌ பண்புகளை 
உள்ளபடி நீங்கள்‌ அனுபவித்து அறிய முடிந்தால்தான்‌ , 
இறைவனை வழிபடுகிறவர்கள்‌ என்று உங்களை நான்‌ 
சொல்ல இயலும்‌. இந்த நிலைக்குமுன்‌ உங்கள்‌ வழிபாடு 
வெற்று எழுத்துக்‌ கூட்டலே யன்றி, வேறு ஒன்றும்‌ இல்லை. 


62 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌--"/ 


அனுபூதி அறிவே சமயம்‌. கொள்கைகளையும்‌, தத்துவங்களை 
யும்‌, நெறி நூல்களையும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ மூளையில்‌ ஏராளமாக 
நிரப்பிக்‌ கொண்டிருக்கலாம்‌ ; அவை பெரியனவாகக்‌ 
கொள்ளப்படா. நீங்கள்‌ எந்நிலையிலிருக்கின்றீர்களோ, 
எந்த அளவு அனுபூதி பெறுகின்றீர்களோ அது ஒன்றே 
பெரிதும்‌ கொள்ளப்படும்‌. 


சகுணக்‌ கடவுள்‌ என்பது மாயை எனும்‌ பனித்திரை 
யில்‌ நாம்‌ காணும்‌ பரமாத்மாவே. ஐம்புலன்களால்‌ அவரை 
அறிய முற்படும்போது சகுணக்‌ கடவுளாகவே காணல்‌ இய 
லும்‌. கருத்து என்னவெனில்‌ ஆன்மாவைப்‌ புறத்தே 
காணல்‌ இயலாது என்பதே. காண்பான்‌ தன்னையே காணல்‌ 
எங்ஙனம்‌ ? நிழலை வேண்டுமானால்‌ பார்க்கலாம்‌. அது 
புறத்தது எனின்‌. இவ்வாறு புறத்தே காணும்‌ முயற்சியின்‌ 
உயர்‌ விளைவே சமுணக்‌ கடவுள்‌. 


ஆன்மா என்றுமுளது ; . நிலைபேறானது. அதைப்‌ 
புறத்தே காணவேண்டி. நாம்‌ எந்நேரமும்‌ போராடுகிறோம்‌. 
இப்போராட்டத்தின்‌ விளைவே இப்பிரபஞ்சம்‌ ; ஜடம்‌ இன்‌ 
னும்‌ பிற. இவையெல்லாம்‌ வலிமை குன்றிய மூயற்சிகள்‌. 
ஆன்மாவை சகுணக்‌ கடவுளாகக்‌ காண்பதே இம்‌ முயற்சி 
யின்‌ சிகரம்‌. 

சாங்கிய தத்துவப்படி பிரகிருதியே ஆன்மாவுக்கு 
இந்த (தன்னைப்‌ பற்றிய போலி)அனுபவங்களை எல்லாம்‌ உண்‌ 
டாக்குகிறது; எப்போது உண்மையான அனுபவம்‌ உண்டர்‌ 
கிறதோ-அன்றே ஆன்மாவுக்குச்‌ சாக்ஷாத்காரம்‌-—தன்‌ 
அனுபவம்‌-—கிடைக்கிறது.  அத்துவைத ' வேதாந்தப்படி 
ஆன்மா தன்னை வெளிப்படுத்கிக்கொள்ளப்‌ போராடுகிறது. 
நீண்டகாலப்‌ போராட்டத்திற்குப்‌ பின்‌ தானே எல்லாம்‌, 
தன்னிலும்‌ அயலாக ஒன்றும்‌ இருக்க இயலாது என்ற 
உண்மை ஆன்மாவுக்கு விளங்குகிறது. இதற்குப்‌ பிறகு பற்‌ 
றற்றுவிடுகிறது; விடுதலை அல்லது மோட்சம்‌ கிட்டுகிறது. 

இத்தகைய பரிபூரண நிலை அடைந்த மனிதன்‌ 
சகுணக்கடவுள்‌ இயல்‌ பெறுகிறான்‌. ££ நானும்‌ என்‌ தந்தை 
யும்‌ ஒருவரே 2 என்ற இயேசுவின்‌ சொல்‌ இதையே அறி 
விக்கிறது. தானும்‌ நிறைபெற்ற பரப்பிரம்மமும்‌ ஒன்று 


கருமயோகம்‌ 6ம்‌ 


என்பதை அவன்‌ உணர்கின்றான்‌. சகுணக்கடவுளாக 
அரும்புகிறான்‌; முகிழ்க்கிறான்‌; இவ்வுலகில்‌ திருவிசாயாடல்‌ 
புரிகிரான்‌--பராக்கிரமம்‌ மிகுந்த சக்கரவர்த்திகளும்‌ சில 
சமயம்‌ பொம்மை வைத்து விளையாடுவது போல. 

சில கற்பனைகள்‌, வேறு சில கற்பணகளால்‌ ஏற்படும்‌ பந்‌ 
தங்களை அறுக்கப்‌ பயன்படுகின்றன. பிரபஞ்சத்‌ தோற்‌ 
றமே ஒரு கற்பனைதான்‌. ஒரு கற்பனைத்‌ தொகுதி 
இன்னொரு கற்பனைத்‌ தொகுதியின்‌ குறைகளை நிரப்ப 
உதவும்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ பாவமும்‌, சோகமும்‌, சாவும்‌ 
நிறைந்த இடம்‌ என்று சொல்பவர்கள்‌ அஞ்சத்தக்கவர்கள்‌. 
“நீ புண்ணிய ஆன்மா; இறைவர்‌ உண்டு துக்கமே இல்லை; 
என்று சொல்பவர்‌ நல்லவர்‌. இவர்கள்‌ கற்பனை, முதற்‌ கூட்‌ 
டத்தாரின்‌ சொற்களால்‌ ஏற்படும்‌ கற்பனை பந்தங்களை அறுத்‌ 
தெறிய உதவுகிறது. கற்பனைச்‌ சங்கிலியின்‌ எல்லாக்‌ கரணை 
களையும்‌ தெறிக்கச்‌ செய்யும்‌ சக்தி வாய்ந்த உயர்‌ கற்பனை 
சகுணக்‌ கடவுளே. 

££ ஆண்டவரே, இதைக்‌ கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌ ; 
அதை எனக்குக்‌ கொடுங்கள்‌ த என்னுடைய சிறு பிரார்த்‌ 
னைக்கு மாறாக எனக்குத்‌ தினசரி தேவையான அந்தப்‌ 
பொருளைக்‌ கொடுங்கள்‌ த அண்ணலே ! என்‌ தலைவலியைப்‌ 
போக்குக 2? என்று இப்படியெல்லாம்‌ கடவுளை: வேண்டு 
வது பக்தி அன்று. இது சமயச்‌ செயல்‌ முறையில்‌ மிகத்‌ 
தாழ்ந்த நிலை; கருமானுட்டானத்திலும்‌ தாழ்ந்த நிலையே. 
தன்‌ உடலையும்‌ அதற்கு வேண்டிய தேவைகளையும்‌ திருப்தி 
செய்வதற்காகவே ஒரு வன்‌ தன்‌ மன ஆற்றல்‌ முழுவதையும்‌ 
உபயோகிப்பானானால்‌, அவனுக்கும்‌ மிருகத்துக்கும்‌ உள்ள 
வேறுபாடு என்ன? பக்தி, இதனினும்‌ உயர்ந்தது 5 
சுவர்க்க இச்சையினும்‌ உயர்ந்தது. சுவர்க்கம்‌ என்றால்‌ 
போகம்‌ நிறைந்த இடம்‌ என்பதுதான்‌. இது எப்படி 
இறைவராக இயலும்‌ ? 

அறிவிலிகளே புலன்‌ இன்பம்‌ நாடி ஓடுகிறார்கள்‌. 
புலன்‌ இன்ப நாட்டத்தோடு வாழ்வது எளிது; உண்பது 
உறங்குவது என்ற பழைய பாதையிலேயே செல்வது 
எளிது. நவீன சமயவாதிகள்‌ என்ன சொல்லுகிறார்கள்‌ ? 
“உ புலன்களின்‌ திருப்‌ திக்குக்‌ காரணமான இந்தக்‌ கருத்துகளை 


64 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-' 


ஏற்கச்‌ சொல்லுகிறார்கள்‌. இதற்குச்‌ சமயம்‌ என்ற முத்திரை 
இட்டு விடுகிறார்கள்‌. இத்தகைய அறிவுரை அபாயகர 
மானது. புலன்‌ வழிச்செல்லும்‌ வாழ்விலேதான்‌ சாவு இருக்‌ 
கிறது. ஆன்மிக நிலையில்‌ வாழ்வதே வாழ்க்கை. மற்ற 
வாழ்க்கை யெல்லாம்‌ . வாழ்க்கை அன்று; சாவுதான்‌. 
வாழ்க்கை முழுவதுமே ஓர்‌ உடற்‌ பயிற்சிக்‌ கூடம்‌ 
எனலாம்‌. இதைக்‌ கடந்து அப்பாற்‌ செல்ல வேண்டும்‌. 
உண்மை வாழ்வு அநுபவித்தற்‌ பொருட்டு. 


தீண்டாமையே உங்கள்‌ சமயமாகவும்‌, சோற்றுப்‌ 
பானையே உங்கள்‌ தெய்வமாகவும்‌ இருக்கும்வரை , உங்களுக்கு 
ஆன்மீக வளர்ச்சி கிட்டாது. ஒரு சமயத்துக்கும்‌ மற்றொரு 
சமயத்துக்கும்‌ இடையே காணப்படும்‌ சிறுசிறு வேற்றுமை 
கள்‌ எல்லாம்‌ வெறும்‌ சொற்போர்களே ஆகும்‌. அளை 
அர்த்தமற்ற வேற்றுமைகளே. ஒவ்வொருவரும்‌ **இது 
எனக்கே சொந்தமான கருத்து?? என்று நினைக்கின்றனர்‌ ; 
தம்‌ விருப்பப்படி வாழ விரும்புகின்றனர்‌. சமயப்‌ போராட்‌ 
டங்கள்‌ எழுகின்றன. 


ஒருவர்மேல்‌ குற்றம்‌ சொல்லும்போது நாம்‌ முட்டாள்‌ 
தனமாக நம்‌ வாழ்க்கையின்‌ ஒரு சிறந்த அம்சத்தை எடுத்‌ 
துக்கொண்டு இதை மற்றொருவர்‌ வாழ்க்கையின்‌ மிக இழி 
வான அம்சத்தோடு ஒப்பிடுகிறோம்‌. இந்த மூட்டாள்தனம்‌ 
காரணமாகவே ஒருவரை மதிப்பிடுவதில்‌ தவறு செய்து 
விடுகிறோம்‌. 


மதவெறியையும்‌ பிறமதத்‌ தூற்றுதலையும்‌ சாதனங்‌ 
களாகக்கொண்டு விளம்பரம்‌. செய்து ஒரு மதத்தை மிக 
விரைவில்‌ பரப்பிவிடலாம்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 
ஆனால்‌, எந்த மதம்‌ ஒருவனது கருத்துகளுக்குச்‌ சுதந்திரம்‌ 
கொடுத்து, அவன்‌ கருத்துகள்‌ மூலமாகவே அவனை 
உயர்ந்த நெறிக்குச்‌ செலுத்துகிறதோ; அந்த மதந்தான்‌ 
உறுதியான நிலையான அடிப்படையில்‌ எழுந்ததாகும்‌ ; இது 
மெதுவாகப்‌ பரவுவதனால்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை. 

முதலில்‌ இந்தியா முழுவதிலும்‌ ஆன்மிகக்‌ கருத்து 
வெள்ளமெனப்‌ பெருகச்‌ செய்வீர்‌. மற்றக்‌ கருத்துகள்தாமே 
இவற்றைப்‌ பின்தொடரும்‌. ஆன்மீக அறிவு என்ற 


கருமயோகம்‌ 65 


கொடை மிகப்பெரிய கொடையாகும்‌. இது ஓர்‌ ஆன்மா 
வைப்‌ பலப்பல பிறவிகளினின்றும்‌ தப்புவிப்பதனால்‌. 
அடுத்த கொடை உலக அறிவு தருவதாகும்‌. இது ஆன்மிக 
அறிவு பெறும்‌ சாதனமாவதனால்‌. அடுத்தபடியான புண்‌ 
ணியம்‌, ஒருவர்‌ உயிரைக்‌ காக்கும்‌ வாய்ப்பு; அடுத்த 
பெரும்‌ புண்ணியம்‌ அன்ன தானம்‌ ஆகும்‌. 


ஆன்மானுபவம்‌ பெறுவதற்கான சாதனைகளால்‌ உடலே 
போய்விடும்‌ என்றாலும்‌, போகட்டும்‌. அதனால்‌ பாதகம்‌ 
ஒன்றும்‌ இல்லை. இடைவிடாத சத்சங்கம்‌ மூலம்‌ உரிய 
காலத்தில்‌ அறுபூதி பெறலாம்‌. புகை குடிக்கும்‌ சாதாரண 
மண்குழாய்‌ தயாரித்துக்‌ கொடுக்கும்‌ பணி, பல்லாயிரம்‌ 
தியானங்களைவிடப்‌ பெரிது என்ற அனுபவம்‌ (விழிப்பு) 
ஒரு மனிதனுக்கு ஒரு காலத்தில்‌ ஏற்படும்‌. மண்குழாயைச்‌ 
சரியானபடி செய்யவல்லவன்‌ சரியானபடி தியானமும்‌ 
செய்ய வல்லவனாவான்‌. 


உயர்ந்த ' ஆன்மீக வளர்ச்சிபெற்ற (இறந்த) முன்‌ 
னோர்களே தேவர்கள்‌ ஆவார்கள்‌. நாம்‌ இவர்களிடமிருந்து 
நமது ஆன்மிக வளர்ச்சிக்கு உதவிபெற இயலும்‌. 

எல்லாரும்‌ சமயாசாரியர்‌ ஆகிவிட இயலாது. ஆனால்‌. 
பலர்‌  முக்தர்களாக (விடுதலை பெற்றவர்களாக) முடியும்‌. 
முக்தனுக்குப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதுமே ஒரு கனவாகத்‌. _ 
தோன்றுகிறது. சமயாசாரியனோ, பிரபஞ்சம்‌ உண்மை 
யாகத்‌ தோன்றும்‌ நிலை, பிரபஞ்சம்‌ கனவாகத்‌ தோன்றும்‌ 
நிலை ஆகிய இரண்டுக்கும்‌ நடு நிற்க வேண்டியவன்‌ 
ஆகிறான்‌. பிரபஞ்சம்‌ உண்மை (வியவகாரிக சத்தியம்‌) 
என்ற அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும்‌. இது இல்லை 
யானால்‌, அவன்‌ உபதேசம்‌ எதற்கு ? யாருக்கு? பிரபஞ்சம்‌ 
ஒரு கனவு என்ந அனுபவம்‌ அவனுக்கு இல்லையானால்‌, 
அவனுக்கும்‌ சாதாரண மனிதன்‌ ஒருவனுக்கும்‌ பேதம்‌ 
ஒன்றும்‌ இல்லை. எனவே, : அவன்‌ எகை உபதேசம்‌ 
செய்ய இயலும்‌ ? ஆசாரியன்‌ தன்‌ சீடர்களின்‌ பாவ மூட்‌ 
டையை ஏற்றுகொள்ள வேண்டும்‌ ; சக்தி மிகுந்த ஆசாரி 
யர்களின்‌ உடலும்‌ பல பிணிகளுக்கு உட்பட்டு வருந்துவ 
குற்கு இதுவேகாரணம்‌. . ஆனால்‌, ஆசாரியன்‌ குறை உள்ள 
வனானால்‌, இந்தப்‌ பாவங்கள்‌ அவன்‌ உடலை மட்டுமன்றி, 

ட) 1] 


யூ 


66 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மனத்தையும்‌ தாக்கிவிடும்‌. எனவே; அவன்‌ தன்‌ நிலை 
யிழந்து அழிந்து விடுவான்‌. எனவே, ஆசாரியனாய்‌ இருப்‌ 
பது மிகக்‌ கடினமான பொறுப்பு. 

ஆன்மாசாரியனாவதைவிட, ஜிவன்முத்தனாவது (உடல்‌ 
இருக்கும்போதே விடுதலை அல்லது முத்தி பெறுவது) 
எளிது. ஜீவன்முத்தன்‌ பிரபஞ்சம்‌ ஒருகனவு என்ற அனுப 
வத்தில்‌ இருப்பதால்‌, பிரபஞ்சத்தைப்‌ பற்றிய கவலையே 
அவனுக்கு இல்லை. ஆசாரியனோ, பிரபஞ்சம்‌ கனவு என்று 
அறிந்திருந்தாலும்‌, அதை உண்மையாகப்‌ பாவித்து அதி 
லிருந்தே உழைக்க வேண்டுபவனாகிறான்‌. எல்லாரும்‌ 
ஆசாரியர்‌ ஆவது என்பது இயலாத காரியம்‌. எவன்‌ மூல 
மாகத்‌ தெய்வசக்தி இயங்குகிறதோ, அவனே ஆசாரியன்‌: 
ஆக இயலும்‌. ஆசாரியனாகும்‌ ஒருவனுடைய உடலுக்கும்‌ 
மற்ற மனிதர்களுடைய உடலுக்கும்‌ பெரிதும்‌ பேதம்‌ 
உண்டு. இந்த உடலைக்‌ குறைவற்ற நிலையில்‌ வைத்திருக்க 
வழிகாட்டும்‌ சாத்திரம்‌ இன்று உண்டு. இவருடைய உடல்‌ 
மிகவும்‌ நுட்பமான ஓர்‌ இயந்திரம்‌ ; சிறு செயலும்‌ இதை 
மிகப்‌ பாதித்துவிடும்‌. துன்பமும்‌ சரி, இன்பமும்‌ சரி, இந்த 
உடலை அளவுக்கு மீறிப்பாதிக்கும்‌. இவர்‌ அசாதாரண 
நிலையில்‌ இருப்பவர்‌. 

வாழ்க்கையின்‌ எந்து நிலையிலும்‌ உள்‌ மனிதனே 
(மனிதனது உட்பண்பே) வெற்றி பெறுகிறான்‌. இந்த உள்‌ 
மனிதன்‌ அல்லது உள்ளப்‌ பண்புதான்‌ வெற்றியின்‌ ரகசிய 
மாகும்‌. 

நாதியா நாட்டு ஆசாரியரான பகவான்‌ ஸ்ரீ கிருஷ்ண 
சைதன்யரிடம்‌ காணப்பட்டது போன்ற பக்திப்‌ பெருக்கு 
வேறு எங்கும்‌ யாரிடமும்‌ தோன்றியதே இல்லை. 

ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சர்‌ ஒரு பெருஞ்‌ சக்தி. 
அவருடைய உபதேசம்‌ அல்லது கொள்கை இது என்றோ 
அது என்றோ நினைக்கக்கூடாது. ஆனால்‌, இன்றும்‌ உலகில்‌ 
இருந்து அவருடைய சீடர்கள்‌ மூலம்‌ பணிபுரியும்‌ ஒரு 
சக்தியே அவர்‌. அவருடைய கருத்துகள்‌ வளர்வதை 
நான்‌ கண்டேன்‌. இன்னும்‌ அவை வளர்ந்து கொண்டே 
இருக்கின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ ஜீவன்‌ முக்கராகவும்‌ 
இருந்தார்‌; ஆசாரியராகவும்‌ இருந்தார்‌. 


கருமயோகம்‌ . 67 


14 
ஈசவரனும்‌ பரப்பிரும்மமும்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌ ஐரோப்பாவில்‌ இருந்தபோது 
வேதாந்தக்‌ கொள்கைப்படி ஈசுவரனின்‌ நிலை யாது 2 எனும்‌ 
கேள்வி எழுந்தது. அதற்குப்‌ பதில்‌ கூறியபோது சுவாமிகள்‌ 
பின்‌ வரும்‌ விளக்கம்‌ குந்தார்‌: 
மனித உடல்‌ ஸெல்‌ எனும்‌ கருவட்டங்களால்‌ ஆக்கப்‌ 
பெற்றது. இந்த ஸெல்‌ எனும்‌ கருவட்டம்‌ ஒவ்வொன்றும்‌ 
ஒரு தனிப்‌ பொருளே. இந்தத்‌ தனிப்‌ பொருள்களின்‌ 
கூட்டே உடல்‌ எனும்‌ ஒரு பொருளாகக்‌ காட்சி தருகிறது. 
அதுபோல, கோடிக்‌ கணக்கான ஜீவன்களின்‌ சேர்க்‌ 
கையே ஈசுவரன்‌. சமஷ்டி அல்லது சேர்க்கை; இனைப்பு 
அல்லது கூட்டு; இதுவே ஈசுவரன்‌. வியஷ்டி அல்லது 
பிரித்தல்‌; தனி நிற்றல்‌. இதுவே ஜீவன்‌. உடலின்‌ தன்மை 
ஸெல்‌ எனும்‌ கருவட்டங்களைப்‌ பொறுத்தது. அதேபோல 
ஈசுவரனின்‌ தன்மை ஜீவனைப்‌ பொறுத்தது. எனவே ஜீவ. 
னும்‌ ஈசுவரனும்‌ ஒன்றற்கொன்று ஆதாரமானவை. ஒன்று 
இருக்குமாயின்‌ மற்றொன்றும்‌ இருந்தே தீரல்வேண்டும்‌. 
மேலும்‌ இந்த பூமியைத்‌ தவிர இதர உயர்நிலைகளில்‌ எல்‌ 
லாம்‌ நன்மையே மிகுந்துள்ளது. எனவே ஈசுவரன்‌ நன்மை 
யின்‌ உரு என்று கூறலாம்‌. எங்கும்‌ நிறைந்தவன்‌, எல்லாம்‌ 
வல்லவன்‌ என்பனவற்றுக்கு விளக்கம்‌ தேவையில்லை. ஜிவன்‌ 
களின்‌ கூட்டு என்ற ஒன்றே இதை விளக்கும்‌. பரப்பிரம்மம்‌ 
என்பது இவையிரண்டுக்கும்‌ அப்பாற்பட்டது. இது பல 
பொருள்‌ சேர்க்கையன்று ; இதுவே தனிப்பொருள்‌ ; ௧௫ 
முதல்‌ கடவுள்வரை ஊடுருவி நிற்பது. இஃதின்றேல்‌ ஏது 
மில்லை. எது உண்மையோ, அதுவே பிரம்மம்‌. நானே 
பிரம்மம்‌ என்று நினைக்கும்போது நான்‌ மட்டுமே இருக்கி 
. றன்‌. மற்றையோருக்கும்‌ இப்படியே. எனவே ஒவ்வொரு 
வரும்‌ அப்பிரம்மமாகிய முதலின்‌ நிறைவே. 
15 
ஞானயோகம்‌ 
ஆன்மாக்கள்‌ எல்லாம்‌ விளையாடுகின்றன. அறிந்து 
விஜாயாடுவன சில; அறியாமல்‌ விளையாடுவன மற்றும்‌ சில. 
அறிந்து விளையாடக்‌ கற்பிப்பது மதம்‌. 


68 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


அன்றாட உலக வாழ்விலே நாம்‌ எந்த விதிகளைக்‌ 
கடைய்பிடிக்கிறோமோ அதே விதிகள்‌ சமய வாழ்விலும்‌ 
பொருந்தும்‌; பிரகிருதி வாழ்விலும்‌ பொருந்தும்‌ அஃது 
ஒன்றே எல்லா வற்றிற்கும்‌ பொருந்துவது. சமய 
விவகார விதியொன்று, உலக விவகார விதி மற்‌: 
நெொன்று என்பதில்லை. ஊனும்‌, பேயும்‌ கடவுளினின்‌ 
றும்‌ வேறுபடுவது அளவினாலேதான்‌. மேற்கு நாட்‌ 
டுத்‌ தத்துவ போதகரும்‌, சமயவாதிகளும்‌, விஞ்ஞானிகளும்‌ 
மரணத்தின்‌ பின்னரும்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌ என்பதை நிரூபிப்‌ 
பதற்கு எல்லாவற்றையும்‌ துருவி ஆராய்கிறார்கள்‌. எவ்வளவு 
அற்பமான விஷயம்‌ பாருங்கள்‌! சிந்திப்பதற்குரிய உயரிய 
விஷயங்கள்‌ எவ்வளவோ உள்ளனவே. இறப்பதாக நினைப்‌ 
பதே மூடநம்பிக்கையல்லவா! நமக்குச்‌ சாவில்லை என்று 
சொல்வதற்குப்‌ புரோகிதர்‌ எதற்கு ? ஆவி எதற்கு? பேய்‌ 
எதற்கு 2 தேவையில்லை. இது சுத்த சுயம்‌ பிரகாசமான 
உண்மையல்லவா? தன்‌ அழிவு பற்றி எந்த மனிதனும்‌ 
சிந்தியான்‌. அழிவின்மை யுணர்‌எ அவன்‌ இயல்பிலேயே 
கரந்துறைகிறது. 

எங்கே வாழ்வு உண்டோ அங்கே சாவும்‌ உண்டு. சாத 
லின்‌ நிழலே வாழ்தல்‌; வாழ்தலின்‌ நிழல்‌ சாதல்‌. இவ்விரண்‌ 
டின்‌ எல்லை இன்னதென்று வரையறுக்க இயலாதது; கருத்‌. 
துக்கு எட்டாதது; சிந்தையில்‌ பிடிபடாத ஒன்று. 

நாம்‌ என்றும்‌ ஓரே நேர்‌ கோட்டில்‌ முன்னேறிக்‌ 
கொண்டேயிருக்கிறோம்‌; இந்த முன்னேற்றம்‌ முடிவில்லா 
மல்‌ நடந்துகொண்டேயிருக்கிறது என்பதை நான்‌ நம்புவ 
தில்லை. இந்தக்‌ கருத்தை ஏற்றுக்கொள்ள என்‌ அறிவு மறுக்‌. 
கிறது. என்றும்‌ நேர்கோடாகவே செல்லும்‌ அசைவே 
இல்லை. நேர்கோடு ஒன்றை நீட்டிக்கொண்டே போனால்‌, 
அது வட்டமாகவே முடியும்‌. முன்னேற்றமாகிய சக்தி வட்‌ 
டத்தை முடித்து; தான்‌ தொடங்கிய இடத்துக்கே வந்து 
சேரும்‌. 

நேர்கோடாகவே செல்லும்‌ முன்னேற்றம்‌ என்ற ஓன்று, 
இல்லவே இல்லை. ஒவ்வோர்‌ ஆன்மாவுக்கும்‌ வட்டமான 
இயக்கந்தான்‌ உண்டு. ஆன்மா அந்த வட்டத்தை முடித்தே. 
ஆகவேண்டும்‌. எந்த ஆன்மாவும்‌ ஒரேயடியாக கீழ்‌: 


கருமயோகம்‌ 69 


நாக்கியே போய்கொண்டிருக்க இயலாது; அது மேல்‌ 
நோக்கியே தீரவேண்டும்‌. தொடக்கத்தில்‌ அது நேராகக்‌ 
கீழ்நோக்கியே செல்லலாம்‌; என்றாலும்‌, வட்டத்தை முடிப்‌ 
பதற்காக அது மேல்‌ நோக்கி வனைந்துதான்‌ ஆகவேண்டும்‌. 
நாம்‌ எல்லோருமே, இறை என்ற ஒரே மையத்திலிருந்து 
தான்‌ வெளியேறினோம்‌; ஒவ்வொவரும்‌ தத்தம்‌ பாதையான 
வட்டத்தை முடித்துக்கொண்டு, புறப்பட்ட இடமான 
மையத்தை அடைந்தே தீரவேண்டும்‌. 


ஒவ்வொர்‌ ஆன்மாவின்‌ பாதையும்‌ வட்டமானதுதான்‌. 
உடல்‌' இருக்கும்‌ இடந்தான்‌ அதன்‌ மையம்‌; அதன்‌ செய 
லெல்லாம்‌ அந்த உடலைப்பற்றியே பரிணமிக்கின்றன. ஒரே 
ஓர்‌ அம்சத்தில்‌ நம்‌ மனம்‌ குவிந்திருப்பதாக நாம்‌ நினைத்தா 
லும்‌ நாம்‌ எங்கும்‌ நிறைகின்ற இயல்பு உள்ளவர்களே. இந்த 
அம்சம்‌ பிரகிருதியின்‌ அணுக்கள்‌ பலவற்றைச்‌ சேர்த்துத்‌ 
குன்னை வெளிப்படுத்திக்கொள்ள ஒரு யந்திரத்தை உண்‌ 
டாக்கிக்கொண்டுவிட்டது, இப்படித்‌ தன்னை வெளிப்படுத்திக்‌ 
கொள்ள ஆன்மா ஏற்படுத்திக்கொண்டிருக்கும்‌ யந்திரந்தான்‌ 
உடல்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எங்கும்‌ நிறைந்தவரே. ஓர்‌ 
உடல்‌ அல்லது யந்திரம்‌ அழிந்து அல்லது ஓய்ந்துவிட்டால்‌, 
அதன்‌ மையச்‌ சக்தியாய்‌ இருந்த ஆன்மா நகர்ந்து இன்னும்‌ 
நுட்பமான அல்லது பருமனான ௮ம்சங்களைச்‌ சேர்த்து வேறு 
ஓர்‌ யந்திரம்‌ அல்லது உடலை ஆக்கிக்கொண்டு, அதன்‌ மூல 
மாக இயங்கத்தொடங்குகிறது. இதுதான்‌ மனிதன்‌ அல்லது 
சீவன்‌. கடவுள்‌ என்பது என்ன ? எங்குமே மையப்புள்ளி 
யாகவும்‌, சுற்றுக்கோடே(பரிதியே) இல்லாததாகவும்‌ உள்ள 
வட்டமே கடவுள்‌ ஆகும்‌. அந்த வட்டத்தில்‌ உள்ள ஒவ்‌ 
வொரு புள்ளியுமே சீவன்‌ உள்ளது; அறிவுள்ளது; துடிப்பு 
உள்ளது; எல்லாமே ஒரே அளவில்‌ செயலாற்றும்‌ தன்‌ 
மையன. எல்லைக்கு உட்பட்ட ஆத்மாக்களிலோ (சீவான்‌ 
மாக்கள்‌) ஒரே ஒரு புள்ளி மட்டுமே அறிவுள்ளதாய்‌ இருக்கி 
றது. இதுதான்‌ முன்னும்‌ பின்னும்‌ இயங்குகிறது. 
சீவாத்துமா என்பது ஏதோ ஓர்‌ உடலில்‌ மையம்‌ 
கொண்ட சுற்றுக்‌ கோடே (பரிதியே) இல்லாத (எல்லைக்கு 
உட்படாத) ஒரு வட்டம்‌ ஆகும்‌. சாவு என்பது இந்த 
மையத்தின்‌ மாற்றமே ஆகும்‌. இறையோ எங்கும்‌ மையப்‌ 


70 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


புள்ளிகளைக்கொண்ட்‌ சுற்றுக்‌ கோடே (பரிதியே) இல்லாத 
.வட்டமாகும்‌. எல்லைக்கு உட்பட்ட மையமாகிய உடலி 
லிருந்து சீவான்மா விலகிவிடுமானால்‌, இதுவும்‌ எங்கும்‌ 
“மையப்புள்ளி உள்ள இறையின்‌ தன்மையை அடைந்து 
விடும்‌. அதாவது, இறையனுபவம்‌ அல்லது ஆன்மாவை 
நேரில்‌ காண்பது அந்த சீவான்மாவுக்கு ஏற்பட்டுவிடும்‌. 
சிறுசிறு துண்டுக்‌ காகிதங்களையும்‌ வைக்கோல்‌ துண்டுகளை 
யும்‌ சுமந்த வண்ணம்‌ சக்தி மிகுந்த ஆறு ஓன்று கடலை 
தோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தத்‌ துண்டுகள்‌ ஓட்‌ 
டத்தை எதிர்த்துச்‌ செல்ல போராடலாம்‌. ஆயினும்‌, இவை 
முடிவில்‌ கடலை அடைந்துதான்‌ தீரவேண்டும்‌. இது 
போலவே நான்‌, நீங்கள்‌ பிரகிருதிப்பொருள்‌ எல்லாமே இவ்‌ 
வாறு ஒரு சக்தி மிகுந்த நீரோட்டத்தால்‌ அதன்‌ விருப்பப்‌ 
படி வாழ்வுக்கடலை நோக்கி இழுத்துச்செல்லப்படும்‌ சிறு 
வைக்கோல்‌ துண்டுகளே ஆவோம்‌. இந்தக்‌ கடலே நிறைவு 
அல்லது இறைவன்‌; வாழ்வுக்கடல்‌. நாம்‌ திரும்பிப்போகவோ 
இந்த ஒட்டத்தை எதிர்த்துப்‌ போராடவோ முயலலாம்‌. அங்‌ 
கும்‌ இங்குமாக இந்த வெள்ளத்தில்‌ நீந்தலாம்‌. ஆயினும்‌; 
முடிவில்‌ நாம்‌ கங்கு கரையில்லாத ஆனந்த வாழ்க்கைக்‌ 
“கடலை அடைந்தே தீரவேண்டும்‌. 

"ஞானம்‌ என்பது சமயக்கொள்கைகளுக்கு அப்பாற்பட்‌ 
டது; சமயங்களை வெறுப்பதாகாது. சமய த்தைவிட 
உயர்ந்த, சமயத்திற்கு அப்பாற்பட்ட நிலை அதற்குக்‌ 
கிடைத்துவிட்டது என்பதே இதன்‌ பொருள்‌. ஞானி 
(வேதாந்தி) எதையும்‌ அழிக்க முயல்வதில்லை; எல்லாருக்‌ 
கும்‌ உதவவே முயல்கிறான்‌. எல்லா ஆறுகளும்‌ தங்கள்‌ 
நிறைகட லோடு கலந்து ஒன்றாகிவிடுகின்றன. இது போலவே 
எல்லாச்‌ சமயங்களும்‌ ஞான த்தில்‌ முடிந்து ஒன்றாகிவிட வண்‌ 
டும்‌. உலகப்‌ பற்றைவிட்டு ஒழிக்கவேண்டும்‌ என்று ஞானம்‌ 
கூறுகிறதே ஒழிய உலகையேவிட்டு ஒழிக்கவேண்டும்‌ என்று 
உரைப்பதில்லை. 


ச 


உலகத்தில்‌ வாழ்ந்துகொண்டே அதில்‌ பற்றற்று நிற்‌ 
பதுதான்‌ உண்மைத்‌ துறவின்‌ இலக்கண மாகும்‌. 

ஆரம்பத்திலிருந்தே எல்லா அறிவும்‌ தம்மிடம்‌ நிறைந்‌ 
திருக்கிறது. வேறுவிதமாக நம்ப என்னால்‌ இயலவில்லை. 


கருமயோகம்‌ ட்‌ 


நீங்களும்‌ நானும்‌ ஒரு பெருங்கடலின்‌ சிறு அலைகள்‌ என்றால்‌, 
பின்னணியாக இருப்பது பெருங்கடல்‌ அல்லவா 2 ்‌ 

பிரகிருதி, மனம்‌, உயிர்‌ மூன்றுக்கும்‌ இடை யே உண்‌ 
மையில்‌ பேதம்‌ ஒன்றுமே இல்லை. ஓரே பொருளின்‌ அனு 
பவ நிலைகளே அவை. இந்த உலகம்‌ ஐம்புலன்களுக்கும்‌ பிர 
கிருதியாகக்‌ காட்சி தருகிறது. கெட்டவர்களுக்கு நரக 
மாகக்‌ காட்சியளிக்கிறது; நல்லவர்களுக்குச்‌ ச௬ுவர்க்கமாக 
காட்சியளிக்கிறது; ஞான. நிறைவுற்றவர்களுக்கு இறை 
வனாகக்‌ காட்சியளிக்கிறது. 

பிரம்மம்‌ ஒன்றுதான்‌ உண்மை என்பதைக்‌ கண்கூடா 
கப்‌ புலன்கள்‌ உணரும்படி காட்ட இயலாது. ஆனால்‌, 
முடிவு இதுவாகத்தான்‌ இருக்கும்‌ என்பதை அறிவுக்குக்‌ 
காட்ட இயலும்‌. உதாரணமாக, எல்லாப்‌ பொருள்களிலும்‌ 
சாதாரணப்‌ பொருள்களிலுங்கூட பொருள்‌ என்ற இந்த 
ஒருமை அல்லது பொதுமை இருப்பதையும்‌ காண்கிறோம்‌. 
பேதங்களுக்கெல்லாம்‌ காரணம்‌ நாம ரூபம்‌ என்கிறோம்‌. 
ஆனால்‌, இதை மனதில்‌ கொண்டு பிரிக்க முயன்றால்‌, நாம்‌ 
ரூபம்‌ எங்கும்‌ இருப்பதில்லை. பெயரையோ, உருவத்‌ 
தையோ, காரணங்களையோ, பொருள்கள்‌ அல்லது காரி 
யங்களிலிருந்து, பிரித்துத்‌ தனியே காணல்‌ இயலவே 
இயலாது. : இந்த தோற்றத்தையே, நாமருபத்தைச்‌ சார்‌ 
பாகக்‌ கொண்டிருப்பது போலத்‌ தோன்றி இவைகளின்‌ சார்‌ 
பற்றபோது இல்லாததாகும்‌ தோற்றம்‌ மாயை என்கிறோம்‌. 
கடல்‌ அலை ஓன்றை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. அந்த அளவு 
நீர்‌ அலை உருவாக இருக்கும்‌ வரையில்‌ அந்த அலை தனிப்‌ 
பொருளாகக்‌ காட்சியளிக்கிறது. ஆனால்‌, எந்த நொடியில்‌ 
அது மடித்து கடல்‌ நீரோடு ஒன்றி விடுகிறதோ அந்த 
நொடியே அலை என்ற அந்தப்‌ பொருள்‌ இல்லை. 
ஆனால்‌, அந்தப்‌ பெரு. நீர்‌ நிலையாகிய கடலின்‌ 
இருப்போ உருவைப்‌ பொறுத்ததாய்‌ இல்லை. அலை 
முற்றும்‌ இல்லாமற்போன போதிலும்‌, கடல்‌ மட்டும்‌ 
இருக்கிறது. 

உண்மைப்பொருள்‌ ஒன்றே. அது பலவாகத்‌ தோன்றச்‌ 
செய்வது மனமே. நாம்‌ பலவற்றைக்‌ காணும்போது 
ஒருமை மறைந்துவிடுகிறது; எப்பொழுது நாம்‌ ஒருமை 


72 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


காண்கிறோமோ, அப்பொழுது பன்மை மறைந்து விடுகிறது. 
அன்றாட வாழ்க்கையிலும்‌ ஒருமை தோன்றும்போது பன்மை 
தோன்றுவதில்லை. தொடக்கத்தில்‌ தோன்றுவது ஒருமையே 
யாகும்‌. அமெரிக்கர்‌ இருவர்‌ தம்‌ தோற்றத்தில்‌ வேறுபடு 
வதைச்‌ சீனன்‌ காண்பதில்லை. சீனர்‌ இருவர்‌ இடையே 
உள்ள பேதம்‌ நமக்குத்‌ தெரிவதில்லை. 


பொருள்களை நாம்‌ அறியச்‌ செய்வது மனந்தான்‌ என்‌ 
பதை விளக்கிக்காட்ட இயலும்‌. சில தனித்தன்மைகளைக்‌ 
கொண்ட பொருள்களே மனத்தால்‌ அறிந்த அல்லது அறி 
யக்கூடிய பொருள்களாக முடியும்‌. குணம்‌ அல்லது தன்‌ 
மையே இல்லாத பொருளை மனத்தால்‌ அறியவே இயலாது. 
எடுத்துக்காட்டாக மனதால்‌ அறியப்படாததும்‌ அறிய இய 
லாததுமான % என்ற வெளியுலகம்‌ இருக்கிறது. அதை நான்‌ 
மனத்தால்‌ அறிந்தேன்‌ என்றால்‌, அந்த உலகம்‌, மனமும்‌ 
உலகமும்‌ சேர்ந்த கலப்பே ஆகும்‌. உலகத்தை நான்‌ அறிய 
'விரும்பினால்‌, அந்த அறிவின்‌ மூக்காற்‌ பகுதிக்குக்‌ காரண 
மாவது மனமே ஆகும்‌. உள்‌ உலகம்‌ ¥ யும்‌ மனமும்‌ கலந்த 
ஒன்றாகும்‌ ழ வெளி உலகம்‌ % உம்‌ மனமும்‌ கலந்த கலப்‌ 
பாகும்‌. வெளி உலகிலும்‌ சரி, உள்‌ உலகிலும்‌ சரி, நாம்‌ 
காணும்‌ பேதங்களெல்லாம்‌ நம்‌ மனத்தின்‌ படைப்‌ பேயாகும்‌. 
உண்மையில்‌ இருப்பதோ யாரும்‌ அறியாததும்‌,. அறிய இய 
'லாததுமர்ன ஒன்றே ஆகும்‌. அது அறிவுக்கு அப்பாற்‌ 
பட்டது; அறிவுக்கு அப்பாற்பட்ட எதனிடமும்‌ பேதம்‌ 
இராது. எனவே, வெளி உலகமான 3% உம்‌, உள்‌ உலக 
மான ௩ உம்‌ ஒன்றே ஆகும்‌. அதாவது உண்மையில்‌ 
உள்ளது ஒன்றே. காரண காரியவாதம்‌ இறை 
வனுக்கு அவசியமில்லை. எல்லாமே தெரிந்த பொருளா 
னால்‌, காரணகாரிய வாதம்‌ எதற்கு? சில உண்மைகளை 
அறிவதற்காக நாம்‌ புழுக்கள்‌ போல்‌ ஊர்ந்து செல்ல 
வேண்டியிருப்பது பலவீனத்தின்‌ அறிகுறியே; இப்படி 
அறிந்த சில உண்மைகளும்‌ பயனற்றுப்‌ போய்விடுகின்‌ றன. 
மனத்திலும்‌ எல்லாப்‌ பொருள்களிலும்‌ ஆன்மா பிரதிபலிக்‌ 


கிறது. ஆன்மாவின்‌ ஒளிதான்‌ மனத்துக்கு அறியும்‌ திற 


கக்‌ கொடுக்கிறது. எல்லாமே இந்த ஆன்மாவின்‌ விளக்கந்‌ 
தான்‌. மனங்கள்‌ எல்லாம்‌ இந்த. ஆன்ம ஒளியை 
எடுத்துக்காட்டும்‌ முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடிகளாகும்‌. அன்பு; 


கருமயோகம்‌ 73 


அச்சம்‌, வெறுப்பு, புண்ணியம்‌, பாவம்‌ எல்லாமே ஆன்மா 
வின்‌ பிரதிபலிப்புகளே. பிரதிபலிக்கும்‌ கண்ணாடி இழிவானால்‌, 
யிரதிபலிப்பும்‌ இழிவாகவே இருக்கும்‌. 

உண்மைப்‌ பொருளுக்கு எவ்வகைத்‌ தோற்றமும்‌ இல்லை. 
எனவே; இதை நாம்‌ கருதவே இயலாது. கருதுவதற்கு 
மனம்‌ தேவை. மனமே உண்மைப்‌ பொருளின்‌ ஒரு தோற்‌ 
றம்‌. கருத்துக்கு எட்டாதது என்பது இந்தப்‌ பொருளின்‌ 
பெருமை. ஒளியின்‌ மிகத்‌ தாழ்ந்த அலைகளையும்‌, மிக 
அயர்ந்த அலைகளையும்‌ நாம்‌ பார்க்க இயலுவதில்லை என்‌ 
பதை நாம்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இவை 
இருப்பின்‌ இருமுனைகள்‌ ஆகும்‌. இப்பொழுது நமக்குத்‌ 
தெரியாத சில கருத்துகள்‌ இருக்கின்றன; ' ஆனால்‌, 
அவற்றை அறிந்துகொள்ள நம்மால்‌ இயலும்‌. அவை 
தெரியாமல்‌ இருப்பதற்கு நமது அறிவுக்‌ குறைவே காரணம்‌. 
சிலவற்றைப்பற்றி நாம்‌ என்றும்‌ தெரிந்து கொள்ளவே 
இயலாது 5 அவை அறிவின்‌ உயர்ந்த எல்லைக்கு அப்பாற்‌ 
யட்டவை. எப்போதுமே நாம்‌ முடிவற்றவர்கள்‌ ; ஆனால்‌, 
நமக்கு இது தெரிவதில்லை. முடிவற்ற இந்த நிலையில்‌ 
அறிவது என்பது இயலாதகாரியம்‌. எல்லைக்குட்படுவது 
தான்‌ கருத்தின்‌ இருப்புக்கு அடிப்படை. சான்றாக, எனக்‌ 
குள்‌ இருக்கும்‌ உண்மையான பொருள்‌ ஆன்மாதான்‌ என்‌ 
ருலும்‌, நான்‌ அதைப்பற்றி எண்ணவேண்டுமானால்‌, எல்‌ 
லைக்குட்பட்ட உடல்‌, மனம்‌ என்றோ, மகிழ்ச்சியுறுவது 
துயருறுவது என்றோ, ஆண்‌ பெண்‌ என்றோதான்‌ என்னால்‌ 
நினைக்க இயல்கிறது. அதே சயத்தில்‌ அதை அதன்‌ 
உண்மை வடிவத்தில்‌ நினைக்க நான்‌ முயல்கிறேன்‌; 
ஆனால்‌, அதன்‌ நிலையைத்‌ தாழ்த்தியே (அதை ஓரெல்‌ 
லைக்குட்படுத்தியே) என்னால்‌ அதை நினைக்க இயலுகிறது. 
என்றாலும்‌, உண்மை பற்றிய நிச்சய அறிவு எனக்கு உண்டு 
“என்‌ அன்பே, யாருமே தன்‌ கணவனிடம்‌ அவன்‌ தன்‌ 
கணவன்‌ என்பதற்காக அன்பு செலுத்துவதில்லை ; ஆனால்‌, 
தம்‌ ஆன்மா அங்கு இருப்பதனாலேயே அன்பு செலுத்துகின்‌ 
றனர்‌. ஆன்மாவின்‌ மூலமாகவே அவள்‌, தன்‌. கணவனிடம்‌ 
அன்பு செலுத்துகிறாள்‌. அதுபோலவே, கணவன்மார்களும்‌ 
தங்கள்‌ மனைவிமார்களிடம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ மனைவிமார்கள்‌ 
என்பதற்காக அன்பு செலுத்துவதில்லை; தங்கள்‌ 


74 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஆன்மாவின்‌ மூலமாகவே அன்பு செலுத்துகிறார்‌. 
கள்‌ 2? அழியாத இந்த உண்மைப்‌ பொருளே (ஆன்மாவே) 
நாம்‌ அறிந்த ஒரே பொருள்‌. இதற்குள்ளும்‌ இதன்‌ மூல 
மாகவுமே நாம்‌ மற்ற எல்லா வற்றையும்‌ அறிகிறோம்‌ 5 
ஆயினும்‌, இந்த உண்மைப்‌ பொருளை நாம்‌ கருத இயலாது. 
அறிபவனையே அறிவது எப்படி 2 நாம்‌ அதை அறிய இயலு 
மானால்‌, அது அறியும்‌ பொருளாய்‌ இருக்க இயலுமே ஒழிய, 
அறிபவனாய்‌ இருக்க இயலாது. அது அயற்பொருள்‌ 
அல்லது அறிவீற்கு விஷயமான பொருள்‌ ஆகிவிடும்‌. 

ஒப்புயர்வற்ற ஆன்மானுபவம்‌ பெற்றவன்‌ “நான்‌ 
அரசர்களுக்கு எல்லாம்‌ அரசன்‌ ; எனக்குமேலே அரசர்‌ யாரு. 
மிலர்‌ ; நானே தேவன்‌ ; எனக்கு மேலே எந்தத்‌ தேவனும்‌ 
இல்லை ; நான்‌ மட்டிலும்‌ இருக்கிறேன்‌ ; எனக்கு அயலாக. 
இரண்டாவது எதுவும்‌ இல்லை 22 என்று விளம்புகின்றான்‌.. 
வேதாந்திகளின்‌ இந்த அத்துவைதக்கொள்கை பலருக்குப்‌: 
பயங்கரமாகத்‌ தோன்றும்‌. காரணம்‌ அவர்‌ தம்‌ மூடக்‌ கொள்‌ 
கைகளே. 

சலன மில்லாமல்‌ என்றும்‌ அமைதியாக நிற்கும்‌ நாமே 
ஆன்மா. நாம்‌ அழக்கூடாது ; ஆன்மாவுக்கு அழுகை என்‌: 
பது இல்லை. நாம்‌ நம்‌ கற்பனையின்‌ மூலம்‌, இறைவன்‌ தன்‌ 
அரியாசனத்தில்‌ இருந்தபடியே மக்களிடம்‌ உள்ள பொங்கும்‌ 
பரிவால்‌ அழுது கொண்டிருக்கிறான்‌ என்று நினைக்கிறோம்‌... 
இத்தகைய இறைவன்‌ நாம்‌ சென்று அடையத்தக்கவன்‌ 
அல்லன்‌. இறைவன்‌ எதற்காக அழவேண்டும்‌ £ அழுகை. 
பலவீனத்தின்‌ அறிகுறி ; அடிமைத்தனத்தின்‌ அறிகுறி. 

உயர்ந்த ஒன்றையே நாடுக! எப்போதும்‌ உயரிய 
ஒன்று. உயரிய பொருளிடத்திலேதான்‌ அழிவில்லாத 
பேரின்பம்‌ இருக்கிறது. நான்‌ வேட்டையாடினால்‌, சிங்கத்தை 
யே வேட்டையாடுவேன்‌ ; கொள்ளையிட வேண்டுமானால்‌, 
அரசனது கருவூலத்தையே கொள்ளையிடுவேன்‌. அதிலும்‌ 
உயர்ந்ததையே நாடுக. 

அம்மம்மா! எந்த எல்லைக்கும்‌ எந்த வருணனைக்கும்‌ 
எட்டாதவன்‌ அவன்‌ ! உள்ளத்துக்கு உள்ளே தோன்றும்‌ 
சோதி அவன்‌ ! ,அப்புயர்வற்றவன்‌ ; தப்‌ ட ES 
வானம்போல எவ்வகை மாறுதலும்‌ இல்லாமல்‌ ஒரே 


 கருமயோகம்‌ 15 


நிலையில்‌ இருப்பவன்‌. இப்படி எல்லாமான பொருளை, தூய 
ஆன்மாவை; அறிந்து கொள்க. வேறு எதையும்‌ தேடற்க ! 


எங்கே பிரகிருதி சம்பந்தம்‌ இல்லையோ, எது எல்லா 
கருத்துக்கும்‌ அப்பாற்பட்ட தாய்‌ இருக்கிறதோ, எது 
மாற்றம்‌ இல்லாததோ, அசைவு! இல்லாததோ, யாரை 
எல்லா நூல்களும்‌ போற்றுகின்றனவே, எல்லா முனிவர்‌ 
களும்‌ வழிபடுகின்றார்களோ, அதையே-அவரையே-— தூய 
ஆன்மாவாகிய நீங்களும்‌ நாடுங்கள்‌; வேறு எதையும்‌ 
நாட வேண்டாம்‌. ச 

ஓப்பிலாதது; முடிவற்ற ஒன்று; ஒப்புமை சொல்ல 
முடியாதது. மேலே, கீழே, வலப்புறம்‌, இடப்புறம்‌, எங்கும்‌ 
கண்ணீர்‌ ; - தண்ணீர்ப்பரப்பில்‌ அலையோ வேறு எந்த 
வகையான அசைவோ இல்லை ; முற்றும்‌ அமைதி ; எல்லாம்‌ 
அழிவற்ற ஆனந்தம்‌. இந்தப்‌ பொருள்கள்‌ உள்ளத்‌ தோற்‌: 
றத்துக்கு வரும்‌; நீங்கள்‌ வேறு எதையும்‌ நாட வேண்டாம்‌. 


சகோதரர்களே ! நீங்கள்‌ ஏன்‌ அழுகிறீர்கள்‌ ? உங்களுக்‌ 
குச்‌ சாவு இல்லை ; பிணி இல்லை. தம்பிகாள்‌! நீங்கள்‌ ஏன்‌ 
அழவேண்டும்‌ ? துன்பமில்லை ; துரதிர்ஷ்டமில்லை. ஏன்‌ 
அழுகிறீர்கள்‌ தம்பிகளே ! மாறுதலோ, அழிவோ உங்க 
ளுக்கு விதிக்கப்படவில்லை. நீங்கள்‌ அழிவில்லாதவர்கள்‌ த 
நிறைந்தவர்கள்‌. 

இறைவன்‌ என்றால்‌ என்ன என்பது எனக்குத்‌ தெரியும்‌... 
ஆனால்‌, அவனைப்பற்றி உங்களுக்கு உரைக்க என்னால்‌ 
இயலாது. இறைவன்‌ என்றால்‌ என்ன என்பது எனக்குத்‌ 
தெரியாது ; எப்படி அவனைப்பற்றி உங்களுக்கு நான்‌ 
சொல்ல இயலும்‌ ? ஆனால்‌ சோதரரே, நீங்களே அவன்‌ 5 
நீங்களே அவன்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியவில்லையா ? 
இறைவனைத்‌ : தேடி இங்கும்‌ அங்கும்‌ அலைவானேன்‌ ? 
எதையும்‌ தேடாதீர்கள்‌ ; அதுதான்‌ இறைவன்‌; நீங்கள்‌ 
உங்கள்‌ ஆன்மாவாக இருந்தபடியே இருங்கள்‌. 

நீயே எங்கள்‌ தாய்‌; தந்தை ; உற்ற நண்பன்‌. நீயே 
உலகச்‌ சுமை முழுவதையும்‌ தாங்குகிறாய்‌. எங்கள்‌ வாழ்க்‌ 
கைச்‌ சுமை தாங்க எங்களுக்கு உதவி செய்‌. நீயே எங்கள்‌ 
'நண்பன்‌ ; காதலன்‌ ; கணவன்‌ ; நீயே நாங்களெல்லாம்‌ £ 


76 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
16 
மாயையின்‌ காரணம்‌: யாது ? 


இக்கேள்வி--அதாவது மாயையின்‌ காரணம்‌ யாது? 
எனும்‌ கேள்வி--சென்ற மூவாயிரம்‌ ஆண்டுகளாகவே எழுப்‌ 
ப்பட்டு வருகிறது. இதற்குரிய விடை ஒன்றே. அஃதா 
வது உலகம்‌ என்றைய தினம்‌ தருக்கரீதியான வினா எழுப்பு 
கிறதோ அன்றே விடைகிடைக்கும்‌ என்பதுதான்‌. கேள்வி 
யிலே முரண்‌ உள்ளது. ஏகமாய்‌ நிற்கும்‌ பரம்பொருள்‌ சார்‌ 
புடைத்தாய்க்‌ காணப்படுவது புறத்தோற்றமே. வரை 
யறைக்குட்படாத - வரையறுத்தற்கியலாத — பரம்பொருள்‌ 
வரையறுக்கப்பட்ட தாய்‌ காணப்படுவது மாயையின்‌ தோற்‌ 
றமே. இதுதான்‌ நம்‌ கொள்கை. பரம்பொருள்‌ எல்லையற்‌ 
றது என்பதை ஏற்றுக்கொள்வதால்‌ வேறு எதனாலும்‌ பாதிக்‌ 
கப்படாதது என்பதையும்‌ எஏற்றுக்கொள்கிறோம்‌. பரம்‌ 
பொருள்‌ காரணமற்ற ஒன்று. அதாவது வேறு எதுவும்‌ 
அதை பாதியாது. எல்லையற்ற ஒன்றாதலின்‌ ஏதும்‌ அதை 
யாதியாது. எல்லையற்ற ஒன்றற்கு இடம்‌, காலம்‌ காரண 
காரியம்‌ என்பவை இருத்தற்கியலா. மேற்கண்டவற்றை 
ஒப்புக்கொண்டால்‌, கேள்வி இவ்வாருகும்‌. “இம்மாதிரி 
எதனாலும்‌ மாற்றம்‌ செய்தற்கியலாத ஒன்று உண்டாவதற் 
௫5 காரணம்‌ எது 25? இந்தக்‌ கேள்வி எல்லைக்கு உட்பட்ட 
பொருள்‌ பற்றியே எழல்‌ இயலும்‌. ஆனால்‌, நீங்களோ எல்‌ 
ன்‌ றக்க எல்லைக்கு உட்படாத 
ன்‌ க்‌ ராடு சம்பந்தப்படுத்திக்‌ கேட்க விரும்புகிறீர்‌ 
* எலஸ்யற்ற பொருள்‌ எல்லைக்கு உட்பட்ட தாகி, காலம்‌, 
க்‌ ஓ ரியம்‌ முதலியன ஏற்படும்போதுதான்‌: இந்‌ 
1 கேட்க இயலும்‌. “அஞ்ஞானமே மாயைக்குக்‌ 
Se என்ற ஒரே விடைதான்‌ நாம்‌ அளிக்க இயலும்‌. 
இந்தக்‌ கேள்வியே பொருத்தமற்றது. பரம்‌ பொருளைப்‌ 
பாதிக்க எதனாலும்‌ இயலாது, அங்கே காரணம்‌ என்பது 
இன்றும்‌ இல்லை. நமக்கு விடை தெரியாது என்பதோ, நாம்‌ 
அஞ்ஞானிகள்‌ என்பதோ இதன்‌ முடிவன்று; விஷயம்‌ அறி 
வுக்கு அப்பாற்பட்டது; அதை அறிவெல்லைக்கு உட்படுத்த 
முடியாது. “எனக்குத்‌ தெரியாது? என்பதை இரண்டு 
பொருளில்‌ நாம்‌ பயன்படுத்தலாம்‌. ஒன்று, அந்த விஷய 


கருமயோகம்‌ TT. 


அறிவுக்கு நம்‌ அறிவு தாழ்ந்தது; மற்றொன்று, அது அறி 
வுக்கே அப்பாற்பட்ட விஷயம்‌. எக்ஸ்ரே என்பது இப்‌: 
பொழுது தெரிந்த பொருளாகிவிட்டது. இவற்றின்‌ கார 
ணங்களே இன்னும்‌ விவாத நிலையில்‌ இருக்கின்றன. ஆனா 
லும்‌, இவற்றை நாம்‌ கண்டுபிடித்துவிட இயலும்‌ என்ற. 
திண்மை இருக்கிறது. எனவே, இன்னும்‌ % கதிர்களைப்‌ 
பற்றி நமக்குத்‌ தெரியவில்லை, என்று சொல்லலாம்‌. 
ஆனால்‌, தனிப்பொருளாகிய இறைவனைப்‌ பற்றியோ நாம்‌ 
அறியவே இயலாது. % கதிர்கள்‌ அறிவு எல்லைக்கு, 
உட்பட்டவைகளே; ஆனால்‌, இன்னும்‌ நமக்கு அவை பற்‌ 
றித்‌ தெரியாது; அவ்வளவுதான்‌. ஆனால்‌, இறை விஷயத்‌. 
திலோ, அது அறிவுக்கு மிகு நெடுந்தொலைவில்‌ இருப்பதால்‌ 
அது அறிவதற்கு உரிய பொருள்‌ என்ற எல்லைக்குள்ளேயே 
வருவதில்லை. அறிபவனை எந்தச்‌ சாதனத்தினால்‌ அறிய 
இயலும்‌ ? நாம்‌ எப்பொழுதும்‌ நாமாகவே இருக்கிறோம்‌. 
நம்மை நாம்‌ அறியும்படி நம்மை அயலார்‌ ஆக்கிக்கொள்வது: 
அல்லது நம்மையே நம்‌ அறிவுக்கு விஷயமாக்கிக்கொள்வது. 
எப்படி. 2 அழிவின்மையை மெய்ப்பிப்பதற்காக நம்‌ முன்னோர்‌ 
கள்‌ வழங்கிய வாதங்களுள்‌ இதுவும்‌ ஒன்று. “நான்‌ இறந்து 
கிடக்கிடூறன்‌,? என்று நினைக்க முயன்றால்‌, நினைப்‌ 
பது எது? நான்‌ என்னையே பார்த்துக்கொள்கிறேன்‌— 
ஏதோவொரு பிணத்தைப்‌ பார்க்கிறேன்‌ என்பதுதானே 
நினைப்பாக இயலும்‌ ? கருத்துக்குப்‌ பொருளான பிணம்‌ நான்‌ 
ஆக இயலாதல்லவா 2 


17 
*பரிணாமம்‌ 


ஆகாசமும்‌ பிராணனும்‌ ஸ்தூலமாகத்‌ தோற்றம்‌ பெற்று 
மீண்டும்‌ சூக்குமமாகிப்‌ பழைய நிலை அடையும்‌ விஷயத்தில்‌ 
இந்தியர்கள்‌ கருத்தும்‌ இக்கால விஞ்ஞானக்‌ கருத்தும்‌ 
ஒன்றாயுள்ளன. விஞ்ஞானிகள்‌ பரிணாமத்தை உண்மை 


% இதற்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ள சில 1896-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சு 22, 24-ஆம்‌ 
தேதிகளில்‌ அவர்‌ ஹார்வர்ட்டு சர்வகலாசாலை மாணவர்களுக்கு அளித்த விடை 
களிலிருந்து தொகுத்தவை. பிரசுரமாகாத சொற்பொழிவுகள்‌, சம்பாஷணைகள்‌- 
இவைகளிலிருந்தும்‌ சில விஷயங்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளலா. 


78 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


என்கிறார்கள்‌; யோகிகளும்‌ பரிணாமத்தை . நம்புகிறார்கள்‌. 
பரிணாமத்தைப்‌ பற்றி யோகிகள்‌ சொல்லும்‌ விளக்கமே. சிறந்‌ 
தது என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. ஓர்‌ உயிரினம்‌ இன்‌ 
னார்‌ உயிரினமாக மாறுவது இயற்கையின்‌ உள்‌ நிறைவு 
அல்லது உள்மாற்றம்‌.?? உயிரினம்‌ தாழ்ந்த நிலையிலிருந்து 
படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு மாறிக்கொண்டே. வருகிறது; 
இந்த ஏணியின்‌: மிக உயர்ந்த படிதான்‌ மனிதன்‌. இதுவே 
அடிப்படையான கருத்து. இந்த இயற்கை உள்‌ நிறைவு 
மாற்றத்தைப்‌ பதஞ்சலிமுனிவர்‌ குடியானவர்‌ வயலுக்கு நீர்‌ 
பாய்ச்சுதற்கு ஓப்பிடுகிறார்‌. நமது கல்வியும்‌ முன்னேற்றமும்‌ 
பரிணாமத்‌ தடைகளை விலக்கவே பயன்படுகின்றன. தடை 
விலகியவுடன்‌ உள்ளே உள்ள தெய்வத்தன்மை, தானே 
மலர்கிறது. இது காரணமாக வாழ்க்கைப்‌ போராட்டத்‌ 
துக்கே இடமில்லாமல்‌ போய்விடுகிறது. வாழ்க்கையின்‌ 
துன்ப அனுபவங்களெல்லாம்‌ பரிணாம வழி மறைக்கின்றன. 
இவற்றை முற்றும்‌ களைதல்‌ இயலும்‌. பரிணாமத்துக்கு இவை 
தேவையில்லை. இவை இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ முன்னோற 
முடியும்‌. தங்களை வெளிப்படுத்திக்கொள்வது பொருள்களின்‌ 
இயற்கையேயாகும்‌. பரிணாமம்‌ அகத்தில்‌ தோன்றுவது? 
புறத்தில்‌ நிகழ்வது அன்று. ஓவ்வோர்‌ ஆன்மாவும்‌ பற்பல 
பிறவிகளில்‌ கிடைத்த வாசனைகளின்‌ (அனுபவங்களின்‌ ) ௧௬௫ 
ஷலமே ஆகும்‌. இந்த அனுபவங்களுள்‌ எவை ஏற்ற சூழ்‌ 
நிலை காண்கின்றனவோ, அவை தாமே வெளிப்படும்‌. 


வெளிப்பொருள்கள்‌ இத்தகைய சூழ்நிலையைத்தான்‌ தர 
இயலும்‌. நாம்‌ அனுபவிக்கும்‌ போட்டிகளும்‌, போராட்டங்‌ 
களும்‌, தீமைகளும்‌ சுருக்கத்தின்‌ பலனோ, பரிணாமத்தின்‌ 
காரணங்களோ. அல்ல; பரிணாம வழி மறைத்து நிற்ப 
னவே. இந்தப்‌ போட்டியும்‌, போராட்டமும்‌, தீமையும்‌ 
இல்லாமலே இருந்திருந்தாலும்‌, மனிதன்‌ முன்னேறிச்‌ 
சென்று, முடிவில்‌ இறைவனாய்விடுவான்‌. உள்ளே இருக்கும்‌ 
இறை மலர்தல்‌ இயற்கை. என்‌ கருத்துக்கு இந்த விளக்கமே 
நம்பிக்கை மிக்கதாகத்‌ தோன்றுகிறது; போட்டி, போராட்‌ 
டம்‌ என்ற பயங்கரங்களைப்‌ பரிணாம காரணமாக்குவதன்று. 
சரித்திரத்தை ஊன்றிப்‌ படிக்கப்‌ படிக்க இந்தப்‌ போட்டிக்‌ 
கொள்கை தவறு என்பது நன்றாக விளங்குகிறது. “மனிதர்‌ 
களுக்குள்‌ போராட்டம்‌ இருந்தாலன்றி, முன்னேற்றமே 


கருமயோகம்‌ ்‌ 79 


இராது? என்பது சிலர்‌ கொள்கை. .நானும்‌ அப்படியே ஒரு 
காலத்தில்‌ நினை த்துவந்தேன்‌. ஒவ்வொரு போரும்‌ மனித சமூ 
தாயத்தை முன்னேற்றுவதற்குப்‌ பதிலாக ஜம்பது ஆண்டு 
யின்னோக்கி இழுத்துச்‌ சென்றுவிட்டது என்பது காண்‌ 
கிறேன்‌. இப்போதைய கோணத்தை மாற்றி வேறு 
கோணத்திலிருந்து மக்கள்‌ வரலாற்று நூலைப்‌ படிக்கும்‌ 
காலம்‌ ஒன்று வரும்‌.. “போட்டி என்பது பரிணாமத்துக்குக்‌ 
காரணமும்‌ அன்று; பரிணாமத்தின்‌ காரியமும்‌. (பலனும்‌) 
அன்று; பரிணாமத்தின்‌ இடையே தோன்றும்‌ ஒரு நிகழ்ச்சி; 
 பரிணாமத்துக்கும்‌ இதற்கும்‌ ஒருவிதத்‌ தொடர்பும்‌ இல்லை, 
என்பதை மக்கள்‌ அப்போது தெரிந்துகொள்வார்கள்‌. 
பதஞ்சலியாரின்‌ பரிணாமக்கொள்கை ஒன்றே கருக்க 
அறிவுடைய மனிதன்‌ ஓப்புக்கொள்ளக்கூடிய கொள்கை 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌. இப்பொழுது நடைமுறையி 
லுள்ள “போட்டிக்‌ கொள்கையினால்‌ எவ்வளவு தீங்கு நேரு 
கிறது! அயோக்கியன்‌ ஓவ்வொருவனும்‌ அயோக்கியனாக 
இருப்பதை இது அதிகார பூர்வமாக அனுமதிக்கிறது. குற்ற 
வாளிகளை எல்லாம்‌ அழித்து விடுவதுதான்‌ குற்றத்தை ஓழிக்‌ 
கும்‌ வழி?? என்று பெளதிக விஞ்ஞானிகள்‌ சொல்வதை 
நான்‌ இந்த நாட்டில்‌ கேட்கிறேன்‌. இந்தச்‌ சூழ்நிலைகள்‌ 
பரிணாமத்துக்குத்‌ தடையாக இருக்கலாம்‌; ஆனால்‌, முன்‌ 
னேற்றத்துக்கு இவை அவசியம்‌ அல்ல. போட்டியைப்‌ பற்‌ 
றிய மோசமான உண்மை என்னவென்றால்‌, ஒருவன்‌ 
போட்டியில்‌ தன்‌ சூழ்நிலைகளை வெல்கிறான்‌ எனினும்‌ இந்த 
முயற்சியில்‌ பல்லாயிரம்‌ பேரின்‌ முன்னேற்றம்‌ பாதிக்கப்படு 
கிறது என்பதே. எனவே, இதனால்‌ (போட்டியினால்‌) விளை 
வது தீங்குதான்‌. ஒருவருக்கு மட்டுமே முன்னேற்றம்‌ அளித்‌ 
துப்‌ பலர்‌ முன்னேற்றத்தைத்‌ தடை செய்யும்‌ எதுவும்‌ நல்ல 
சாதனமாக இருக்க இயலாது. “இந்தப்‌ போராட்டங்கள்‌ 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ நம்‌ அறியாமையே (அஞ்ஞானமே) 
ஆகும்‌. இவை மனித முன்னேற்றம்‌ அல்லது பரிணாமத்துக்‌ 
குத்‌ தேவை அன்று; இன்றியமையாதவையுமன்று? என்று 
பதஞ்சலி கூறுகிறார்‌. பொறுமையின்மையே போட்டி 
தோன்றுதற்குக்‌ காரணம்‌. உழைத்து முன்னேறப்‌ போதிய 
பொறுமை நமக்கு இருப்பதில்லை. எடுத்துக்காட்டாக : ஒரு 
நாடகக்‌ கொட்டகையில்‌ தீப்பற்றிக்கொண்டால்‌ சிலரே 


80: விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தப்பிப்‌ பிழைக்கின்றனர்‌. மற்றவரோ, போட்டி போட்டுக்‌ 
கொண்டு வெளியே ஓட விரைவதால்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
விழுந்து மடிகின்றனர்‌. இப்படி மேல்‌ விழுந்து மடிவது நாட 
கக்‌ கொட்டகையைக்‌ காப்பாற்றவோ, உயிர்தப்பிய இரண்‌ 
டொருவரைக்‌ காப்பாற்றவோ, அவசியம்‌ இல்லை. எல்லா 
ரமே மெதுவாக, அவசரமில்லாமல்‌ வெளியேறியிருந்தால்‌,. 
ஒருவருக்குக்கூடக்‌ கேடு நேர்ந்திராது. வாழ்க்கையும்‌ இத்‌. 
தகையதே. முன்னேற்றக்‌ கதவுகள்‌ திறந்தேதான்‌ 
இருக்கின்றன. போட்டியோ, போராட்டமோ இல்லாமலே: 
நாம்‌ இவற்றின்‌ வழியே முன்னேற இயலும்‌. என்றுலும்‌,. 
நாம்‌ போராடுகிறோம்‌; போட்டியிடுகிறோம்‌. இந்தப்‌ போட்டி 
யையும்‌ போராட்டத்தையும்‌ நாமே நம்‌ அறியாமையினாலும்‌ 
ஆத்திரத்தாலும்‌, எல்லை மீறிய அவசரத்தாலும்‌ ஏற்படுத்திக்‌: 
கொள்கிறோம்‌. ஆற்றலின்‌ உயர்ந்த நிலை அமைதியாக நம்‌: 
நிலைதவரறாமல்‌ இருப்பதுதான்‌. 


18 
பெளத்தமும்‌ வேதாந்தமும்‌ 


வேதாந்த தத்துவமே பெளத்த மதத்தின்‌ அடிப்படை... 
இந்திய நாட்டில்‌ தோன்றிய ஒவ்வொன்றின்‌ அடிப்படை 
யும்‌ இதுவே. ஆனால்‌ இன்றைய தினம்‌ £ அத்வைத தத்து 
வம்‌? என்று நாம்‌ கூறும்‌ ஒன்றில்‌ பெளத்த சமயக்‌ கொள்‌ 
கைகள்‌ பல உள்ளன. இந்துக்கள்‌ இதை ஒப்புக்‌ கொள்ள 
மாட்டார்கள்‌. வைதிக இந்துக்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளவே 
மாட்டார்கள்‌. இவர்கள்‌ கருத்துப்படி. பெளத்தர்கள்‌ சமயப்‌ 
புரட்டர்கள்‌ ; நிரீசுவர வாதிகள்‌ ; நாத்திகர்கள்‌. ஆயி 
னும்‌ நாத்திகமும்‌ வேதாந்தத்தினுள்‌ அடங்கும்‌ வகையில்‌ 
அதனை விரிக்கும்‌ முயற்சி ஒன்றும்‌ நடக்கிறது. 


, வேதாந்த தத்துவம்‌ பெளத்த சமயத்துடன்‌ பூசலிடுவது 
அன்று. எல்லாச்‌ சமயங்களையும்‌ ஒருங்கிணைப்பதே வேதாழ்‌ 
தத்தின்‌ கருத்து. வடதிசைப்‌ பெளத்தரோடு நமக்குப்‌ 
பூசல்‌ ஏதுமில்லை. ஆனால்‌, பர்மியரும்‌, சையாமிய்ரும், 
தென்‌ திசைப்‌ பெளத்தரும்‌ £ நிலையா உலகு? என்கின்றனர்‌. 
இதன்‌ பின்னே நிலைபேறான உலகமிருப்பதாகச்‌ சொல்லும்‌ 


கருமயோகம்‌ 81 


உரிமை நமக்கில்லை என்கின்றனர்‌. இது பொய்‌ என்பதே 
வேதாந்தம்‌ அளிக்கும்‌ பதில்‌. நிலையா உலகு எனவும்‌, 
நிலைபேறான உலகு எனவும்‌ ஈருலகு இருப்பதாக ஒரு 
போதும்‌ வேதாந்தம்‌ கூறவில்லை. உலகு ஒன்றே. புலன்‌ 
வழி நோக்குங்கால்‌ இவ்வுலகு நிலையற்றத்தாகத்‌ தோன்று 
கிறது. ஆனால்‌ உண்மையில்‌ இது நிலைபேறானதே ; என்‌ 
றும்‌ நிலையானது. பழுதையைக்‌ காண்பவன்‌ பாம்பைக்‌ 
காண்பதில்லை. அது பழுதையாயிருக்க வேண்டும்‌; அல்லது 
பாம்பாயிருக்க வேண்டும்‌; இரண்டுமாக இருத்தல்‌ இய 
லாது. எனவே நாம்‌ ஈருலகு இருப்பதாக எண்ணுகிறோம்‌ 
எனும்‌ பெளத்தர்‌ கூற்று பொய்யானது. 

அவர்கள்‌ வேண்டுமானால்‌ நிலையிலா உலகு என்று 
சொல்லிக்‌ கொள்ளட்டும்‌. அவ்வாறு கூறிக்கொள்ளும்‌ 
உரிமை அவர்க்குண்டு. ஆனால்‌, நில்பேருனது உலகு 
என்று மற்றையோர்‌ கூறலாகாது என்று சொல்லும்‌ உரிமை 
அவர்க்கில்லை. 

நிலையாமை யன்றி வேறு எதையும்‌ பெளத்தர்கள்‌ ஏற்‌ 
பதில்லை. நிலையாமையில்தான்‌ ஆசையிருக்கிறது ; ஆசை 
தான்‌ இவற்றை உற்பத்தி செய்கிறது. 

இக்காலத்து வேதாந்திகள்‌ இதை ஒப்புக்‌ கொள்வ 
தில்லை. ஏதோ ஒன்று நம்‌ சங்கற்பம்‌ ஆய்விட்டது ' என்கி 
றோம்‌. எனவே, சங்கற்பம்‌ என்பது எதனாலோ, உருவான 
ஓர்‌ இரசாயனக்‌ கலவை; ₹ தனிப்பெருள்‌ 2? அன்று. வெளிப்‌ 
பொருள்‌ ஒன்று இல்லாமல்‌, இது இல்லை. எனவே, சங்கற்‌ 
பந்தான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ படைத்தது என்று இயம்பு 
வது பொருளற்ற பேச்சு. அது எப்படி இயலும்‌ 2 வெளிப்‌ பொ 
ருளின்தூண்டுதல்‌ இல்லாத போது சங்கற்பம்‌ ஏது ? மனத்தில்‌ 
சக்தி எழ வெளிப்‌ பொருளின்‌ தூண்டுதல்‌ வேண்டும்‌ 5 
அல்லது இக்கால வேதாந்த பரிபாஷைப்படி .£ நரம்புத்‌ 
தூண்டுதல்‌? வேண்டும்‌. சங்கற்பம்‌ என்பது வெளித்‌ 
தூண்டுதல்‌ ஒன்றுக்கு மூளையில்‌ ஏற்படும்‌ பிர திக்கிரியையே 
ஆகும்‌; இதந்த மூளை என்பதைத்தான்‌ சாங்கியர்கள்‌ 
புத்தி என்கிறார்கள்‌. பிரதிக்கிரியை ஏற்படுகிறது என்றால்‌, 
அதற்கு முன்‌ கிரியை ஒன்று ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. 
கிரியை ஏற்பட வேண்டுமானால்‌, வெளிப்‌ பிரபஞ்சம்‌ 

6 


82 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌--7 


அவசியமாகிறது. எனவே, வெளிப்‌ பிரபஞ்சம்‌ இல்லை என்றால்‌ 
சங்கற்பம்‌ இல்லையாகும்‌. ஆனால்‌, உங்கள்‌ கொள்கைப்‌ 
படியோ சங்கற்பமே உலகப்‌ படைப்புக்குக்‌ காரணம்‌. அப்‌ 
படியானால்‌, இந்த சங்கற்பத்தைப்‌ படைத்தவர்‌ யார்‌ 2 வெளி 
உலகத்தை ஆதாரமாகக்‌ கொண்டதே இது; ஒன்று 
இல்லை என்றால்‌, மற்றொன்றும்‌ இல்லை. எந்த சக்தியினால்‌ 
வெளி உலகப்‌ படைப்பு ஏற்பட்டதோ, அந்த சக்தி 
யினாலேதான்‌ சங்கற்பமும்‌ ஏற்பட்டது. ஆனால்‌, வேதாந்தம்‌ 
இங்கேயே நின்றுவிடக்கூடாது. சங்கற்பம்‌ என்பது முற்னும்‌ 
ஒருவரைப்‌ பொருத்தது; எனவே, ஷோபனேரின்‌ கொள்‌ 
கையை நாம்‌ பின்பற்ற இயலாது. சங்கற்பம்‌ என்பது 
வெளி, உள்‌ ஆகிய இரண்டும்‌ சேர்ந்த ஓர்‌ இரசாயனம்‌ 
அல்லது கலவை. ஒரு மனிதன்‌ புலன்களோ பொறிகளோ 
இல்லாமல்‌ பிறப்பதாக வைத்துக்‌ கொண்டால்‌ அவனைப்‌ 
பொருத்த மட்டும்‌ சங்கற்பம்‌ என்பதற்கே இடம்‌ இல்லை. 
அது ஏற்படுவதற்கு வெளிப்‌ பொருள்‌ ஒன்று தேவைப்படு 
கிறது. இந்தத்‌ தூண்டுதலினால்‌ மூளையில்‌ சங்கற்பத்தின்‌ 
உணர்ச்சிகள்‌ உண்டாக, மூளை உள்ளேயிருந்து (மனத்தி 
லிருந்து) சக்தியைப்‌ பெறுகிறது. எனவே, சங்கற்பம்‌ என்‌ 
பது உள்‌, வெளியாகிய இரண்டின்‌ கலவை. ஒரு சுவரைப்‌ 
போல. இதைப்பற்றிய ஜெர்மன்‌ வேதாந்திகளின்‌ கொள்‌ 
கை நமக்கு உடன்பாடே அன்று. சங்கற்பம்‌ என்பது ஒரு 
தூண்டுதலின்‌ பிரதிக்‌ கிரியையே ; சார்புப்‌ பொருளே ; 
தனிப்பொருள்‌ அன்று. ஆன்மாவின்‌ பலவகை வெளித்‌ 
தோற்றங்களில்‌ சங்கற்பமும்‌ ஒன்று. சங்கற்பம்‌ அல்லாகு 
ஏதோ ஒன்று இதுபோலத்‌ தோற்றம்‌ அளிக்கிறது. இது 
எனக்கு விளங்குகிறது, ஆனால்‌, இந்த சங்கற்பமே பிரபஞ்‌ 
சப்‌ பொருளாகத்‌ தோன்றுகிறது என்பது எனக்கு விளங்க 
வில்லை. பிரபஞ்சத்தின்‌ தொடர்பை விலக்கிச்‌ சங்கற்பம்‌ 
என்பதைப்‌ பற்றி நாம்‌ எப்படிச்‌ சிந்திக்க இயலும்‌? ௬தந்திர 
மாய்‌ தனிப்பொருளாய்‌ இருக்கும்‌ ஒன்று சங்கற்பமாக மாறும்‌ 
போது இந்த மாறுதலுக்குக்‌ காரணம்‌ கால தேச 
வர்த்தமானமே ஆகும்‌, கான்ந்த்‌ என்னும்‌ வேதாந்தி 
கூறுவதைக்‌ கேளுங்கள்‌. சங்கற்பம்‌ என்பது கால, தேச, 
வர்த்தமானங்களுக்கு உட்பட்டது என்கிறார்‌ அவர்‌. அப்படி 


'கருமயோகம்‌ 83 


யானால்‌ , அது எப்படிப்‌ பரம்பொருள்‌ ஆக இயலும்‌ ? சங்கற்‌ 
பம்‌ ஏற்படவேண்டுமானால்‌, அது காலத்துக்குக்‌ கட்டுப்பட்‌ 
டுத்தானே ஆகவேண்டும்‌? அதாவது, சங்கற்பம்‌ தோன்‌ 
றும்‌ காலம்‌ ஒன்று உண்டல்லவா 2 

நம்‌ மனத்தில்‌ எண்ணங்களே தோன்றாதவாறு செய்ய 
நம்மால்‌ இயலும்‌ என்றால்‌, அந்த நிலையில்‌ நாம்‌ எண்ணங்‌ 
களுக்கு அப்பாற்பட்டவர்கள்‌ ஆகிறோம்‌. இந்த முடிவு நமக்‌ 
குக்‌ கிடைப்பது, தோற்றங்களின்‌ விலக்கால்‌. தோற்றங்கள்‌ 
எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக, “இஃது அன்று; 
இஃது அன்று? என்று விலக்கிக்கொண்டே வந்தோமா 
னால்‌, முடிவில்‌ மிஞ்சுவது எதுவோ, அதுதான்‌ இது. இது 
சொல்‌ செயல்‌ எல்லாவற்றுக்கும்‌ அப்பாற்பட்டது; இவற்றுக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டால்‌ இது மறுபடியும்‌ சங்கற்பம்‌ ஆகிவிடும்‌. 


19 
வேதாந்த தத்துவம்‌ 


மனிதன்‌ பிறப்பதுமில்லை; இறப்பதுமில்லை; சுவர்க்கம்‌ 
செல்வதும்‌ இல்லை. ஆன்மாவைப்‌ பொருத்தமட்டிலும்‌ மீண்‌ 
டும்‌ பிறத்தல்‌ பொய்‌. இது வேதாந்தியின்‌ கொள்கை. ஒரு 
வன்‌ புத்தகத்தின்‌ ஏட்டைத்‌ திருப்புகிறான்‌. முன்னேறிச்‌ 
செல்வன புத்தகங்களின்‌ பக்கங்களே$ ஏட்டைத்‌ திருப்பும்‌ 
மனிதன்‌ அல்லன்‌. ஆன்மா எங்கும்‌ நிறைந்தது; 
எனவே, அதற்குப்‌ போக்கு எங்கே? வரவு எங்கே ? 
“பிறப்பு, இறப்பு என்பனவெல்லாம்‌ பிரகிருதியில்‌ ஏற்படும்‌ 
மாறுதல்கள்‌. இவை நமக்குள்‌ ஏற்படுவன என்று நாம்‌ 
தவறாக நினைக்கிறோம்‌. 

மறுபிறப்பென்பது இயற்கையின்‌ பரிணாமம்‌; உள்ளே 
இருக்கும்‌ இறைவனது வெளித்தோற்றம்‌. 

(ஒவ்வொரு பிறவியும்‌ அதன்‌ முற்பிறவி வினைகளை அடிப்‌ 
படையாகக்கொண்டது; எனவே, முன்‌ பிறவிகளை எல்லாம்‌ 
காண இயலுமானால்‌, நமக்கு விடுதலை கிடைத்துவிடும்‌? 
என்று வேதாந்தம்‌ விளம்புகிறது. விடுதலை பெறவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ குழவிப்‌ பருவத்திலிருந்தே சமயநோக்க 
மாக, உருப்பெறுகிறது. சில ஆண்டுகளில்‌ எல்லா உண்மை 


84 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


களுமே ஒருவனுக்கு விளங்கிவிடும்‌. இந்தப்‌ பிறவி நீங்‌ 
கிம்‌! ஒருவன்‌ மறுபிறவிக்காகக்‌ காத்திருக்கும்‌ போது நிலையி 
லாத்‌ தோற்ற உலகத்திலேதான்‌ இருக்கிறான்‌. 

ஆன்மாவைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு கூறலாம்‌ : இது 
கத்திகொண்டு வெட்ட இயலாதது; ஈட்டிகொண்டு குத்த 
இய்லாதது; நெருப்பால்‌ எரிக்க இயலாதது; நீரால்‌ நனைக்க 
இயலாதது; அழிக்க முடியாதது; எங்கும்‌ நிறைந்தது. 
எனவே, இது அழிந்துவிட்டது என்று தவறாக எண்ணி 
யாரும்‌ அழவேண்டாம்‌. துன்பம்‌ மிக்கபோது, நல்ல காலம்‌ 
வரும்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌. அழிவற்ற விடுதலை எல்லா 
ருக்கும்‌ உண்டு என்பதே அடிப்படைத்‌ தத்துவம்‌ ' ஆகும்‌. 
எல்லாருக்கும்‌ அது கிடைத்தே தீரவேண்டும்‌. விடுதலை 
பெறவேண்டும்‌ என்ற விருப்பத்தால்‌ தூண்டப்பட்டு நாம்‌ 
போராடியே தீரவேண்டும்‌; விடுதலை பெறவேண்டும்‌ என்ற 
வீருப்பம்‌ ஒழிந்த மற்ற எல்லாம்‌ கானல்‌ நீரே. புண்ணியச்‌ 
செயல்‌ ஒவ்வொன்றும்‌ இந்த விடுதலையின்‌ தோற்றமே 
என்று வேதாந்தி சொல்கிறான்‌. 


உலகத்தில்‌ பாவமே இல்லாமல்‌ மறையும்‌ காலம்‌ ஒன்று 
வரும்‌ என்பதை நான்‌ நம்பவில்லை. அது எப்படி இயலும்‌ 2 
பிறப்பு, இறப்பு, பாவம்‌, புண்ணியம்‌ என்ற இந்த ஆறு 
ஓடிய வண்ணமாய்‌ இருக்கிறது. ஒரு மூனை வழியே நீர்‌ 
பெருகி வெளிச்செல்கிறது; மற்றொரு முனைவழியே பெருகி 
உள்ளே புகுந்தவண்ணம்‌ இருக்கிறது. £ புண்ணியம்‌, பாவம்‌ 
இரண்டுக்கும்‌ அப்பாற்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது; அது 
தான்‌ உனது தன்மை; தூய்மையும்‌ நிறைவுமே உன்னு 
டைய இயல்புகள்‌ ? என்று வேதாந்தம்‌ விளம்புகிறது. இந்த 
நிஸ்‌ புண்ணியத்தைவிட உயர்ந்தது. புண்ணியம்‌ என்பது: 
ல்‌ போன்றதுதான்‌ ; பிரித்துவைக்கும்‌ தன்மையில்‌ 
பாவத்தினும்‌ சக்தி குறைந்தது; அவ்வளவுதான்‌. 

பாவம்‌ உண்டு என்பதே நம்‌ கொள்கையன்று... 
பாவத்தை நாம்‌ அஞ்ஞானம்‌ என்கிறோம்‌. விவகாரம்‌, நல்‌ 
லொழுக்கம்‌ ஆகிய எல்லாம்‌ தோற்ற அளவில்‌ காணப்படும்‌ 
பிரபஞ்சத்துக்கே பொருந்தும்‌. உண்மையைக்‌ குறைவறச்‌ 
சொல்லும்போது அஞ்ஞானம்‌ போன்ற: குறைபாடுகளை 
இறைவனுக்கு நாம்‌ என்றும்‌ ஏற்றமாட்டோம்‌. இறைவனைப்‌ 


கருமயோகம்‌ 85 


பற்றிச்‌ சொல்லும்போது சத்து, சித்து, ஆனந்தம்‌ என்றே 
சொல்கிறோம்‌. இறைவனைப்‌ பற்றி நினைக்க முயன்றாலும்‌; 
பேசமுயன்றாலும்‌, அவன்‌ புலனறி பொருளாகிவிடுவான்‌ 5 
அவன்‌ தன்மையே மாறிவிடும்‌. \ 

ஒரு கருத்தை நினைவீல்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌ : 
“நானே இறைவன்‌ ?' என்று உறுதி கூறும்போது புலன்‌' உல 
கத்தைப்‌ பற்றியதாக அது இருத்தல்‌ கூடாது. புலன்‌ உலகத்‌ 
தில்‌ இருக்கும்போது, *நான்‌ கடவுள்‌? என்றால்‌, நீங்கள்‌ 
பாவம்‌ செய்வதற்குத்‌ தடையாக எது நிற்கும்‌? எனவே; 
“நான்‌ கடவுள்‌? என்பது நிலைபேறான உலகத்தைப்‌ பற்றி 
யே ஆகும்‌. நான்‌ இறைவனானால்‌ புலன்களுக்குப்‌ புறம்பா 
வேன்‌; எனவே பாவம்‌ செய்யமாட்டேன்‌. மனிதனின்‌ 
முடிவான லட்சியம்‌ நல்லொழுக்கம்‌ அன்று; விடுதலை பெறுவ 
தற்கு உரிய சாதனம்‌ நல்லொழுக்கம்‌. இறையுணர்வு 
பெறுதற்கு யோகம்‌ ஒரு வழி என்று வேதாந்தம்‌ விளம்பு 
கிறது. 
அகத்தாற்‌ பெறும்‌ விடுதலை உணர்வாலேயே இது சாத்‌ 
தியமாகும்‌. இந்த அனுபவத்துக்கு முன்‌ எல்லாத்‌ தடைகளும்‌ 
விலகிவிடும்‌ என்று வேதாந்தம்‌ விளம்புகிறது. 

அத்வைத தத்துவ தண்டனங்களை எல்லாம்‌ தொகுத்‌ 
துச்‌ சொன்னால்‌, அது இதுதான்‌ : அத்வைத தத்துவத்தில்‌ 
புலன்‌ இன்பங்களுக்கு இடமில்லை என்பதே. இதை நாங்கள்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ ஓப்புக்கொள்கிறோம்‌. | 

வேதாந்த முறை பெரும்‌ சம்சய வாதத்தில்‌ தொடங்கு 
கிறது; ஆனால்‌, சர்வானுகூல வாதத்தில்‌ முடிகிறது. 
புலன்‌ வழிபட்ட இன்ப நம்பிக்கைகளை நாம்‌ மறுக்கிறோம்‌; 
ஆனால்‌, புலன்களுக்கு அப்பாற்பட்ட. அழிவற்ற பேரின்ப 
அனுபவத்தை ஓஒப்புக்கொள்கிறோம்‌. உண்மை இன்பம்‌ 
புலன்வழி வருவது அன்று; புலன்களுக்கு அப்பாற்பட்டது. 
அந்தப்‌ பேரின்பம்‌ -ஓவ்வொருவனுள்ளும்‌ இருக்கிறது. உல 
கத்தில்‌ நாம்‌ காணும்‌ புலன்வழி இன்ப நிறைவுகள்‌ நம்மை 
ஆசையில்‌ சிக்கவைத்து அழிவு வழிக்கே அழைத்துச்‌ 
செல்லும்‌. 3 

துறவு நம்‌ தத்துவத்தில்‌ முக்கிய இடம்‌ பெற்றுள்ளது. 
உலகத்துறவு ஆன்மாவின்‌ உண்மையை நிலைநிறுத்துகிறது. 


86 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌--சுடர்‌-7 


புலன்‌ உலகினைப்‌ பொருத்தமட்டில்‌ வேதாந்தம்‌ சந்தேகத்‌ 
துடன்‌ கூடியது; நம்பிக்கையற்றது. ஆனால்‌, உண்மை 
உலகமாகிய பேரின்பத்தில்‌ உறுதியான நம்பிக்கை 
யுடையது. 

மனிதனது அறிவுத்திறமை அல்லது வாதத்திறமைக்கு. 
வேதாந்தம்‌ பெருமதிப்பு அளிக்கிறது; ஆனாலும்‌, அறிவுக்‌ 
கும்‌ அப்பாற்பட்ட சிறந்த ஒன்று இருக்கிறது என்கிறது அது. 
ஆன்மசாக்ஷாத்காரம்‌ அறிவின்‌ வழியதே என்பதையும்‌ அது 
ஒப்புக்கொள்கிறது. 

பழைய மூடக்கொள்கைகளை எல்லாம்‌ விரட்டியடிக்க 
நமக்கு வாதத்திறமை தேவைதான்‌. இவைகளை விரட்டிய 
பிறகு நிற்பது வேதாந்தமே. அழகான வடமொழிக்‌ கவிதை 
ஒன்றன்‌ மூலம்‌ ஒரு முனிவர்‌ பின்‌ வருமாறு கூறுகிறார்‌ : 
““நண்பனே! நீ ஏன்‌ அழுகிறாய்‌ ? உனக்கு அச்சம்‌ ஏதும்‌ 
இல்லை; சாவும்‌ இல்லை; பின்பு நீ ஏன்‌ அழுகிறாய்‌ ? உனக்கு. 
எந்த விதமான துக்கமும்‌ இல்லை. மாசற்று அகன்ற நீல 
வான்‌ போன்றவன்‌ நீ; எத்த வகையான மாறுதலும்‌ உனக்கு. 
இல்லை. பல வண்ண முகில்களும்‌ எதிரே வந்து ஒருகண 
நேரம்‌ விளையாடிவிட்டுப்‌ போகின்றன. வானம்‌ மாறுவதே 
இல்லை; மேகங்களை த்‌ துரத்துவது மட்டுமே உன்‌ வேலை. 


வாயிற்‌ கதவு திறந்து வழி சீராக்கவேண்டும்‌. அன்‌ 
வளவுதான்‌. தண்ணீர்‌ தானாக உள்ளே வந்து நிரம்பிவிடும்‌; 
ஏற்கனவே அது அங்கே உள்ளது. 

மனிதன்‌ விழிப்பு நில பெரிதும்‌ உடையவன்‌. விழிப்‌: 
பற்ற நிலை இறைவு; இந்த விழிப்புக்கும்‌ அப்‌ பாற்பட்ட ஒருநிலை 
அடைதலும்‌ அவனால்‌ இயலும்‌. நிறை மனிதனாகும்‌ போது 
தான்‌ அறிவையும்‌ கடந்த நிலைக்குப்‌ போக இயலும்‌. 
உயர்வு, தாழ்வு என்னும்‌ சொற்களுக்கு இந்த நிலையற்ற பிர 
பஞ்சத்திலேதான்‌ பொருள்‌ உண்டு. நிலையான உண்மை 
உலகில்‌ அவற்றுக்குப்‌ பொருளே இல்லை; அங்கே எந்த. 
வகை வேறுபாட்டுக்குமே இடமல்ல. நிலயாத இவ்வுல 
கில்‌ மனிதத்தோற்றமே உயர்ந்த படைப்பாகும்‌. தான்‌ 
தேவர்களிலும்‌ உயர்ந்தவன்‌ என்றே வேதாந்தி சாற்றுகிறான்‌.. 
தேவர்களும்‌ மரித்தற்குரியரே; பின்னர்‌ மனிதராய்‌ பிறத்தற்‌ 
குரியர்‌: மனிதவுடலில்தான்‌ நிறைவுபெறுவர்‌. 


கரும்யோகம்‌ 87 


நாம்‌ ஏதோ ஒரு கொள்கையை--சமயமுறையை-- 
ஆக்குகிறோம்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌, அந்த 
முறை நிறைவன்று என்பதை நாம்‌ ஒப்புக்கொள்ளத்தான்‌ 
வேண்டும்‌; உண்மை அல்லது நிறைவு எந்த முறைக்கும்‌ 
கட்டுப்பட்டது அன்று. இந்த முறையை - வேதாந்த 
முறையை-மற்றச்‌ சமயமுறைகளோடு ஒப்பிட்டு இது ஒன்றே 
பகுத்தறிவுக்கு ஏற்ற முறை என்று காட்ட நம்மால்‌ 
இயலும்‌ என்றாலும்‌, இது குறைவற்ற முறையன்று. 
மனிதன்‌ மனத்தால்‌ சிந்திக்கக்‌ கூடிய முறைகள்‌ எல்லாவற்‌ 
றுள்ளும்‌ சிறந்தது இது என்பது மட்டும்‌ உண்மை. 

ஒரு சமயமுறை ஆற்றல்‌ மிக்கது ஆகவேண்டுமானால்‌, 
அனு பலரிடையே பரவவேண்டும்‌ என்பது ஓரளவுஉண்மை. 
வேதாந்த முறைபோல்‌ பெரிதும்‌ பரவிய சமய முறை எது 
வுமே இல்லை. இன்றுங்கூட; குரு சீடர்‌ முறையே இதனை 
உபதேசிக்கும்‌ சாதனமாய்‌ இருக்கிறது. ஏராளமாகப்‌ 
படிப்பதனால்‌ மட்டும்‌ ஒருவன்‌ மனிதன்‌ ஆகான்‌. 
உண்மையான மனிதத்‌ தன்மை பெற்றவர்‌ அப்படி ஆனதற் 
குக்‌ காரணம்‌ குருசீடர்‌ உறவே. இத்தகைய உண்மை மாத்‌ 
தர்‌ மிகச்‌ சிலரே உள்ளனர்‌ என்பது உண்மை; 
ஆனால்‌, இவர்‌ தம்‌ தொகை பெருகியே தீரும்‌. நாம்‌ எல்‌ 
லாரும்‌ ஒரு நாள்‌ வேதாந்திகள்‌ ஆகிவிடுவோம்‌ என்பதை 
நம்ப இயலவில்லை. இன்பமே நிறைந்து துன்பமே இல்லாத 
காலம்‌ ஒன்று வரும்‌ என்பதையும்‌ நம்ப இயலவில்லை. 

எப்போதாவது ஒரு கணம்‌ பேரானந்த அனுபவம்‌ நமக்‌ 
குக்‌ கிடைக்கிறது ; அப்பொழுது நாம்‌ எதையும்‌ கேட்பதும்‌ 
இல்லை ; கொடுப்பதும்‌ இல்லை ; ஆனந்தானுபவம்‌ தவிர 
வேறு எதற்கும்‌ அப்போது இடம்‌ இல்லை. இந்தக்‌ கணத்‌ 
துக்குப்‌ பிறகு இந்த அனுபவம்‌ மறைந்து, மீண்டும்‌ பிரபஞ்‌ 
சம்‌ நம்முன்‌ இயங்கத்‌ தொடங்குகிறது. இந்த இயக்கம்‌, 
எல்லாவற்றுக்கும்‌ நிலைக்கள மான இறையின்‌ மேற்பரப்பில்‌ 
தோன்றும்‌ சித்திரம்‌ என்பது நமக்குத்‌ தெரியும்‌. 

நிர்வாணம்‌ அல்லது மோட்சம்‌ என்ற அனுபவத்தை 
இங்கேயே, இப்பொழுதே; ஒவ்வொருவரும்‌ பெறமுடியும்‌. 
இந்த அனுபவம்‌ மரணத்தின்‌ பின்புதான்‌ கிடைக்கும்‌ என்று 
நினைப்பது தவறு. ஆன்மானுபூதி பெறுவதே நிர்வாணம்‌ 


88 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அல்லது மோட்சம்‌. ஒரு முறை--ஓரு நொடி நேரமானா 
லும்‌ சரி--இந்த. அனுபவம்‌ பெற்றவர்‌ மீண்டும்‌ மாயைபால்‌ 
ஏமாறவே மாட்டார்‌. புலனாகிய கண்‌: அறிவு இருக்கும்வரை 
யில்‌ தோற்றப்‌ பிரபஞ்சத்தைப்‌ பார்த்தே தீரவேண்டும்‌ ; 
ஆனால்‌, இது வெறுந்‌ தோற்றந்தான்‌ என்ற இதன்‌ உண்‌ 
மைத்‌ தன்மை நமக்குத்‌ தெரியும்‌. எந்தவகை மாறுதலும்‌ 
இல்லாத ஆன்மாவை மறைத்து நிற்பது மாயை என்னும்‌ 
திரைதான்‌. திரை விலகியவுடன்‌ அதற்குப்‌ பின்னுள்ள 
ஆன்மாவின்‌ தரிசனம்‌ நமக்குக்‌ கிடைக்கிறது. மாறுதல்‌ 
களுக்கெல்லாம்‌ காரணம்‌ திரைதான்‌. ஞானியின்‌ மாயைத்‌ 
திரை மிக மெல்லிதாய்‌ இருக்கிறது; உண்மை ஒளி இதன்‌ 
மூலம்‌ தெரிகிறது. பாவியின்‌ மாயைத்‌ திரையோ, தடிப்பா 
னது; அதற்குப்‌ பின்புறம்‌ ஆன்மா என்னும்‌ உண்மை 
(ஞானியின்‌ திரைக்குப்‌ பின்‌ இருப்பதுபோலவே ) ஒளியிருக்‌ 
கிறது என்ற நினைப்பே இல்லாமற்‌ செய்துவிடும்‌ அளவுக்கு 
இதன்‌ தடிப்பு இருக்கிறது. இந்தத்‌ திரை முற்றும்‌ விலகிய 
பிறகுதான்‌ உண்மையுணர்கிறோம்‌. நாம்‌ என்றும்‌ ஆன்மா 
வாகவேதான்‌ இருந்தோம்‌ ; எவ்வகை மாறுதலும்‌ நமக்‌ 
கில்லை, என்ற அனுபவம்‌ ஏற்படுகிறது. திரையை மறந்து 
விடுகிறோம்‌. : 2 

வாழ்வில்‌ ஆன்மானுவம்‌ ஏற்படுவதன்‌ பலன்‌ இரண்டு; 
முதலாவது உண்மை ஆன்மானுபவம்‌ பெற்றவன்‌ எத 
னாலும்‌ சலனம்‌ அடைய மாட்டான்‌. இரண்டாவது, இத்‌ 
தகைய ஜீவன்‌ _ முத்தனே உண்மையில்‌ இவ்வையத்‌ 
திற்கு நன்மை செய்ய வல்லவன்‌. மற்றவர்களுக்கு நன்மை 
செய்வதன்‌ உண்மைக்‌ காரணத்தை இவனே அறிய 
வலலைவன்‌ $ பிறிது ஒன்று இல்லை. இருப்பது ஒன்றே 
வனத்‌ இவன்‌ அறிவான்‌. இதை அகங்காரம்‌ என்று 
சொல்லலாகாது. ஆன்மா அல்லாத மற்றொன்று இருப்ப 
தாக நினைப்பது பேதம்‌ கற்பிப்பதாக முடியும்‌. உலகம்‌ 
CE EDEL ,வேற்றுமையற்ற ஒன்றாகக்‌ காண்பதுதான்‌ 
உண்மைக்‌ தன்னல மறுப்பு ஆகும்‌. அன்புப்‌ பணி ஒவ்‌ 
வொன்றும்‌ இரக்கச்‌ செயல்‌ ஒவ்வொன்றும்‌ இவ்வொரு 
மையை வற்புறுத்துவன. நான்‌ அல்லேன்‌ ; ஆனால்‌, 
நீயே ?? அவன்‌ உன்னிலும்‌ நீ அவனிலும்‌ இருப்பதால்‌, 
மற்றவனுக்கு உதவுவது உனக்கே உதவுவது ஆகும்‌ 22 


கருமயோகம்‌ 89 


என்பதுவே உதவியின்‌ வேதாந்த விளக்கம்‌. வேதாந்தியே 
சற்றும்‌ துயரின்றித்‌ தன்‌ உயிரைப்‌ பிறருக்குக்‌ கொடுப்பான்‌ 5 
காரணம்‌ தனக்குச்‌ சாவு இல்லை என்ற உண்மையை இவன்‌ 
அனுபவத்தில்‌ அறிந்தவனாய்‌ இருப்பதுதான்‌. இந்த உல 
கத்தில்‌ ஒரு சிறு பூச்சி உயிரோடிருக்கும்வரை , இவனும்‌ 
உயிரோடிருக்கிறான்‌ ; ஒருவனுக்குச்‌ சோறு கிடைத்தால்‌, 
இவனுக்கும்‌ சோறு கிடைக்கிறது. எனவே, இவன்‌ 
வாழ்க்கை பிறருக்குச்‌ சேவை செய்வதிலேயே கழிநிறது. 

குன்‌ உடலைக்‌ கவனித்துக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
இன்றைய உலக எண்ணம்‌ அவனுக்குத்‌ தோன்றுவதில்லை. 
இத்தகைய தன்‌ மறுப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால்‌, 
அவன்‌ நன்னெறிக்கும்‌ தூய்மையான ஓழுக்கங்களுக்கும்‌ அப்‌ 
பாற்பட்டவனாகிறான்‌. எல்லாவற்றுக்குமே அப்பாற்பட்டவ 
னாகிறான்‌. பண்டிதன்‌, பசு, நாய்‌, துன்பம்‌ நிறைந்த இடங்‌ 
கள்‌ இங்கெல்லாம்‌ அவன்‌ மேற்சொன்ன வற்றைக்‌ காண்ப 
தில்லை ; எல்லாவற்றுள்ளும்‌, இறைவனைக்‌ காண்கிறான்‌. 
இத்தகைய காட்சி பெற்றவனே ஆனந்தானுபவம்‌ பெற்ற 
வன்‌. இந்தப்‌ பொது நோக்குப்‌ பெற்றவன்‌ இந்தப்‌ பிறவியி 
லேயே பிறப்பற்றவன்‌ ஆகிவிடுகிறான்‌. இறைவன்‌ கலப்‌ 
பற்ற தூயவன்‌ ; எனவே, இத்தகைய தூய காட்சியுடைய 
வன்‌ இறைவனுக்குள்‌ உறைகிறான்‌,; அல்லது இறைவ 
னோடு இரண்டறக்‌ கலந்து விட்டான்‌ என்று சொல்கிறோம்‌. 
பி ஆபிரகாமுக்கு முன்னமே நான்‌ இருக்கிறேன்‌ 2 என்கி 
ரூர்‌ இயேசுநாதர்‌. ₹5 இயேசுநாதரும்‌ அவரைப்‌ போன்ற 
ஞானிகளும்‌ விடுதஷை பெற்ற ஆன்மாக்கள்‌. நாசரேத்தில்‌ 
பிறந்த இயேசுநாதர்‌ மனித உருவெடுத்தது தம்‌ கரும்‌ 
பலனின்‌ கட்டாயத்தினால்‌ அன்று; மக்களுக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதற்காகவே? என்பதுவே இதன்‌ 
பொருள்‌. ஒருவன்‌ விடுதலை அல்லது மோட்சம்‌ பெற்று 
விட்டான்‌ என்றால்‌, அவன்‌ எல்லா இயக்கத்தையும்‌ இழந்து 
வெறுங்‌ கல்லாகி விட்டான்‌ என்பது பொருள்‌ அன்று 5 
மற்ற எந்த உயிரையும்‌ விட இயக்கம்‌ மிக்கவனாய்‌ இருப்‌ 
பான்‌ என்பதேயாகும்‌. மற்ற உயிர்களெல்லாம்‌ கருமம்‌ 
என்ற  கட்டுப்பட்டுக்கு உட்பட்டே இயங்குகின்றன ; 
ஆனால்‌, விடுதலை பெற்றவனே, ' சுதந்திரனாய்‌ இயங்கு 
கிறான்‌. 


90 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


இறைவனோடு நாம்‌ இரண்டறக்‌ கலத்திருக்கிறோம்‌ 
என்றால்‌, நமக்கு ஒரு தனித்தன்மையே இல்லைய உ 


கட்டாயம்‌ உண்டு ; அதுதான்‌ கடவுள்‌ ர நிலை. அது 
தான்‌ இறைமை, இப்பொழுது உங்களுக்கிருக்கும்‌ 
தனித்தன்மை அன்று அது; நீங்கள்‌ அத்தன்மை 


நோக்கியே போய்க்கொண்டிருக்கிறீர்கள்‌ . தனித்தன்மை 
என்பதன்‌ பொருள்‌, பிரிக்க முடியாத தன்மை என்பது 
தான்‌. இப்போதைய உங்கள்‌ தன்மையை மனித உட 
லோடு கூடிய தன்மையைப்பிரிக்க முடியாத--வேற்றுண ட. 
காணமுடியாத-- தன்மை என்று எப்படிக்‌ கூற இயலும்‌ ? இடு 
போது ஒன்றை நினைக்கிறீர்கள்‌ ; அடுத்த நேரம்‌ வேறொன்‌ ஞூ 
சிந்திக்கிறீர்கள்‌ ; அதற்கடுத்த நேரம்‌ இன்னொன்று சிந்த. 
கிறீர்கள்‌. இப்படி நீங்கள்‌ மாறிக்கொண்டே--விகாரப்பட்டு 4 
கொண்டே- இருக்கிறீர்கள்‌. மாறுதல்‌ எதுவுமே விகாரம்‌ 
எதுவுமே இல்லாததுதான்‌ தனித்தன்மை. 


தனித்தன்மை என்பது எல்லாவற்றுக்கும்‌ அப்பாற்பட்‌. 
_அழமாறுதலே இல்லாதது. உடலோடும்‌ மனத்தோடும்‌ கூடிய, 
தனித்தன்மை, நிலயாய்‌ இருந்து விடுவது மிகவும்‌ அபாய, 
ரமானது! திருடன்‌, அப்போது என்றும்‌ திருடனாக, 
இருப்பான்‌ ! அயோக்கியன்‌, அயோக்கியனாகவே இருப்‌ 
டான்‌! குழந்தை ஒன்று இறந்தால்‌, அதன்‌ ஆன்மா 
குழந்தையாகவே இருக்கும்‌. உண்மையான தனித்தன்மை. 
என்பது எத்த விதமான மாறுதலுக்கும்‌ உட்படாது என்றும்‌ 
ஒரே நிலையில்‌ இருப்பதே ஆகும்‌. இதுவே நம்முள்‌ உள்ஸ 


வேதாந்தம்‌ என்பது மிகப்‌ பெரிய கடல்‌; இதன்‌ 
மேல்பரப்பில்‌ ஒரு சிறு கட்டுமரத்துக்குப்‌ பக்கத்தில்‌ போர்‌. 
கப்பல்‌ ஒன்றும்‌ இருக்க இயலும்‌. வேதாந்தக்‌ கடலிலும்‌ 
உண்மையான யோகி ஒருவன்‌. உருவ வழிபாடு செய்யும்‌ 
ஒருவன்‌ பக்கத்திலோ, அல்லது நாத்திகன்‌ ஒருவன்‌ 
பக்கத்திலோ இருக்க இயலும்‌. வேதாந்தக்‌ கடலில்‌ இந்து, 


முஸ்லிம்‌, கிறிஸ்தவன்‌, பார்ஸி ஆகிய எல்லாரும்‌ ஒருவரே 1) 


எல்லாரும்‌ எல்லாம்‌ வல்ல இறைவனின்‌ மக்களே. 3 


கருமயோகம்‌ பம்‌ 
20 
சட்டமும்‌ சுதந்திரமும்‌ 


விடுதலை பெற்ற மனிதனுக்குப்‌ போராட்டம்‌ என்பது 
பொருளற்ற ஓன்று. ஆனால்‌, நம்மைப்‌ பொருத்தவரை 
அது பொருள்‌ பொதிந்த ஒன்று. ஏன்‌ எனில்‌ நாமமும்‌ 
ரூபமுமே பிரபஞ்சத்‌ தோற்றத்தின்‌ காரணம்‌ ! 

வேதாந்தத்தில்‌ போராட்டத்துக்கு இடம்‌ உண்டு: 
அச்சத்திற்கு இடம்‌ இல்லை. உங்களது இயல்பான 
தன்மையை வலியுறுத்தும்போது அச்சமெல்லாம்‌ மறைந்து 
விடும்‌. நீங்கள்‌ கட்டுண்டிருப்பதாக எண்ணினால்‌, கட்‌ 
டுண்டவர்களாகவே இருப்பீர்கள்‌. நீங்கள்‌ விடுதலை பெற்ற 
வர்கள்‌ என்று எண்ணினால்‌ விடுதலை பெற்றவர்களாகவே 
விளங்குவீர்கள்‌. இந்தத்‌ தோற்றப்‌ பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ 
போது நாம்‌ அனுபவிக்கும்‌ ஓரளவு சுதந்திரம்‌ உண்மைச்‌ 
சுகுந்திரத்தின்‌ ஒரு கோடியே; உண்மைச்‌ சுதந்தரம்‌ அன்று. 


இயற்கை விதிகளுக்குக்‌ கட்டுப்படுவதே சுதந்திரம்‌ 
என்ற கருத்தை நான்‌ ஏற்கமாட்டேன்‌. அது எதைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது என்பதே எனக்கு விளங்கவில்லை. இயற்கை விதி 
கனை மீறுவதன்‌ மூலமே மனிதகுலம்‌ வளர்ச்சி பெற்றுள்ளது 
என்பது மனிதகுல வரலாறு அறிவிக்கும்‌ ஒன்று. உயர்‌ 
விதிககாக்‌ கடைப்பிடிப்பதன்‌ மூலம்‌ இழிந்த விதிகளை 
வெற்றிகாணல்‌ மூடிந்தது எனலாம்‌. அப்போதும்‌ என்ன ? 
வெற்றிகாண விரும்பும்‌ மனம்‌ விடுதலை பெறவே முயன்றது. 
இயற்கை விதிகளை மீறும்‌ போராட்டமூலமே விடுதலை கிட்‌ 
டும்‌ என்பதறிந்த உடனே அவ்வியற்கை விதிககா வெற்றி 
காண விரும்பியது. எனவே விடுதலையே லட்சியம்‌. மரங்கள்‌ 
இயற்கைவிதி மீறுவதில்லை 5 பசு திருடுவதில்லை; சிப்பி 
பொய்‌ சொல்வதில்லை. இவ்விதமிருந்தும்‌ அவை மனிதனை 
வீட உயர்ந்தன அல்ல. பன்மடங்கு உறுதியுடன்‌ விடு 
தலையை வலியுறுத்துவதே இவ்வாழ்க்கை. 

இயற்கை விதிகளுக்கு அடங்கி நடத்தலைப்‌ பெரிதும்‌ 
வலியுறுத்தினால்‌ சமூகத்திலும்‌ சரி, அரசியலிலும்‌ சரி, மதத்‌ 
திலும்‌ சரி, நாம்‌ வெறும்‌ பொருளாவோம்‌. அளவுக்கு மீறிய 
சட்டம்‌ அழிவின்‌ அறிகுறி. எந்த சமூகத்திலே சட்டம்‌ 


அட்டா வவ! சவிதா ண னாள்‌ 


உண்மையில்‌ சீறிது சிறித 
பாட்டிலிருந்து விடுபட்டுக்‌ கொண்டே வருகிறோம்‌ ; முற்றும்‌ 


92 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஏராளமாக உள்ளதோ அந்த சமூகம்‌ அழிவது உறுதி. இந்தி 
யாவின்‌ தன்மையை ஆராய்ந்தால்‌ இந்துக்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவன போன்ற அவ்வளவு சட்டங்கள்‌ வேறு எந்த 
நாட்டிலுமில்லை என்பது காண்பீர்‌. இதன்‌ விளைவு என்ன 2 
சமுதாய அழிவு. இந்துக்களிடம்‌ இருந்த விசேஷம்‌ என்ன 
வென்றால்‌ மதத்தில்‌ வெறியில்லை ; குரங்குப்‌ பிடிவாதமில்லை . 
எனவே பெரிதும்‌ வளர்ந்தது. சாசுவத நியதி சுதந்திர 
மாகாது; சாசுவதமானது  நியதிக்குட்பட்டது என்பதே 
அதை வரையறுப்பதாகும்‌. 


இறைவரைப்‌ பொருத்த மட்டும்‌ அவருக்கு எந்தவித 
மான சங்கற்பமும்‌ இல்லை. அவருக்கும்‌ சங்கற்பம்‌--தொழில்‌ 
முயற்சி--இருக்குமானால்‌, மனிதனைவிட அவர்‌ எந்த விதத்‌ 
திலும்‌ உயர்ந்தவர்‌ ஆகமாட்டார்‌. அவருக்குச்‌ சங்கற்பம்‌ 
தற்கு ? சங்கற்பம்‌ இருக்குமானால்‌, அது அவரைப்‌ பந்தப்‌ 
படுத்திவிடும்‌. அந்த நிலையில்‌ அவரைவிடப்‌: பெரிய 
ஒன்று. இருப்பதாகிவிடும்‌. ஜமக்காளம்‌ தயாரிப்பவன்‌ 
ஒரு ஜமக்காளம்‌ நெய்கிறான்‌. ஜமக்காள நெசவு என்ற 
அந்த சங்கற்பம்‌ அவனுக்கு வெளியே இருந்தது; இது 
அவனைவிடப்‌ பெரியது. இதுபோல எந்தக்‌ கருத்துக்குக்‌ 
கடவுள்‌ தம்மைக்‌ கட்டுப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌? மிகப்‌ 
பெரிய சக்கரவர்த்திகளும்‌ சில சமயம்‌ பொம்மையை 
வைத்து விலையாடுவதுபோல்‌, இறைவரும்‌ இந்தப்‌ பிரகிருதி 
யோடு வினையாடுகிறார்‌ ; இந்த விளயாட்டையே நாம்‌ இயற்‌ 
விதி என்கிறோம்‌. ஒன்றோடொன்று இணைந்து சமரச 
மாய்‌ இயங்கும்‌ சிறு அமிசங்களையே நாம்‌ காண்பதால்‌, நாம்‌ 
இதை விதி என்கி௫ூரும்‌. . பிரகிருதிச்‌ சட்டம்‌ என்ற நம்‌ கருத்து 
ப இந்தச்‌ சிறு அம்சத்துள்‌' அடங்கிவிடுகிறது. 
இந்தச்‌ ட, முடிவில்லாதது ; எந்தக்‌ காலத்திலும்‌ மேலே 
எறிந்த கல்‌ கீழே விழத்தான்‌ விழும்‌ 2 என்று சொல்வது மடத்‌ 
NS , வாதத்தின்‌ முடிவுகளுக்கெல்லாம்‌ அனுபவந்தான்‌ 
அதாரம்‌ என்றால்‌, ஐம்பது லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
மேலே எறிந்த கல்‌, கீழேதான்‌ விமர்‌ ப ்‌ ப 
ன்‌ fat முந்தது என்பதைக்‌ கண்ட 
வர்‌ யார்‌ இப்போது உயிரோடு இருக்கிறார்‌ £ சாட்சி சொல்ல 8 
சட்டத்துக்குக்‌ கட்டுப்படுவது மனித இயற்கை அன்று. 
ஈக நாம்‌ சட்டம்‌ அல்லது கட்டுப்‌ 


கருமயோகம்‌ 93. 


விடுபடும்வரையில்‌ இந்த முயற்சி நடைபெறுகிறது ; இப்படி 
விடுபட்ட நிலையும்‌ ஒரு முழு வாழ்க்கையின்‌. அனுபவமும்‌ 
நம்மோடு இணைந்துவிடுகின்‌ றன. இறைவர்‌, விடுதலை என்ற: 
இடமே நாம்‌ தோன்றிய இடம்‌ ; எனவே நம்‌ ஒடுக்கம்‌ 
அல்லது மறைவும்‌ இறைவர்‌, விடுதலை என்ற இடமே 
ஆகும்‌. தோற்றத்துக்கும்‌ ஒடுக்கத்துக்கும்‌ இடையேயுள்ள 
இயக்கம்‌ அல்லது போக்கிலேதான்‌ இந்தச்‌ சட்டங்கள்‌ 
எல்லாம்‌ அமையும்‌ என்றும்‌, சுதந்திரம்‌ என்பதில்‌ கட்டுப்‌ 
பாடே இல்லை என்றும்‌ வேதாந்தம்‌ திண்ணமாகக்‌ கூறுகிறது. 
சட்டம்‌ அல்லது கட்டுப்பாடு என்ற கருத்தே வேதாந்திக்கு. 
அச்சம்‌ உண்டாக்கிவிடும்‌. என்றுமுள்ள -— அழியாத -- 
சட்டம்‌ என்ற பேச்சை அவனால்‌ சகிக்கவே இயலாது ;. 
இது உண்மையானால்‌; இதனின்றும்‌ விலகி விடுதலை பெறவே 
இயலாதே ! எப்போதும்‌ ஒரு சட்டம்‌ அவனைக்‌ கட்டுப்‌ 
படுத்திக்கொண்டே இருக்கும்‌ என்றால்‌, அவனுக்கும்‌ புல்லுக்‌ 
கும்‌ உள்ள வேற்றுமை என்ன ? இயற்கை விதி என்ற 
கருத்தை வேதாந்தி நம்புவதில்லை. 


நாம்‌ தேடவேண்டுவது விடுதலை என்றே நாம்‌ கூறுகி 
ரோம்‌ ; இந்த விடுதலையே இறை. இறை இன்பமும்‌ மற்ற 
இன்பம்‌ போன்றதுதான்‌ ; எல்லையுள்ள ஒரு பொருளிட 
மிருந்து இந்த இன்பத்தைப்‌ பெற விரும்பினாலோ, அது 
உண்மை இன்பத்தின்‌ ஒரு பொறியாகவே இருக்கிறது. ஒரு 
திருடன்‌, தன்‌ தொழில்‌ செய்யும்போது எவ்வித இன்பம்‌ பெறு 
கின்றுனாோ அதே இன்பத்தை இறைவரை அடையும்‌ ஒரு 
வனும்‌ பெறுகிறான்‌. ஆனால, திருடனே, உண்மையின்பத்‌ 
தின்‌ ஒரு : பொறியும்‌ மிகுந்த துன்பமும்‌ பெறுகிறான்‌. 
உண்மையான ஆனந்தம்‌ இறைவரே. அன்பே கடவுள்‌ 5 
சுதந்திரமே கடவுள்‌ 5 பந்தத்துக்கு உட்பட்ட எதுவும்‌ 
கடவுள்‌ அன்று. ர 


' மனிதன்‌ என்றும்‌ சுதந்திரமாகவே இருக்கிறான்‌ ; இதை 
அவன்‌ அறியவேண்டும்‌ ; மறந்துவிடுகிறான்‌. அறிந்தோ, அறி 
யாமலோ, ஒவ்வொருவனும்‌ தான்‌ சுதந்திரன்‌ என்ற உண்‌ 
மையைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முயற்சியே வாழ்க்கை. ஞானிக்‌. 
கும்‌, அஞ்ஞானிக்கும்‌ உள்ள வேற்றுமை இதுதான்‌: முன்ன 
வர்‌ தாம்‌ அறிந்தே இந்த முயற்சியில்‌ ஈடுபடுகிறார்‌ ; பின்ன வர்‌ 


94 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அறியாமலே செய்கிறார்‌. அணுமுதல்‌ நட்சத்திரம்வரைஉள்ள 
எல்லாப்‌ பொருள்களும்‌ விடுதலைக்காகவே போராடுகின்றன. 
ஓர்‌ எல்லைக்குள்ளடங்கிய சுதந்திரம்‌ பெற்றாலும்‌ திருப்தி 
அடைகிறான்‌ அஞ்ஞானி ; பசி, தாகம்‌ இவற்றிலிருந்து விடு 
தலை கிடைத்துவிட்டால்‌ போதுமென்கிறான்‌. ஆனால்‌, முனி 
வரோ வலிய பந்தத்திலிருந்தே விடுபடவேண்டும்‌ என்பதை 
உணர்கிறார்‌ ; சிவப்பு இந்தியர்‌ அனுபவிக்கும்‌ சுதந்திரத்தை 
ஒரு சுதந்திரமாகவே அவர்‌ நினைப்பதில்லை. 


நமது சமயாசாரியர்களின்‌ கொள்கைப்படி விடுதலை 
பெறுவதே வாழ்க்கை லட்சியம்‌ ; அறிவு அன்று; அறிவு 
ஒரு கலவை. சுதந்திரமும்‌ திறனும்‌ சேர்ந்த கலவை அது. 
விரும்பத்தக்கது சுதந்திரம்‌ ஒன்றே. இதன்‌ பொருட்டே 
மக்கள்‌ போராடுகிறார்கள்‌. திறன்‌ மட்டும்‌ ஞானம்‌ ஆகாது, 
மின்சார அதிர்ச்சியைச்‌ சில மைல்‌ தூரம்‌ செலுத்துகிறான்‌ 
விஞ்ஞானி. ஆனால்‌, இயற்கை இதைச்‌ செலுத்தும்‌ தூரத்‌ 
துக்கோ, எல்லையே இல்லை. இயற்கைக்கு ஏன்‌ நினைவுச்‌ 
சிலை எழுப்புவதில்லை 2 நாம்‌ விரும்புவது சட்டம்‌ அல்லது 
கட்டுப்பாடு அன்று, சட்டம்‌ அல்லது கட்டுப்பாட்டை 
உடைக்கும்‌ சக்தியே. தங்கள்‌ சட்டங்களுக்குக்‌ கட்டுப்பட்‌ 
டிருந்தால்‌, உங்களுக்கும்‌ களிமண்‌ கட்டிக்கும்‌ பேதம்‌ ஒன்று 
மில்லை. நீங்கள்‌ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா அல்‌ 
லவா என்பது பிரச்னை அன்று. நாம்‌ கட்டுப்பாட்டிற்கு அப்‌ 
பாற்பட்டவர்கள்‌ என்ற எண்ணமே முக்கியம்‌ ; மனித 
வரலாற்றின்‌ அடிப்படையே இந்த எண்ணந்தான்‌. உதா 
ரணமாக, ஒரு மனிதன்‌ காட்டில்‌ வாழ்கிறான்‌. அவனுக்கு 
எந்தவிதமான படிப்பும்‌ இல்ல; விஷய ஞானமும்‌ இல்லை. 
கல்‌ ஒன்று கீழே விழுவதை அவன்‌ பார்க்கிறான்‌. இது ஒரு 
சாதாரண இயற்கை நிகழ்ச்சி, அவன்‌ இதுவே சுதந்திரம்‌ 
்‌ ஆனால்‌, அது விழுந்துதான்‌ ஆக 
வேண்டும்‌ என்பதை அவன்‌ ஏந்த நொடியில்‌ அறிகிறானோ, 
அந்த நொடியே UAT அதை இயற்கைவிதி--உயிரற்ற 
இயந்திர இயக்கம்‌--என்கிறுன்‌," நான்‌ தெருவுக்குப்‌ போக 
லாம்‌; போகாமலும்‌ இருக்கலாம்‌, மனிதனுடைய பெருமை 
இதிலேதான்‌- இந்தச்‌ அ ந்திரத்திலேதான்‌- இருக்கிறது. 
நான்‌ அங்கே போகத்தான்வேண்டும்‌ என்ற நிலை வந்தால்‌, 


கருமயோகம்‌ 95 


நான்‌ அந்தத்‌ தூண்டுதலுக்கு அடங்கியே, ஓர்‌ இயந்தி 
ரம்‌ ஆகிவிடுகிடூறன்‌. எல்லையற்ற சக்தி பெற்றிருப்பினும்‌ 
ஓர்‌ இயற்திரமேழ$ சுதந்திரம்‌ ஒன்றே உயிருள்ள வாழ்க்கை 
அளிப்பது, 

காட்டில்‌ வாழும்‌ மனிதனுடைய கருத்தே சரியானது, 
என்று வேதாந்தம்‌ சொல்கிறது. அவன்‌ உணர்வது சரி; 
ஆனால்‌, அவன்‌ கூறும்‌ விளக்கம்‌ சரியன்று. அவன்‌ தன்னைச்‌ 
சூழ்ந்துள்ள இயற்கையைச்‌ சுதந்திரம்‌ என்று உணர்கிருனே 
ஒழிய, சட்டத்துக்குக்‌ கட்டுப்பட்டதென்று உணர்வதில்லை. 
பல பிறவிகளில்‌ பெறும்‌ அனுபவத்துக்குப்‌ பிறகுதான்‌ நாமும்‌ 
இப்படி நினைக்கத்‌ தொடங்குவோம்‌; ஆனால்‌, இந்தக்‌ 
கருத்து வேதாந்தத்‌ தொடர்புடையதாய்‌ இருக்கும்‌. உதா 
ரணமாக, நான்‌ தெருவுக்குப்போக விரும்புகிறேன்‌. சித்தம்‌ 
தூண்டுகிறது; பிறகு நான்‌ நிற்கிறேன்‌. சித்தத்‌ தூண்டு 
தலுக்கும்‌ தெருவுக்குப்‌ போதலாய செயலுக்கும்‌ இடையே 
நான்‌ ஓரே மாதிரியாக ஒழுங்கோடு நடந்துகொள்கிறழேன்‌. 
இந்தச்‌ செயலின்‌ ஒழுங்கையே சட்டம்‌ என்கிறோம்‌. செய 
லின்‌ இந்த ஓழுங்கு சின்னஞ்சிறு காலத்‌ துண்டுகளாகப்‌ பிரிவ 
தால்‌ என்‌ செயல்‌ ஒரு சட்டத்துக்குக்‌ கட்டுப்பட்டது என்று 
சொல்வதில்லை. ௬ுதந்திரம்‌ வழியாகவே செயல்‌ நடைபெறு 
கிறது. நான்‌ ஐந்து நிமிட நேரம்‌ நடக்கிறேன்‌. இந்த ஐந்து 
நிமிட நேர ஒழுங்கான நடையாகிய செயலுக்கு முன்‌ 
னால்‌ சித்தச்‌ செயல்‌ இருந்தது. இந்தச்‌ செயலே நடையா 
கிய செயலைத்‌ தூண்டியது. இதனாலேதான்‌ மனிதன்‌ தான்‌ 
௬தந்திரன்‌--சித்தத்‌ தூண்டுதல்படியே தொழில்‌ புரிபவன்‌ 
என்று சொல்லிக்கொள்கிறான்‌ ; இவனுடைய செயல்களை 
யெல்லாம்‌ சிறுசிறு கால அளவின வாகப்‌ பிரித்துவிட இயலும்‌. 
இந்தக்‌ கால இடைவெளிக்குள்‌ ஒரே ஒழுங்குமுறை தென்பட்‌ 
டாலும்‌, இவற்றுக்கு அப்பால்‌ இந்த ஓழுங்கு இல்லை. இந்த 
ஒழுங்கின்மைக்‌ தாட்சியிலேதான்‌ சுதந்திரம்‌ இருக்கிறது. 
இயற்கையில்‌ நாம்‌ நீண்ட கால ஒழுங்கு முறைகளையே 
பார்க்கிறோம்‌. ஆனால்‌, இந்த ஒழுங்கு முறைகளின்‌ தொடக்க 
மும்‌ முடிவும்‌ சுதந்திரத்‌ தூண்டுதலாகவே இருக்கவேண்டும்‌. 
சுதந்திரமான செயல்‌ தூண்டுதல்‌ தொடக்கத்தில்‌ ஏற்பட்‌ 
டது. இதுவே தொடர்ந்து செயலாகிறது. ஆனால்‌, நம்‌ 
செயலின்‌, கால இடைவெளியோடு - ஒப்பிடும்போது, 


96 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
இயற்கைச்செயலின்‌ காலஇடைவெளி நீண்டதாகத்‌ 2, ண்ண 
கிறது. வேதாந்த அடிப்படையில்‌. நம்‌ செயல்களை ஆ என்‌ 
போது நமக்குச்‌ சுதந்திரம்‌ இல்லை என்பது தெரிகிறது றி 
ரூலும்‌, “நான்‌ சுதந்திரன்‌”? என்ற உணர்ச்சி மட்டும்‌ த 
வில்‌ ஒளிர்கிறது. இந்த உணர்ச்சி இருக்கக்‌ காரணாம்‌ த்‌ து 
ஒவ்வொரு செயலும்‌ வேறு ஒரு தூண்டுதலால்‌ ஏற்படு 
என்று நம்‌ பகுத்தறிவு பகர்கிறது; தூண்டுதல்‌ ஒவ்வொ? தல்‌ 
டனும்‌ சுதந்திரத்தையே வலியுறுத்துகிறோம்‌. ச 
திரமுள்ளவன்‌ என்ற உணர்வும்‌, சுதந்திரமில்ல 1722 அ 
என்ற உணர்வும்‌ நம்‌ முன்‌ இருப்பது காண்கிறோம்‌. இத. 
முரணான பிரச்சினைக்கு வேதாந்தம்‌ காட்டும்‌ விடை இது 
தான்‌. மனமும்‌ உடலும்‌ சுதந்திரமற்றவை. ஆன்மா சுகம்திர 
மாக உள்ளது. ஆன்மாவின்‌ சங்கற்பத்தை மனமும்‌, உட இம்‌ 
நிறைவேற்றும்போது. சுதந்திரம்‌ இன்மை போன்ற தோதி 
றம்‌ உண்டாகிறது. 3 


டியவராகிறோம்‌. மித உயர்ந்த அறிஞர்களிடமும்‌, மிகத்‌: 
தாழ்ந்த பிராணிகளிடமும்‌, மிகக்‌ கொடிய மக்களிடமும்‌; 
முனிவரையோ, மனிதனையோ, பிராணியையோ பாராமல்‌ 
எலலாவற்றுள்ளும்‌ இறைவனையே எவன்‌ பார்க்கிறா ஜே. 
அவனே உண்மை முனிவன்‌-- உண்மை ஞானி. இத்தகை 
யர்‌ இந்தப்‌ பிறவியிலேயே பேத உணர்வை வென்று, நிலை 
யான பொது தோக்கைப்பெற்ற மகான்க௧ளாவ!. இறைவன்‌ 
தூய்மையானவன்‌; எல்லாருக்கும்‌ ஒரே விதமாகத்‌ தோண்று: 
பவன்‌. எனவே, பொதுநோக்கைப்‌ பெற்ற, இத்தகைய 
ஞாணி மனித உருவில்‌ நடமாடும்‌ தெய்வமேயாவான்‌. இறந்த. 
நிலை நோக்கியே நாம்‌ முன்னேறுகிற>ோம்‌; எல்லா வகை 
இறைவழிபாடும்‌ செயல்களும்‌, முடிவான இந்த நிலை அடை 
வதற்குரிய சாதனங்களே ஆகும்‌. பணம்தேடும்‌ ஒருவனும்‌, 
வறுமைத்‌ துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவே. முயல்கி 
மன்‌. மனிதனுடைய ஒவ்வொரு செயலும்‌ தெய்வவழிபாடே. 
காரணம்‌ இதன்‌ - நோக்கம்‌ விடுதலை பெறுதல்‌; எல்லாச்‌ 


. கருமயோகம்‌. : CI 


செய 


அஆ ஆளும்‌ நேர்முகமாகவோ, மறைமுகமாகவோ விடு 


ல்‌ ஃகே காரணமாகின்றன. இந்த விடுதலைக்குத்‌ தடை 
த்‌ செயல்களையே நாம்‌ தவிர்க்கவேண்டும்‌. பிரபஞ்சம்‌ 
ஜெவதுமே தெரிந்தோ தெரியாமலோ, இறைவழிபாடு 
யா வண்ணம்‌ இருக்கிறது; ஆனால்‌, இது அதற்குத்‌ தெரி 
௮. இறைவனை நிந்திப்பதும்‌ ஒருவகை வழிபாடே 
உகும்‌. இப்படி நிந்திப்பவர்களும்‌ வீடுதலைபெறவே விரும்பு 
கர்கள்‌ அல்லவா ? ஒரு தூண்டுதலுக்கு எதிராகச்‌ செயல்‌ 
அவைதால்‌ அதற்கு நாம்‌ அடிமையாகிறோம்‌ என்பது தெரிவ 
“லை. குத்தும்‌ முள்ளை உதைப்பது கடினம்‌. 
காம்‌.கட்டுப்பட்டவர்கள்‌ என்ற. எண்ணத்தை விலக்கிவீட 
இயலுமானால்‌, எந்தச்‌ செயல்‌ வேண்டுமானாலும்‌, இப்‌ 
பாழுதே செய்ய நம்மால்‌ இயலும்‌. உரிய நேரம்‌ வரவேண்‌ 
ம. எனவே சக்தியைப்‌ பெருக்குக ; காலத்தைக்‌ குறைக்க. 
படிகக்கல்‌ உண்டாகும்‌ இரகசியத்தை அறிந்த விஞ்ஞானப்‌ 
ப்ராசிரியரின்‌ சாதனையை நினைத்துப்‌ பாருங்கள்‌. இயற்கை 
பல நூற்றாண்டுகளில்‌ சாதித்த ஒன்றை அவர்‌ பன்னிரண்டே 
“ஆண்டுகளில்‌ சாதித்து விட்டார்‌. 


21 
இலட்சியமும்‌ அதை அடையும்‌ முறைகளும்‌ 


உலகம்‌ முழுவதும்‌ ஒரே சமயத்தை மேற்கொண்டு; 
ஒரே வகையான வழிபாட்டையும்‌ ஒரே வகையான நெறி 
யையும்‌ என்று பின்பற்றுகிறதோ, அன்றே ஒரு பெரும்‌ 
பீடை பிடித்து விட்டது எனலாம்‌. சமய முன்னேற்றமும்‌ 
ஆன்மிக முன்னேற்றமும்‌ இதனால்‌ ஒழியும்‌. ஒரே சமயம்‌ என்ற 
இந்த ஆபத்தை விரைவில்‌ வரவழைக்கும்‌ முயற்சியை 
விடுக. ஒவ்வொரு சமயத்தாரும்‌ தத்தம்‌ நெறியில்‌ 
முன்னேறி உயர்ந்த இலட்சியத்தை அடைவதற்கு 
உள்ள தடைகளை விலக்கும்‌ முயற்சி மேற்கொள்க. இதன்‌ 
மூலம்‌ உலகத்துக்கே பொதுவான ஒரு சமயம்‌ ஏற்படுத்தும்‌ 
முயற்சியை முறியடிக்க. 

இறைவனைத்‌ திரும்ப அடைவது--ஓவ்வொருவனுக்கும்‌ 
இயல்பாய்‌ உள்ள தெய்வத்தன்மையை மீண்டும்‌ பெறுவது- 

ட்‌ 


98 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


என்பதுதான்‌ மனித சமூகத்தின்‌ இலட்சியம்‌ ; எல்லா மதங்‌ 
களின்‌ இலட்சியம்‌. முறைகள்‌ மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி 
வேறுபடலாம்‌. 


இலட்சியத்தையும்‌ அதை . அடைவதற்குரிய சாதனங்‌ 
களையும்‌ * யோகம்‌? என்னும்‌, சொல்லால்‌ குறிக்கிறார்கள்‌. 
“யோக்‌? என்ற ஆங்கிலச்‌ சொல்லின்‌: மூலமும்‌ யோகம்‌ 
என்ற பதத்தின்‌ மூலமும்‌ ஒன்றே. சேர்ப்பது 
அல்லது இணைப்பது ; இறைவன்‌ அல்லது நமது உண்மைத்‌ 
தத்துவத்தோடு நம்மை இணைப்பது என்பதே இதன்‌ 
பொருள்‌. : இத்தகைய யோகங்கள்‌ அல்லது இணைப்புச்‌ 
சாதனங்கள்‌ பல இருந்தாலும்‌, கரும யோகம்‌, பக்தியோகம்‌, 
ராஜயோகம்‌, ஞான யோகம்‌ என்பவையே முக்கிய 
மானவை ஆகும்‌. ' 


ஒவ்வொரு மனிதனும்‌ தன்‌ இயல்புப்‌ படியே முன்னேற 
வேண்டும்‌. ஒவ்வொரு விஞ்ஞான முறையும்‌: முன்னேற 
ஒவ்வொரு வழி இருப்பது போல்‌ ஒவ்வொரு சமயமும்‌ 
முன்னேற ஒவ்வொரு வழி இருக்கிறது. சமயத்தின்‌ இலட்‌ 
சியம்‌ அல்லது முடிவை அடைதற்குரிய வழிகளை நாம்‌ 
யோகம்‌ என்று சொல்கிறோம்‌ ; மக்களின்‌ மனப்பக்குவங்களுக்‌ 
கும்‌ தகுதிக்கும்‌ ஏற்றபடி பலவாறு அவை அமைகின்றன. 
பின்‌ காணும்‌ நான்கு தலைப்புகளில்‌ அவற்றை வகுக்கிறோம்‌:— 


| 1. CLD யோகம்‌ :: தன்‌ கருமங்களையும்‌ கடமைகளை 
யும்‌ சரிவரச்‌ செய்வதன்‌ மூலமாகவே இறையுணர்வு பெறும்‌ 
முற. 


ப 20 பக்தி யோகம்‌ 3: இஷ்ட தெய்வம்‌ ஒன்றினிடம்‌ 
பக்தியையும்‌ அன்பையும்‌ செலுத்தி இறையுணர்வு பெறும்‌ 
முறை. 

3. ராஜ யோகம்‌ ; 


மனத்‌ த்‌ ல்‌ 
யுணர்வு பெறும்‌ முறை, ண்‌ TR இறை 


4. ஞான யோகம்‌ : 


முறை. 


இவை எல்லாம்‌ ஒரே இலட்சியமான இறைவனை 
நோக்கிச்‌ செல்லும்‌ வேறு வேறு பாதைகளே. பல 


அறிவால்‌ இறையுணர்வு பெறும்‌ 


கருமயோகம்‌ 1 99 


சமய. நெறிகள்‌ இருப்பது உண்மையில்‌ சாதகமே 
ஆகும்‌. எல்லாச்‌ சமயங்களும்‌ சமய வாழ்வுக்கு அல்லது 
ஆன்மிக வாழ்வுக்கு மனிதனைத்‌ தூண்டும்‌ அளவுக்கு 
நல்ல பலன்‌ தருபவைகளே. எவ்வளவுக்‌ கெவ்வளவு' 
சமயங்கள்‌ மிகுந்து உள்ளனவோ, அவ்வளவுக்‌ கவ்வளஷ 
மனிதர்களுக்குள்‌ மறைந்திருக்கும்‌ தெய்வீகத்தைத்‌ தூண்‌ 
டப்‌ பல சந்தர்ப்பங்கள்‌ கிடைக்கும்‌. 

[* ஓக்கு பீச்சுக்‌ கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டு? சங்கத்தில்‌ 
“உலக ஒருமைப்பாடு”? என்ற பொருள்‌ பற்றிப்‌ பேசிய 
போது சுவாமிகள்‌ இவ்வாறு குறிப்பிட்டார்‌ :] 

எல்லாச்‌ சமயங்களும்‌ அடிப்படையில்‌ . ஒரே ன தடு 
தான்‌ இருக்கின்றன. இயேசுநாதர்‌ சொன்ன கதையில்‌ 
வரும்‌ பாரசேயனைப்‌ , போல இன்று கிறிஸ்தவர்கள்‌, தங்கள்‌ 
மதம்‌ ஒன்றே சரியானது மற்றவை கிறிஸ்தவ மத ஞானம்‌. 
இல்லாத குறையால்‌ தவறானவை என்று உரைத்தாலும்‌, 
நான்‌ தொடக்கத்தில்‌ கூறின து உன்மைதான்‌. கிறிஸ்தவ 
சமயத்தோடு உலக சமயங்கள்‌ ஓத்துப்‌ போக- வேண்டு 
மானால்‌, பிற சமயக்‌ கொள்கைகளையும்‌ தழுவிப்‌ போகும்‌ 
மனோபாவத்தைக்‌ கிறிஸ்தவ சமயம்‌ வளர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. எந்த இதயத்திலும்‌ இறைவனது அமிசம்‌ 
ஒன்று இருக்கிறது. எல்லாரும்‌ முக்கியமாக இயேசுநாதரைப்‌ 
பின்‌ பற்றுபவர்கள்‌, இதை ஒப்புக்கொள்ளும்‌ மனப்பான்மை 
உடையவராகவே இருக்க வேண்டும்‌. நல்ல மனிதர்‌ ஆன்மிக 
வாழ்வில்‌ ஈடுபட்ட மனிதர்‌ ச்ம்‌ இறைவன்‌ குடும்‌ 
பத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ள இயேசு நாதர்‌ தயாராகவே இருந்‌ 
தார்‌. ஏதோ ஒரு கொள்கையை நம்புவதால்‌ மட்டும்‌ ஒருவன்‌ 
பின்பற்றும்‌ முறை சரியாகாது 5 இறைவனது கட்டனைப்படி 
நடப்பவனே சரியான முறையைப்‌ பின்பற்றுபவன்‌ ஆவான்‌. 
இந்த அடிப்படையில்‌ சரியானபடி இருப்பதாலும்‌ சரியா 
னதைச்‌ செய்வதாலுமே உலகம்‌ ஒன்றுபட இயலும்‌: 

22 
ராஜ யோகத்தின்‌ இலட்சியம்‌ 

யோகம்‌ பெரிதும்‌ மதத்தின்‌ தியான அம்சம்‌ பற்றியது. 
அறநெறியும்‌ சற்று இதனுடன்‌ சேரவேண்டும்‌. தேவவாக்‌ 
கியம்‌ என்பதைவிட இன்னும்‌ சிறிது அதிகமான ஒன்றை 


400 விவேகானந்தரின்‌ ஞான  தீபம்‌-—சுடர்‌-? 


விரும்பும்‌ மனப்பான்மையே மக்களிடம்‌ வளர்ந்து வருகிறது. 
மனிதர்கள்‌, தாங்கள்‌ அறிவால்‌ உணர்ந்த அனுபவங்களை யே 
நர்டுகிறார்கள்‌. சமய உண்மையை மக்கள்‌ உணரவேண்டு 
மானால்‌, அது சுய அனுபவம்‌ பெறுவதாலேதான்‌ இயலும்‌. 
ஞானம்‌ அல்லது மனத்தின்‌ உயர்ந்த அறிவுநிலையிலிருந்து 
தான்‌ ஆன்மிக சம்பந்தமான உண்மைகளை நாம்‌ உணர 
இயலும்‌. சில ஆன்மிக அனுபவம்‌. பெற்றதாகச்‌ சொல்பவர்‌ 
தம்‌ அறிவு, மனம்‌ இவற்றை எந்த நிலையில்‌, அப்போது 
வைத்துக்‌ கொண்டிருந்தார்களோ, அந்த நிலையில்‌ நாமும்‌ 
நம்‌ அறிவு; மனம்‌ இவற்றை வைத்துக்கொள்ள முயல 
வேண்டும்‌. அந்த நிலையில்‌ அவர்கள்‌ பெற்றதாகச்‌ சொல்‌ 
லும்‌ அனுபவமே நமக்கும்‌ கிடைத்தால்‌ அவை நமக்கு உண்‌ 
மை ஆகிவிடுகின்றன. மற்றொருவர்‌ பெற்ற அனுபவம்‌ 
நாமும்‌ பெற இயலும்‌. ஒரு முறை நடந்த நிகழ்ச்சி மறு 
முறையும்‌ நிகழும்‌. ஏன்‌? அதே சூழ்நிலையில்‌ மறுபடியும்‌ 
நடந்தே தீரவேண்டும்‌. மனத்தின்‌ உயர்ந்த நிலை அல்லது 
தியான நிலையை அடைவது எப்படி என்பதை ராஜயோகம்‌ 
நமக்குப்‌ போதிக்கிறது. பெரிய சமயங்கள்‌ எல்லாமே மனத்‌. 
தின்‌ அலலது அறிவின்‌ இந்த நிலையை ஒவ்வொரு வகையில்‌ 
ஓப்புக்கொள்கின்‌றன. ஆனால்‌, இந்தியாவில்‌ இந்த நிலையை 
அடைவதற்கு வேண்டிய முயற்சிகளில்‌ தனிக்‌ கவனம்‌ 
செலுத்துகிறார்கள்‌ . தொடக்கத்தில்‌ யந்திர சாதனம்‌ போன்ற 
ஒருவகைச்‌ சாதனம்‌ - ஆசனம்‌ பிராணாயாமம்‌ போன்‌ றவை - 
இந்த நிலையை அடைய நமக்கு உதவி செய்யலாம்‌. ஆனால்‌, 
இத்தகைய யந்திரம்‌ போன்ற சாதனங்களால்‌ அதிக வெற்றி 
கிடைக்காது. சிலவகை உடல்நிலை அல்லது ஆசனங்கள்‌, 
சிலவகை மூச்சுக்கட்டுப்பாடு அல்லது பிராணாயாமம்‌ ஆகிய 
இவை மன நில்யைச்‌ சரிசெய்து ஒருமுகப்படுத்த உதவலாம்‌... 
ஆனால்‌, இவற்றோடு சித்தசுத்தியும்‌ இறைவனை அடைய 
வேண்டும்‌. என்ற தீவிர ஆசையும்‌ இணைந்தால்தான்‌ அந்த 
மனநிலை அல்லது தியான நிலை பெறல்‌ இயலும்‌. 

ஒரு நிலையில்‌ அமர்ந்து ஒரே எண்ணத்தில்‌ மனம்‌ நிலை 
பெற்றிருக்கும்‌ தியான நிலையில்‌ வெற்றி பெற முயன்றவர்க 
ரூக்கு, இதைச்‌ சாதிக்கப்‌ பிறர்‌ உதவியும்‌ வேண்டும்‌ என்பது 
தெரியவரும்‌. மனத்தைப்‌ படிப்படியாகவும்‌, முறையாகவும்‌ 
அடக்கப்‌ பழகவேண்டும்‌. நிதானமாகவும்‌, இடைவிடாமலும்‌,. 


கருமயோகம்‌ 107 


விடரப்பிடியாகவும்‌ உறுதிபெறப்‌ பழக்கவேண்டும்‌. 
து குழந்தை விளையாட்டு அன்று ; ஒரு நாள்‌ முயன்று 
மறுநாள்‌ மறந்துவிடும்‌ ஆசைப்‌ பழக்கமும்‌ அன்று.. இதுதான்‌ 
ஒருவன்‌ தன்‌ வாழ்கையில்‌ சாதித்துக்கொள்ள வேண்டிய 
காரியம்‌. இலட்சியத்தின்‌ பெருமையை நினைத்துட்‌ பார்த்‌ 
கால்‌, இதற்காகப்‌ படும்‌ பாடு அல்லது செய்யும்‌ மயற்கி 
எவ்வளவு தீவிரமாய்‌ இருந்தாலும்‌ அது ஒரு பொருட்டாககலே 
தோன்றாது; நாமும்‌ இறைவனும்‌ ஒன்றே என்ற பரமானுபவம்‌ 
அல்லது பேரின்பம்‌ அன்றோ இந்த முயற்சியின்‌ முடிஷ 
அல்லது இலட்சியம்‌. _இந்தஇலட்சியத்தை நம்‌ முன்‌ 
கொண்டு, வெற்றி திச்சயம்‌ என்ற அறிவோடு நாம்‌ எவ்வளஷ 
கீவிர முயற்சி செய்தாலும்‌ அது செய்யத்தக்கதே. ்‌ 


தெய்விக அன்பு 

[1900-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ 12-ஆம்‌ தேதி சான்‌ 
பிரான்ஸிஸ்கோ பகுதியில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. ] 

்‌ அன்பை ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தலாம்‌.. 

மூதல்கோணம்‌ இது. அன்பு கேள்வி கேட்காது 5 


அது: 
கைம்மாறு கருதாமல்‌ செலுத்தப்படுவது என்பதாகும்‌. அன்பு 
செலுத்துபவன்‌ பிச்சைக்காரன்‌ அல்லன்‌... பிச்சைக்காரனின்‌ 


அன்பு அன்புமன்று. அன்பு எதையும்‌ கேட்பதில்லையென்றாு 
லும்‌, அதே சமயம்‌ எல்லாவற்றையும்‌ கொடுக்கிறது. இது 
தான்‌ அன்பின்‌ முதல்‌ அடையாளம்‌. கடவுள்‌ இரக்கம்‌ 
உள்ளவரா என்ற கேள்வியே இங்கு எழுவதில்லை. அவர்‌ 
கடவுள்‌ ; அவர்‌ எனது அன்பர்‌. கடவுள்‌ சர்வசக்தி வாய்ந்த 
வரா, ஒரு எல்லைக்கு உட்பட்டவரா, எல்லைக்கு உட்படாத 
வரா என்ற கேள்விகளுக்கும்‌ இடமில்லை. அவர்‌ நல்லது செய்‌ 
தாலும்‌, சரி; தீமை செய்தால்தான்‌. என்ன 2 எல்லையற்ற. 
அன்பு நீங்கிய எல்லாக்‌ குணங்களும்‌ மறைந்துவிடுகின்றன. 

பண்டைக்கால இந்தியச்‌ சக்கரவர்‌ 
வேட்டையாடச்‌ சென்றபோது, ஒரு முனிவரைச்‌ சந்தித்தார்‌. 
அம்முனிவர்மீது பேரன்புகொண்ட மன்னர்‌ தம்‌ தலை: 
நகருக்கு வந்து சில பரிசுகள்‌ வாங்கிச்‌ செல்லுமாறு முனி 
வரை வற்புறுத்தினார்‌. முதலில்‌ முனிவர்‌ இந்த அழைப்பை 
மறுத்தார்‌. ஆனால்‌, மன்னர்‌ வற்புறுத்தவே, இறுதியில்‌ 
விழு படப்பட? அவர்‌ மாளிகைக்கு வந்தார்‌. அவரு, 
டைய வருகை மன்னருக்குத்‌ தெரிவிக்கப்பட்டது. மன்னர்‌, 
££ ஒரு நிமிஷம்‌ பொறுத்திருங்கள்‌. நான்‌ எனது பிரார்த்‌ 
தனையை முடித்துக்கொண்டு வந்துவிடுகிடூறான்‌ 22 என்று 
கூறிப்‌ பிரார்த்தனையில்‌ அமர்ந்தார்‌. மன்னர்‌, ஆண்டவனே! 
எனக்கு அதிக சொத்தும்‌, அதிக நிலமும்‌, உடல்‌ நலமும்‌, 
குழந்தைகளும்‌ அருளும்‌? என்று பிரார்த்தனை செய்தார்‌. 
உடனே முனிவர்‌ எழுந்து அறையைவிட்டு வெளியே 
நடக்கத்‌ தொடங்கினார்‌. & நீங்கள்‌ இன்னும்‌ எனது பரிச 
களப்‌ பெறவில்லையே 225 


5 என்று சக்கரவர்த்தி கேட்டார்‌. 
அதற்கு முனிவர்‌ சொன்னார்‌ : “பிச்சைக்காரர்களிடம்‌ நான்‌ 


த்தி ஒருவர்‌ காட்டில்‌ 


தெய்விக அன்பு 105 


யாசகம்‌ கேட்பதில்லை. ₹ நிலம்‌ வேண்டும்‌, பணம்‌ வேண்‌ 
டும்‌, இது வேண்டும்‌, அது வேண்டும்‌ ? என்றுதான்‌ நீங்கள்‌ 
இவ்வளவு நேரம்‌ பிரார்த்தனை செய்துகொண்டிருந்தீர்கள்‌ - 
உங்களால்‌ எனக்கு என்ன கொடுக்க இயலும்‌ ? முதலில்‌ 
உங்களுடைய தேவைகளை நீங்கள்‌ பூர்த்தி செய்துகொள் 
ளுங்கள்‌ .?? 


அன்பு ஒருபோதும்‌ கேட்பதில்லை ; ஆனால்‌ அது எப்‌ 


போதும்‌ கொடுக்கிறது... ஓர்‌ இளஞன்‌ தனது காதலியைப்‌ 


பார்க்கப்‌ போகிற சமயத்திலே, ஏற்படும்‌ உறவு வியாபார 
முறையின தன்று. அவர்களது உறவு அன்புமயமானது. 
அன்பு செலுத்துபவன்‌ யாசகனல்லன்‌. இதுபோலவே, 
உண்மையான ஆன்மிக வழிபாடு தொடங்கிவிட்டால்‌, அங்கு. 
பிச்சைக்கு இடமில்லை என்பதை நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
6 பிதாவே, எனக்கு இதைக்‌ கொடு, அதைக்‌ கொடூ?? என்று 
பிச்சை கேட்பது இல்லை என்ற நிலை ஏற்படும்போதுதான்‌ 
மதம்‌ ஆரம்பமாகிறது. 


அன்பின்‌ இரண்டாவது கோணம்‌ அன்பு அச்சமற்றது 
என்பதே. நீங்கள்‌ என்னைத்‌ துண்டுதுண்டாக வெட்டிப்‌ 
போடலாம்‌. அப்பொழுதும்‌ நான்‌ உங்களை நேசிப்பேன்‌. 
இங்குள்ள தாய்மார்களில்‌, பலவீனமான ஒருவர்‌, தெருவில்‌ 
செல்லும்போது தமது குழந்தையை ஒரு புலி பறித்துச்‌ செல்‌ 


வது காண்கிறார்‌. அப்போது அந்தத்‌ தாய்‌ எங்கே 
இருப்பார்‌ ? புலியைத்‌ தைரியமாக எதிர்த்துச்‌ சண்டையிடு 
வார்‌. மற்றொரு சமயம்‌; இதே மாது தெருவில்‌ 


குரைத்துக்கொண்டு வரும்‌ நாயைக்‌ கண்டு பறந்தோடி 
விடுவார்‌. புலியின்‌ முன்னே தாவிச்‌ சென்று தமது 
குழந்தையைக்‌ காப்பாற்றியவர்‌ இவரே. அன்பு பயம்‌ அறி 
யாதது. தீமையை எல்லாம்‌ எதிர்த்து அது. வெற்றி காண்‌ 
கிறது. கடவள்‌ பயமே மதத்தின்‌ துவக்கம்‌ ; ஆனால்‌ 
கடவுள்‌ அன்பே அதன்‌ முடிவு. பயமெல்லாம்‌ அங்கு பறந் 
தோடி. விடுகின்றன. 

அன்பின்‌ மூன்றாவது கோணம்‌ அன்பினால்‌ பெறும்‌ பயன்‌ 
அன்பே என்பதாகும்‌. அன்பு ஒரு சாதனம்‌ அன்று. 
66 இன்ன காரியத்திற்காக உன்னை நேசிக்கிறேன்‌ 2? என்று 
கூறுபவன்‌, உண்மையில்‌ நேசிப்பதில்லை. அன்பு ஒரு 


104 விவேகானந்தரின்‌ ஞான  தீபம்‌_—சுடர்‌-7 


காலும்‌ சாதனமாக “இருக்க முடியாது; அதுவே முற்றுப்‌ 
பெற்ற குறிக்கோள்‌. பக்தியின்‌ குறிக்கேோள்தான்‌ என்ன 2 
ஆண்டவனை நேசிப்பது; அவ்வளவுதான்‌. என்‌ ஒருவர்‌ 
ஆண்டவனை நேசிக்கவேண்டும்‌ ? ஏன்‌ 22 என்ற கேள்‌ 
விக்கே இடமில்லை. ஏனெனில்‌ அது ஒரு சாதனமன்று. 
ஒருவர்‌ அன்பு செலுத்த முடியுமானால்‌ அதுவே அவருக்கு 
விமோசனம்‌; முக்தி; மோட்சம்‌ எல்லாம்‌. அதற்குமேல்‌ 
என்ன வேண்டும்‌ ? இது தவிர வேறு என்னதான்‌ இலட்சிய 
மாக இருக்க முடியும்‌? அன்பைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்ததாக 
வேறு எதைத்தான்‌ நீங்கள்‌ கொள்ள முடியும்‌ 2 

அன்பு எனும்போது சாதாரணமாக நாம்‌ எப்பொருளில்‌ 
கொள்கிறோமோ அதுபற்றி நான்‌ இங்கு பேசவில்லை. அந்‌ 
தக்‌ குறுகிய, பொருளற்ற அன்பும்‌ நேர்த்தியானதே. 
ஆண்‌ பெண்ணை நேசிக்கிறான்‌ ; ஆணுக்காகப்‌ பெண்‌ சாக 
வும்‌ துணிகிறாள்‌. ஆனால்‌ இதில்‌ மற்றொரு வாய்ப்பும்‌ இருக்‌ 
கிறது. ஐந்தே நிமிஷங்களில்‌ ஜேனை ஜான்‌ உதறிவிடலாம்‌ ; 
அல்லது ஜானைவிட்டு (ஜேன்‌ விலகலாம்‌. இது உலகாயதம்‌ $ 
அன்பு அன்று. ' உண்மையில்‌ ஜேனை. ஜான்‌ காதலிக்க 
முடியுமானால்‌, அவன்‌ 


( அந்த வினாடியிலிருந்தே பரிசுத்‌. தனாகி 
விடுவான்‌.. அவனுடைய உண்‌ 


ஆனால, ஜேனை i நேசிப்பது என்ற 


கூனும்‌ எல்லாச்‌ சக்திகளையும்‌ 
சான்று நானா நம்புகிறேன்‌. ஏனெனில்‌ அன்பே கடவுள்‌. 
கடவுளோ எங்கும்‌ நிறைந்தவர்‌... ஆகையால்‌ உங்களுக்குத்‌ 
தெரிந்தோ தெரியாமலோ அந்த அன்பு . உங்களிடம்‌ 
இருக்கிறது. 


அவர்கள்‌ அடைவார்கள்‌ 


அன்றொரு நாள்‌ ஓர்‌ இகாஞன்‌ ஒரு 'யுவதிக்காகக்‌ காத்‌ 
திருப்பதைக்‌ கண்டேன்‌......இந்தப்‌ பையனுடைய மனோ. 
நிலையை ஆராய்வது நன்று என்று” எண்ணினேன்‌. 


தெய்விக அன்பு 105 


அவனுடைய ஆழ்ந்த காதல்‌ வேகத்தினால்‌, வெகு தூரத்தில்‌ 
நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்கவும்‌, அங்குப்‌  பேசப்படு: 
வதைக்‌ கேட்கவும்‌ சக்தி பெற்றிருந்தான்‌. அந்தப்‌ பெண்‌ 
சுமார்‌ இருநூறு மைல்‌ தூரத்துக்கு அப்பால்‌ இருந்தாள்‌ ; ' 
ஆனாலும்‌, இந்த  இனைஞன்‌ அறுபது அல்லது எழுபது 
கடவை. அவ௬ப்பற்றிக்‌. கூறிய தகவல்களில்‌ குவறு 
ஒன்றும்‌ இருக்கவில்லை. அவள்‌ இவ்வாறு உடை உடுத்தி 
யிருக்கிறாள்‌ ; இன்ன இடத்திற்குப்‌ போகிறாள்‌ 22 
என்று சரியாகச்‌. சொல்லி விட்டான்‌... இதை என்‌ கண்‌ 
முன்‌ கண்டேன்‌. 
ஆகவே, இதுதான்‌ கேள்வி: உங்களுடைய கணவர்‌ 
கடவுளல்லவா ? உங்களுடைய குழந்தை கடவுளல்லவா ? 
உங்களுடைய மனைவியை நீங்கள்‌ நேசிக்க முடியுமானால்‌, உல. 
கத்துச்‌ சமயங்கள்‌ எல்லாம்‌ பெற்றவராவீர்‌. சமய.ரகசியமும்‌ 
யோக ரகசியமும்‌ முற்றிலும்‌ அறிந்தவர்களாவீர்கள்‌. - ஆனால்‌ 
நீங்கள்‌ நேசிக்க முடியுமா ? அதுதான்‌ கேள்வி. “(தான்‌ 
நேசிக்கிறேன்‌... ஏ மேரி! உனக்காக 'நான்‌. உயிரை 
விடுகிறேன்‌ 2? என்று நீங்கள்‌ சொல்லுகிறீர்கள்‌: “ஆனால்‌ 
மேரி. மற்றொரு ' மனிதரை முத்தமிடல்‌ , . கண்டால்‌ 
அவளுடைய தலையைச்‌ வ வேண்டுமென்று 
எண்ணுகிறீர்கள்‌. ஜான்‌ மற்றொரு. பெண்ணிடம்‌. பேசிக்‌ 
கொண்டிருப்பதை மேரி. பார்த்துவிட்டாளென்றால்‌ அவளால்‌ 
அன்றிரவு முழுவதும்‌ தூங்கமுடிவதில்லை. ;ஜானுடைய 
வாழ்க்கையையே : ஒரு நரகமாக்கி விடுகிறாள்‌ அவள்‌. : இது 
அன்பன்று ; வியாபாரம்‌ ; . ஆண்‌ பெண்‌ விற்பனை. 
இதை அன்பு என்று கூறுவது பழிச்சொல்‌. ஒரு 
நாளில்‌ உள்ள இருபத்து நான்கு மணி நேரமும்‌ உலகம்‌ கட 
வுளைப்‌ . பற்றிப்‌ பேசுகிறது. அதைப்‌ போன்று அன்பு 
பற்றியும்‌ பேசுகிறது. ஆனால்‌ எதைப்‌ பற்றி, பேசினாலும்‌ 
அது பாசாங்குதான்‌. அதையே நீங்களும்‌ :செய்துகொண் 
மூ.ருக்கிறீர்கள்‌: ஒவ்வொருவரும்‌ அன்பைப்‌ பற்றிப்‌ பேசுகிறீர்‌ ' 
கள்‌. ஆனால்‌ பத்திரிகைகளில்‌ நாள்தோறும்‌ விவாகரத்துக்‌. 
களைப்‌ பற்றியே படிக்கிறோம்‌. நீங்கள்‌ ஜானை நேசிக்கிறீர்‌ 
கள்‌. என்றால்‌, ஜானுக்காக அவரை நேசிக்கிறீர்களா? . அல்‌ 
லது உங்களுக்காகவா ? நீங்கள்‌ உங்கள்‌ நன்மைக்காக ஜானை 
நேசித்தால்‌, ஜானிட மிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள்‌ எதிர்‌ 


106 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பார்க்கிறீர்கள்‌. அவருக்காகவே அவரை நீங்கள்‌ நேசிப்பதா 
னால்‌ அவரிடமிருந்து எதையும்‌ எதிர்பார்க்கமாட்டீர்கள்‌. 
அவர்‌ தாம்‌ விரும்பியவாறு நடந்துகொண்டாலும்‌ முன்னைப்‌ 
* போலவே அவரை நீங்கள்‌ நேசிப்பீர்கள்‌. 


அன்பு என்னும்‌ முக்கோணத்தில்‌ மேற்கண்ட மூன்று 
கோணங்கள்‌, அதாவது மூன்று அம்சங்கள்‌ இருக்கின்றன. 
அன்பு இருந்தாலன்றி தத்துவ சாத்திரமென்பது வறட்டுத்‌ 
தன்மை வாய்ந்ததாகிறது: உழைப்பு, கேவலம்‌ கூலிக்காகச்‌ 
செய்யப்படும்‌ வேலையாகிவீடுகிறது. அன்பு இருந்தாலோ 
தத்துவசாத்திரம்‌ கவிதையாக மலர்கிறது; 


மனத்தத்துவம்‌ 
கடவுளைக்‌ காணக்கூடிய 


்‌ அற்புத சாத்திரமாகிறது; 
உழைப்போ படைப்பிலேயே இன்பமான செயலாக இருக்‌ 


கிறது. வெறும்‌ புத்தகங்களைப்‌ படிப்பதனால்‌ ஒருவன்‌ வறட்சி 


ய்டைகிறான்‌. எவன்‌ படித்தவனாகிறான்‌ ? இம்மியளவு அன்‌ 
பாகிலும்‌ எவன்‌, செலுத்துகிறானோ அவனே. 
கடவுள்‌ அன்புமயம்‌ ; அன்பே கடவுள்‌. ' கடவுள்‌ 


எங்கும்‌. நிறைத்திருக்கிறார்‌. “கடவுள்‌ அன்பு மயமானவர்‌; 
எங்கும்‌ நிறைந்தவர்‌? என்பதை உணர்ந்த பின்‌, ஒருவனுக்‌ 
குத்‌ தலை கால்‌ தெரிவதில்லை. மதுவுண்ட நிலையை அவன்‌ 
அடைகிறான்‌ ...ஆண்டவனுக்காகப்‌ பத்து நிமிஷங்கள்‌ நம்‌ 
மால அழமுடியுமானால்‌, அடுத்த இரண்டு மாதங்களில்‌ நம்‌ 
மையே நாம்‌. மறந்துவிடுவோம்‌. ..சாப்பாட்டு நேரத்தைக்‌ 
கூட நாம்‌ மறற்துவிடுவோம்‌. நாம்‌ என்ன சாப்பிடுகிறோம்‌ 
என்பதையும்‌ அறியமாட்டோம்‌. நீங்கள்‌ ஆண்டவனையும்‌ 
நேசித்துக்கொண்டு, இவ்வளவு சரியாகவும்‌, கறாராகவும்‌ 
கதி நடக்கமுடியும்‌ 2...எல்லாவற்றையும்‌ வெற்றி 
oe சாவசக்தி வாய்ந்த அன்பு உங்களுக்கு எவ்வாறு 

மற்றவர்களைப்‌ பற்றித்‌ தீர்ப்புக்‌ கூறுதல்‌ வேண்டாம்‌. 


GEL , ஒவ்வொருவகையில்‌ பித்துடையவரே. 
ஒழ தகள்‌ தங்களுடைய விளையாட்டில்‌ பித்துக்கொள்கின்‌ 
க்‌ ளம்‌ வயதினர்‌ இளையவர்மீது பித்துக்கொள்‌ 
கின்றனர்‌; 


வயதானவர்கள்‌ தாங்கள்‌ இளம்‌ வயதில்‌ செய்‌ 
ததை. நினைத்துச்‌ சுவைத்து இன்பமடைகிறார்கள்‌; வேறு 
சிலருக்குத்‌ தங்கத்தின்‌ மீது பித்து. ஏன்‌ கடவுள்‌ மீதும்‌ சிலர்‌ 


தெய்விக அன்பு 107 


பித்துக்கொள்ளலாகாது 2? ஜான்கள்‌ மீதும்‌ ஜேன்கள்‌ மீதும்‌ 
பித்துக்கொள்வது போலவே, கடவுள்‌ மீதும்‌ பித்துடைய 
ராவீர்‌. “கடவுள்‌ பைத்தியம்‌ ஏற்பட்டால்‌, நாங்கள்‌ இதை 
விட்டுவிட வேண்டுமா ? அதை விட்டுவிட வேண்டுமா 22? 
என்று சிலர்‌ கேட்கின்றனர்‌. ££ நான்‌ திருமணம்‌ 
செய்யாமலிருக்க வேண்டுமா 2 என்று ஒருவர்‌ கேட்டார்‌. 
நீங்கள்‌ எதையும்‌ விட்டுவிட வேண்டாம்‌! எல்லாம்‌ உங்களை 
விட்டுவீடும்‌. நீங்கள்‌ மட்டும்‌ பொறுத்திருங்கள்‌. அவைகளை 
நீங்கள்‌ மறந்துவிடுவீர்கள்‌. 
நம்முடைய அன்பு முழுவதையும்‌ ஆண்டவன்‌ மீது 
செலுத்துவதே உண்மை வழிபாடு. ரோமன்‌ கத்தோலிக்க 
ஆலயத்தில்‌ இதை நீங்கள்‌ அவ்வப்போது ஓரளவு 
காணலாம்‌. அங்குள்ள பாதிரிகளும்‌, கன்னித்‌. 
துறவிகளும்‌ அதி ஆச்சரியமான அன்புடன்‌ ஆண்டவன்‌ 
மீது பைத்தியம்‌ கொள்வதை? நீங்கள்‌ காணலாம்‌. உங்க. 
ளுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்கவேண்டும்‌. ஆண்டவன்‌ 
மீது நாம்‌ கொள்ளும்‌ அன்பு இத்தகையதாக இருக்கவேண்‌ 
டும்‌. அவரிடம்‌ நாம்‌ எதையும்‌ கேட்கக்கூடாது; எதையும்‌ 
நாம்‌ நாடிச்செல்லக்கூடாது. 


“எவ்வாறு வழிபடுவது? என்று கேட்கப்பட்டது. . உங்‌: 
களுடைய உடமைகளில்‌ எல்லாம்‌ அரியதோர்‌ உடமையாக; 
உங்களுடைய உறவினர்‌ எல்லாரினும்‌ சிறந்த உறவினராக; 
உங்களுடைய குழந்தைகள்‌ எல்லாரையும்விட அருமையான 
வராக அவரை வழிபடுக; அன்பின்‌ உருவமாக எண்ணி 
வழிபடுக. எல்லையற்ற . அன்பெனும்‌ பெயரினர்‌ 
அவர்‌. இது ஒன்றே அவரைப்பற்றிய விளக்கமாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சமே அழிந்துவிட்டாலும்‌ கவலைப்படாதீர்கள்‌ - 
அவர்‌ எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கும்வரை நாம்‌ 
ஏன்‌ கவலைப்படவேண்டும்‌ ? வழிபாடு என்பது என்ன 
வென்று உங்களுக்குத்‌ தெரியுமா ? இறை அல்லாத இதர 
சிந்தன களெல்லாம்‌ போய்விடவேண்டும்‌. தகப்பன்‌ அல்‌ 
லது தாய்‌ அன்பு; கணவன்மனைவி அன்பு; நண்பர்‌ 
மீது ஒருவர்‌ வைத்திருக்கும்‌ அன்பு, இவை எல்லா 
வற்றையும்‌ ஒருங்கு திரட்டி ஆண்டவன்‌ மீது. செலுத்த 
வேண்டும்‌. ஒருவனை ஒருத்தி நேசிப்பாளாயின்‌ 5 


தளன்‌ ள்‌ ்‌ ்‌ 
ரால்‌ பெரிய ஜால வித்தைகள்‌ செய்ய முடியும்‌. . இந்தப்‌ 


108 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௪டர்‌-7 


மற்றொருவனை அவள்‌ நேசித்தல்‌ இயலாது. ஒருத்‌ 
- தியை ஒருவன்‌ நேசிப்பானாயின்‌ மற்றொருத்தியை அவன்‌ 
நேசித்தல்‌ இயலாது. -இதுவே அன்பின்‌ இயல்பு. 3 


என்னுடைய முதிய குரு சொல்வார்‌ ; இந்த அறையில்‌ 
ஒரு: பை நிறையப்‌ பொற்காசுகள்‌ இருக்கின்றன என்று 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இந்த. அறையில்‌ - பொற்காசுப்‌ 
பை இருப்பது அவனுக்குத்‌ தெரியுமானால்‌ அந்தத்‌ திருடன்‌ 
தூங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்தப்‌ பொற்‌ 
காசுகள்‌ எடுப்பதற்குரிய வழியென்ன என்பது, பற்றித்‌ 
தான்‌ அவன்‌ நாள்‌ முழுவதும்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருப்‌ 
பான்‌??........- அதைப்போலவே ' ஒருவன்‌ ஆண்டவனை 
.றசிப்பானாயின்‌ வேறு ஒன்றை அவன்‌ எவ்வாறு நேசித்தல்‌ 
இயலும்‌ 2 


கடவுள்‌ அன்பு எனும்‌ மாபெரும்‌ சக்தி முன்‌ வேறு எது 
அந்த BEADED கண்டு உணர்ந்து அதில்‌ வாழும்‌: பித்துப்‌ 
,பிடியாமல்‌ மனம்‌ எப்படியிருக்கும்‌ ஓ 


கடவுள்‌ மீது நாம்‌ அன்பு செலுத்தவேண்டிய முறை 
இதுவே 5 செல்வம்‌ வேண்டேன்‌ ; சிநேகிதரை வேண்‌ 
டன்‌ 5 உடமை வேண்டேன்‌ ; முக்தியும்‌ வேண்டேன்‌. 
சித்தம்‌ அதுவாயின்‌, ஆயிரம்‌ முறை இறக்கவும்‌ சித்தமாயுள்‌ 
டேன்‌: ஆனால்‌ ஒன்று? மட்டும்‌ அருள்க. நான்‌ உன்னை 
டநசிக்க அருள்புரிக. அதுவும்‌ அன்புக்காக அன்பு செலுத்த 
அருள்புரி: உலகாயத உள்ளம்‌ படைத்தவர்கள்‌ உல 
சுப்பொருள்‌களின்‌ மீது எவ்வளவு ஆழ்ந்த பற்று வைத்திருக்‌ 
கிறார்களோ, அவ்வளவு ஆழ்ந்த அன்பு எனக்கு ஏற்படட்‌ 
இர ஆ ப அது பெொருள்களுக்கரக்‌ அன்று ; 
அழகின்‌ உ௰வமாகவுள்ள உன்னை நேசிப்பதற்காக. கட 
அவனைப்‌ புகழ்‌: ஒத பபான்‌ ஆண்டவனைப்‌ புகழ்‌! கடவுள்‌ 
அன்பு தீவிர; வேறு எதுவுமே இல்லை. அநேக யோகிகள்‌ 
மசய்ய த்‌ அற்புதமான செயல்களை. அவர்‌ பொருட்‌ 
படுத்துவதில்‌ “செப்படி வித்தைக்காரர்கள்‌ சிறு வித்தை 
கடவுளோ பெரிய மந்திரவாதி; அவ 


தெய்விக அன்பு: 07 109: 


பிரபஞ்சத்தில்‌ எத்தனை உலகங்கள்‌ இருந்தாலும்‌ யாருக்கு. 
என்ன கவலை 2 ட்‌ ்‌ 


மற்றொரு வழி இருக்கிறது. அதுதான்‌ நாம்‌ ஒவ்வொன்‌ 
றையும்‌ வெற்றி கொள்வதாகும்‌. ஓவ்வொன்றையும்‌ நம்‌ 
முடைய கட்டுப்பாட்டின்கீழ்‌ கொண்டுவருவதாகும்‌. உடல 
யும்‌ மனதையும்‌ வெற்றி கொள்வதே இவ்வழி. ஆனால்‌ 
பக்தன்‌ இதை ஏற்பதில்லை, “5 ஒவ்வொன்றையும்‌ அடக்கு. 
வதால்‌ என்ன பயன்‌ ? என்னுடைய வேலையெல்லாம்‌ 
கடவுளிடம்‌ அல்லவா இருக்கின்றன ??? என்று பக்தன்‌ 
கூறுகிறான்‌ - 
ஒரு யோகி இருந்தார்‌. அவர்‌ ஒரு பெரிய பக்தர்‌... 
அவருக்குத்‌ தொண்டையில்‌ புற்று நோய்‌ ஏற்பட்டு 
மரணப்படுக்கையில்‌ கிடந்தார்‌. மற்றொரு. யோகிவந்து. 
அவரைப்‌. பார்த்தார்‌. வந்தவர்‌ ஒரு தத்துவ சாஸ்திர 
வல்லுநர்‌. ₹5 நண்பரே ! உங்களுடைய மனதை நோயின்‌ 
மீது செலுத்தி அதை நீங்கள்‌ ஏன்‌ குணப்படுத்தக்‌ கூடாது955- 
என்று கேட்டார்‌. இதை மூன்று முறை அவர்‌ 
திருப்பித்‌ திருப்பிக்‌ கேட்டார்‌. மூன்றாவது முறையாகக்‌, 
கேட்டபோது அந்தப்‌ பெரிய யோகி “ நான்‌ ஏற்கனவே. 
ஆண்டவனிடம்‌ பூரணமாக அர்ப்பணித்து விட்ட மனதை 
கேவலம்‌ இந்த உடற்‌ கூட்டின்‌ மீது செலுத்த முடியும்‌ என்று. 
நீங்கள்‌ எண்ணுகிறீர்களா 2 என்று சொன்னார்‌. ன்‌ 
களின்‌ பெருங்கூட்டத்தைத்‌ தமது உதவிக்கு அழைத்துக்‌. 
கொள்ளக்‌ கிறிஸ்துபெருமான்‌ மறுத்துவிட்டார்‌. 1 இன்னும்‌. 
இரண்டு அல்லது மூன்று நாட்கள்‌ அதிகம்‌ வாழ்வதற்காக 
இருபதாயிரம்‌ தேவதைகளை அழைத்துவரும்‌ அளவுக்கு. 
இந்தச்‌ சிற்றுடல்‌ பெரிதா என்ன 2?” என்று அவர்‌ கே 
உலகைக்‌ கண்கொண்டு பார்க்கும்‌ போது இந்த உட 
எனக்கு எல்லாம்‌; என்னுடைய உலகமே இந்த வ்‌ 
தான்‌. நானே இவ்வுடல்‌. நீங்கள்‌ என்னைக்‌ கிள்ளினால்‌ 
அது எனக்கு வலிக்கிறது, எனக்குத்‌ தலைவலி வத்‌ 
வடனேயே கடவுளை நான்‌ மறந்துவிடுகிறேன்‌. ட்டன 
இந்த. உடல்தானே !. கடவுளும்‌; பிறவும்‌ உடம்ப.” 
இந்த உயரிய லட்சியத்தின்‌ பொருட்டுக்‌ கீழே - இறங்கி னும்‌ 
வேண்டும்‌. இந்தக்‌ . சண்ணோட்டத்துடன்‌ பார்த்தல்‌ 
> 


110 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கிறிஸ்துநாதர்‌ சிலுவையில்‌ மாண்டபோது, தம்முடைய உத 
விக்குத்‌ தேவர்களை அழையாதது அறிவீனம்‌. அவர்‌ 
தேவதைகளை அழைத்துச்‌ சிலுவையிலிருந்து விடுபட்டிருக்க 
வேண்டும்‌ என்று தோன்றும்‌. . ஆனால்‌ பக்தனுடைய கண்‌ 
கொண்டு நோக்கினால்‌ அவனுக்கு இந்த உடல்‌ ஒன்றுமே 
யில்லை. இந்த: அபத்தத்துக்காக யார்‌ கவலைப்படுவார்‌ 2 
வந்து போய்க்கொண்டிருக்கும்‌ 'இந்த உடலைப்‌ பற்றி என்‌ 
ஓயாது சிந்தித்துத்‌ தொல்லைப்படவேண்டும்‌ ?. மிடுக்காகத்‌ 
தோன்றுவதற்காக உரோமானியப்‌ படை வீரர்கள்‌ போட்‌ 
டுக்‌ கழற்றும்‌ துணிககாவிட அதிகமான மதிப்பு ஏதும்‌ 
இதற்கு இல்லை. 


உலகாயதன்‌ பார்வைக்கும்‌ பக்தன்‌ பார்வைக்கும்‌ 
அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது. அன்பு 
செலுத்திக்‌ - கொண்டே - இருங்கள்‌. ஒருவன்‌ . கோப 
மாயிருந்தால்‌ நீங்களும்‌ கோபப்பட வேண்டும்‌ என்பதற்கு 
எக்காரணமும்‌ இல்லை. அவன்‌ தன்னைத்‌ தாழ்த்திக்‌ கொண்‌ 
டான்‌ என்றுல்‌,. நீங்களும்‌ உங்களைத்‌ தாழ்த்திக்‌ கொள்ள 
(வேண்டும்‌ என்பதில்லை...... “மற்றொருவன்‌ அறிவீனமாக 
நடக்கிறான்‌ என்பதற்காக, நாம்‌ ஏன்‌ கோபப்பட வேண்‌ 
டும்‌ ? தீமையைத்‌ தீமையால்‌ எதிர்க்காதே 152 என்று தான்‌ 
பக்தர்கள்‌ சொல்கிறார்கள்‌. உலகம்‌ என்ன செய்தாலும்‌, 
க சென்றாலும்‌ அவை பக்தர்களைப்‌ பாதிப்ப 

ல்லை. 


ஒரு யோகி , அசாதாரண சக்திகளை அடைந்தார்‌. 
££ என்னுடைய சக்தியைப்‌ பாருங்கள்‌ ! - என்னால்‌ மேகங்‌ 
களைத்‌ திரட்டி வானத்தை மறைக்கமுடியும்‌ 22 என்று கூறி 
னர்‌ அவர்‌. - அவர்‌ சொன்னவுடன்‌ மழை பெய்யத்‌ தொடங்‌ 
கிற்று. கூட்டத்திலேயிருந்த ஒருவர்‌ சென்னார்‌, ££ சுவாமி, 
நீங்கள்‌ ஆச்சரியமான வர்தான்‌. ஆனால்‌ எனக்கு இது 
வேண்டாம்‌. . எதை அறிந்தால்‌ நான்‌ வேறொன்றைக்‌ 
கேட்கமாட்டேனோ அதை எனக்கு கற்றுக்‌ கொடுங்கள்‌ 2? 
என்று... நம்மிடமுள்ள சக்தியைக்கூட அகற்றிவிட வேண்‌ 
டும்‌; ஒரு சக்தியும்‌ இல்லாமல்‌ இருக்கவேண்டும்‌ ; சக்தியை 
விரும்பாமலும்‌ இருக்கவேண்டும்‌! இதன்‌ பொருளென்ன 
என்பதைச்‌ சாதாரண அறிவால்‌ புரிந்துகொள்ள முடியாது... 


தெய்விக அன்பு 111 


ஆயிரக்‌ கணக்கான நூல்களைப்‌ படித்தாலும்‌ இதை அறிதல்‌ 
இயலாது... நாம்‌ இதை அறிய ஆரம்பிக்கும்‌ போது, இந்த 
உலகம்‌ முழுவதுமே நம்‌ வசமாகத்‌ தொடங்கும்‌... சிறு இ 
பொம்மைகளை வைத்து விளையாடுகிறாள்‌. ஒவ்வொரு முறை 
யும்‌ ஒரு புது பொம்மையைத்‌ தனது கணவன்‌ என்று கூறி 
விளாயாடுகிறாள்‌. ஆனால்‌ அவளுடைய உண்மையான 
கணவன்‌ வரும்போது இந்தப்‌ பொம்மைகளை எல்லாம்‌ நிரந்‌ 
தரமாகத்‌ தூக்கி எறித்து விடுவாள்‌... உலகில்‌ உள்ள பந்த 
பாசங்களும்‌ அப்படிப்பட்டவையே. ஆண்டவன்‌” மீது 
பிரேமை என்னும்‌ உண்மைச்‌ சூரியன்‌ உதயமாகும்‌ போது, 
நாம்‌ பெற்ற சக்தி, நமது பந்த பாசங்கள்‌ என்னும்‌ பொம்மைச்‌ 
சூரியன்களெல்லாம்‌ மறைந்து விடுகின்றன. இந்தச்‌ சக்தி 
யைக்‌ கொண்டு நாம்‌ என்ன செய்யப்‌ போகிறோம்‌ 2 வன்க 
ளிடமுள்ள அற்புத சக்தியை ஆண்டவன்‌ அகற்றிவிடுவானா 
யின்‌ அதுவே நல்லது. அன்பு செலுத்தத்‌ தொடங்குங்கள்‌. 
இந்த அற்புத சக்திகளெல்லாம்‌ போகட்டும்‌. எனக்கும்‌ 
ஆண்ட வனுக்கும்‌ இடையே அன்பு தவிர வேறு - எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. கடவுளே அன்புதான்‌. மற்றெதுவுமே 
இல்லை 5 முதலிலும்‌ அன்பு; இடையிலும்‌ அன்பு, கடைசியி 
லும்‌ அன்பு. ்‌ 

ஆண்டவன்‌ மீது. அன்பு செலுத்துவது பற்றி அரசி 
ஒருத்தி தெருக்களில்‌ பாடி வந்த கதை ஒன்று உண்டு. 
ஆத்திரமடைந்த அவளது CECA அவளுக்குப்‌ பெரும்‌ 
தொல்லை தந்தார்‌. அவளை நாடு முழுவதும்‌ விரட்டியடித்தார்‌ 
கள்‌. ஆண்டவன்‌ மீது அவள்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ பாடிக்‌ 
கொண்டே திரிந்தாள்‌. எல்லா இடங்களிலும்‌ அவளுடைய 
பாடல்கள்‌ ஒலித்தன. என்‌ கண்களில்‌ ஊறிய நீரால்‌, 
வாடாத அந்தப்‌ பக்திக்‌ கொடியை வளர்த்தேன்‌ 2?...... 
இதுதான்‌ கடைசி லட்சியம்‌ ; உன்னத குறிக்கோள்‌. இது 
தவிர வேறு என்ன. இருக்கிறது ? மக்கள்‌ எதெதையேர 
விரும்புகிறார்கள்‌. சொத்து வேண்டும்‌ என்று. எல்லாருமே 
நினைக்கின்றனர்‌. சிலரே பக்தியைப்‌ புரிந்துகொள்கின்றனர்‌. 
பக்தியில்‌ ஈடுபடுகின்றனர்‌. அவர்களை விழிப்படையச்‌ 
செய்யுங்கள்‌; அவர்களுக்குப்‌ பக்தியின்‌ பெருமையை 
எடுத்துக்‌ கூறுங்கள்‌; அவர்களுக்கு அதற்குமேல்‌ வேண்டிய 
சமிக்ஞைகள்‌ பின்னர்‌ கிடைக்கும்‌. 


112 விவேகானந்தரின்‌. ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அன்பு நிரந்தரமானது; எல்லையற்ற தியாகமயமானது... 
அன்பில்‌ ஈடுபட்டால்‌, மற்ற எல்லாவற்றையும்‌ நீங்கள்‌ வீட்டு 
விடவேண்டிவரும்‌. அன்பை நீங்கள்‌ அறிந்தீர்களானால்‌, 
வேறொன்றும்‌ தேவைப்படாது. “ஆண்டவனே! நீ எனது 
அன்பனாக இரு? என்ற எண்ணமே பக்திக்குப்‌ போதுமா 
ஊது. “எனது அன்பே! உனது அதரங்களால்‌ ஒரு முத்தம்‌ 
போதும்‌! உன்னால்‌ முத்தமிடப்பட்ட வர்களுக்கு எல்லாத்‌. 
துக்கங்களும்‌ பறந்து போய்விடுகின்றன. ஒருமுறை உனது, 
முத்தம்‌ கிடைத்தால்‌, மனிதன்‌ இன்பக்‌ கடலில்‌ ஆழ்ந்துவிடு 
கிறான்‌. மற்ற எதன்‌ மீதும்‌ அவன்‌ ஆசைப்படுவதில்லை... 
அவன்‌ உன்னை மட்டுமே துதிக்கிறான்‌. . உன்னை மட்‌ 
டுமே காண்கிறான்‌.” : மனித அன்பில்கூடத்‌ தெய்விக அம்‌. 
சங்கள்‌ இருக்கின்றன. ஆழ்ந்த அன்பு ஏற்படும்போது, உங்‌ 
களுடைய இதயத்தில்‌ எழும்‌ ஒலியே உலகிலும்‌ எதிரொலிப்‌: 
ய்து போல்‌ தோன்றுகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்‌: 
வொரு பறவையும்‌ உங்களுடைய அன்பைப்‌ பற்றியே பாடு 
கின்றன. . பூக்கள்‌ மலர்வது உங்களுக்காகவே. எல்லை 
யற்ற, நிரந்தரமான ' அன்பிலிருந்துதான்‌ மனித அன்பு 
வருகிறது. 


ஆண்டவனுடைய . அன்பன்‌ ஏன்‌ பயப்பட 
வேண்டும்‌ ? திருடர்‌, துன்பம்‌, இந்த வாழ்க்கை இவற்‌. 
றின்‌ பொருட்டு ஏன்‌ அஞ்சவேன்டும்‌ 2... பக்தன்‌ கொடிய, 
நரகத்தில்‌ வாழநேரலாம்‌. ஆனால்‌, அது. நரகமாக இருக்‌ 
குமா? சுவர்க்கம்‌, நரகம்‌ என்ற எண்ண த்தையெல்லாம்‌ 
நாம்‌ விட்டுவிட்டு, இதைக்காட்டிலும்‌ உயர்ந்த அன்பைக்‌ 
அடைப்பிடிக்கவேண்டும்‌. இந்த அன்புப்‌ பைத்தியம்‌ பிடித்து 
அலையும்‌ நூற்றுக்கணக்கானவர்‌ இருக்கின்றனர்‌. அந்தப்‌: 
பைத்தியத்தின்‌ முன்பு ஆண்டவன்‌ தவிர, மற்ற எல்லாம்‌ 
மறைந்துவிடும்‌. 


இறுதியில்‌ அன்பு, அன்பு செய்பவன்‌, அன்பு செய்யப்‌ 
படுபவன்‌, எல்லாம்‌ ஒன்றிவிட வேண்டும்‌. அதுதான்‌ லட்சிய: 
மும்‌ கூட...ஆன்மாவுக்கும்‌ மனிதனுக்கும்‌, ஆண்டவனுக்கும்‌,. 
ஆன்மாவுக்கும்‌ இடையே 'ஏன்‌ வேறுபாடு இருக்கிறது 2... 
பக்தியில்‌ இன்பத்தை , அடைவதற்காகத்தான்‌ அவன்‌, தன்‌ 
னையே நேசிக்க விரும்பினான்‌.  அதற்காகத்தானே.. பல: 


்‌ தெய்விக அன்பு பச 


யகுதிகளாகப்‌ பிரிந்துகொண்டான்‌. ..£ஒஇதுதான்‌ படைப்பின்‌ 
முழு இரகசியம்‌? என்று பக்தன்‌ கூறுகிறான்‌. “நாமெல்லோ 
ரும்‌ ஒன்றே, நானும்‌ எனது தந்தையும்‌ ஒன்றே.?? ஆனால்‌, 
நான்‌ இப்போது வேறுபட்டவனாக இருக்கின்றேன்‌. எதற்‌ 
காக? ஆண்டவன்‌ மீது அன்பு செலுத்துவதற்காகவே... 
எது நல்லது 2? -- சர்க்கரையாக மாறிவிடுவதா 2 அல்லது 
சர்க்கரையைச்‌ சுவைப்பதா ? சர்க்கரையாக மாறுவதா? அது 
என்ன வேடிக்கை? சர்க்கரையைச்‌ சாப்பிடவேண்டும்‌. 
அதுதான்‌ அன்பின்‌ எல்லையற்ற இன்பம்‌. 

கடவுளை நமது தந்தையாக, தாயாக, . நண்பனாக, 
குழந்தையாக நேசிக்கலாம்‌. நம்மிடமுள்ள பக்தி உணர்க 
சியை வளர்ப்பதாக இத்தனை வகைகளும்‌ வகுக்கப்பட்டுள்‌ 
சான. ஆண்டவன்‌ மீது நெருங்கிய உணர்வுகொள்ளக்‌ ட 
யவே இத்தனை மார்க்கங்களும்‌. ஆண்‌, பெண்ணுக்கிடையே, 
உள்ள காதல்‌ உணர்வுதான்‌ அதிக சக்தி வாய்ந்தது. ஆக 
டவன்‌ மீது காதல்‌ கொள்ளவேண்டும்‌. ஒரு பெண்‌ தனது 
தந்தையை நேரசிக்கிறாள்‌; - தனது தாயை, குழந்தையை 
நேசிக்கிருள்‌; ஆனால்‌ அவள்‌ தனது இரகசியங்ககூ யெ 
லாம்‌ தனது தகப்பன்‌, தாய்‌, குழந்தை, அல்லது சிநேகிதி 
டம்‌ சொல்ல முடியாது. ஒரே ஒருவனிடம்தான்‌ த 
எதையும்‌ மறைப்பதில்லை. அதே போன்றுதான்‌ ஆணும்‌... 
கணவன்‌ மனைவி உறவுதான்‌ எல்லா இரகசியங்களையும்‌ யடி 
மாறிக்‌ கொள்ளக்கூடிய முழு உறவாகும்‌. ஆண்‌ இய 
காதலானது, மற்ற எல்லா அன்பும்‌ இணைந்த ஒன்றாகும்‌. 
தனது தந்தை; சிநேகிதி, குழந்தை ஆகியோருக்கு 
இடங்களையெல்லாம்‌ ஒரு பெண்‌ தனது கணவனுக்கு அளி 


2 a க்க 
முடியும்‌. அதே போன்று ஒரு கணவன்‌; தனது தாய்‌, மகல்‌ 
மற்றவர்‌ ஆகியோருக்கு அளிக்கும்‌ இடங்களை ல்லாம்‌ 


தனது மனைவிக்கு அளிக்கமுடியும்‌. ஆண்‌ பெண்களுக்‌ 

இடையே உள்ள இந்தப்‌ பிரமாண்டமான முழுக்‌ கு 
இருக்கிறத , அதைப்‌ போன்ற அன்பை ஆண்டவன்‌, க 
செலுத்தவேண்டும்‌. இரத்த உறவு இல்லாத ஒரு ம 
னிடம்‌ இதயத்தைத்‌ திறந்து, எல்லாவற்றையும்‌, 


அகச்சான்றிடம்‌ எல்லாவற்றையும்‌ அவள்‌ எப்படி மூ தல 
ற்‌ 
8 க 


1314 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


. மாட்டாளோ, அதைப்போன்று காதலனிடமும்‌ மறைக்கமாட்‌ 


டாள்‌. அவ்வித. அன்பை ஆண்டவன்‌ மீதும்‌ : செலுத்த 
வேண்டும்‌. இவைகளைப்‌ புரிந்துகொள்வது கடினம்‌. நாளா 
வட்டத்தில்‌ புரிந்துகொள்வீர்கள்‌. ஆண்‌-பெண்‌ என்ற 
உணர்ச்சி மறைந்துவிடும்‌. “ஆற்றங்கரை மணலில்‌ கோடை 
காலத்தில்‌ விழும்‌ ஒரு சொட்டு நீர்‌ எவ்வளவு விரைவில்‌ 
மறையுமோ, அத்தன்மையனவே இந்த 'வாழ்க்கையும்‌, 
இதில்‌ உள்ள உறவுகளும்‌. 

6௦ ஆண்டவன்தான்‌ படைத்தவர்‌ ?2 என்பது போன்ற 
சித்தாந்தங்களெல்லாம்‌ குழந்தைகள்‌ கற்பதற்குத்தான்‌ தகுதி 
யானவை. ஆண்டவன்தான்‌ எனது காதலன்‌, எனது 
வாழ்க்கையே அவன்தான்‌ 22? என்று இதயம்‌ ஏங்கவேண்டும்‌.. 


“ஏனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உன்னை உலகத்‌ 
தின்‌ பிரபு என்று அழைக்கிறார்கள்‌. நான்‌ நல்லவனோ, 
கெட்டவனோ, பெரியவனோ, சிறியவனோ நானும்‌ இந்த உல 
கத்தில்‌ ஒருவனே. ஆகையால்‌ நீ எனது அன்பனே. என்‌ 
னுடைய உடல்‌, மனம்‌, ஆன்மா எல்லாவற்றையும்‌ உனது 
பலிபீடத்தில்‌ வைத்துவிட்டேன்‌. அன்பே, இந்தப்‌ பரிசு 
கனை ஏற்க மறுத்துவிடாதே!?? 


சான்பிரான்ஸிஸ்கோவில்‌ சுவாமி விவேகானந்தர்‌--1900 


வருப்பும்‌ பாடங்கள்‌ 
சொற்பொழிவுகள்‌ 
பற்றிய குறிப்பு 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 


[பவம்‌ ஒன்றே அறிவின்‌ ஊற்றுக்கண்‌. உலகில்‌ உத்‌ 
தரவாதமில்லாத ஒரே விஞ்ஞான சாஸ்திரம்‌ மதமே. ஏனெ 
னில்‌, அது அனுபவ அடிப்படையில்‌ கற்றுக்கொடுக்கப்‌ 
படுவது இல்லை. இவ்விதம்‌ இருத்தல்‌ கூடாது. எனினும்‌, 
அனுபவ அடிப்படையில்‌ சமயத்தைப்‌ புகட்டும்‌ சிலர்‌ உல 
கில்‌ எப்போதுமே இருக்கின்றனர்‌. அவர்களே அனுபூதி 
மான்கள்‌ என்று அழைக்கப்படுபவர்கள்‌. ஒவ்வொரு மதத்தி 
லுமுள்ள இவர்கள்‌ எல்லாரும்‌ போதிக்கும்‌ கருத்து ஒன்றே; 
உண்மையும்‌ ஒன்றே. இவர்கள்‌ போதிப்பதுதான்‌ உண்மை 
யான சமயசாஸ்திரம்‌. உலகின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ கணி 
தம்‌ எவ்வாறு வேறுபடுவதில்லையோ அதே போன்று இந்த 
அனுபூதிமான்களும்‌ வேறுபடுவதில்லை. அவர்‌ தம்‌ சூழ்நிலை 
ஒன்றே; அனுபவமும்‌ ஒன்றே. அதுவே சட்டமாகிறது. 


கிறிஸ்துவ மதபீடத்தில்‌ சமயவாதிகள்‌ முதலில்‌ சமயத்‌ 
தைக்‌ கற்றுக்கொள்கிறார்கள்‌. அதன்‌ பின்‌ அதை அனுஷ்டிக்‌ 
கிறார்கள்‌. அனுபவமே தங்களுடைய நம்பிக்கைக்கு அடிப்‌ 
படை என்று அவர்கள்‌ கொள்வதில்லை. ஆனால்‌, அனுபூதி 
மானோ தொடக்கத்தில்‌ சத்தியத்தை நாடிச்செல்கிறான்‌; மூத 
லில்‌ அதை அனுபவிக்கிறான்‌; பின்னர்‌ தனது கோட்பாடு 
களை வகுத்துக்கொள்கிறான்‌. கிறிஸ்தவ மதபீடமோ, பிறரு 
டைய அநுபவங்களை எல்லாம்‌ ஏற்றுக்கொள்கிறது. ஆனால்‌ 
அநுபூதிமானோ சுயாநுபவம்‌ உடையவன்‌. கிறிஸ்தவ மத 
பீடம்‌ புறமிருந்து அகம்‌ செல்கிறது. அனுபூதிமான்‌ அகத்‌ 
திலேயிருந்து புறம்‌ செல்கிறான்‌. 


இரசாயன சாஸ்திரங்களும்‌, இயற்கை விஞ்ஞானங்‌ 
களும்‌, எவ்வாறு இந்தப்‌ பூத உலகு பற்றிய உண்மைகளில்‌ 
ஈடுபட்டுள்ளனவோ, அவ்வாறு சமயமானது பெளதிக உல 
குக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை எடுத்துக்‌ கூறுகிறது. 
இரசாயனத்தைக்‌ கற்க ஒருவன்‌ படிக்கவேண்டிய நூல்‌ 
இயற்கை என்னும்‌ புத்தகமே. சமயத்தைக்‌ கற்க வேண்‌ 
டிய புத்தகம்‌ ஒருவனது இதயமும்‌, மனமுமே. ஞானிக்‌ 
குப்‌ பெரும்பாலும்‌ பெளதிக விஞ்ஞானம்‌ தெரிவதில்லை. 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ யம 


ஏனெனில்‌ அவன்‌ தவறான புத்தகத்தைப்‌ படிக்கிறான்‌. விஞ்‌ 
ஞானிக்குப்‌ பெரும்பாலும்‌ சமயம்‌ தெரிவதில்லை. ஏனெனில்‌ 
அவனும்‌ தவறான புத்தகத்தையே--அதாவது வெளியே 
இருக்கும்‌ புத்தகத்தையே -- படிக்கிறான்‌. 


ஒவ்வொரு விஞ்ஞானமும்‌ தனக்கே உரிய முறையுடை 
யது; அதே போல்‌ சமய விஞ்ஞானமும்‌ தனக்குரிய முறை 
யுடையது. முறைகள்‌ அதிகம்‌ எனலாம்‌: ஏனெனில்‌, 
அதில்‌ கவனித்தற்கான அம்சங்கள்‌ அதிகம்‌. மனமானது 
புற உலகம்‌ போன்ற ஒருமை இயல்புடையதன்று. மனத்‌ 
தின்‌ பல்வேறு சுபாவங்களுக்கு ஏற்பப்‌ பல்வேறு முறைகளைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரிடமும்‌ 
ஏதாவதொரு புலனுணர்வு தலை சிறந்து விளங்குகிறது. ஒரு 
வர்‌ நன்கு காண்பார்‌; மற்றொருவர்‌ நன்கு கேட்பார்‌. 
எனவே தலைதூக்கி நிற்கும்‌ மன உணர்வு ஒன்றுளது. இந்‌ 
தத்‌ தலைவாயில்‌ மூலமே ஒருவர்‌ தமது உண்மை மனதை 
அடையவேண்டும்‌. எனினும்‌, மனம்‌ யாவற்றுள்ளும்‌ ஓர்‌ 
ஒருமையுணர்வளது; எல்லாவற்றிற்கும்‌ பொதுவான சாஸ்‌ 
திரீய முறையொன்று உள்ளது. இம்‌ முறை மனித ஆன்‌ 
மாவை ஆராய்ந்து அதன்‌ அடிப்படையில்‌ வகுக்கப்படு 
கிறது. வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகள்‌ இதற்கு இல்லை. 


எல்லாருக்கும்‌ ஓரே மதம்‌ ஏற்புடைத்தன்று. ஒவ்‌ 
வொன்றும்‌ மாலையில்‌ காணப்படும்‌ முத்துப்‌ போன்றதே. 
ஒவ்வொன்றிலும்‌ தனித்தன்மை காண்பதில்‌ நாம்‌ கருத்தா 
யிருக்க வேண்டும்‌. எவரும்‌ ஒரு குறிப்பிட்ட மதத்தின 
ராகப்‌ பிறப்பதில்லை. அவர்தம்‌ மதம்‌ ஆன்மாவிலேயே உள்‌ 
ளது. தனித்‌ தன்மையை அழிக்க முற்படும்‌ எந்த மதமும்‌ 
காலப்‌ போக்கில்‌ அழிவே தரும்‌. ஓவ்வொருவன்‌ வாழ்க்கை 
யிலும்‌ ஒரு சக்தி ஊடுருவி நிற்கிறது. இந்தச்‌ சக்தியே இறு 
தியில்‌ அவனை ஆண்டவனிடம்‌ அழைத்துச்‌ செல்லும்‌. 
எல்லா மதங்களின்‌ முடிவும்‌ லட்சியமும்‌ ஆண்டவனைக்‌ 
காண்பதுவே. பயிற்சிகள்‌ எல்லாவற்றுள்ளும்‌ சிறந்தது 
ஆண்ட வன்‌ ஒருவனையே வழிபடுவதுதான்‌. ஒவ்வொரு 
வரும்‌ தமக்கென ஓர்‌ இலட்சியத்தைத்‌ தேர்ந்தெடுத்து . 
அதில்‌ உறுதியாக நிற்பாராயின்‌, மதம்‌ பற்றிய சச்சரவுகள்‌ 
எல்லாம்‌ மறைந்துவிடும்‌. 


118 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌-—சுடர்‌-7 
மதம்‌ என்பது மெய்யுணர்வு 


மனிதனால்‌ ஆண்டவனுக்கு அளிக்கப்பட்ட சீரிய நாமம்‌ 
சத்தியம்‌ ; அது மெய்யுணர்வினால்‌ பெறப்படுவது. எனவே 
அதை அகத்தில்‌ தேடுக. எல்லாப்‌ புத்தகங்களையும்‌ உரு 
வங்களையும்‌ விட்டு விலகி உங்களுடைய ஆன்மா தன்னையே 
காணவேண்டும்‌. ££ புத்தகங்களில்‌ முழுகி நாம்‌ பித்துப்‌ பிடித்‌ 
திருக்கிறோம்‌ 22 “என்று ஸ்ரீ கிருஷ்ணர்‌ கூறினர்‌. இயற்க 
யின்‌ தொந்தத்துக்கு அப்பால்‌ செல்லுங்கள்‌. மதக்கோட்‌ 
பாடுகளும்‌ உருவங்களும்‌ சடங்குகளும்தான்‌ எல்லாம்‌ என்று 
நீங்கள்‌ கருதும்போது, பந்தத்தில்‌ சிக்கிக்கொள்கிறீர்கள்‌ - 
மற்றவர்களுக்கு உதவுவதற்காக நீங்கள்‌ அதில்‌ பங்கு கொள்‌ 
ளுங்கள்‌. ஆனால்‌, அவை ஒரு பந்தமாகாமல்‌ எச்சரிக்கை 
யுடன்‌ இருங்கள்‌. மதம்‌ ஒன்றே; முறைகள்தான்‌ வெல! 
வேருயிருக்க வேண்டும்‌. ஆகையால்‌ ஒவ்வொருவருமி 
தமது செய்தியை அளிக்கட்டும்‌ ; ஆனால்‌ மற்ற மதங்களில்‌ 
குறைகாணல்‌ வேண்டாம்‌. உண்மையொளி காணல்‌ வேண்டு 
மாயின்‌, நீங்கள்‌ உருவங்களை எல்லாம்‌ விட்டு விலகி நிற்க 
வண்டும்‌. பிரம்மஞானம்‌ என்னும்‌ அமுதக்‌ கட்‌ ல்‌ 
ஆழ்ந்து அதைப்‌ பருகுக. யானே அவன்‌?” என்ப 
துணர்ந்தவன்‌, கந்தல்‌ உடுத்திக்‌ கொண்டு இருந்தாலும்‌ 
மகிழ்வுடன்‌ இருக்கிறான்‌. நித்தியத்தின்‌ உள்ளே செல்க. 
நித்திய சக்தி பெற்று வெளியே வருக. சத்தியத்தை 
நாடிச்செல்லும்‌ அடிமை பந்தமற்றவனாகத்‌ திரும்பி 
வருகிறான்‌. 


மதம்‌ என்பது தன்மறுப்பு 


பிரபஞ்சத்தின்‌ உரிமைகளைப்‌ பகுத்தல்‌ யலாது. 

46 உரிமை 22 பற்றிப்‌ பேசுவது, வலா ஒப்பு தகொத்ன 
தாகும்‌. ஆகவே நாம்‌ பேசவேண்டியது உரிமையைப்‌ 
பூற்றியன்று; பொறுப்பு பற்றி. உலகின்‌ எப்பகுதியில்‌ 
மையிருப்பினும்‌ அதற்குப்‌ பொறுப்பினர்‌ ஒவ்வொருவருமே. 
எவனும்‌ தன்னைத்‌ தன்‌ சகோதரனிடமிருந்து வேறுபடுத்திக்‌ 
கொள்வது இயலாத காரியம்‌. பிரபஞ்சத்தில்‌ ஒன்றச்‌ செய்‌ 
வன எல்லாம்‌ நற்செயல்களே ; பிரிப்பன பாவம்‌. எல்லை 
யற்ற ஒன்றில்‌ நீ ஓர்‌ அங்கம்‌; இதுவே உனது இயற்கை: 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 19 


இதனால்தான்‌ நீ உனது சகோதரனுடைய நலனில்‌ நாட்ட 
முள்ளவனாக இருக்கிறாய்‌. 1 


வாழ்க்கையின்‌ முதல்‌ நோக்கம்‌ அறிவைத்‌ தேடுதல்‌ ; 
இரண்டாவது நோக்கம்‌ மகிழ்ச்சி. அறிவும்‌, மகிழ்வும்‌ 
விடுதலை நோக்கி அழைத்துச்‌ செல்கின்றன. ஆனால்‌ உல 
கில்‌ உள்ள ஒவ்வோர்‌ உயிரும்‌ (எறும்பாயினும்‌ சரி, நாயாயி 
னும்‌ சரி)விடுதலை பெற்றாலன்றி, ஒரு மனிதன்‌ விடுதலை பெற 
முடியாது. எல்லாரும்‌ மகிழ்ச்சி அடைந்தாலன்றி, தனி 
யொருவன்‌ மட்டும்‌ மகிழ்வுடன்‌ இருத்தல்‌ இயலாது. இன்‌ 
னொருவனுக்குத்‌ தீங்கு விகாவிக்கும்போது நீ உனக்கே 
தீங்கு விளைவித்துக்‌ கொள்கிறாய்‌ ; ஏனெனில்‌ நீயும்‌ உனது 
சகோதரனும்‌ வேறல்லர்‌. எவனொருவன்‌ தன்னில்‌ பிரபஞ்‌ 
சத்தையும்‌ , பிரபஞ்சத்தில்‌ தன்னையும்‌ காண்கிறானோ, 
அவனே உண்மை யோகியாவான்‌. இப்பிரபஞ்சத்தின்‌ 
சீரிய நியதி தன்னல மறுப்பே; தன்‌ முனைப்பு அன்று. 
தீமையைத்‌ தீமையால்‌ எதிர்க்காதே?? என்ற இயேசு 
நாதரின்‌ போதனையை இந்த உலகம்‌ கடைப்பிடிக்கவில்லை. 
அதனால்தான்‌ இவ்வுலகம்‌ இவ்வளவு தீமையுள்ளதாக இருக்‌ 
கிறது. தன்னல மறுப்பே பிரச்னையைத்‌ தீர்க்கும்‌. திண்‌ 
ணிய தன்னல மறுப்பின்‌ மூலமே மதத்தைக்‌ கடைப்பிடிக்க 
முடியும்‌. உனக்கென எதையும்‌ விரும்பாதே. எல்லாவற்‌ 
றையும்‌ பிறருக்காகவே செய்‌. வாழும்‌ வகையும்‌, பழகும்‌ 
வகையும்‌, ஆண்டவனிடம்‌ ஒன்றும்‌ வகையும்‌ இதுவே. 


தன்னலமற்ற பணியே உண்மைத்துறவு 


இவ்வுலகம்‌. கோழைகளுக்கு ஏற்பட்டதன்று. எந்த 
நெருக்கடியிலிருந்தும்‌ தப்பியோட முயலாதே. வெற்றி 
யையோ தோல்வியையோ எதிர்நோக்காதே. சர்வ பரித்‌ 
தியாக உள்ளத்துடன்‌ சேவையில்‌ முன்னேறுக. வெற்றி 
யடையப்‌ பிறந்துள்ள மனமானது வைராக்கியமுள்ள உள்‌ 
ளத்துடன்‌ இணைந்து முயற்சி செய்யும்‌ என்பதை அறி. 
வேலை செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால்‌ பலனை 
எதிர்பார்க்கும்‌ அளவுக்குக்‌ கீழ்மையடையாதே. ஓயாமல்‌ 
உழைத்துக்கொண்டு இரு. ஆனால்‌ அந்த உழைப்பில்‌ 
ஏதாவது ஒரு இன்பத்தைக்‌ காண்‌. நல்ல செயல்கள்‌ கூட. 


120 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஒரு மனிதனைப்‌ பந்தத்தில்‌ பிணைத்துவிடும்‌. ஆகையால்‌ 
நற்செயல்களிலோ அல்லது பேரும்புகழும்‌ தேடும்‌ விருப்பத்‌. 
திலோ உன்னைப்‌ பந்தப்படுத்திக்‌ கொள்ளாதே. இந்த. 
இரகசியத்தை அறிந்தவர்‌ பிறப்பு இறப்புச்‌ சழலைத்‌ தாண்டி 
அமரர்களாகி விடுகின்றனர்‌. 


சாதாரண சந்நியாசி உலகத்தைத்‌ துறந்து வெளியே 
சென்று கடவுளைப்‌ பற்றி எண்ணுகிறான்‌. உண்மைச்‌ சந்தி 
யாசியோ உலகத்திலேயே வாழ்கிறான்‌ ; உலகம்‌ அவனைக்‌. 
கட்டுப்படுத்துவதில்லை. தன்னல மறுத்துக்‌ காடு சென்றும்‌, 
முடிவடையாத ஆசாபாசங்கள்‌ எண்ணி எண்ணி இன்ப: 
மடைபவர்‌ உண்மைத்‌ துறவியரல்லர்‌. வாழ்க்கை யென்‌ 
னும்‌ போரின்‌ மத்தியில்‌ வாழ்‌. குகையில்‌ வாழும்‌ போதும்‌ 
தூங்கும்போதும்‌ யாரும்‌ அமைதியாக இருக்கமுடியும்‌. 
செயல்‌ வெறி என்னும்‌ சுழலில்‌ நின்று, கேந்திரமான 
இடத்தை அடை. அந்த இடத்தை அடைந்து விட்டால்‌, 
உலகில்‌ எதுவும்‌ உன்னை அசைக்க முடியாது. 


ஆன்மாவின்‌ சுதந்திரம்‌ 


காண்பதன்‌ மூலமே நமக்குக்‌ கண்ணிருக்கிறது என்பதை. 
நாம்‌ அறியமுடியும்‌. அதுபோல நம்முள்ளிருக்கும்‌ ஆன்‌ 
மாவை, அதனால்‌ வினையும்‌ பலன்கனாக்‌ கொண்டுதான்‌ 
அறியமுடியும்‌. ஆன்மா இருப்பதைக்‌ கேவலம்‌ புலன்‌ 
களால்‌ உாரமுடியாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ உள்ள 
எல்லாவற்றுக்கும்‌ காரணமாக இருப்பது அதுவே ; ஆனால்‌ 
அதற்குக்‌ காரணமானது எதுவுமில்லை. இந்த ஆன்மாவே 
காம என்பதை எப்போது அறிகிருமோ, அப்போதே நாம்‌ 
சுதந்திரம்‌ பெற்று விடுவோம்‌. ஆன்மா ஒருபோதும்‌ . மாறு 
DLE அதற்கு மூலகாரணமானது எதுவும்‌ இல்லை. 
ஆகையால்‌ அப்படிப்பட்ட பொருள்‌ எதையும்‌ கொண்டு 
அதை மாறறலாம்‌ என்று எண்ணுதற்கில்லை. ஆன்மாவே 
மூலப்பொருள்‌. அது தன்னிச்சையாகவே இயங்குகிறது. 
வேறு மூலகாரணம்‌ எதுவுமின்றி, தன்‌ விருப்பமாகச்‌ செயல்‌ 
படும்‌ ஏதோ ஒன்று நம்முள்‌ இருப்பதை அறிந்தால்‌, அன்றே 
நாம்‌ நமது ஆன்மாவை அறிந்தவர்‌ ஆவோம்‌. 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 121 


விடுதலை என்பது அழிவின்மையுடன்‌ இணைந்த ஒன்று. 
ஒருவன்‌ சுதந்திரமாக இருக்கவேண்டுமானால்‌, இயற்கை 
யின்‌ நியதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ அறியாமையில்‌ சிக்கியிருக்கும்‌ வரைதான்‌ இந்த நியதி 
கள்‌ நம்மைக்‌ கட்டுப்படுத்தும்‌. ஞானம்‌ ஏற்படும்போது இந்த 
நியதிகள்‌ எல்லாம்‌ நமக்கு நாமளிக்கும்‌ விடுதலையே என்று 
காண்போம்‌. சங்கற்பம்‌ ஒருபோதும்‌ அதந்திரமாக இருக்க 
முடியாது. ஏனெனில்‌ அது காரணகாரியத்தின்‌ அடிமையா 
கும்‌. ஆனால்‌ இந்தச்‌ சங்கற்பத்தின்‌ பின்னணியில்‌ இருக்கும்‌ 
“நான்‌?” என்பது சுதந்திரமானது; இதுவே ஆன்மா. 
“நான்‌ சுதந்திரமானவன்‌?” என்பதே நாம்‌ நமது வாழ்வை 
அமைத்துக்கொண்டு வாழவேண்டிய . அடிப்படையாகும்‌. 
சுதந்திரம்‌ என்பது சிரஞ்சீவியாயிருப்பது. 


வேதாந்தம்‌ பற்றிய குறிப்பு 


தியானம்‌ வேதாந்த விசாரணை இவற்றால்‌ உருவாக்கப்‌ 
பட்ட தத்துவசாஸ்திரங்களிலும்‌ வேத உபதேசங்களிலுமே 
இந்து மதத்தின்‌ ஜீவாதாரமான அம்சங்கள்‌ அடங்கியுள்ளன. 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முடிவில்லாதது, என்றுமுளது என்று 
இவை வலியுறுத்துகின்‌ றன. அதற்குத்‌ தோற்றம்‌ இல்லை; முடி 
வும்‌ இல்லை. தூலப்பொருள்களில்‌ சைதன்யம்‌ கலந்திருப்பதை 
யும்‌ வரையறைக்குட்பட்ட பொருள்களில்‌ எல்லையற்ற 
பொருள்‌ ஊடுருவி நிற்பதையும்‌ காணக்கூடிய தோற்றங்கள்‌ 
உலகில்‌ கணக்கின்றி இருக்கின்‌ றன. எனினும்‌, எல்லையற்ற 
பொருளானது தானே இயங்க வல்லது; என்றுமிருப்பது; 
மாறுதலற்றது. என்றுமுள இப்பொருளில்‌ காலத்தின்‌ சுவடு 
கள்‌ பதியா. புலன்களுக்கு அப்பாற்பட்டதும்‌ அறிவுக்கு. 
எட்டாததும்‌ ஆகிய அந்த மண்டலத்தில்‌ சென்ற காலமும்‌ 
இல்லை ; வருங்காலமும்‌ இல்லை. 

ஆன்மாவுக்கு அழிவில்லை என்று வேதங்கள்‌ கூறுகின்‌ 
றன. பிறப்பு, இறப்பு நியதிக்குக்‌ கட்டுப்பட்டது இவ்வுடல்‌ 
ஒன்றே. வளர்வது எதுவோ அது அழிந்தே ஆகவேண்டும்‌. 
ஆனால்‌ உடலுக்குள்‌ இருக்கும்‌ ஜீவனோ, எல்லையற்ற பரம்‌ 
பொருளுடன்‌ தொடர்புகொண்டது; அமர வாழ்வு பெற்றது. 
அதற்குத்‌ தோற்றம்‌ இல்லை; ஆகவே அழிவும்‌ இல்லை. 


122 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌--7 


இந்த உலகில்‌ பிறக்கும்போதே ஒவ்வோர்‌ ஆன்மாவுக்கும்‌ 
தொடக்கம்‌ எற்படுகிறது என்று கிறிஸ்தவ மதம்‌ 
கூறுகிறது. ஆனால்‌ வேதங்களோ மனிதனின்‌ ஜீவ 
னானது; பரப்பிரம்மத்திலிருந்து தோன்றியது ஆதலின்‌ 
கடவுளைப்‌ போன்றே அதுவும்‌ ஆதியற்றது?? என்று 
கூறுகின்றன. கிறிஸ்தவ மதத்துக்கும்‌ வேதங்களை அடிப்‌ 
படையாகக்கொண்ட இந்து மதத்திற்கும்‌ உள்ள முக்கிய 
மான வேறுபாடுகளில்‌ இது ஒன்று, தனது யாத்திரை 
யிலே ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்குள்‌ பிரவேசிப்பதன்‌ 
மூலம்‌ இந்த ஆன்மாவானது எண்ணற்ற காட்சி அளித்திருக்‌ 
கிறது; இனியும்‌ அளிக்கும்‌. ஆன்மிகப்‌ பரிணாமம்‌ என்ற 
மாபெரும்‌ நியதிப்படி, பூரணமடைந்து, மேலும்‌ மாறுதல்‌ 
இல்லாத நிலை அடையும்வரை, இது நிகழ்ந்துகொண்டே 
இருக்கும்‌. 


ஹிந்துவும்‌ கிரேக்கனும்‌ 


முன்னேற்றத்தின்‌ சின்னங்களாக மூன்று மலைகள்‌ 
விளங்குகின்றன. இந்தோ ஆரிய நாகரிகத்தின்‌ சின்னம்‌ 
இமயமலை; ஹீப்ரு நாகரிகத்தின்‌ சின்னம்‌ சினாய்‌ மலை; 
கிரேக்க நாகரித்தின்‌ சின்னம்‌ ஒலிம்பஸ்‌ மலை. ஆரியர்‌ 
இந்தியாவுக்கு வந்தபோது, வருந்தி உழைக்க முடியாத 
அளவு வெப்பம்‌ அதிகமாக உள்ளதைக்‌ கண்டார்கள்‌. 
அதனால்‌ அவர்கள்‌ சிந்திக்க ஆரம்பித்தார்கள்‌. இதனால்‌ 
அகநோக்கு வளர்ந்தது. மதத்தை உருவாக்கினார்கள்‌. 
மனதின்‌ சக்திக்கு எல்லை இல்லை என்பதைக்‌ கண்டார்கள்‌ ; 
எனவே, இதில்‌ வல்லமை பெற முயன்றார்கள்‌. மனிதன்‌ 
என்று அழைக்கப்படும்‌ இந்த உடற்கூட்டின்‌ உள்ளே எல்லை 
யற்ற ஏதோ ஒன்று அடங்கியுள்ளது, சக்திப்‌ பொறி வீசக்‌ 
காத்திருக்கிறது என்பதைக்‌ கண்டார்கள்‌. இந்த அடிப்‌ 
படையில்‌ ஒரு தத்துவத்தை உருவாக்குவதே அவர்‌ 
OEE LE பழு நோக்கமாக இருந்தது. 7 

ஆரியர்‌ கூட்டத்தின்‌ மற்றொரு பிரிவினர்‌ இயற்கை அழகு 
தவழும்‌ சிறு நாடாகிய கிரீஸுக்குச்‌ சென்றனர்‌. இயற்கை 
யும்‌ தட்ப வெப்ப நிலையும்‌ அரண்‌ செய்யவே, புறப்பொருள்‌ 
களில்‌ அவர்தம்‌ நாட்டம்‌ சென்றது. புறக்கலையையும்‌ பூற 
விடுதலையையும்‌ வளர்த்தனர்‌. கிரேக்கர்கள்‌ அரசியல்‌ 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 2 !': 125 


விடுதலை நாடினர்‌; இந்துக்களோ எப்போதும்‌ ஆன்மிக 
விடுதலையையே நாடினர்‌. இரண்டும்‌ ஒரு தலையானவையே. 
தேசப்‌ பாதுகாவல்‌ பற்றியோ தேசபக்தி குறித்தோ இந்தி 
யன்‌ போதுமான அளவு. கருத்துக்‌ கொண்டது இல்லை. 
அவன்‌ தன்னுடைய மதம்‌ ஒன்றையே காத்து நிற்பான்‌. 
ஆனால்‌ அதே சமயம்‌ கிரேக்க நாட்டிலும்‌, கிரேக்க நாகரிகம்‌ 
தொடர்ந்துள்ள ஐரோப்பிய நாடுகளிலும்‌ உள்ள மக்கள்‌ 
தேசமே பிரதானம்‌ என்று கருதுவார்கள்‌. ஆன்மிக விடு 
தலையில்‌ மட்டும்‌ - கவனம்‌ செலுத்தி சமூக விடுதலையில்‌ 
கவனம்‌ செலுத்தாது இருப்பது ஒரு குறையே; சமூக 
விடுதலையில்‌ மட்டும்‌ கவனம்‌ செலுத்தி, ஆன்மிகத்தில்‌ 
கவனம்‌ செலுத்தாது இருப்பது அதைவிடப்‌ பெரிய குறை 
யாகும்‌. ஆன்மா, உடல்‌ ஆகிய இரண்டின்‌ சுதந்திரத்திற்‌ 
காகவும்‌ நாம்‌ முயல வேண்டும்‌. ம்‌ 


வேதங்கள்‌ உபநிஷதங்கள்‌ பற்றிய கருத்தூ 


வேதத்தில்‌ காணப்படும்‌ யாககுண்ட.மே க்ஷேத்திர 
கணிதத்தின்‌ பிறப்பிடம்‌. 


தேவர்களைத்‌ கொழுது வேண்டுவதுதான்‌ வழிபாட்டின்‌ 
அடிப்படை. இவ்வாறு தொழுது வேண்டினால்‌, அது 
'தொழுபவர்களுக்கும்‌ தொழப்படுபவர்களுக்கும்‌ பரஸ்பரம்‌ 
உதவி செய்கிறது என்பதே கருத்து. ்‌ 


துதிசெய்தல்‌ புகழ்பாடுதலன்று. உள்ளப்‌ பண்புடன்‌ 
சொல்லப்படுமேல்‌, அவை சக்தி மிக்க மந்திரச்‌ சொற்‌ 
களாகும்‌. : 


ஆறுக்கு மேற்பட்ட அறிவுகளும்‌, புலனறிவும்‌, சக்தி 
யும்‌ மிகப்‌ பெற்று வாழும்‌ நிலையே தெய்வ உலகமாகும்‌. 
உயர்நிலை பெற்ற உடல்களும்‌ இந்த ஸ்தூல உடல்களைப்‌ 
போலவே அழியுந்‌ தன்மையின்‌. 


இந்த உலகத்திலும்‌ சரி, பிற உலகங்களிலும்‌ சரி, எல்லா 
உடல்களுக்கும்‌ மரணம்‌ உண்டு. தேவர்களும்‌ மரித்தற்‌ 
குரியவரே; களியாடல்‌ ஒன்றே தரவல்லவர்‌. ்‌ 


124 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இந்த - உடலில்‌, உணரவும்‌ பார்க்கவும்‌ வல்ல ஓர்‌ 
உயர்ந்த சக்தி இருப்பதுபோலத்‌ தேவர்களுக்குப்‌ பின்னணி 
யாக ஓருவர்‌ இருக்கிறார்‌. அவரே கடவுள்‌. 

படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ ஆகிய சக்திகளும்‌, 
எங்கும்‌ நிறைதல்‌, எல்லாம்‌ வல்லவராயிருத்தல்‌, எல்லாம்‌ 
அளித்தல்‌ ஆகிய குணங்களும்‌ உள்ளவரே தேவர்களுக்கு. 
எல்லாம்‌ தேவராவார்‌. 


“அழியாத பரம்பொருளின்‌ குழந்தைகளே! மேலுலகத்‌ 
தில்‌ உள்ள தேவர்களே! கேளுங்கள்‌! இருளுக்கும்‌ ஐயத்‌ 
திற்கும்‌ அப்பாற்பட்ட ஒளிச்சுடரை நான்‌ கண்டுகொண் 
டேன்‌. பண்டைப்‌ பழம்பொருளை நான்‌ கண்டுகொண்‌ 
டேன்‌. இதற்கான வழி உபநிஷதங்களில்‌ காணப்படுகிறது. 

பூமியில்‌ நாம்‌ சாகிறோம்‌; தேவருலகிலும்‌ சாகிறோம்‌;. 
அதற்கு மேம்பட்ட உலகிலும்‌ சாகிறோம்‌; கடவுளை அடை 
யும்‌ போதுதான்‌ அமரவாழ்வு பெறுகிறோம்‌. 


உபநிஷதங்கள்‌ இதைப்‌ பற்றியே பேசுகின்றன. உப 
நிஷதங்களின்‌ வழி தூய வழியாகும்‌. அப்போதைய பழக்க 
வழக்கங்கள்‌ பலவற்றையும்‌ அவ்வப்பகுதிகளைப்‌ பற்றிய குறிப்‌ 
புகளையும்‌ இப்போது நாம்‌ புரிந்துகொள்ள முடியாது. எனி 
னும்‌; அவை மூலம்‌ சத்தியம்‌ தெளிவாகிறது. 
ஒளியை அடைவதற்காக 
கணிக்கப்‌ படுகின்றன. 


உண்மை 
விண்ணும்‌, மண்ணும்‌ புறக்‌. 


உபநிஷதங்கள்‌ கூறுகின்றன : 


, “ஆண்டவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஊடுருவி நிற்கின்‌ 
முன்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ அவனுடைமையே 2? 


வ எங்கும்‌ நிறைந்தவன்‌; இணையில்லாதவன்‌ ;. 
வடடல பவத்‌ தூயவன்‌ ; மகாகவி; கதிரவனையும்‌ தாரகை 
யுகே சந்தமாகக்கொண்டு கவிபுனைவோன்‌$ தக்கார்க்‌ 
குத்‌ தக்கபடி அளிப்பவன்‌ .22 

“சடங்குகளின்‌ மூலம்‌ ஒளிபெற முயல்பவர்கள்‌ அறி 
யாமையில்‌ மூழ்கிக்கிடக்கிருர்கள்‌. அதே போல்‌, இயற்‌ 
கையே எல்லாம்‌ என்று எண்ணுபவர்களும்‌ அறியாமையில்‌ 
மூழ்கியுள்ளவர்களே . இதை எண்ணி, இயற்கைக்கு அப்பால்‌ 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 125 


செல்ல விரும்புபவர்களோ இன்னும்‌ அதிக அறியாமையில்‌ 
ழழ்கியுள்ளவர்களே.?? 

அப்படியானால்‌ சடங்குகள்‌ தீயவையா ? இல்லை. முன்‌ 
னறிச்‌ செல்பவர்களுக்கே அவை பயன்‌ தரும்‌. 


உபநிஷதம்‌ ஒன்றில்‌, நசிகேதன்‌ என்ற ஓர்‌ இகாஞன்‌ 
கீழ்க்கண்டவாறு யமனிடம்‌ கேட்கிறான்‌ : 


இறந்தவன்‌ ஒருவனைப்‌ பற்றிச்‌ சிலர்‌, “அவன்‌ போய்‌ 
விட்டான்‌? என்று கூறுகின்றனர்‌. . மற்றும்‌ சிலர்‌, “அவன்‌ 
இன்னும்‌ வாழ்கிறான்‌? என்கின்றனர்‌. யமனே, நீயே மர 
ணத்தின்‌ அதிதேவன்‌. நீயே உண்மையறிந்தவன்‌. தயவு 
செய்து எனது ஜயத்தைப்‌ போக்கு.?? ்‌ 

யமன்‌ பதில்‌ அளித்தான்‌ : 


பெரும்பாலான தேவர்களுக்கே இது தெரியாது. 
ஆகவே மனிதர்களைப்‌ பற்றிக்‌ கூறுவதற்கில்லை. பையனே, 
இந்த விஷயத்தை என்னிடம்‌ கேளாதேத.?? 

நசிகேதன்‌ விடவில்லை. மீண்டும்‌ வற்புறுத்துகிறான்‌. 
யமன்‌ மறுபடியும்‌ சொல்கிறான்‌ : 


££டதவர்களுக்குக்‌ கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்‌ 
லாம்‌ கூட உனக்கு வழங்குகிறேன்‌. இந்தக்‌ கேள்வியை 
மட்டும்‌ வற்புறுத்தாதே.?? 

நசிகேதன்‌ அசையவில்லை. குன்றனைய உறுதியுடன்‌ 
நிற்கிறான்‌. பின்னர்‌ மரண தேதவன்‌ கூறுகிறான்‌ : 

“குழந்தாய்‌! செல்வம்‌, அதிகாரம்‌, நீண்ட ஆயுள்‌, - 
புகழ்‌, குடும்பம்‌ ஆகியவற்றையெல்லாம்‌ மும்முறை நிரா 
கரித்து விட்டாய்‌. மிக உயர்ந்த சத்தியத்தைக்‌ கேட்கும்‌ 
துணிவ உன்னிடம்‌ உளது: ஆதலின்‌ நான்‌ உனக்கு அதை 
உபதேசிக்கிறேன்‌. அதற்கு இரண்டு வழிகள்‌ இருக்கின்றன ; 
ஒன்று சத்திய வழி; மற்றொன்று ௬கவழி. நீ சத்தியவழி 
யைத்‌ தேர்ந்தெடுத்திருக்கிறாய்‌.?? . 

இந்த இடத்தில்‌ சத்திய உபதேசத்திற்குரிய நிபந்தனை 
களை நீங்கள்‌ கவனிக்கவேண்டும்‌. முதலாவது பரிசுத்தம்‌-- 
ஒரு பையன்‌, பரிசுத்தமான, ஆசையெனும்‌ மேகம்‌ படரர்த 


126. விவேகானந்தரின்‌ ; ஞான. தீபம்‌-—சுடர்‌-?7 


ஓர்‌ ஆன்மா, இந்தப்‌ பிரபஞ்ச ரகசியத்தைக்‌ , கேட்கிறான்‌. 
இரண்டாவதாக, வேறு பயன்‌ ஏதும்‌ கருதாமல்‌, சத்தியத்திற்‌ 
காகவே அவன்‌. அதை ஏற்கவேண்டும்‌. 

தாமே உணர்ந்து மெய்யுணர்வு பெற்ற ஒருவனிட 
மிருந்து, சத்தியத்தை அறிந்தாலன்றி, அது பலன்‌ தராது. 
புத்தகங்கள்‌ அதைத்‌ தரவல்லன அல்ல. வெறும்‌ தர்க்கத்‌ 
தால்‌ அதை ஸ்தாபிக்க முடியாது. எவன்‌ அதன்‌ இரக 
சியத்தை அறிகிறானோ, அவனுக்கே அது காட்சி தரும்‌. 
... சத்தியத்தை அறிந்த பின்‌ அமைதியில்‌ அமர்க. ' வீண்‌ 
வாக்கு வாதங்களில்‌ உழலற்க. உணர்வில்‌. தானாக ஒன்றுக. 
அதைச்‌ _ செய்யவல்லவனும்‌ நீயே. அஃது 'இன்பமன்று$ 
துன்பமும்‌ அன்று; பாவமன்று; புண்ணியமும்‌ அன்று; 
ஞானம்‌ அன்று ; அஞ்ஞானமும்‌ அன்று. இதை நீ உணர 
வேண்டும்‌. ஆகவே, 


அதை நான்‌ உனக்கு எவ்வாறு 
விவரிக்கமுடியும்‌ 2 


“ஆண்டவனே, உன்னையல்லால்‌ மேறு எதையும்‌ 
வேண்டேன்‌ 22 என்று எவன்‌ உளங்கனிந்து கரைந்து கதறு 
கிறானோ; அவனுக்கே ஆண்டவன்‌ காட்சி தருவான்‌. பரி 
சுத்தமாக வீரு; அமைதியாக இரு. குழம்பிய உள்ளத்தில்‌ 
ஆண்டவன்‌, உருவத்தைக்‌ காணல்‌ இயலாது. 

வேதங்கள்‌ அறிவிக்கும்‌ ஒருவனுக்கு, எவனை அடைதற்‌ 
பொருட்டு நாம்‌ பிரார்த்தனையையும்‌ காணிக்கையையும்‌ 
செலுத்துகிறோமோ அவனுக்கு, வர்ணிக்க முடியாக அப்‌ 
பரம்பொருளுக்கு, ₹₹ஓம்‌?2 என்பதே புனிதமான பெயர்‌. 
சொற்கள்‌ எலலாவற்றுள்ளும்‌ புனிதமான சொல்‌' இதுவே! 
இந்தச்‌ சொல்லின்‌ இரகசியத்தை அறிந்தவன்‌ தான்‌ விரும்‌ 
பியதைப்‌ பெறுவான்‌. இந்தச்‌ சொல்லிலே” சரண்‌ புகுனீர்‌. 
எவர்‌ இச்சொல்லை சரணடைகிரறாரோ, அவருக்கே வழி திறக்‌ 
கப்படும்‌. '' - EEE 


a . ராஜயோகம்‌ 
யோகத்தின்‌ முதல்‌ கட்டம்‌ இயமம்‌. : 
ன்‌ இயமத்தில்‌ தேர்க்சி பெற ஓந்து.விஷயங்கள்‌ அவசியம்‌ : 
. (1) மனம்‌, வாக்கு, காயம்‌ ஆகிய எது ar 
& ன்‌ > னாலும்‌ எவவுயாக 
கும்‌,தீங்கு விரைவியாதிருக்கவேண்டும்‌. A 1 


DN 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ - 127 
(2) எண்ணத்திலும்‌, பேச்சிலும்‌, செயலிலும்‌ உண்‌ 
மடய கடைப்பிடிக்கவேண்டும்‌. . 


(3) எண்ணம்‌, சொல்‌; செயல்‌ ஆகிய்‌ மூன்றிலும்‌ வத 
ட -யற்றிரு த்தல்‌ வேண்டும்‌. 


(4) எண்ணம்‌, சொல்‌, . செயல்‌ ஆதிய மன்றல்‌ 
தூய்மைவேண்டும்‌. 


(5) எண்ணம்‌; சொல்‌, செயல்‌, ஆகிய மூன்றிலும்‌ சிறி 
தும்‌ பாவம்‌ செய்யா திருக்கவேண்டும்‌. 


புனிதத்‌ தன்மையே மிக உயர்ந்த சக்தியாகும்‌. மற்‌ 
வை எல்லாம்‌ அதன்‌ லு அடங்கும்‌. 


இதற்கு அடுத்தது ஆசனம்‌. பக்தன்‌ அமரும்‌ முறை.. 
தலை, முதுகெலும்பு, உடல்‌ ஆகிய மூன்றும்‌ நேராக இருக்கும்‌ 
வகையில்‌ நன்கு அமர்தல்வேண்டும்‌. உறுதியாக நீங்கள்‌ 
அமர்ந்திருப்பதாகவும்‌, உலகில்‌ எதுவும்‌ உங்களை அசைக்க 
முடியாது எனவும்‌ எண்ணுக. பின்னர்‌ உடலின்‌ ஒவ்வொரு 
பகுதியும்‌ தலையிலிருந்து கால்வரை--தூய்மையுடன்‌ இருப்‌ 
பதாக எண்ணுங்கள்‌. பளிங்குபோல்‌ தெளிவாக இருக்‌ 
கிறது என்றும்‌, வாழ்க்கை.என்னும்‌ கடலில்‌ மிதந்து நகர்‌ 
கக்க மரக்கலமாக இருக்கிறது என்றும்‌ எண்‌ 
தரங்க ளி, i 


உங்களுக்கு உதவி செய்யுமாறு ஆண்டவனை வேண்டுங்‌ 
கள்‌; இந்த உலக இரட்சகர்களை வேண்டுங்கள்‌ ரல்‌ 
குரிசிககா வேண்டுங்கள்‌; இப்பிரபஞ்சத்தில்‌ புனித ஆவி 
யாக இருப்பவர்களை வேண்டுங்கள்‌.. 


இதன்‌ பிறகு அரைமணி நேரம்‌ பிராணாயாமம்‌ செய்யுங்‌ 
கள்‌. மூச்சை உள்ளே இழுக்கும்போதும்‌. வெளியே. விடும்‌ 
போதும்‌ மனத்திற்குள்‌ ' ஓம்‌?? ₹ஓம்‌??. என்று ஜபித்துக்‌ 
கொண்டு இருங்கள்‌ ஆன்ம சக்தி பெற்ற சொற்கள்‌ அற்புத 
சக்தி வாய்ந்தவை. 


யோகத்தின்‌, மற்றைய படிவ (1) மிரத்தியாகா 


ரம்‌. அதாவது புலனடக்கம்‌. , புறவுலகில்‌ திரியாவண்ணல்‌ 
புலன்களை அடக்கி” உள்ளத்தில்‌ ஒன்றச்‌ -- செய்தல்‌. 


128 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


(2) தாரணா அல்லது நிலையான ஏகாக்ரசித்தம்‌. (8) தியா 
னம்‌. (4) சமாதி அல்லது தியானத்தில்‌ ஒன்றியநிலை. 
யோகத்தின்‌ உயர்ந்தபடி இதுவே ; இறுதிப்‌ படியும்‌ இதுவே. 
சிந்தை முழுவதையும்‌ பரம்பொருளிடத்தில்‌ ஈடுபடுத்தி 
ஒன்றியிருப்பதேதே சமாதி நிலையாகும்‌. அந்த நிலையில்‌ 
“நானும்‌ எனது பிதாவும்‌ ஒருவரே?? எண ஒருவன்‌ 
உணர்கிறான்‌. 


ஒன்றே செய்க; ஓரொருகாலில்‌ ஒன்றே செய்க. அது 
வும்‌ நன்றே செய்க. உள்ளம்‌ முழுதும்‌ ஒன்றிச்‌ செய்க. மற்‌ 
றவை யாவும்‌ தள்ளிச்‌ செய்க. 


பக்தி யோகம்‌ 


பக்தி யோகம்‌ என்பது இறையுடன்‌ இயைதற்கான 
ஒழுங்குபடுத்தப்பெற்ற பக்தி மார்க்கமே. சமயம்‌ அல்லது 
மெய்யுணர்வுக்கு அதுவே எளிய நிச்சயமான மார்க்கமாகும்‌. 

ஆண்டவன்‌ அன்பே இம்மார்க்கத்தில்‌ சித்தி பெறுவதற்‌ 
குத்‌ தேவையான ஒன்று. 


ஆண்டவன்‌ அன்பு ஐந்து படிகள்கொண்டது 2- 
, முதற்படி : மனிதன்‌ உதவிவேண்டுகிறான்‌. சிறிது அச்‌ 
சத்துடன்‌ இருக்கிறான்‌ . 
இரண்டாவது படி 
மூன்றாவது படி. ; 
கொள்ளுதல்‌. அப்போ 
சக்தியின்‌ பிரதிபிம்பங்க 


* கடவுளைப்‌ பிதாவாகக்‌ கருதுதல்‌. 


ஆண்டவனைத்‌ தன்‌ அன்னையாகக்‌ 
அ மாதர்‌ எல்லாருமே அன்னை பரா 
ள்‌ என்ற நோக்கு உண்டாகும்‌. 

நான்காவது ப 


்‌ ட்‌ 4-5 பக்திக்காகவே பக்தி. ணங்‌ 
கள்‌ எல்லாவற்றை (பபப வதில்‌ இது, ஞா 


யும்‌ தாண்டிய நிலை. 


ஐந்தாவது படி : இறையுடன்‌ ஒன்றி நிற்பதில்‌ ஆர்வம்‌, 
இறைவன்‌ வேறு நாம்‌ வேறு என்ற இரண்டற்ற ஒன்றிய 
நிலைக்குச்‌ செலுத்துகிறது. ஆண்டவன்‌  குணமிலன்‌ ; 
குறியிலன்‌: எனினும்‌ இரண்டும்‌ உடையவன்‌. நாமும்‌ 
அவ்வண்ணமே இருக்கிறோம்‌. 3 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 129 


பக்தி மார்க்கத்தில்‌ வளர்வதற்குப்‌ பிரார்த்தனையும்‌ துதி 
பாடுதலுமே முதல்‌ வழி. ஆண்டவன்‌ நாமத்தை மீண்டும்‌ 
மீண்டும்‌ சொல்வது அற்புதசக்தி அளிக்கிறது. 


மந்திரம்‌ என்பது சீரிய சொல்‌; புனிதச்‌ சொற்றொடர்‌; 
சீடன்‌ ஒருவன்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்வதற்காகவும்‌, சிந்‌ 
திப்பதற்காகவும்‌ குருநாதரால்‌ தேர்‌்த்தெடுக்கப்படுவது. 
பிரார்த்தனை செய்யவும்‌, ஸ்தோத்திரம்‌ செய்யவும்‌, ஏதாவது 
ஒரு மூர்த்தியைத்‌ தர்‌ ந்தெடுக்கவேண்டும்‌. அதுவே அவ 
னுடைய இஷ்டதெய்வம்‌. 


இந்த மந்திரங்கள்‌ எல்லாம்‌ வெறும்‌ சொல்லோசை 
அல்ல; அவையே கடவுள்‌. அவை நம்முள்ளேயே 
உள்ளன. ஆண்டவனைப்‌ பற்றிச்‌ சிந்தியுங்கள்‌. அவனைப்‌ 
பற்றிப்‌ பேசுங்கள்‌. உலகின்‌ மீது பாசம்‌ வேண்டாம்‌! ₹₹நீ 
எதை நினைக்கிறுயோ அதே ஆகிறாய்‌?” என்பதுவே புத்தர்‌ 
மலைமீது செய்த உபதேசம்‌. 3 


சமாதி நிலையை அடைந்த பக்தன்‌ பக்தியிலும்‌ வழி 
பாட்டிலும்‌ மீண்டும்‌ இறங்குகிறான்‌ . 


தூய்மையான அன்புக்கு உள்‌ நோக்கம்‌ எதுவும்‌ இல்லை; 
பெறும்‌ பயன்‌ ஏதும்‌ இல்லை. 


பிரார்த்தனைக்கும்‌ ஸ்தோத்திரத்துக்கும்‌ பின்னர்‌ சமாதி 
நிலை வருகிறது. அதன்‌ பின்னர்‌ ஆண்டவனுடைய நாமத்‌ 
தையும்‌ அவனுடைய இஷ்ட தெய்வத்தையும்‌ பக்தன்‌ 
திய ரனிக்கிறான்‌. 

நமது தாயாகவும்‌ தந்தையாகவும்‌ விளங்குபவர்‌, நமது 
பந்தபாசங்களை அறுக்க வேண்டும்‌ எண்று பிரார்த்தனை 
செய்க. 

:தந்தையொருவன்‌ தனது மகணிண்‌ கைப்பற்றி 
அழைத்துச்‌ செல்வதுபோல, ஆண்டவனே நீயும்‌ எங்களின்‌ 
கைப்பற்றி அழைத்துச்‌ செல்‌; விட்டு விடாதே?? என்று 
ஆண்டவனிடம்‌ பிரார்த்தனை செய்க. 

செல்வம்‌ வேண்டேன்‌; அழகு வேண்டேன்‌; இவ்‌ 
வுலகு வேண்டேன்‌; மறுவுலகும்‌ வேண்டேன்‌. இறைவா! 


130 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ம்‌ ல டப்‌ க்‌ ௯ 1 
நான்‌ மிகவும்‌ அலுத்துப்போனேன்‌. என்‌ தலைவன்‌ 
என்னைக்‌ கைப்பற்றி அழைத்துச்‌ செல்‌. உன்னையே 


த ம்‌ 5 ட்‌ ன்‌ ண்‌ 
சரண்புகுந்துவிட்டேன்‌. என்னையாட்கொள்‌். நீயே 97 
என வேண்டுங்கள்‌. 


எனது: தாயே! தந்தையே! ஆருயிர்‌ நண்பனே! 
இந்தப்‌ பிரபஞ்சத்தையே தாங்குபவனே! இந்த வாழ்வின்‌ 
சிறுசுமையைத்‌ தாங்க எங்களுக்கு அருள்‌ செய்‌. எங்க 
விட்டு விடாதே. உன்னிடமிருந்து எங்களை ஒருபோது? 
பிரித்து விடாதே. என்றும்‌ உன்னடியில்‌ வாழ்வோம்‌: 
என்று பிரார்த்தனை செய்யுங்கள்‌. 
ஆண்டவனிடம்‌ உள்ளா பக்தி வெளிப்படும்போது; 
அதுவே எல்லாமாக இருக்கும்போது, இந்த உலகம்‌ ஒரு சிறு 
துளியாகவே தோன்றும்‌. 
.. நிலையாமையிலிருந்து, 


6 | நில்யான தற்குச்செல்‌. இருளி 
லிருந்து ஒளிக்கு வா. 8 


ஞானயோகம்‌ 


தலில்‌ இ தடு 4 ப - 
முதல்ல, தியானம்‌ மறுப்பில்‌ தொடங்க வேண்டும்‌. 


ஒவ்வொன்றையும்‌ சிந்தித்து ஒதுக்கிவிடு. மனதில்‌ வரும்‌ 
ஒவ்வொரு சிந்தனையையும்‌, சங்கற்பத்தின்‌ மூலம்‌ பகுத்‌ 
துணர்‌ - 


அதன்‌ பின்‌ உண்மையில்‌ நாம்‌ என்னவாக இருக்கின்‌ 
ோமோ, ௮0௫, அதாவது சத்‌, சித்‌ ஆனந்தமாக 
இருப்பதை வலியுறுத்து, ன்‌ 

தியானிக்கும்‌ மனிதனையும்‌ தியானிக்கப்படும்‌ இறை 
வளையும்‌ இணைத்துவைக்கும்‌ சாதனமே தியானமாகும்‌. 
கீழ்ககனைடவாறு தியானம்‌ செய்‌: 


மேலேயுள்ளன வெல்லாம்‌ நானே; கீழேயுள்ளன 
ய இடையில்‌ இன்பன்‌ வெல்லாம்‌, நா்‌ 
எல்லாவுய ர்களிலும்‌ நானே இருக்கின்றேன்‌; எல்லாவுயிர்‌ 
களும்‌ என்னில்‌ இருக்கின்றன. ஓம்‌ தத்சத்‌. அதுவே நான்‌. 
இந்த மனகிற்கு அப்பாற்பட்டவன்‌ நான்‌. நானே இந்தப்‌ 


AED விஞ்ஞானமும்‌ TE 101 


பிரபஞ்சம்‌ முழுவதற்கும்‌ ஜீவன்‌, 


இன்பமும்‌ இல்ல நான்‌ இன்பமும்‌ இல்லை; 


i இந்த உடல்‌ தண்ணீர்‌ குடிக்கிறது; சாப்பிடுகிறது; மற்‌ 
றும்‌ இதுபோன்ற வேலைகவைச்‌ செய்கிறது. இந்த உடல்‌ 
நான்‌ அல்லன்‌; மனமும்‌ நான்‌ அல்லன்‌; நானே அவன்‌... 

. நான்‌ சாட்சி. நான்‌ விலகிநின்று பார்க்கிறேன்‌. உடல்‌ 
நலனுக்கு நான்‌ சாட்சி; நோய்க்கும்‌ நானே சாட்சி, 

நான்‌ சத்‌, சித்‌, ஆனந்தம்‌. க்‌ 

நானே அறிவின்‌ சத்து; அமுது. என்றும்‌ நான்‌ மாறு 
தல்‌ அடையமாட்டேன்‌. நான்‌ அமைதியானவன்‌; ஒளி 
யுள்ளவன்‌; மாறுதல்‌ இல்லாதவன்‌. 


மெய்ப்பொருளும்‌ மாை யயும்‌ 


ஒரு பொருளை மற்றொன்றிலிருந்து பிரித்துக்காட்டுவள்‌ட, 
காலம்‌, இடம்‌, ஏவல்‌ இம்‌ மூன்றுமே. ம 
வேறுபாடுகள்‌ எல்லாம்‌ புறவுருவிலேயே; அகக்‌ ௧௬ 
வில்‌ அன்று. ்‌ ர்‌ 
புறத்தில்‌ தோன்றும்‌ உருவை அழித்துவிடலாம்‌; அது 
நிரந்தரமாகவும்‌ அழிந்துவிடும்‌. ஆனால்‌ கரு எப்போதுமே 
நிலைத்திருக்கும்‌. இந்தக்‌ கருவை நீங்கள்‌ ஒருபோதும்‌ 
அழிக்கமுடியாது. 
பரிணாமம்‌ என்பது இயற்கையின்‌ கூறு; ஆன்மாவினது 
அன்று. ஆன்மாவின்‌ புறத்தோற்றமே 3) இயற்கையின்‌ 
பரிணாமம்‌. 
பொதுவாகக்‌ கூறப்படுவது போல மாயை என்பது 
பொய்த்‌ தோற்றம்‌ அன்று. மாயை என்பது உண்மை: 
யானது; அதே சமயம்‌ அது உண்மையற்றதும்‌ ஆகும்‌... 
மாயையின்‌ பின்னே மெய்ப்‌ பொருள்‌;உள்ளபடியால்‌ அதற்கு “ 
மெய்த்‌ தோற்றத்தை அளிக்கிறது. மாயையில்‌ எது” 
உண்மையாக இருக்கிறதோ, அதுதான்‌, மாயையை ஊடுருவி: 
நிற்கும்‌ மெய்ப்‌ பொருள்‌. இந்த மெய்ப்‌ பொருளை: 
நாம்‌ ஒருபோதும்‌ பார்க்க முடியாது. ஆகையால்‌ எதை 
நாம்‌ பார்க்கின்றோமோ, அது உண்மையற்றது; அதற்கு 


132 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உண்மையான தனி வாழ்வு. என்பது இல்லை; தனது வாழ்‌ 
வுக்கு அது மெய்ப்பொருளை யே நம்பியிருக்கிறது. 

ஆகவே மாயை என்பது முன்னுக்குப்‌ பின்‌ முரணான 
ஒரு பொருள்‌; உண்மையானது; எனினும்‌ உண்மையற்றது. 
ஒரு பொய்த்‌ தோற்றம்‌; எனினும்‌ பொய்த்‌ தோற்றம்‌ 
அல்லாத ஒன்று. 

மெய்ப்பொருளை அறிந்தவன்‌ மாயையில்‌ பொய்த்‌ 

தோற்றத்தைக்‌ காண்பதில்லை ; மெய்ப்பொருனளையே 
காண்கிறான்‌. ஆனால்‌ மெய்ப்‌ பொருளை அறியாதவன்‌ 
மாயையில்‌ பொய்த்‌ தோற்றத்தையே காண்கிறான்‌. அந்தப்‌ 
பொய்த்‌ தோற்றத்தை உண்மையென்றும்‌ நம்பிவிடுகிறான்‌ . 


ஜீவ மரண நியது 

இயற்கையில்‌ உள்ளன எல்லாம்‌ ஒரு நியதிப்படியே 
இயங்குகின்றன; அகமும்‌ புறமும்‌ விலக்கு இல்லை; இந்‌ 
நியதிக்கு அடங்கின வே. 

அக இயற்கை, புற இயற்கை, மனம்‌, சடம்‌ ஆகிய 
எல்லாம்‌ காலம்‌, இடம்‌ எனும்‌ இரண்டிற்கும்‌ உள்ளடங்கி 
யவை; காரணகாரிய நியதிக்குக்‌ கட்டுப்பட்டவை. 
மனோசுதந்திரம்‌ என்பது ஒரு கற்பனை. அது ஒரு 
நியதிக்குக்‌ கட்டுப்பட்டு இயங்கும்போது; எப்படி தந்திர 
மாக இருக்க முடியும்‌? 

கர்மபலன்‌ என்பது காரணகாரிய நியதியேயாகும்‌. 

ம நாம்‌ சுதந்திரமுள்ளவர்களாக வேண்டும்‌. சுதந்திரம்‌ 
உள்ளவர்களாகவே இருக்கிறோம்‌; அதை அறிதலே நாம்‌ 
ஆற்றவேண்டிய பணி. அடிமைத்தனம்‌ எல்லாவற்றையும்‌, 
பந்தபாசங்கள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டொழிக்க வேண்டும்‌.. 
.இந்த , உலகுடனும்‌, உலகத்து மாந்தருடனும்‌, உலகப்‌ 
பொருள்களுடனும்‌ நமக்கு இருக்கும்‌ பந்தத்தை அறவே 
ஒழித்துவிடல்‌ வேண்டும்‌. அஃதுடனன்றி சுவர்க்கம்‌, 
அந்தோஷம்‌ என்பன போன்ற எண்ணங்களையும்‌ அறவே 
ஒழித்துவிட வேண்டும்‌. . 

ஆகையினாலே இந்த உலகத்தில்‌ நாம்‌ கட்டுண்டு உள்‌ 
ளாம்‌. ; இதே ஆசையால்தான்‌ - கடவுள்‌, சுவர்க்கம்‌ , 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ SSM 


தவர்‌ ஆகியவர்களுக்கும்‌ கட்டுண்டு இருக்கின்‌ ரோம்‌. 
மனிதர்க்காயினும்‌ சரி, தேவர்க்காயினும்‌ சரி, கடவுளுக்‌ 
காயினும்‌ சரி எவர்க்கு அடிமையாக இருந்தாலும்‌ அடிமை 
அடிமையே. 


சுவர்க்கத்தைப்‌ பற்றிய எண்ணம்‌ நீங்க வண்டும்‌. 
வர்க்கம்‌ என்ற ஒன்று இருக்கிறது, மரணத்தின்‌ பின்னர்‌ 
நல்லவர்கள்‌ அங்கே நிரந்தரமாக மகிழ்ச்சியுடன்‌ வாழ்கிறார்‌ 
கள்‌ என்பன எல்லாம்‌ பகற்கனவு; துளியும்‌ கருத்தற்றவை; 
பொருளற்றவை. எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ, அங்கே 
எப்போதாவது ஒரு சமயம்‌ துக்கம்‌ தொடர்வது உறுதி. 
எங்கே இன்பம்‌ இருக்கிறதோ, அங்கே துன்பமும்‌ இருந்தே 
தீர வேண்டும்‌. இது உறுதி; முக்காலும்‌ உறுதி. ஒவ்வொரு 
செயலும்‌ எதாவது ஒரு பிரதிபலன்‌ கொண்டதே. 

விடுதலை பெறவேண்டும்‌ என்ற எண்ணமே விமோசனம்‌ 
அளிக்கும்‌ மெய்க்கருத்தாகும்‌. எல்லாவற்றிலிருந்தும்‌ 
விடுதலை; ' புலன்களிலிருந்து விடுதலை; இன்ப துன்பங்களி 
லிருந்து விடுதலை; நல்லன கெட்டனவற்றிலிருந்து விடுதலை. 

இவற்றினும்‌ மேலானது மற்றொன்றுளது. மரணத்‌ 
திலிருந்து நாம்‌ விடுதலை பெறவேண்டும்‌. மரணத்தினின்றும்‌ 
விடுதலை பெறவேண்டுமாயின்‌, வாழ்விலிருந்தும்‌ நாம்‌ 
விடுதலை பெறவேண்டும்‌. வாழ்வு என்பது சாவு பற்றிய 
ஒரு கனவே. பிறப்பு உண்டேல்‌ இறப்பும்‌ உண்டு. 
எனவே இறப்பொழித்தல்‌ வேண்டுமாயின்‌ பிறப்பினை ஒழி: 

நம்புக; தாம்‌ என்றும்‌ சுதந்திரமாகவே இருக்கிறோம்‌. 
நம்பிக்கை ஒன்றே வேண்டுவது. நீயே ஆன்மா$ பந்த 
மற்றவன்‌ ; என்றும்‌ உள்ளவன்‌; என்றுமே விடுதலை 
பெற்றவன்‌; என்றுமே அருள்‌ பெற்றவன்‌. நம்புக; உறுதியாக 
நம்புக; மறுகணம்‌ விடுதலை பெறுவாய்‌. 


காலம்‌, இடம்‌, காரணகாரியம்‌ ஆகியவற்றிற்கு உள்‌ 


ளடங்கிய எதுவும்‌ கட்டுப்பட்டதே. ஆன்மா என்பது 
காலத்திற்கு அப்பாற்பட்டது; இட.த்திற்கு அப்பாற்பட்ட து; 
காரணகாரியங்களுக்கு அப்பாற்பட்டது. காலம்‌; இடம்‌, 


காரண காரியம்‌ ஆகியவற்றிற்குக்‌ கட்டுப்பட்டது 
இயற்கையே; ஆன்மா அன்று. - 


134 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-7 


ர்‌ 
எனவே : உனது சுதந்திரத்தைப்‌ பிரகடனம்‌ செய்‌. 
உனது தன்மையை: உணர்‌; : என்றும்‌ சுதந்திரமாயிரு; 
என்றும்‌ அருள்‌ பெற்றிரு, 


காலம்‌, இடம்‌, காரணகாரியம்‌ ஆகியவற்றை நாம்‌ 
மாயை என்று அழைக்கிறோம்‌. 


ஆன்மாவும்‌ கடவுளும்‌ 


இடம்‌ எனப்படும்‌ வெளியில்‌ எப்பொருளும்‌ ஓர்‌ உருப்‌ 
பெறுகிறது. வெளியும்‌ உருவம்‌ பெற்றதே. வெளியில்‌ நீ 
இருக்கிறாய்‌. அல்லது உன்னில்‌ வெளி இருக்கிறது. ஆன்மா 
வானது வெளியின்‌ புறத்தது. வெளியானது ஆன்மாவின்‌ 
அகத்தது. ஆன்மா வெளியின்‌ அகத்தது அன்று. 


உருவமானது காலம்‌, இடம்‌ ஆகியவற்றிற்கு உள்ளடங்்‌ 
கியது; காரணகாரிய நியதிக்குக்‌ கட்டுப்பட்டது. காலம்‌ 
என்பது நம்முள்‌ உள்ளது; ' அதற்குள்‌ நாம்‌ இல்லை. காலம்‌ 
இடம்‌ ஆகியன ஆன்மாவுக்கு இல்லை; ஆதலின்‌ காலம்‌, 
இட்ம்‌ எல்லாம்‌ ஆன்மாவில்‌ இருக்கின்றன. எனவே. 
ஆன்மாவானது எங்கும்‌ நிறைந்தது. 


... கடவுளைப்‌ பற்றி நாம்‌ சொண்டிருக்கும்‌ கருத்தானது 
நமது பிரதிபலிப்பே. 


பண்டைய பாரசீகமும்‌; சமஸ்கிருதமும்‌ ஒன்றிய கருத்‌ 
துடையன. 


இயற்கை 


யின்‌ பல்வேறு அம்சங்களுடன்‌ ஒன்றுபடுத்து 
வதே மிகப்‌ 


வதே புராதன காலத்திய இறை பற்றிய கருத்தாக 
விளங்கிய து: இதற்கு அடுத்த கட்டம்‌ குலதெய்வ வழிபாடு; 
அதற்கும்‌ அடுத்த கட்ட்ம்‌ மன்னர்‌ வழிபாடு. 
தேவலோகத்தில்‌. 
கருத்து, இந்தியா தவிர்‌ 
தானமாக இருக்கிறது. 


ஆண்டவன்‌ இருக்கிருன்‌ என்ற 
மற்ற நாடுகள்‌ எல்லாவற்றிலும்‌ பிர 
இது சிறிதும்‌ பண்படாத கருத்து. 

தொடர்ந்து வாழ்வு இருக்கிறது என்ற கருத்தும்‌ முட்‌ 
டாள்தனமானது. நாம்‌ வாழ்விலிருந்து விடுபட்டாலொழி 
யச்‌ சாவிலிருந்து விடுபடல்‌ முடியாது. 


்‌அ 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 135 
இலட்சியம்‌ 


கடவுளும்‌, இயற்கையும்‌ என்றுமே தனித்திருப்பன என்‌ 
பது துவைதக்‌ கருத்து. பிரபஞ்சமும்‌ இயற்கையும்‌ என்‌ 
றென்றும்‌ கடவுளையே சார்ந்திருக்கும்‌ என்கிறது அது. 

தீவிர ஏகான்மவாதிகள்‌ இத்தகைய வேற்றுமைகளை 
ஏற்பதில்லை. முடிவாக ஆராயுங்கால்‌ எல்லாம்‌ கடவுளே 
என்று அவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. பிரபஞ்சமானது கடவு 
ளில்‌ அடங்கிவிடுகிறது; கடவுளே பிரபஞ்சத்தின்‌ அழியாத 
ஜிவன்‌. 5 

அவர்களைப்‌ பொறுத்தவரை, எல்லையற்றது? எல்லைக்‌ 
குட்பட்டது? என்பவையெல்லாம்‌ வெறும்‌ சொற்களே. 
இயற்கை, பிரபஞ்சம்‌ முதலியவையெல்லாம்‌ பெயரளவில்‌ 
தான்‌ வெவ்வேறாக உள்ளன. இயற்கையே பல்வித வேறு 
பாடுகளைக்‌ கொண்டதுதான்‌. 9 

ஏன்‌ கடவுள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ படைத்தா 
“சர்வமும்‌ பரிசுத்தமானவர்‌, பரிசுத்தம்‌ அல்லாத ஒன்றை 
ஏன்‌ படைக்கவேண்டும்‌??? என்ற கேள்விகளுக்கெல்லாம்‌ 
ஒருகாலும்‌ பதில்‌ அளிக்க முடியாது. ஏனெனில்‌ இப்படிப்‌ 
பட்ட கேள்விகளெல்லாம்‌ தர்க்கசாஸ்திர அடிப்படையில்‌ 
அபத்தமானவை. பகுத்தறிவே இயற்கையில்தான்‌ இருக்‌ 
கிறது; இயற்கைக்கு அப்பால்‌ அதற்கு இடமில்லை. கடவுள்‌ 


ர்£2? 


சர்வ சக்தி வாய்ந்தவர்‌. ஆகையால்‌ அவர்‌ ஏன்‌ இதைச்‌ 


செய்தார்‌. அல்லது அதைச்‌ செய்தார்‌ என்று கேட்பது 
அவரை ஒரு வரையறைக்குள்‌ கட்டுப்படுத்துவதாகும்‌. 
ஏனெனில்‌ இந்தக்‌ கேள்விகளிலெல்லாம்‌, மறைமுகமாக, 
“தடவுள்‌ ஏதோ ஒரு நோக்கத்துடன்தான்‌ இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்தைப்‌ படைத்தார்‌?” என்பது அடங்கிக்கிடக்கிறது. அவ 
ருக்கு ஓரே நோக்கம்‌ இருந்திருந்தது என்றால்‌ ஏதோ ஒரு 
குறிக்கோளுக்கு அவர்‌ ஒரு சாதனமாகப்‌ படைப்பை மேற்‌ 
கொண்டிருக்கிறார்‌ என்றாகிறது. அதாவது, ஒரு சாதனம்‌ 
இல்லாது அவரால்‌ ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள்ள முடி 
யாது என்னாகிறது; தன்னால்‌ தனியாகச்‌ செயல்பட முடி 
யாது: மற்றொன்றைச்‌ சார்ந்திருக்கும்‌ ஒரு பொருளைப்‌ பற்‌ 
றித்தான்‌ “ஏன்‌ 2? எப்படி? என்ற கேள்விகளெல்லாம்‌ 
கேட்கமுடியும்‌. 


136 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
மதத்தின்‌ உண்மை 
மதத்தைக்‌ குறித்த மாபெரும்‌ கேள்வி இது: 


மதம்‌ விஞ்ஞான ரீதியில்‌ அமையாதது ஏன்‌? 
மதம்‌ ஒரு விஞ்ஞானம்‌ என்றால்‌, ஏன்‌ மற்ற விஞ்ஞானங்‌ 
களைப்‌ போல்‌ நிச்சயமானதாக அது இல்லை. கடவுள்‌, 
சுவர்க்கம்‌ முதலியவை பற்றிக்‌ கூறப்படுவன எல்லாம்‌ 
வெறும்‌ நம்பிக்கை; கட்டுக்கதை. அவைபற்றி உறுதியானது 
எதுவுமே இல்லை. மதத்தைப்‌ பற்றிய நம்முடைய கருத்துக்‌ 
கள்‌ எந்நேரமும்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனம்‌ 
ஓயாது குழப்பத்திலேயே இருக்கிறது. 


மனிதன்‌ மாறுதலற்ற பொருளாகிய ஆன்மாவா ? அல்‌ 
லது ஓயாது மாறிக்கொண்டிருக்கும்‌ பொருளா? மிக 
மிக முற்காலத்திய புத்தமதம்‌ தவிர ஏனைய மதங்கள்‌ 
எல்லாம்‌ அழிவில்லாததும்‌, என்றும்‌ இருப்பதும்‌, தனித்து 
விளங்குவதுமாகிய ஆன்மாவே மனிதன்‌ என்று கூறு 
கின்றன. 


££ மனிதன்‌ ஓயாது மாறுதல்‌ அடைந்துகொண் டிருக்கும்‌ 
பரிமாணம்‌. அவனுடைய விழிப்புணர்வின்போது எண்‌ 
ஊற்ற மாறுதல்கள்‌ எல்லையின்றி ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கின்றன. இந்த மாறுதல்‌ ஒவ்வொன்றும்‌ மற்றவையுடன்‌ 
தொடர்பில்லாதவை? என்பது முற்கால புத்த மதத்தினர்‌ . 
கூற்று. இது, காரணகாரிய நியதி தத்துவத்துக்கு முரண்‌ 

மூலம்‌ ஒன்று உண்டாயின்‌ அதற்குக்‌ கருவும்‌ உண்டு; 
மற்றொன்றுடன்‌ கலவா 
தன்னிகரின்றித்‌ தானாய்‌ விளங்குவது ; என்றுமுள து. 


கின்றனர்‌. “மூலம்‌ என்ற ஒன்றில்லை. மனிதனானவன்‌ 
ஒரு தனிமூலம்‌ என்பது! வெறும்‌ நம்பிக்கையே. அதை 
நிரூபிக்க முடியாது?” என்றும்‌ அவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 
“ஆகவே இப்போதுள்ள பெரிய கேள்வி என்ன வென்‌ 
றால்‌, “மனிதன்‌ ஒரு தனிப்பொருளாகிய ஆன்மாவா, 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 157 


அல்லது எப்போதும்‌ மாறிக்கொண்டிருக்கும்‌ ஒரு ஸ்தூலப்‌ 
பொருளா ? 2 என்பதுதான்‌. 


இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்க, இதை நிரூபிக்க 
ஒரே ஒரு வழிதான்‌ இருக்கிறது. மனதின்‌ சுழற்சிகளை 
நிறுத்‌திவிடுங்கள்‌ ; மனிதன்‌ ஒரு தனிப்பொருளாகிய ஆன்‌ 
மாதான்‌ என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும்‌. மாறுதல்கள்‌ 
எல்லாம்‌ என்னிடம்‌, எனது சித்தத்தில்தான்‌ இருக்கின்றன. 
மாறுதல்கள்‌ என்னுடையனவல்ல. எனினும்‌ நான்‌ அவை 
களை நிறுத்த முடியாது. 


66 இந்த உலகம்‌ மிகவும்‌ நேர்த்தியானது ; அதில்‌ நாண்‌ 
சந்தோஷமாக இருக்கிறேன்‌ ?? என்ற கருத்தை ஒவ்வொரு 
வரும்‌ தனக்குள்ளும்‌ பிறருக்கும்‌ ஏற்படுத்தப்‌ பார்க்கின்றனர்‌. 
ஆனால்‌ வாழ்க்கையில்‌ நம்முடைய நோக்கங்கள்‌ என்ன என்‌ 
பதை மனிதன்‌ யோசித்தானானால்‌, சில பொருள்களுக்‌ 
காகத்‌ தான்‌ முயல்வதெல்லாம்‌ தான்‌ விரும்பி அல்ல. 
தன்னால்‌ அவ்வாறு கெடாமல்‌ இருக்க முடியாது என்பதனா 
லேயே ?? என்பதைத்‌ தெரிந்து கொள்வான்‌. அவன்‌ 
ஏதாவது செயல்பட்டுக்‌ கொண்டே இருக்க வேண்டும்‌. 
அவனால்‌ ஓய்ந்திருக்க முடியாது. ஆகையால்‌ அவன்‌. 
“எனக்கு இது வேண்டும்‌, அது வேண்டும்‌ 2? என்று தனக்‌ 
குத்தானே திருப்திப்படுத்திக்‌ கொள்கிறான்‌. தன்னுடைய 
காலம்‌ நன்றாகப்‌ போவதாய்‌ உண்மையில்‌ தனக்குத்‌ தானே 
திருப்திகொள்ளக்‌ கூடியவன்‌, அற்புதமான உடல்‌ நலம்‌ 
உள்ளவனே. இந்த மனிதன்‌ தன்னுடைய விருப்பங்களை 
எவ்வித மறுப்புமின்றி நிறைவேற்றி வைக்கிறான்‌. அவனுள்‌ 
இருக்கும்‌ சக்தி தூண்டுகிறாற்‌ போல அவன்‌ செயலாற்று 
கிறான்‌. எதோ தானே விரும்பிச்‌ செயல்புரிவது போல 
அவனை இச்சக்தி தூண்டுகிறது. வேறு எவ்வாறும்‌ அவன்‌ 
சிந்திக்க முடியாமல்‌. செய்து விடுகிறது. ஆனால்‌ அவளை 
இயற்கை மோதித்‌ தள்ளும்போது, இந்த மோதலினால்‌ பல 
புண்களையும்‌ காயங்களையும்‌ அவன்‌ அடையும்போது, இவற்‌ 
றின்‌ பொருள்‌ எல்லாம்‌ என்ன வென்று அவன்‌ யோசிக்க 
ஆரம்பித்து விடுகிறான்‌. மேலும்‌ மேலும்‌ காயமடைந்து 
மேலும்‌ மேலும்‌ சிந்திக்கும்போது, தனது கட்டுப்பாடுக்கு 
அப்பாற்பட்ட ஒரு சக்தி தன்னைத்‌ தூண்டுவதையும்‌, 


138 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அந்தச்‌ சக்திக்குப்‌ பணிந்தேயாகவேண்டும்‌- என்ற நிலை 
யிருப்பதால்‌ தான்‌] அதன்படிச்‌ செயல்புரிவதையும்‌ காண்‌ 
கிறான்‌. இதன்‌ பின்பு அவன்‌ கிளர்ந்தெழுகிறான்‌ ; போராட்‌ 
டம்‌ ஆரம்பமாகிறது. 


ஆகவே, இந்தக்‌ கஷ்டங்களிலிருந்து விடுபட வழி 
இருக்கிறதா என்றால்‌, இருக்கிறது. அவ்வழி நம்முள்‌ 
ளேயேதான்‌ இருக்கிறது. மெய்ப்பொருளை அறிய நாம்‌ 
எப்போதுமே முயன்று கொண்டிருக்கிறோம்‌. இவ்வாறு 
முயல்வது நம்முடன்‌ பிறந்த குணமாகவும்‌ இருக்‌ 
கிறது. மணித ஆன்மாவில்‌ உள்ள படைப்புத்தான்‌ 
ஆண்டவனை மூடி மறைத்துவிடுகிறது. இதனால்தான்‌ கட 
வளப்‌ பற்றிய தத்துவங்களில்‌ இவ்வளவு வேறுபாடு இருக்கி 
றது. இந்தப்படைப்பு நிற்கும்போதுதான்‌ நாம்‌ ஆண்ட 
வனைக்‌ காணமுடியும்‌. பரம்பொருள்‌ நமது ஆன்மாவில்‌ 
இருக்கிறதே யொழியப்‌ படைப்பில்‌ இல்லை. ஆகவே 
படைப்பை நிறுத்துவதன்‌ மூலம்‌, நாம்‌ பரம்பொருளைக்‌ 
காணமுடியும்‌. நாம்‌ நம்மைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கும்‌ போது 
நமது உடலைப்‌ பற்றித்தான்‌ சிந்திக்கின்றோம்‌) அதேபோல்‌; 
ஆண்டவனைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கும்போது அவனை ஒரு உட 
லாகவே எண்ணுகிறோம்‌. ஆகவே நாம்‌ செய்ய வேண்டிய 
பணி, மனதின்‌ ஓட்டத்தை நிறுத்தி, ஆன்மாவின்‌ வடிவம்‌ 
தெரியுமாறு செய்வதுதான்‌. உடலிலிருந்துதான்‌ பயிற்சி 
ஆரம்பமாகிறது. சுவாசப்பயிற்சி உடலைப்‌ பண்படுத்தி; 
இணக்கமான நிலையில்‌ வைக்கிறது. தியான நிலையையும்‌, 
ஏகாக்ர சித்த நிலையையும்‌ அடைவதே சுவாசப்‌ பயிற்சிகளை 
மேற்கொள்வதன்‌ நோக்கம்‌. ஒரு க்ஷண நேரம்‌ கொஞ்சமும்‌ 
சலனமில்லாமல்‌ மனதை நிறுத்த முடியமானால்‌, நீங்கள்‌ 
இலட்சியத்தை அடைந்தவர்கள்‌ ஆவீர்கள்‌. இந்த மனம்‌ 
பின்னாலும்‌ செயல்பட்டுக்‌ கொண்டே இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அது மீண்டும்‌ பழைய மனமாக இராது. நீங்கள்‌ உண்மை 
யில்‌ யார்‌ என்பதை-உங்களுடைய உண்மை ஆன்மாவை 
தெரிந்து கொண்டவர்கள்‌ ஆவீர்கள்‌. ஒரு க்ஷணம்‌ தான்‌, 
உங்களுடைய மனதில்‌ எவ்விதச்‌ சுழற்சியும்‌ இல்லாமல்‌ 
நிறுத்துங்கள்‌. உங்களுடைய உண்மை இயற்கை உங்களுக்‌ 
குப்‌ பளிச்சென்று தோற்றம்‌ அளித்து விடும்‌. உங்கள்‌ 
கையில்‌ சுதந்திரம்‌ : கிடைத்துவிடும்‌. அதற்கு அப்புறம்‌ 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ - . * 159 


பந்தபாசம்‌ இல்லை, ஒரு க்ஷண நேரத்தை-நீங்கள்‌ அறிய 
முடியுமானால்‌, எல்லாக்‌ காலத்தையும்‌ அறிந்தவர்கள்‌ ஆவீர்‌ 
கள்‌. ஏனெனில்‌ இந்த ஒரு க்ஷண நேரந்தான்‌ வேகமாகச்‌ 
எழன்று கொண்டிருக்கிறது. என்ற தத்துவத்திலிருந்தே. 
மேற்கண்ட உண்மை புலனாகிறது. ஒன்றில்‌ நீங்கள்‌ தேர்ச்‌ 


சிப்‌ பெறுங்கள்‌. ஒரு க்ஷண நேரத்தைப்‌ பூரணமாக அறிந்து: 


கொள்ளுங்கள்‌--அப்போது விடுதலை அடைந்தவர்களா 
வீர்கள்‌. 

முற்கால புத்தமதம்‌ தவிர மற்ற எல்லா மதங்களும்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை உள்ளவை ; ஆன்ம நம்பிக்கை உள்‌ 
ளவை. இக்கால. புத்தமதத்தினர்‌ கடவுள்மீதும்‌. ஆன்மா 
மீதும்‌ நம்பிக்கை உள்ளவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. பர்மியர்‌ 
கள்‌, சயாம்‌ மக்கள்‌, சீனர்கள்‌ முதலியோர்‌ புராதன புத்த 
மதத்தினர்‌. 

ஆர்னால்டின்‌ ஆசிய ஜோதி? எனும்‌ காவியம்‌, புத்த. 
தத்துவத்தைவிட வேதாந்தக்‌ கருத்தையே அதிகம்‌ எடுத்‌. 
துக்‌ கூறுகிறது. 


திட்டமிட்ட படைப்பு 


“(இப்‌ பிரபஞ்சச்தைப்‌. படைத்த ஆண்டவன்‌ திட்ட 
மிட்டே செய்திருக்கிறார்‌ ; இயற்கையில்‌. காணப்படும்‌ 
ஓழுங்கு முறைவைப்பு ஒன்றே இதற்குச்‌ சான்று 22 எனும்‌ 
தத்துவம்‌ பாலபாடம்‌ போன்றதே. கடவுளின்‌ அழகு, சக்தி 
பெருமை ஆகியவைகளை எடுத்துக்காட்ட இஃது உதவும்‌. 
போதனை பெறும்‌ சிறுவர்‌ ஓரளவு கடவுள்‌ தத்துவத்தை அறிய 
இஃது உதவும்‌ ; அவ்வளவே; வேறு பயன்‌ தராது; தர்க்க: 
ரீதியில்‌ பொருத்தமற்றது. 'ஆண்டவன்‌ சர்வசக்தி வாய்ந்த 
வர்‌ என்பதை நாம்‌ ஏற்றுக்‌ கொண்டால்‌, தத்துவரீதியில்‌ 
இது பொருத்தமற்றது ; அடிப்படை. இல்லாத ஒன்று. 


பிரபஞ்சசிருஷ்டியில்‌ கடவுளுக்குள்ள சக்தியை இயற்கை 
காட்டுகிறது என்றால்‌, அதற்காகத்‌. திட்டமிடுவது அவ 
ருடைய பலவீனத்தையே காட்டும்‌: கட்வுள்‌ சர்வசக்தி: 
வாய்ந்தவராக இருந்தால்‌; அவருக்குத்‌ திட்டமே அவசியம்‌ 
இல்லை. . விரும்பியன எல்லாம்‌ விரும்பியவாறு நடைபெறும்‌ . 


140 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ீகள்வியில்லை ; திட்டமில்லை ; இந்தப்‌ பூதப்பிர பஞ்சம்‌ வரை 
யறைக்குட்பட்ட தன்னறிவின்‌ பயனே. மனிதன்‌ தனது 
தெய்விகத்‌ தன்மையை உணரும்போது, ஜடம்‌, இயற்கை 
எல்லாம்‌ .நாம்‌ அறிந்த முறையில்‌ தோற்றம்‌ தரா. 


எங்கும்‌ நிறைந்தவனை அறிவதில்‌ இந்த லோகாயத உல 
கிற்கு எந்த இடமும்‌ இல்லை. ஆரம்பத்திலோ -முடிவிலோ 
எந்தக்‌ கட்டத்திலும்‌ இது அவசியம்‌ இல்லை. அவ்வாறு 
இருந்தால்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தால்‌ கடவுள்‌ ஒரு எல்லைக்குட்‌ 
பட்டவர்‌ ஆகிவிடுவார்‌. ஆண்டவனுடைய அனுமதியில்‌ 
இயற்கை இயங்குகிறது என்று கூறுவதால்‌, அது அவனுக்கு 
ஒரு அவசியம்‌ என்றாகாது. மனிதனைப்‌ பரிசுத்தம்‌ 
அடையச்‌ செய்வதற்கோ, வேறு எக்காரணத்திற்கோ அது 
அவசியம்‌ இல்லை. 
மனிதனுடைய தேவைக்காகப்‌ படைக்கப்பட்டது அது; 
கடவளுடைய தேவைக்காக அன்று; பிரபஞ்சத்தின்‌ அமைப்‌ 
யில்‌ கடவுளுடைய திட்டம்‌ எதுவும்‌ இல்லை. அவர்‌ சர்வசக்தி 
வாய்ந்தவராக இருக்கும்போது, திட்டமிடுதலுக்கு என்ன 
அவசியம்‌ இருந்திருக்க முடியும்‌? எதையும்‌ செய்வதற்கு ஒரு 
ஏற்பாடோ திட்டமோ அவருக்கு எதற்கு? காரணம்‌ எதற்கு? 
ஆண்டவன்‌ திட்டமிட்டுச்‌ செய்ததாகக்‌ கூறுவது, அவரை 


ஓர்‌ எல்லைக்குட்படுத்துவதாகும்‌; அவருடைய சர்வசக்தியை 
மறுப்பதுமாகும்‌. 


, உதாரைமாக, நீங்கள்‌ ஒரு பெரிய ஆற்றின்‌ முன்னால்‌ 
நிற்கிறீர்கள்‌, பாலம்‌ அமைத்தாலன்றித்‌ தாண்டிச்‌ செல்ல 
முடியாதபடி ஆறு மிகவும்‌ அகலமாக இருக்கிறது. அந்த 
ஆற்றைக்‌ கடக்க ஒரு பாலம்‌ கட்டவேண்டும்‌ என்ற நிலை 
யில்‌ நீங்கள்‌. இருப்பது ஒன்றே உங்களுடைய வரம்பை 
எடுத்துக்காட்டுகிறது. உங்களால்‌ பாலத்தைக்‌ கட்ட முடி 
யும்‌ யக) உங்களுடைய பலத்கை உணர்த்துவதாக 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ பாலம்‌ இல்லாமல்‌ நீங்கள்‌ தாண்டிச்‌ 
செல்ல முடியாது என்பது உங்களுடைய பலவீனத்தையே 
காண்‌ பிக்கின்றது. உங்களுடைய சக்திக்கு ஒரு வரம்பில்லா 
மல்‌, நீங்கள்‌ பறந்தோ தாண்டியோ அந்த ஆற்றைக்‌ கடக்க 
முடியுமானால்‌, பாலம்‌ கட்டவேண்டிய அவசியம்‌ இராது. 
உங்களுடைய சக்தியைக்‌ காட்டுவதற்காக, நீங்கள்‌ பாலம்‌ 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌ 141 


அமைப்பதாயிருந்தால்‌, அதுவும்‌ ஒரு பலவீனமே. ஏனெ 
னில்‌ அவ்வாறு பாலம்‌ கட்டுவது மற்றெதைக்‌ காட்டிலும்‌, 
உங்களுடைய கர்வத்தையே பெரிதும்‌ எடுத்துக்காட்டுவதாக. 
இருக்கும்‌. 

அத்வைதமும்‌ துவைதமும்‌ அடிப்படையில்‌ ஒன்றே. 
வேற்றுமை யாவும்‌ சொல்வதில்தான்‌. பிதாவும்‌, மகனும்‌ 
இருவர்‌ என்று துவைதிகள்‌ கூறுகிறார்கள்‌. அவர்கள்‌ இரு 
வரும்‌ உண்மையில்‌ ஒருவரே என்று அத்வைதிகள்‌ கூறு 
கிறார்கள்‌. துவைதம்‌ என்பது இயற்கையின்‌ வெளித்‌. 
தோற்றத்தில்‌ காணப்படுவது. அத்வைதமோ பரிபூரண 
ஆன்மிக சாரம்‌. 


ஆண்டவனை அடைவதற்குத்‌ துறவும்‌, தியாகமும்‌ 
அவசியம்‌ என்ற கருத்தை, எல்லா மதங்களுமே கூறு: 
கின்றன. 


ஜீவனும்‌ இயற்கையும்‌ 


ஜீவனை ஜீவனாக உணர்வதே மதம்‌; ஜீவனை ஜடமாக. 
உணர்வதன்று. 


மதம்‌ என்பது ஒரு வளர்ச்சி. ஒவ்வொருவரும்‌ அதைத்‌ 
தாமே அனுபவித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. மனிதனைக்‌ காப்‌: 
பதற்காக ஏசு கிறிஸ்து மரணமடைந்தார்‌ என்று கிறிஸ்தவர்‌ 
கள்‌ நம்புகிறார்கள்‌.: உங்களை (கிறிஸ்தவர்களைப்‌) பொறுத்த 
வரை அது ஒரு கோட்பாடு; அந்தக்‌ கோட்பாட்டில்‌ 
நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு விமோசனம்‌ அளிக்கும்‌... 
எங்களைப்‌ பொறுத்தவரை மதக்‌ கோட்பாட்டிற்கும்‌, விமோ 
சனத்திற்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை. ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ 
விரும்பும்‌ கோட்பாட்டில்‌ நம்பிக்கை வைக்கலாம்‌. அல்லது, 
எதிலுமே நம்பிக்கை வைக்காமல்‌ இருக்கலாம்‌. ஏசு 
வாழ்ந்தது ஒரு குறிப்பிட்ட காலமாக இருந்தால்‌ என்ன?” 
அதில்‌ என்ன வேறுபாடு இருக்கிறது? எரிந்த புதரில்‌ 
கடவுளைக்‌ கண்டார்‌ மோசஸ்‌ என்பதால்‌ உங்களுக்கு என்ன 
வந்தது? மோசஸ்‌ கடவுளா அங்கு பார்த்தது, நீங்கள்‌ அவ. 
ரைப்‌ பார்க்க உதவுமா? அவ்வாறு உதவுவதாக இருந்தால்‌ 
மோசஸ்‌ சாப்பிட்டார்‌ என்பதே உங்களுக்குப்‌ போதுமே... 


142 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


நீங்கள்‌ சாப்பிடுவதை நிறுத்திவிடலாமே! இது அர்த்த 
மற்றது என்றால்‌, முன்னதும்‌ அர்த்தமற்றதே. கடந்த 
காலத்தில்‌ வாழ்ந்த ஆன்மிகப்‌ பெரியார்களின்‌ வரலாறுகள்‌ 
எல்லாம்‌, நாமும்‌ அவ்வாறு செய்ய, அதாவது மதத்தை 
நாமே அனுபவித்துப்‌ பார்க்க நம்மைத்‌ தூண்டுவனவே$ 
வேறு எவ்வகையிலும்‌ நமக்கு உதவுவன அல்ல: 
கிறிஸ்துவோ, மோசஸோ, மற்றெவரோ செய்தன எல்லாம்‌ 
நம்மை அவ்வாறு செய்யத்‌ தூண்டுவனவே; வேறு எல! 
வகையிலும்‌ நமக்கு உதவுவன அல்ல. 

ஒவ்வொருவரும்‌ தமக்கே உரிய சில சிறப்பியல்பு பெற்று 
விளங்குகின்‌ றனர்‌. அச்‌ சிறப்பியல்புகளைப்‌ பின்பற்றி 
அவற்றின்‌ மூலம்‌ விடுதலை காண்பர்‌. இயற்கையில்‌ உன& 
கான பாதை எது என்பதைக்‌ கூறக்கூடியவராகவும்‌, உன்னை 
அப்‌ பாதையில்‌ நடத்திச்‌ செல்லத்‌ தக்கவராகவும்‌ உன்னு 
டைய குரு இருக்க வேண்டும்‌. உன்னுடைய முகத்தைப்‌ 
பார்த்தவுடனேயே நீ அந்தப்‌ பாதைக்குரியவன்‌ என்பதை 
அறிந்து அதை உனக்குக்‌ காட்டக்‌ கூடியவராய்‌ இருக்க 
வேண்டும்‌. மற்றவருடைய வழியை நீ பின்பற்ற முயல்வது 
கூடாது. ஏனெனில்‌ அது உன்னுடைய வழி அன்று. 
உன்னுடைய பாதையைக்‌ கண்டவுடனே நீ உன்னுடைய 
கைகளைக்‌ கட்டிக்கொண்டால்‌ போதும்‌ ; வெள்ளம்‌ தானாக 
உன்னை விடுதலைக்கு இழுத்துச்‌ செல்லும்‌. ஆகையால்‌ 
அந்தப்‌ பாதையைக்‌ கண்டவுடன்‌ அதிலிருந்து பிறழாதே. 
உன்னுடைய வழியே உனக்குச்‌ சிறந்தது. ஆனால்‌, மற்றவர்‌ 
களுக்கும்‌ அதுவே சிறந்தது என்று கொள்ளலாகாது. 

உண்மை ஆன்மிகவாதி ஜீவனை ஜீவனாகவே காண்‌ 
யான்‌ $ ஜடமாகக்‌ காணமாட்டான்‌. ஜீவன்தான்‌ இயற்‌ 
கையை இயங்குமாறு செய்கிறது. அதுவே இயற்கையில்‌ 
உள்ள மெய்ப்பொருள்‌. ஆகையால்‌ செயல்‌ இயற்கை 
யினதே; ஜீவனது அன்று. ஜீவன்‌ ஓரே தன்மையது ; 
என்று முளது; மாறுதல்‌ இல்லாதது; ஜீவனும்‌ ஜடமும்‌ 
உண்மையில்‌ ஒன்றே. ஆனால்‌ ஜீவன்‌ ஜடமாவதில்லை. 
ஜடம்‌ ஜீவனாகாது. ஜீவன்‌ செயலற்றது. அது ஏன்‌ செயல்‌ 
புரிய வேண்டும்‌? அது சும்மா இருக்கிறது. அஃது 
ஒன்றே போதுமானது. அது சூத்த சத்தாக விளங்கு 
வது. ஆதலின்‌ செயல்‌ அதற்கு வேண்டுவதில்லை. 


சமயமும்‌ விஞ்ஞானமும்‌! ' 143 


நீ நியதிக்குக்‌ கட்டுப்பட்டவனல்லன்‌. உனது இயற்‌ 
கயே அதுதான்‌. மனம்‌ இயற்கையைச்‌ சார்ந்தது. ஆகை 
யால்‌ நியதிக்குக்‌ கட்டுப்பட்டது. இயற்கை .யாவும்‌ தனது 
சொந்தச்‌ செயலினால்‌ எழுந்த ஒரு நியதிக்குக்‌ கட்டுப்பட்‌ 
டனவே. இந்த நியதியை ஒருகாலும்‌ மீறமுடியாது. இயற்‌ 
கையின்‌. நியதியை நீங்கள்‌ மிற்னால்‌; அந்த நிமிஷமே 
யற்கை யாவும்‌ அழிந்துவிடும்‌. அப்புறம்‌ இயற்கை என்‌ 
பதே இராது. சுதந்திரம்‌ அடைபவன்‌ இயற்கை நியதியை 
மீறுகிறான்‌. அவனைப்‌ பொறுத்தவரை இயற்கை ₹6 மறைந்து 
விடுகிறது. 22 அவன்‌ மீது இயற்கைக்கு ஆதிக்கம்‌ எதுவ 
மிராது. ஒவ்வொருவரும்‌ நியதியை மீறலாம்‌. ஒரே ஒரு 
சமயந்தான்‌. அதுவும்‌ நிரந்தரமாக மீறலாம்‌ ; அதற்குப்‌ 
பின்‌ இயற்கையின்‌ தொல்லை எதுவும்‌ மீறியவனுக்கு*இராது. 


அரசாங்கங்கள்‌, . சங்கங்கள்‌ முதலியவைகள்‌ எல்லாம்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது தீயவையே. எல்லாச்‌ சங்கங்‌ 
க்ளுமே தவறான பொது அனுமானத்தின்‌ பேரில்‌ அமைக்கப்‌ 
படுகின்றன. ஒரு ஸ்தாபனத்தில்‌ சேர்ந்தவுடனேயே 
அதற்கு வெளியில்‌ உள்ளவர்களையெல்லாம்‌ வெறுக்க ஆரம்‌ 
பித்துவிடுகிறாய்‌. நீ ஒரு ஸ்தாபனத்தில்‌ சேரும்போது? 
உனக்கே எல்லை வகுத்துக்கொள்கிறாய்‌; உன்னுடைய குந்‌ 
திரத்தை நீயே கட்டுப்படுத்திக்கொள்கிறுய்‌. உன்னதமான 
சுதந்திரமே மிகவும்‌ நல்லது. தனிப்பட்டவர்கள்‌ சுதந்‌ 
திரத்தை நோக்கிச்‌ செல்லுமாறு உதவுவதே நமது இலட்சிய 
மாக இருக்கவேண்டும்‌. நல்லது வளர வளரச்‌ செயற்கை 
யான சட்டங்கள்‌ குறையும்‌. மீதமுள்ள சட்டங்கள்‌ உண்மை 
யில்‌ சட்டங்களாகவே இரா. அவை சட்டங்களாயின்‌ 
அவற்றை மீற முடியாதே, சட்டம்‌ என்று சொல்லப்படும்‌ 
இவைகளை மீற முடிவதிலிருந்தே இவை சட்டங்களல்ல என்‌ 
பது புலனாகும்‌. சட்டம்‌ என்பது மீற முடியாத ஒன்று; 


ஒரு சிந்தனேயை வற்புறுத்தி அடக்கும்போது, அது 
மனக்கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ தற்காலிகமாக அமுக்கி 
வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான்‌. ஆனால்‌ விசையுள்ள 
ஒரு சுருள்கம்பியை (ஸ்பிரிங்கை) அமுக்கி வைப்பது 
போலவே அது அடங்கிக்‌ கிடக்கிறது. மற்றொரு சமயம்‌ 
ஒரே க்ஷணத்தில்‌ துள்ளி வெளியே வந்துவிடுகிறது. அடக்கி 


144 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சடர்‌-7 


வைத்ததால்‌ அதிக சக்தி பெற்று, நீண்ட காலத்தில்‌ செய்யம்‌ 
கூடியதைச்‌ சில நிமிஷங்களில்‌ செய்துமுடிக்மும்‌ ஆற்றலுடன்‌ 
தோன்றுகிறது. 


ஓவ்வொரு அவுன்ஸ்‌ இன்பமும்‌ ஓர்‌ இராத்தல்‌ துன்பத்‌ 
தைக்‌ கொண்டுவருகிறது. ஒரு சமயத்தில்‌ இன்பமாகத்‌ 
தான்றுவதுதான்‌ மற்றொரு சமயம்‌ துன்பமாகக்‌ காட்சியளிக்‌ 
கிறது. ஒரு வகை உணர்ச்சிகள்‌ நின்றவுடன்‌, மற்றொரு 
வகை உணர்ச்சிகள்‌ தொடர ஆரம்பித்துவிடுகின்றன. 
ஆனால்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ நல்ல முதிர்ச்சி அடைந்த மனி 
தர்களுக்கு ஒரே சமயத்தில்‌ இரண்டு கைபட்ட சிந்தனை 


கள்‌--ஏன்‌,; வெவ்வேறு வகைபட்ட நூறு சிந்தனைகள்‌ கூட 
இருக்கலாம்‌. 


மனம்‌ என்பது அதன்‌ இயற்கைப்படி. நடப்பதாகும்‌. 
மனதின்‌ செயல்‌ என்பது ஒரு படைப்பு. சிந்தனை சொல்லா 
கிறது; சொல்‌ செயலாகிற ஒரு உருவம்‌ பெறுகிறது. ஆனால்‌ 
மனமானது ஆன்மாவைப்‌ பிரதிபலிக்கு முன்பு, மன தினாலும்‌ 


உடலினாலும்‌ ஆகக்கூடிய இந்தப்‌ படைப்புகள்‌ எல்லாம்‌. 
நிற்கவேண்டும்‌. 


மத அனுஷ்டானம்‌ 


[ 1900-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 18-ஆம்‌ தேதி 


கலிபோர்னியாவில்‌ உள்ள அலமேடா என்ற இடத்தில்‌: 
நிகழ்த்திய சொற்பொழிவு. ] 


நாம்‌ அநேக புத்தகங்களைப்‌ படிக்கிறோம்‌ என்றாலும்‌: 
அவை நமக்கு ஞானம்‌ அளிப்பதில்லை, உலகிலுள்ள 
பைபிள்களையெல்லாம்‌ நாம்‌ படிக்கலாம்‌. ஆனால்‌, அவை 
நமக்குச்‌ சமய உணர்வை அளிக்கமாட்டா. ஏட்டுப்படிப்பு 
எளிது; எவரும்‌ அடையலாம்‌. ஆனால்‌ நமக்கு வேண்டி 
யது அனுஷ்டானம்‌. 

உலகத்திற்குப்‌ பயன்தரவல்ல காரியங்களைச்‌ செய்யா 


வேண்டும்‌ என்பதுதான்‌ மத அனுஷ்டானத்தைப்‌ பற்றிய 
கிறிஸ்தவக்‌ கொள்கை. 


இதனால்‌ என்ன பயன்‌? உலகத்திற்குப்‌ பயனுள்ள 
காரியங்கள்‌ செய்யும்‌ அடிப்படையில்‌ பார்த்தால்‌ மதம்‌ ஒரு 


௩ அ சமயமும்‌. விஞ்ஞானமும்‌ : 3 445 


தோல்வியே. . ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும்‌, அதிகப்படியான 
மக்கள்‌ . அங்கு வரவேண்டும்‌. என்று . செய்யப்படும்‌. :: ஒரு. 
பிரார்த்தனையே. : தர்மம்‌ . என்றால்‌. என்ன 2: அது .: அடிப்‌ 
படையாகக்‌... பிரச்னையைத்‌. தீர்க்கக்‌ கூடியதன்று, அது 
உண்மையில்‌ உலகத்தின்‌. துன்பத்தை அதிகப்படுத்த உதவு 
'கிறதே தவிர, அதை ஓழித்துக்கட்டவில்லை. ஒருவன்‌ பெய 
ரும்‌ புகழும்‌ அடைய விரும்புகிறான்‌. அவைகளைப்‌ பெற 
அவன்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சிக்கு, சில தர்மங்கள்‌, நல்ல 
காரியங்கள்‌ ' ஆகியவைகளைச்‌ செய்து முலாம்பூசுகிறான்‌. 
மற்றவர்களுக்காகப்‌ பணியாற்றும்‌ பாவனையில்‌ அவன்‌ தனக்‌ 
குத்‌,தானே உதவிக்‌ கொள்கிறான்‌. தர்மம்‌. என்று சொல்லப்‌ 
படுவன எல்லாம்‌, எந்தத்‌ தீமையை எதிர்த்து அது அளிக்‌ 
கப்படுவதாகக்‌ கூறப்படுகிறதோ, அந்தத்‌ தீமையை 
ஊக்குவிப்பவைதான்‌; 


ஆண்களும்‌ பெண்களும்‌ ன்‌ கோவில்‌ சேர்கிறார்‌ 
கள்‌; ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி அல்லது தர்ம ஸ்தாபனத்‌ 
துக்காக இரவு முழுவதும்‌ நடனமாடிக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இதன்‌ பின்பு ' வீடுகளுக்குச்‌ சென்று மிருகங்களைப்‌ போல 
நடந்துகொண்டு, சிறைகளையும்‌, பைத்தியக்கார விடுதிகளை 
யும்‌, ஆஸ்பத்திரிகளையும்‌ நிரப்பக்‌ கூடிய பேய்களைப்‌ பெற்‌ 
றெடுக்கிறார்கள்‌.. இவ்வாறு நடந்துகொண்டே இருக்கிறது. 
இவ்வாறு ஆஸ்பத்திரி முதலியன கட்டுவதை, நல்ல 
காரியம்‌ என்று சொல்கிறார்கள்‌. நல்ல வேலையின்‌, நோக்‌ 
கமே, உலகின்‌ துன்பத்தைப்‌ பூரணமாகப்‌ போக்காவிடினும்‌, 
குறைப்பது. ஆகும்‌. மனதைக்‌ கட்டுப்படுத்த முடி யாத 
குனால்தான்‌[எல்லாத்‌ துன்பங்களும்‌ வருகின்றன என்று யோகி 
கூறுகிறான்‌. இயற்கையிலிருந்து விடுதலை பெறுவதே யோகி 
யின்‌ இலட்‌ சியம்‌. இயற்கையை வெற்றிகொள்வதே அவன்‌ 
பணி. ”**எல்லாச்‌ சக்தியுமே ஆன்மாவீல்தான்‌ இருக்கிறது. 
மனதையும்‌ உடலையும்‌ கட்டுப்படுத்தி ஆன்மாவின்‌ சக்தி 
யைக்‌ கொண்டு இயற்கையை ஒருவன்‌. வெல்லலாம்‌ 2 
என்று யோகி. கூறுகிறான்‌. i 


ஒருவனுடைய உடலுழைப்பிற்குத்‌ தேவையான தற்கு 

மெல்‌ உள்ள : ஐவ்வொழு.இமாத்தல்‌ சதையும்‌.அதன்‌ விகிதா 

விகிதத்தில்‌ ; மூனை. . குறைந்திருப்‌்பதன்‌: , அடையாளமே. 
10 


146 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அளவுக்கு மீறி தேகப்பயிற்சி செய்யா தீர்கள்‌ ; அது தீங்கு விளை 
விக்கும்‌. : யார்‌-கடின்மாக உழைக்கவில்லையோ அவன்தான்‌ 
அதிகக்‌ : காலம்‌: “வாழ்வான்‌. ' குறைவாகச்‌ சாப்பிடுங்கள்‌; 
குறைந்த உடல்‌ உழைப்பில்‌ ஈடுபடுங்கள்‌! மூள்க்கு” வேண்‌ 
டிய சக்தியை அதிக்ப்படுத்துங்கள்‌ . 1 பப்‌ 
1 வ்‌ aie ட தபர ஷிவ நரம 
| மாதர்களுக்கு வீட்டுவேலையே போதுமானது: ... i 
த 2 வட்டம்‌ ்‌ 1 nha வ்னுது 
விளக்கை வேகமாக எரித்துவிடாதீர்கள்‌ ; அது' மெது 
வாகவே எரியட்டும்‌. 1 தி ம ள்‌ 


நல்ல உணவு என்பது, உப்புப்‌, புளி, காரம்‌: முதலியன 
அதிகம்‌ சேராத எளிய உணவே. 22 தத்‌ 


ட] 


இராமாயணத்தைப்‌ பற்றிய சில குறிப்புகள்‌ 


, அன்பு எவ்வாறு ஒருவனைக்‌ கீழே இறக்குவதில்லையோ, 
எவ்வாறு பண்டமாற்றுப்‌ பொருளாக .விளங்குவதில்லையோ 
எவ்வாறு சுயநலம்‌ என்பதை அறிவதில்லையோ, அவ்வாறே 
நாம்‌ நன்றே செய்யினும்‌ தீதே செய்யினும்‌ நமக்குத்‌ துணை 
நிற்பவன்‌ எவனோ, அவளை வழிபாடு செய்க. i 

முதுமை எய்திய சக்ரவர்த்தியின்‌ உயிராக விளங்கினான்‌ 
இராமன்‌; ஆனால்‌ அவர்‌ ஒரு மன்னர்‌; சொல்‌ தவறுதல்‌ 
கூடாது. க 


“இராமன்‌ எங்கு சென்‌ . ம 3 
த்‌ ச லும்‌ அங்கே நானும்‌ செல்‌ 
2 க்‌ 
கெ rd கூறினான்‌ இராமனின்‌ தம்பியாகிய இலட்சும 
ணன்‌. 


இந்துக்களாகிய எங்களுக்கு அண்ணனின்‌ மனைவி தாய்‌ 
போன்றவராவர்‌. ள்‌ 


டைப்‌ அவன்‌ சீதையைக்‌ கண்டான்‌. அவன்‌ 
மெலிந்து, முகம்‌ வெளுத்து அடிவானத்தில்‌ உள்ள பிறைச்‌ 
சந்திரன்‌ போன்று இருந்தான்‌. 


சீதை கற்பே உருவானவள்‌; தன்னுடைய கணவனின்‌ 
உடல்‌ தவிர வேறு உடலை அவள்‌ 


தீண்டமாட்டாள்‌. 


இராமாயணத்தைப்‌ பற்றிய சில.குறிப்புகள்‌ 147 


££ பரிசு த்தமானவள்‌. கற்பே உருவானவள்‌ 22 என்று 
இராமன்‌ அவளைப்பற்றிக்‌ கூறுகிறான்‌. 

நாடகமும்‌ இசையும்‌ மதமே. எத்தகைய கீதமாயினும்‌ 
சரியே. காதல்‌ கீதமாக இருந்தாலும்‌ கவலைவேண்டாம்‌. 
ஒருவனுடைய ஆன்மாவும்‌ அதில்‌ லயித்துவிட்டால்‌ அவன்‌ 
அதிலேயே அருட்பேறு அடைகிறான்‌. வேறு எதுவும்‌ 
அவன்‌ செய்யவேண்டுவதில்லை. அதுவும்‌ நம்மை ஒரே 
இலட்சியம்‌ நோக்கித்தான்‌ செலுத்துகிறது என்று சொல்லு, 
கிறார்கள்‌. 

மனைவி சகதர்மிணி. இந்து ஒருவன்‌ செய்யவேண்டிய 
கர்மானுஷ்டானங்கள்‌ நூற்றுக்கணக்கானவை. எனினும்‌ 
மனைவி ஒருத்தி இன்றேல்‌ இதில்‌ எதையும்‌ செய்தல்‌ இயலாது. 
கணவனையும்‌ மனைவியையும்‌ சேர்த்து “முடிபோட்டு?. விடு 
வதை நீங்கள்‌ காணலாம்‌. இவ்வாறு போடப்பட்ட முடியுட - 
னேயே அவர்கள்‌ ஆலயங்கள்‌ சுற்றுகிறார்கள்‌ ; புனிதஸ்தலங்‌ 
களுக்கு யாத்திரை செல்லுகிறார்கள்‌. ்‌ 

இராமன்‌ தன்னுடைய உடலைவிட்டு, மறு உலகில்‌ சீதை 
யுடன்‌ சேர்ந்தான்‌. 

சீதை பரிசுத்தமான தூயசிதை! ஆரம்பமுதல்‌ இறுதி 
வரை கஷ்டத்திலேயே உழன்ற சீதை! 

எவை எல்லாம்‌ தல்லனவோ, எவை எல்லாம்‌' பரிசுத்த 
மானவையோ எவை எல்லாம்‌ புனிதமானவையோ அவை 
எல்லாம்‌ சீதை என்றே இந்தியாவில்‌ அழைப்பார்கள்‌! 

பெண்மணி என்று பெயரிட்டு அழைக்கிறோமே, அப்‌. 
பெயருக்குரிய நற்பண்புகள்‌ எவையோ அவையே சீதை. i 

சீதை பொறுமையுடன்‌, ஆரம்பம்‌ முதல்‌ கடைசிவரை: 
கஷ்டத்தையே அனுபவித்து, என்றும்‌ விசுவாசமாய்‌, பசி 
சத்தமாப்‌ விளங்கிய மனைவி! அவ்வளவு கஷ்ட.ங்ககா அனு 
பவித்த காலத்திலும்‌ கூட இராமன்‌ மீது கடிந்து ஒரு சொல்‌ 
லும்‌ கூறாதவள்‌. 


சீதை தான்‌ பெற்ற துன்பத்திற்கு எதிராக துன்பம்‌.” 
'இழையாதவள்‌ . 
“சீதையாக விளங்குங்கள்‌!?? 


$48 விவேகானந்தரின்‌ ஞான: தீபம்‌-சுடர்‌-7 
சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு ( 1892-98) 


கட்வுள்‌ நம்பிக்கை, வேதங்கள்‌ கடவுளால்‌ படைக்கப்‌ 
பட்டவை என்பதில்‌ நம்பிக்கை, கர்மம்‌, மறுபிறப்பு என்பன 
வற்றில்‌ நம்பிக்கை. . இம்‌ மூன்றுமே இந்து மதத்தின்‌ முக்கிய 
அம்சங்கள்‌ . 
்‌ வேதங்களை ஆழ்ந்து படித்து அவற்றின்‌ உட்கருத்தை 
ஒருவர்‌ உணருங்கால்‌ அங்கே சமரச இயல்புடையதொரு 
மதத்தை அவர்‌ காண்பார்‌. 


. . இந்து மதத்திற்கும்‌ இதர மதங்களுக்கும்‌ உள்ள வேற்று 
மைகளில்‌, ஒன்று யாதெனில்‌ இந்துமதத்திலே நாம்‌. ஓர்‌. 
உண்மையிலிருந்து. மற்றோர்‌ உண்மைக்கு -- சிறியதோர்‌ 
உண்மையினின்றும்‌ பெரியதோர்‌ உண்மைக்கு -- செல்லுகி 
ரோம்‌. ஆனால்‌ ஒருபோதும்‌ பிழையினின்றும்‌ உண்மை 
நோக்கிச்‌ செல்வதில்லை. ்‌ 


; பரிணாமம்‌ என்னும்‌ கண்ணாடிமூலமாக வேதங்களைப்‌ 
படிக்கவேண்டும்‌. சமய உணர்வின்‌ வளர்ச்சி பற்றிய வர 
லாறு இந்த வேதங்களில்‌ , அடங்கியிருத்தல்‌ காணலாம்‌. 
மதமானது ஒருமையில்‌ முழுமைபெற்றது. 


்‌ வேதம்‌ அநாதி ; என்றுமுளது. இவ்வாறு கூறுவதனால்‌, 
வேதங்களில்‌ உள்ள வாசகங்கள்‌ அநாதி காலந்தொட்டு, 
இருப்பதாகச்‌ சிலர்‌ எண்ணுகின்றனர்‌. அது தவறு. வேதங்‌ 
களில்‌ கூறப்பட்டுள்ள சட்டங்கள்‌, நியதிகளே அநாதிகாலற் 
தொட்டு இருப்பவை. இந்த 
நிரந்தரமானவை ; பல்வேறு காலங்களில்‌ பல்வேறு 
ரிஷிகளால்‌ , கண்டுபிடிக்கப்பட்டவை. இவைகளில்‌ சில 
வற்றை நாம்‌ மறந்துவிட்டோம்‌ 
காத்து வைத்திருக்கிறோம்‌. 


நியதிகள்‌ எண்ணற்றவை ; 
$ மற்றும்‌ சிலவற்றைப்‌ பாது. 


ம 4 
வெவ்வேறு கோணங்களிலிருந்தும்‌ தூரங்களிலிருந்தும்‌ 
கடலைப்‌ பார்த்தால்‌, ஒவ்‌ வெொருவரும்‌ அவரவர்‌ 
இருக்கும்‌ இடத்திற்கு ஏற்றபடி; கட்லின்‌' ஒரு பகுதியையே 
காண்பர்‌. இவ்வாறு பார்க்கும்‌ ஒவ்வொருவரும்‌ தாம்‌ “காண்‌ 
பதே உண்மையான கடல்‌: என்று,. கூறக்கூடும்‌.... அவர்கள்‌ 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிம்ப்‌ - 14 


சொல்வதும்‌ 'உண்மையே ஏனெனில்‌; பிரந்த ஒன்றின்‌ 
பகுதியைத்‌ தானே அவர்கள்‌ பார்க்கிறார்கள்‌ 2. வேதங்களும்‌. 
இத்தகையனவே. இவற்றில்‌ பல்வேறு: வகையான" முரண்‌ 
பட்ட * கருத்துக்கள்‌. காணப்பட்டாலும்‌, ' இவையெல்லாம்‌. 
உண்மையே. ஏனெனில்‌, இவையெல்லாம்‌ . ப கு 
மெய்ப்பொருள்‌ ஒன்றையே. விவரிக்கின்‌ றன. ்‌ 1] 


முதன்‌ முதலர்கக்‌ கானல்‌ நிரைய்‌ பார்க்கும்‌ ஒருவன்‌ 
மெய்யென்று ' அதை நம்பி தனது “தாகத்தைத்‌ : தீர்க்கும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டு; அம்முயற்சி. வீணான பின்னரே; அது. 
கானல்‌ நீர்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்கிறான்‌. அதன்‌: பின்‌ 
னர்‌, அத்தகையதோர்‌ காட்சியைக்‌ காண நேரும்போது, 
மேற்பார்‌ ரவைக்கு உண்மையாகத்‌ தெரிந்தாலும்‌; அவன்‌ 
அதை நம்பமாட்ட ரன்‌. ஜீவன்‌ முக்தர்களுக்கு வ்‌ 
வுலகும்‌ கானல்‌ நீர்‌ போன்றதே. 


இயற்கையாகவே, சில கும்பி ளில்‌ கான்‌ ட 
சக்திகள்‌ இருக்கின்றன: அம்மாதிரியே வேத ரகசியங்கள்‌ 
சிலவற்றைச்‌ சில குடும்பங்களே அறிந்திருந்தன. ' இந்தக்‌ 
குடும்பங்கள்‌ மறைந்ததும்‌ அந்த ரகசியங்களும்‌ மறைந்தன. 

வேதங்களில்‌ காணப்படும்‌ உடற்கூறு. சாஸ்திரம்‌ - ஆயுர்‌ 
வேத சாஸ்திரத்தைவிட சிறப்புக்‌ குறைந்தது அன்று. ' 

அவர்கள்‌ மிருகங்களை வெட்டிப்‌ பலியிட வேண்டி 
யிருந்ததால்‌ உடலின்‌ வெவ்வேறு பாகங்களுக்கு வெவ்வேறு 
தனிப்‌ பெயர்களிட்டி ந்தார்கள்‌. கடலில்‌ நிறையக்‌ கப்பல்‌ 
கள்‌. இருந்ததாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. பின்னால்‌. பிரயா 
ணம்‌ தடை செய்யப்பட்டது. இவ்வாறு கடல்‌ கடந்து 
செல்பவர்கள்‌ புத்த மதத்தினராகி விடுவார்களே 
என்று அஞ்சியது இதற்கு ஒரு. காரணம்‌. 

புதிதாக வந்த க்ஷத்திரியர்கள்‌ வைதிக குருமார்களை 
எதிர்த்துச்‌ செய்த கிளர்ச்சியே புத்தமதம்‌. 


இந்து மதம்‌, புத்த மதத்தின்‌ சாரத்தை எடுத்துக்‌ 
கொண்டு எஞ்சியதை' எறிந்து விட்டது. தென்னாட்டு ஆச்‌ 
சாரியார்கள்‌ இந்த இரண்டுக்குமிடையே ஒரு சமரசம்‌ காண: 
முயற்சி செய்தார்கள்‌: சங்கராச்சாரியாரின்‌ உபதேசங்களில்‌ 
புத்தமதத்தின்‌ சாயலைக்காணலாம்‌.' ER சீடர்கள்‌ 


150 விவேகானந்தரின்‌ ஞான  தீபம்‌—சுட்ர்‌-? 
அவருடைய” போதனையைத்‌ திரித்துக்‌ கூறிவிட்டார்கள்‌- 
சங்கராச்சாரியாரின்‌ சீடர்களெல்லாரும்‌ மறைமுக புத்தி 
மதத்தினர்‌? என்று பிற்கால சீர்திருத்த வாதிகள்‌ கூறியது 
சரி என்று கொள்ளத்தக்க விதத்தில்‌ திரித்துக்‌ கூறி 
விட்டார்கள்‌. 

பல அறியமுடியாதது 22 என்று ஸ்பென்சர்‌ கூறுகிறாரே 
அது என்ன ? நாம்‌ மாயை என அழைப்பதுதான்‌. அறிய 
முடியாததைக்‌ கண்டு மேற்கு நாட்டுத்‌ குத்துவ சாஸ்திரிகள்‌ 
அஞ்சுகிறார்கள்‌. ஆனால்‌ நம்முயை தத்துவ சாஸ்திரிகள்‌ 
இதில்‌ குதித்து வெற்றியும்‌ கண்டிருக்கிறார்கள்‌ 


மேற்கு நாட்டுத்‌ தத்துவ சாஸ்திரிகள்‌ கழுகுகளைப்‌ 
போன்றவர்கள்‌. கழுகுகள்‌ உயரப்‌ பறக்குமென்றாலும்‌; 
அவைகளின்‌ கண்‌ கீழேகிடக்கும்‌ அழுகிய பிணத்தின்‌ மீது 
கான்‌ குறியாக விருக்கும்‌. மேற்கு நாட்டு அறிஞர்கள்‌. 
மாயையைத்‌ தாண்டிச்‌ செல்ல இயலாதவர்கள்‌: எனலே! 
அவர்கள்‌ தங்களுடைய பார்வையைத்‌ திருப்பிச்‌ செலுத்தி 
சர்வசக்தி வாய்ந்த டாலரை வணங்குகிறார்கள்‌ . 


3 

இந்த உலகில்‌ இரண்டு விதமான முன்னே ற்றங்கள்‌ | 

இருந்திருக்கின்றன ; ஒன்று அரசியல்‌ முன்னேற்றம்‌; மற 4 

நன்று, சமயமுன்னேற்றம்‌. இவைகளில்‌ அரசியல்‌ முன 
னேற்றத்‌ 


தில்‌ கிரேக்கர்கள்தான்‌ எல்லாம்‌. நவீன அரசியல்‌ 
னங்களெல்லாம்‌ கிரேக்கர்கள்‌ வளர்த்து - வைத்தவை 
மத்த்துறையிலோ இந்துக்கள்‌ தான்‌ எல்லாம்‌. 


.... கிறிஸ்தவ மதம்‌ ஒரு கிளையாகவும்‌ புத்த மதம்‌ ஒரு புரட்‌ 
கிக்‌ குழந்தையா 


கவும்‌ உள்ளது எதுவோ அதுவே எனல 
மதம்‌. J 


-ஸ்தாப 
தீரன்‌ ; 


- எல்லாப்‌ பொருள்களையும்‌ உற்பத்தி செய்யக்‌ கூடிய 

மூலப்‌ பொருகாக்‌ கண்டு. பிடித்த. பின்பு; . இரசாயன 

சாஸ்திரம்‌ வளர்ச்சி அடையமுடியாது. ஒரு மூல சக்தியைக்‌ 

கண்டுபிடித்து, மற்ற சக்திகளெல்லாம்‌ அதன்‌ பல்வேறு 

வகைக்‌ கோங்க ௨0. -ன்பதை நிரூபித்து விட்டால்‌, அம்‌. 

ப ரம்‌ வள்ராது. அதே போன்ல 
(1 ற என்ற ஐக்கியம்‌ ஏற்பட்டுவிடிலி5 + 
< டையாது. : 5 : வததி 


்‌* 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 151 


இதுவே இப்போதைய இந்து மதத்தின்‌ நிலை. 

வேதங்களில்‌ காணப்படாத, புது மதக்‌ கருத்து எதுவும்‌ 
உலகில்‌ எங்குமே போதிக்கப்படவில்லை. வளர்ச்சி இரு 
வகைத்து$ ஒன்று பகுப்பு. மற்றொன்று தொகுப்பு. பகுப்‌ 
பாராய்ச்சியில்‌ இந்துக்கள்‌ பிற நாட்டினரினும்‌ மேன்மை 
பெற்றவரே ; ஆனால்‌ பின்னதில்‌ அவர்கள்‌ ஒன்றுமிலர்‌. 

பகுத்துணரும்‌ திறனை இந்துக்கள்‌ நன்கு வளர்த்துள்‌ 
ளனர்‌. பாணினி இலக்கணம்‌ போன்ற ஒன்றை வேறு எந்த 
நாடும்‌ இதுகாறும்‌ படைக்கவில்லை. 

இராமானுஜரின்‌ சிறந்த தொண்டு யாதெனில்‌ பெளத்தர்‌ 
கணையும்‌ இந்துக்களாக மாற்றியதே. விக்கிரக ஆராதனைக்குப்‌ 
பேராதரவளித்தவர்‌. அன்பும்‌ நம்பிக்கையும்‌ அருள்பேறு 
அடைவதற்கு. முக்கிய சாதனங்கள்‌ என்பதை அவர்‌ 
பரப்பினார்‌. . i 

ஜைனர்களின்‌ இருபத்திநான்கு தீர்த்தங்கரர்களைப்‌ 
போலவே, பாகவதத்திலும்‌ இருபத்திநான்கு அவதாரங்கள்‌ 
கூறப்பட்டுள்ளன. ரிஷபதேவரின்‌ பெயர்‌ பொதுவானது. 
, - யோகப்‌ பயிற்சியானது நுண்ணிய கருத்துக்களைச்‌ 
சிந்திக்கும்‌ சக்தியை. வளர்க்கிறது. ஒரு சித்தன்‌. தான்‌ 
காணும்‌ பொருள்களின்றும்‌ , தனித்துநின்று, தனது மனம்‌, 
உணர்ச்சி, எண்ணம்‌ ஆகியவைகளோடு சம்பந்தப்படாத 
தனிப்‌ பொருள்களாக அவைகளைப்‌ பார்க்கிறான்‌ . இதில்தான்‌ 
மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌ ' சித்தனின்‌ தனிப்‌ பெருமை 
இருக்கிறது. ்‌ பஞ்‌ படி ்‌ 
க ப்தி ச] 
“ஒன்றுக்கொன்று. முரணான. இரு அம்சங்கள்‌. - அவைத்‌ 
ளின்‌ இறுதிக்‌, கட்டத்தில்‌ சந்திக்கின்றன. அத்திலையில்‌ 
இரண்டும்‌ , “ஒன்றுபோல்‌ , ,காட்சியளிக்கின்றன..௨. தன்னை 
மறந்துவிட்ட பெரிய,பக்தனின்‌ மனம்‌. எப்பொழுதும்‌ , எல்லை 
யற்ற பிரம்மனின்‌ தியானத்தில்‌ திளைத்து. இருக்கிறது. 
மிகவும்‌ கீழ்த்தரமாக, அளவு மீறிக்‌ குடித்துவிட்டுப்‌ போதை 
யில்‌, இருப்பவனும்‌ அவ்வாறே .. திளைத்து: : இருக்கிறான்‌. 
இவ்விருவரும்‌ ஒரே தோற்றமளிக்கின்றனர்‌. சில சமயம்‌ 


1] 


152 விவேகானந்தரின்‌ ஞான:தீபம்‌--சுமர்‌-7 
இந்த ஒத்த: தீன்மையானது. ஒருவரிலிருந்து மற்டிருவருக்கு 

உவமை காட்டப்படுவதைக்‌.கண்டு நாம்‌ வியப்படைதிவறோம்‌. 

உணர்ச்சி மிகுந்த: மனிதர்கள்‌,” மதவாதிகளர்வதில்‌ ்‌ 
வெற்றி பெறுதின்றனர்‌. எதைத்‌. தம்‌ சிந்தையில்‌: ஏற்கின்ற. 
னரோ) அதில்‌ தீவிர. ணக்கம்‌ காட்டுகின்‌ ற்னர்‌. 2 2 02 1 
“£ இந்த உலகில்‌ எல்லாரும்‌ பித்தரே ; சிலர்‌ பொன்‌ 


பித்தர்‌ ; மற்றும்‌ சிலர்‌ பெண்‌ பித்தர்‌'; மற்றும்‌ சிலர்‌ கடவுள்‌ - 
பித்தர்‌. மூழ்கி.இறப்பதே -நமது விதியானால்‌ சாணக்குட்டை 
ஒன்றில்‌ விழுந்து இறப்பதைவிட, பாற்கடல்‌ ஒன்றில்‌ மூழ்கிச்‌ ட 


சாவோமே?? என்றார்‌ ஒரு பக்தர்‌ ; பித்தர்‌ என்று கூறப்‌ 
பட்டவர்‌. ந ப ற 

, எல்லையற்ற அன்பாகவிருக்கும்‌ இறைவனும்‌, புனிதமான 
எல்லையற்ற அன்பின்‌ லட்சியப்‌ பொருளா கவிருப்பவனும்‌ நீல 1 
நிறத்திலேயே சித்தரிக்கப்படுகின்றனர்‌. கிருஷ்ணன்‌. உரு - 
வம்‌ நீல நிறத்தில்தான்‌ தீட்டப்படுகிறது. அதேபோன்று 
சாலமனின்‌ அன்புக்‌ கடவுளின்‌ நிறமும்‌. நீலமே. எது i 
புனிதமானதும்‌ எல்லையற்றதுமாகவிருக்கிறதோ அதை நீல 
நிறத்துடன்‌ இணைப்பது இயற்கை. ஒரு சமுத்திர த்திலிருந்து : 
கைநிறையத்‌ தண்ணீரை எடுத்துப்‌ பாருங்கள்‌ 5 _ நிறம்‌ 4 
எதுவுமில்லை. பரந்த . சமூத்திரத்தைப்‌ பாருங்கள்‌ $ நீல க 
நிறமாகக்‌ காட்சி அளிக்கிறது. உங்கள்‌ ' அருகில்‌ உள்ள i 
வெளிக்கு நிறமே இல்லை. ஆனால்‌ எல்லையற்ற வானம்‌ நீல 4 
நிறமாகக்‌ காட்சியளிக்கிறது. 


இலட்சியத்தில்‌ மூழ்கியிருந்த இந்துக்களுக்கு நடை 
முறைக கண்ணோட்டத்தில்‌ அவ்வளவு திறமை போதாது 
என்பது கீழ்க்கண்ட உதாரணத்திலிருந்து நன்கு தெரிகிறது. 
ஓவியக்கலையையும்‌ சிற்பக்கலையையும்‌ எடுத்துக்கொள்ளுங்‌ 
கள்‌. ஹிந்துக்களின்‌ ஓவியங்களில்‌ நீங்கள்‌ என்ன காண்கி 
நீர்கள்‌ ? . ' இயற்கைக்கு ' விரோதமாகவும்‌ கோரமாகவும்‌ 
எத்தனை உருவங்கள்‌ உண்டோ அத்தனையையும்‌ காணலாம்‌. 
ஹிந்துக்‌ கேர்வில்‌ ஒன்றில்‌ ஒரு சதுர்பங்க்‌ (நான்குகேர்ணல்‌) 
நாராயணனைப்‌ பார்க்கலாம்‌; அல்லது அதைப்‌ போன்ற உரு 
வங்களைக்‌ காணலாம்‌: ஆனால்‌ ஒரு: “இத்தாலியப்‌: (படம்‌ 
அல்லது கிரேக்க. சிற்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்‌... இயநி : 
'கையை' எவ்வளவு நுணுகி 'ஆராய்த்து அவைகளைத்‌: தீட்டி. 


“சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு: 353 


யிருக்கிறார்கள்‌. !' தனது: கையில்‌ -மெழுகுவத்தியை எரித்துக்‌ 
கொண்‌ டிருந்த ஒரு. பெண்ணின்‌ படத்தைத்‌.தீட்டுவதற்காக, 
ஒருவர்‌ தாமும்‌ஃ தமது கையில்‌ மெழுகுவத்தியை “ஏந்திக்‌ 
கொண்டு இருபது வருஷங்கள்‌ உட்கார்ந்திருந்தார்‌; 

அகவியல்‌, விஞ்ஞானங்களில்‌ இந்துக்கள்‌ முன்னேற்ற 
மடைந்திருக்கிறார்கள்‌: மனித இயற்கையில்‌ பலவகை 
வித்தியாசங்கள்‌. இருப்பதால்‌, பல்வேறுவகை ஒழுக்கவிதிகள்‌ 
வேதங்களில்‌ கூறப்பட்டுள்ளன. . வயது: 'வந்தவனுக்குக்‌ 
கற்றுக்கொடுக்கும்‌ ஒன்றைக்‌ குழந்தைக்குக்‌ கற்றுக்கொடுக்க 
முடியாது. ம ர 

குரு. மனிதனின்‌ வைத்தியராக இருக்கவேண்டும்‌. 
தனது சிஷ்யனின்‌ இயற்கையை. அறிந்து-அவனுக்கு ஏற்ற 
முறையைக்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 


யோகப்‌: பயிற்சிக்கு எண்ணற்ற வழிகள்‌ இருக்கின்‌ றன. 
சில முறைகள்‌ சில மனிதர்களுக்கு வெற்றிகரமான. பலன்‌ 
அளித்துள்ளன. . ஆனால்‌ எல்லா முறைகளிலுமே இரண்டு 
அம்சங்கள்‌ முக்கியமாகும்‌: (1) நீ அறிந்த அனுபவம்‌ 
எல்லாம்‌. உண்மையல்ல என ஒதுக்கி மெய்ப்பொருளை 
அடைவது. (2) எல்லாமே நீதான்‌, இந்தப்‌ பிரபஞ்சமே 
நீதான்‌ என்று எண்ணுவது. இதில்‌. இரண்டாவது முறை 
முதல்‌ முறையைக்‌ காட்டிலும்‌ விரைவில்‌ பலன்‌ அளிக்கு 
மென்றாலும்‌, அவ்வளவு பாதுகாப்பானது அன்று; அபாயங்‌ 
கள்‌ நிறைந்த ஓன்று; இவ்வழிச்‌ செல்வோன்‌ தவறுதல்‌ 
கூடும்‌; குறிக்கோளை அடையாமற்‌ போதலும்‌ கூடும்‌. 


கிறிஸ்தவமதம்‌ .போதிக்கும்‌. அன்புக்கும்‌ இந்துமதம்‌ 
போதிக்கும்‌ அன்புக்கும்‌ வேற்றுமையுண்டு. . பிறர்‌ எவ்வாறு 
நம்மை நேசிக்கவேண்டுமென்று விரும்புகிறோமோ அவ்வாறு 
நாம்‌.நமது அயலாரை நேசிக்கவேண்டும்‌ எனக்‌ கிறிஸ்துவ 
மதம்‌ போதிக்கிறது. ஹிந்துமதமோ. நம்மைப்‌ போலவே 
அவர்களையும்‌ .நேசிக்கச்‌ சொல்கிறது. உண்மையில்‌ பிறரி 
டம்‌ நம்மைக்‌ காணச்‌ சொல்லுகிறது. ப்‌ 1 
கண்ணாடிப்‌ பெட்டியில்‌ அடைத்து வைக்கப்படும்‌ கீரிப்‌ 
பிள்ளை, பெட்டிக்கு வெளியே சுதந்திரமாகப்‌ போய்‌ வர 
உதவுவதற்காகவே . நீண்ட சங்கிலியால்‌ கட்டப்படுகிறது. 


உண்ணா 


154 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இவ்வாறு அக்கீரி வெளியில்‌ சுற்றித்திரியும்போது ஏதாவது 
ஆபத்து இருப்பதாக உணர்ந்தால்‌, உடனே ஒரே தாவில்‌ 
கண்ணாடிப்பெட்டிக்குள்‌ போய்விடுகிறது. யோகியும்‌ 
இவ்வாறே செய்கிறான்‌. 


* 4 - * 


இந்த பிரபஞ்சம்‌ ஒரு சங்கிலி போன்றது ; உயிர்ப்புச்‌ 
சங்கிலி. பிரபஞ்சத்தின்‌ ஒரு துருவம்‌ ஜடம்‌; மற்றொரு துரு. 
வம்‌ கடவுள்‌. விசிஷ்டாத்வைத தத்துவத்தை இந்த அடிப்‌ 
படையில்‌ விளக்கலாம்‌. 

ரூபமுள்ள கடவுள்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌ என நிரூபிக்கும்‌ 
பகுதிகள்‌ பல -வேதங்களில்‌ காணப்படுகின்றன. நீண்ட 
காலம்‌ பக்திமார்க்கத்தை: அனுஷ்டித்துக்‌ கடவுளைக்‌ கண்‌ ந 
ரிஷிகள்‌, நாம்‌ அறியாததை எட்டிப்‌ பார்த்து, இந்த உலகிற்‌ 
குச்‌ சவால்‌ விடுத்துள்ளனர்‌. இந்த ரிஷிகள்‌ கூறிய வழிகளைக்‌ 
கடைப்பிடிக்காதவர்களும்‌ அவர்களுடைய போதனைகளைப்‌ 
பின்பற்றாதவர்களும்‌ வினயமற்றவர்களும்‌ செருக்கு மிக்கவர்‌ 
களுமே அவர்களுடைய கருத்துக்கஜாக்‌ குறை 
கூறுகின்றனர்‌ ; எதிர்க்கின்றனர்‌. “நான்‌ ரிஷிகள்‌ கூறிய 
வழிகளைச்‌ சரிவரப்‌ பற்றியிருக்கிறேன்‌. ஆனால்‌ ஒன்றையும்‌ 
காணவில்லை. அவர்களெல்லாரும்‌ - பொய்யர்‌? எண்று 
தைரியமாகக்‌ கூற முன்வந்தவர்‌ யாரும்‌ இல்லை... சோத 
னைக்கு உள்ளாகிக்‌ கடவுளால்‌ கைவிடப்படாத மனிதர்‌ பலர்‌ 
பல்வேறு சமயங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. கடவுள்‌ நம்பிக்கை 
நமக்கு ஆறுதல்‌ அளியாவிட்டால்‌ தற்கொலை செய்வதே 
நல்லது எனும்‌ பஈன்மையது இவ்வுலகு. ்‌ 


தெய்வ நம்பிக்கை மிக்க “மதப்‌ பிரசாரகன்‌ ஒருவன்‌ 
வெளியூர்‌ சென்றிருந்தான்‌. "அப்போது அவனுடைய குமா 
ரர்‌. மூவரும்‌ காலரா கண்டு இறந்துவிட்டனர்‌. அவனது 
மனைவி'தனது ஆசைக்குழந்தைகள்‌ “மூன்றையும்‌ ஒரு துணி 
யால்‌ மூடி மறைத்துவிட்டுத்‌ தனது கணவனின்‌ ' வருகையை 
எதிர்‌ தோக்கி நின்றாள்‌. அவன்‌ திரும்பி வந்தபோது, 
அவனை வாசலிலேயே , நிறுத்தி இவ்வாறு கேட்டாள்‌, £ 
“எனது அன்பே, ஒருவர்‌ ஒரு.. பொருளை. ... உங்களிடம்‌, 
ஒப்படைக்கிறார்‌. நீங்கள்‌ வெளியே சென்றிருக்கும்போது 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 155 


திடீரென எடுத்துச்‌ செல்கிறார்‌. அதற்காக நீங்கள்‌ வருந்து 
வீர்களா 22 6 நிச்சயமாக நான்‌ வருத்தமாட்டேன்‌?? என்‌ 
றான்‌ அவன்‌. பிறகு அவள்‌ அவனை உள்ளே அழைத்துச்‌ 
சென்றாள்‌ ; போர்வையை நீக்கினாள்‌; பிள்ளைகள்‌ மூவ 
ரின்‌ பிணத்தைக்‌ காட்டினாள்‌. அமைதியாக அதைப்‌ 
பெற்று உடல்களை அடக்கம்‌ செய்தான்‌ அவன்‌. £6 இப்பிர 
பஞ்சத்தில்‌ நடைபெறுவன எல்லாம்‌ கருணாகரனாகிய ஆண்‌ 
டவனின்‌ செயலே? என்று உறுதியாக நம்புபவர்களின்‌ 
மனோபாவம்‌ இத்தகையதே. 

பரிபூர்ணமான ஒரு பொருகா நாம்‌ ஒருகாலும்‌ மனதில்‌ 
சிந்திக்கமுடியாது. ஒரு எல்லைக்குட்பட்டதாய்‌ இல்லாத 
ஒன்றைப்பற்றி நாம்‌ எண்ணிப்பார்க்க முடியாது. கடவுளை 
ஒரு எல்லைக்குட்பட்ட பொருளாகக்‌ கற்பனை செய்துதான்‌ 
நாம்‌ வணங்கமுடியும்‌. 

மதகுருவான ஜான்‌ எஸ்ஸின்‌ எனும்‌ புத்தமதம்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்தவர்‌. கிறிஸ்தவர்களின்‌ சிலுவையானது, 
சிவலிங்கமே; வேறு எதுவுமன்று; குறுக்காக வைக்கப்‌ 
பட்ட இரண்டு சிவலிங்கங்கள்‌. புராதன ரோமர்களின்‌ 
பாழடைந்த சின்னங்களில்‌ புத்த வழிபாட்டுச்‌ சின்னங்கள்‌ 
சிலவற்றை இன்னும்‌ காணலாம்‌. 

தென்னிந்தியாவில்‌ சில ராகங்களைத்‌ தனி ராகங்கள்‌ 
என்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ அவை ஆறு பிரதான 
ராகங்களிலிருந்து பிரிந்து வந்தவையே. அவர்களுடைய 
இசையில்‌ மூர்ச்சனை (அதாவது ஸ்வர அலைகள்‌ ஏற்படுத்தும்‌ 
வழக்கம்‌) மிகமிகக்‌ குறைவு. சுத்தமான இசைக்கருவிகளை 
உபயோகப்படுத்துவதும்‌ அபூர்வம்‌. தென்னிந்தியாவில்‌ 
தற்போதுள்ள வீணை உண்மையான வீணையன்று. நம்‌ 
மிடம்‌ இராணுவ இசையும்‌ இல்லை ; இராணுவ கீதங்களும்‌ 
இல்லை: ப்வபூதியின்‌ பாடல்கள்‌ ஓரளவு இராணுவ கீதங்‌ 
களே. ்‌ 

௬ ட்‌ # 


கிறிஸ்து ஒரு சந்நியாசி ; அவருடைய மதமும்‌ சந்நியாசி 
களுக்கே ஏற்ற ஒன்று. ££ தியாகம்‌ செய்யுங்கள்‌ ?? என்ற 
இரண்டே சொற்களில்‌ அவருடைய போதனைகளைக்‌ 


156 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சட்ர்‌-7 


கூறிவிட்லாம்‌. இதற்கு: மேல்‌ அதில்‌ எதுவும்‌ அல்லோ வ 
ட சிலருக்கு, இது" பொருத்தமானது. 1 
\ “மற்றொரு கன்னத்தையும்‌ திருப்பிக்‌ காட்டுங்கள்‌ 2 
என்று “ ஏசு கூறினாரே அது முடியாதது. நடைமுறைச்‌ 
சாத்திய மற்றது என்பதை மேற்கு நாட்டவர்‌ அறிவார்கள்‌. 
தர்மத்திற்காக ஏங்கி நிற்பவர்கள்‌, பரிபூர்ணம்‌ அடைய 
விரும்புவர்களுக்காகத்த தான்‌ இது கூறப்பட்டுள்ள து. 
“உன்னுடைய உரிமையின்‌ பொருட்டு உறுதியாக 
நில்‌?? என்பதுதான்‌ சாதாரண மனிதனுக்கான விதி. ஒரே 
மாதிரியான ஒழுக்க நியதிகளை: எல்லாருக்கும்‌ சாதுக்களுக்‌ 
கும்‌, கிரகஸ்தர்களுக்கும்‌ போதித்தல்‌ இயலாது. ப்‌ 
மனிதர்‌ எல்லாரும்‌ சமமாகவே இருப்பதாகக்‌ .குறுகிய 
வகுப்புப்‌ பற்றுள்ள மதங்களெல்லாம்‌ கருதுகின்‌ றன. இது 
விஞ்ஞான ஏற்புடைத்தன்று. உடல்‌ வேறுபாடுகள்‌ எவ்வ 
ளவோ' அவ்வளவினும்‌ “அதிகமானவை :உள்ள வேறுபாடு 
கள்‌. ஹிந்து மதத்தின்‌ அடிப்படையான கோட்பாடுகளில்‌ 
ஒன்று யாதெனில்‌ மனிதர்‌ எல்லாரும்‌ வேறுபட்ட வரே, 
எனினும்‌ இவ்வேற்றுமையில்‌ ஒருமை காணலாம்‌ என்பதே. 
குடிகாரனுக்கும்‌ சில மந்திரங்கள்‌ இருக்கின்றன. ' விலை 
மகளிர்‌ வீடு செல்பவனுக்குக்கூட உண்டு! 


ஒழுக்கம்‌ நன்னெறி என்பன. பிறநோக்காகக்‌ கொள்ள 
வேண்டியவை. பரிபூரண - ஒழுக்கம்‌ என்று இந்த 
உலகில்‌ ஏதாவது இருக்கிறதா £ அப்படியிருப்பதாக எண்‌ 
ணினால்‌ அது ஒரு மூட நம்பிக்கை. ஒவ்வொரு காலத்தில்‌ 
தோன்றுகிற ஒவ்வொரு மனிதரையும்‌ ஒரே அளவு கோல்‌ 
கொண்டு மதிப்பிட நமக்கு உரிமையில்லை. 

ஒவ்வொரு நாட்டிலும்‌, ஒவ்வொரு காலத்திலும்‌, மனிதர்‌ 
ஒவ்வொருவரும்‌ வாழும்‌ சூழ்நிலை தனிச்‌ சிறப்புடைய ஒன்று. 
சூழ்நிலைக்கு ஏற்ப எண்ணங்களும்‌ மாறுதல்‌ வேண்டும்‌. 
மாட்டு இறைச்சி உண்பது நல்லொழுக்கம்‌ என்று ஒருகால்‌ 
கருதப்பட்டது. குளிர்‌ மிகுந்த இடம்‌ அது. நவதான்யப்‌ 
பொருள்கள்‌ பழகி அறியாக்‌ காலம்‌. அப்போது கிடைத்த 
முக்கியஉணவு மாமிசம்‌ ஒன்றே. ஆகையால்‌ அந்தக்‌ காலத்‌ 
தில்‌; அத்தகைய குளிர்‌ மிக்க இடத்தில்‌ மாட்டு இறைச்சி உண்‌ 
ய்துஒரோவகையில்‌ தவிர்க்க முடியாத ஒன்றாயிற்று.. "ஆனால்‌ 


சென்னையில்‌.எடுக்கப்பட்ட குறிப்பு ' LIF 


இப்பொழுது மாட்டு இறைச்சி. உண்பது ஒழுக்க மின்னு 
என்று, கருதப்படுகிறது. 

மாறுதல்‌ இயலாத ஒரே பொருள்‌ கடவுள்‌ ற்ப 
சமூகம்‌ . இயங்கிக்‌ கொண்டேயிருக்கிறது. ஜகத்‌. என்றால்‌ 
இயங்குவது ; சலனமுள்ளது ; அசைவது , என்று பொருள்‌... 
கடவுள்‌ அசலம்‌ ; சலனமற்றவர்‌ ; இயங்குதலற்றவர்‌ ; அசை 
வில்லாதவர்‌. 


நான்‌ சொல்வது “ சீர்திருந்து 2 என்பதன்று ; “முன்னே 
செல்‌? என்பதே. சீர்திருத்தம்‌ செய்ய வேண்டிய அள 
வுக்கு எதுவும்‌ கெட்டு விடவில்லை. . சூழ்நிலைக்கு ஏற்ப மாறு 
வதுதான்‌, வாழ்க்கையின்‌ இரசியம்‌ ; வாழ்க்கையின்‌ மறை: 
பொருள்களை வெளிப்படுத்தும்‌ அடிப்படையான கொள்கை. 
மாறுதல்‌: அல்லது அனுசரித்துப்‌ போதல்‌ என்பது, அடக்க 
முளையும்‌ புறசக்திகளை எதிர்த்துப்‌ போராடுவதன்‌ விளைவே. 
எவன்‌ நன்றாக. அனுசரித்துப்‌ போகிறானோ அவன்‌ நீண்ட 
காலம்‌ வாழ்கிறான்‌. இதை நான்‌ கூறாவிட்டாலும்‌, சமூகம்‌ 
மாறிக்கொண்டே இருக்கிறது; மாறியே ஆகவேண்டும்‌. 
கிறுஸ்துவ மதமோ அல்லது விஞ்ஞானமோ சமூகத்தை 
மாற்றுவதில்லை. அவசியம்தான்‌ அடிப்படை காரணமாக. 
இருந்து வேலை செய்கிறது. வாழவேண்டும்‌ ' அல்லது 
பட்டினி கிடக்க வேண்டும்‌ என்ற அவசியம்‌ தான்‌ சமுதா 
யத்தை மாற்றுகிறது. 


3 டட ப 


உலகில்‌ மிகச்சிறந்த இயற்கைக்‌ காட்சிகளை எல்லாம்‌ 
இமயமலை உச்சியில்‌ காணலாம்‌. எவ்வளவு மனக்‌ குழப்ப 
மடைந்தவனாக ' இருப்பினும்‌ அங்கே சிலகாலம்‌ ஒருவன்‌ 
வசிப்பானாகில்‌ மன அமைதி அடைவான்‌. 


கடவுள்‌ என்பவர்‌ உலகப்‌ பொது: நியதியின்‌ உயரிதோர்‌ 
உருவம்‌. இந்த நியதியை அறிந்து விட்டால்‌ பிறகு மற்றவை. 
யாவும்‌:இதன்‌, அடக்கம்‌ என்பது எளிதில்‌ விளங்கும்‌. கீழே 
விழும்‌ . பொருள்களுக்கும்‌ நியூட்டனின்‌ ஆகர்ஷணசித்தாந்‌. 
தத்திற்கும்‌ , உள்ள சம்பந்தம்‌ என்னவோ ந்த்‌ கடவு 
ளுக்கும்‌ மதத்திற்கும்‌. உள்ள்து: ்‌ 


158 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


வழிபாடுகள்‌ ஒவ்வொன்றும்‌ மிக உயரிய பிராத்தனை 
கொண்டவை. தியானம்‌ செய்ய முடியாத்வனுக்குப்‌ பூஜை 
அவசியம்‌. உருவம்‌ ஒன்று அவனுக்குத்‌ தேவை. 


தைரியமுள்ளவர்கள்‌ தான்‌ -உண்மையாக நடக்க முடி. 
யும்‌. சிங்கத்தையும்‌ நரியையும்‌ ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. 


ஆண்டவனிடமும்‌, இயற்கையிலும்‌ உள்ள நல்லன 
வற்றை நேசிப்பது கஷ்டமன்று. ஒரு குழந்தை கூடச்‌ 
செய்து விடக்கூடிய ஒன்று. பயங்கரமானதையும்‌ துன்பந்‌ 
தர வல்லதையும்‌ கூட நேசிக்க வேண்டும்‌. குழந்தை 
தொந்தரவு கொடுத்தாலும்‌ அதை ஒரு தந்தை நேசிக்கிறார்‌ 
அல்லவா? 


ஸ்ரீராம கிருஷ்ணர்‌ கடவுள்‌ ; மனித வர்க்கத்தைக்‌ காப்‌ 
பாற்றுவதற்காக அவதரித்தவர்‌. கோபிகா லீலை என்பது 
அன்பை அடிப்படையாகக்‌ கொண்ட மதத்தின்‌ உச்சநிலை 
அதில்‌ தனித்தன்மை மறைகிறது ; இரண்டறக்‌ கலந்து விடு 
கிறது. ₹*என்‌ பொருட்டு பந்தங்களை எல்லாம்‌ வீட்டுவிடு 2? 
என்று கீதையில்‌ போதித்ததை இந்த லீலையில்தான்‌ 
ஸ்ரீ கிருஷ்ணன்‌ நிதரிசனமாகக்‌ காண்பிக்கிறான்‌. பக்தி என்‌ 
ரல்‌ என்ன வென்பதைப்‌ புரிந்துகொள்ள வேண்டுமாயின்‌, 
பிருந்தாவன லீலையில்‌ இது பற்றி ஏராளமான புத்தகங்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளன. சரணடைக. இதுவே இந்தியாவின்‌ 
மதம்‌. இந்துக்களில்‌ பெரும்பாலோர்‌ ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கு 
கிறார்கள்‌. 


ஏழை, பிச்சைக்காரன்‌, பாபி, மகன்‌, தகப்பன்‌, மனைவி 
ஆகிய ஒவ்வொருவருக்கும்‌ உகந்த 'கடவுள்‌ ஸ்ரீ கிருஷ்ண 
பரமாத்மா. அவர்‌ ஊடுருவி ஒவ்வொன்றையும்‌ புனிதமாக்கு 
கிறார்‌ ; இறுதியில்‌ நமக்கு அருள்பேறு கிடைக்குமாறு செய்‌ 
கிறார்‌. தத்துவ சாஸ்திர வல்லுநரும்‌ படித்த மேதைகளும்‌ 
காணமுடியாதவாறு தம்மை மறைத்துக்கொண்டு, எழுத்தறி 
வில்லாதவரும்‌ குழந்தைகளும்‌ காணவல்ல காட்சியளிக்கும்‌ 
கடவுள்‌; அவரே நம்புவோரின்‌ கடவுள்‌ ; அன்பரின்‌ 
கடவுள்‌ 3 அறிஞரின்‌ கடவுள்‌ அல்லர்‌. கோபிகனைப்‌ 
பொறுத்தவரை அன்பும்‌ இறையும்‌ ஒன்றே. அன்பின்‌ 
அவதாரமாகவே அவனை அவர்கள்‌ அறிந்தார்கள்‌. 3 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு , . 159 


துவாரகையில்‌ ஸ்ரீ கிருஷ்ணன்‌ கடமையைப்‌ போதிக்‌ 
கிறார்‌; பிருந்தாவனத்திலோ ' அன்பைப்‌ போதிக்கிறார்‌. 
அவருடைய குமாரர்கள்‌ வஞ்சகர்களாக இருந்ததால்‌, ஒரு 
வரை மற்றொருவர்‌ கொன்று குவிக்கவும்‌ அனுமதித்தார்‌. 

யூத; முகம்மதிய மதக்‌ கோட்பாடுகளின்படி கடவுள்‌ ஒரு 
பெரிய செஷன்சு நீதிபதி. நம்முடைய கடவுளோ, புறத்தே 
கண்டிப்பானவர்‌ ; அகத்தே அன்பும்‌, இரக்கமும்‌ 
கொண்டவர்‌. \ 


அத்வைதத்தைப்‌ பற்றிச்‌ சரியாக அறிந்துகொள்ளாமல்‌ 
எள்ளிநகைப்போர்‌ சிலர்‌ உள்ளனர்‌. ₹₹சூத்தமாவது அசுத்த 
மாவது ? நல்லொழுக்கமாவது தீயொழுக்கமாவது ? இவை 
எல்லாம்‌ மனிதர்களின்‌ மூடநம்பிக்கைகள்‌? என்று இவர்‌ 
கள்‌ கூறுகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்களுடைய செயல்களில்‌ 
ஒழுக்க அடக்கம்‌ ஏதும்‌ கடைப்பிடிப்பதில்லை. இது சுத்தப்‌ 
புரட்டு. இத்தகைய கருத்துக்களைப்‌ பரப்புவதால்‌ வினையும்‌ 
தீங்கு அளவற்றதாகும்‌. 


இந்த உடல்‌ இருவகைக்‌ கர்மங்களால்‌ ஆனது ; ஒன்று 
நல்லொழுக்கம்‌, மற்றொன்று தீயொழுக்கம்‌ ; தீயனவே 
தரும்‌ தீயொழுக்கம்‌. உடம்பில்‌ முள்‌ குத்துகிறது த மற்றொரு 
முள்ளால்‌ அதை எடுக்கிறேன்‌ ; பிறகு இரண்டையும்‌ தூர 
எறிந்துவிடுகிறேன்‌. பரிசுத்தமடைய விரும்பும்‌ ஒரு மனி 
தன்‌ புண்ணியம்‌ என்னும்‌ முள்ளால்‌ பாவம்‌ என்னும்‌ முள்ளை 
அகற்றுகிறான்‌. மேலும்‌ அவன்‌ உயிர்‌ வாழ்கிறானாதலால்‌ 
புண்ணியம்‌ ஒன்றே நிற்கிறது. அதுவே மேலும்‌ மேலும்‌ 
புண்ணியம்‌ செய்யத்‌ தூண்டுகிறது. ஜீவன்‌ முக்தனிடம்‌ 
சிறிதளவு புனிதத்‌ தன்மை இருக்கிறது. அதனால்‌ அவன்‌ 
வாழ்கிறான்‌. ஆனால்‌, அவன்‌ செய்வனயாவும்‌ புனிதத்‌ 
தன்மை வாய்ந்தனவாயிருத்தல்வேண்டும்‌. . 


நல்லொழுக்கம்‌ நம்‌ வளர்ச்சிக்கு உறுதுணை $ தீயொழுக்‌ 
கம்‌ நம்‌ வீழ்ச்சிக்கு உறுதுணை. மூவகை இயல்புகள்‌ கொண்‌ 
டவன்‌ மனிதன்‌ : ஒன்று மிருக இயல்பு. இன்னொன்று மனித 
இயல்பு. மற்றொன்று தெய்வ இயல்பு. தெய்வ இயல்பினை 
வளர்க்கக்‌ கூடியது நல்லொழுக்கம்‌ ; உன்னிடமுள்ள மிருக 
இயல்பை அழித்து, மனித இயல்புள்ளவனாகவேண்டும்‌. 


160 விவேகானந்தரின்‌ :ஞான: தீபம்‌ சுட்ர்‌-7 


அதாவது : அன்பும்‌ . தர்மசிந்தனையும்‌. உள்ளவனாகவேண்‌ா 
டும்‌. அந்தக்‌ கட்டத்தையும்‌ தாண்டி நீ அத்த சத்‌-சித்‌- 
ஆனந்தமாகவேண்டும்‌. , சுடுதலற்ற. தீயாகவும்‌, குறைவற்ற. 
அற்புத அன்புள்ளவனாகவும்‌,. துன்ப உணர்ச்சியே இல்லாத. 
வனாகவும்‌ வேண்டும்‌. 

பக்தி இருவகைத்து.5 ஒன்று வைகி. பக்தி; இண்‌ 
இனான்று ராகானுகா பக்தி. ர 

வைதி பக்தி என்பது வேதத்தில்‌ நம்பிக்கை 5 வேத. 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிதல்‌. . ச 


ராகானுகா பக்தி ஐந்து வகைப்படும்‌. 


1. சாந்தம்‌ - அறிக வல மதத்தில்‌ க றப்பட்டிருப்பது 


போன்றது. 
2. தாஸ்யம்‌ -— இராமனிடம்‌ அனுமன்‌. கொண்ட 
பக்தி போன்றது. 
3. ஸக்கியம்‌ -- இகம்‌ அர்சுனன்‌ கொண்ட 
பக்தி போன்றது. . 
4. வாத்ஸல்யம்‌ _ கண்ணனிடம்‌ வசுதேவர்‌ கொண்ட 
பக்தி போன்றது 
5. மதுரம்‌ _ கண்ணனிடம்‌ கோடிகள்‌ காட்டிய: 


அன்பு போன்றது. 


சமூகத்தை ஒரு நீள்‌ வட்டத்திற்கு: தர்சினி கர்வ 
சந்திரசென்‌.. இவ்வட்டத்தின்‌ நடுநாயக சூரியனாக விளங்கு. 
வது இறை. மிக தூரத்தில்‌ சமூகம்‌ இருக்கும்போது, ஒரு 
அவதார புருஷர்‌ * வந்து அதைக்‌ கடவுளுக்கு அருகில்‌ 
அழைத்துச்‌ செல்கிறார்‌. மறுபடியும்‌ அது கடவுளிடமிருந்து: 
வெகுதூரம்‌ சென்றுவிடுகிறது. இது ஏன்‌: அவ்வாறு செல்ல 
வேண்டும்‌ £' என்னால்‌... கூறமுடியாது. ஒரு அவதாரத்துக்கு. 
என்ன அவசியம்‌ 2. படைப்புக்கு . என்ன அவசியம்‌ இருந்‌ 
தது?2. நம்‌ எல்லோரையும்‌ ஆண்டவன்‌. ஏன்‌, பரிபூரணர்‌ 


களாகப்‌. படைக்க, வில்லை 2. இவைகளெல்லி ஈம்‌: வீலை 
நமக்கு ஒன்றும்‌ 6 தெரியாது... வக ்‌ 


சென்னையில்‌. எடுக்கப்பட்ட குறிப்பு - 161 


மனிதர்‌ பிரம்மமாகலாம்‌. ஆனால்‌ கடவுளாக முடியாது. 
யாராவது ஒருவர்‌ கடவுளாகியிருந்தால்‌ அவருடைய 
படைப்பை எனக்குக்‌ காட்டுங்கள்‌ பார்க்கலாம்‌. விசுவாமித்‌ 
தரின்‌ படைப்பு என்பது அவருடைய கற்பனையே. அது 
வீசுவாமித்‌ திரரின்‌ சட்டத்திற்குப்‌ பணிந்து நடந்திருக்க 
லாம்‌. யாராவது ஒருவர்‌ கடவுளாகியிருந்தால்‌, படைப்பவர்‌ 
இருவராகி அவர்தம்‌ சட்டங்களில்‌ முரண்பாடு ஏற்பட்டு, 
உலகமே முடித்து போயிருக்கும்‌. உலகத்தில்‌ உள்ள சமநிலை 
மிகவும்‌ நுண்மையானது$ ஓர்‌ அணுவை நீங்கள்‌ மாற்றி 
வைத்தாலுங்கூட இந்த உலகம்‌ முழுவதுமே அழிந்துவிடும்‌. 


உலகில்‌ மகான்கள்‌ இருந்திருக்கிரார்கள்‌. அவர்களுக்‌ 
கும்‌ நமக்கும்‌ உள்ள வித்தியாசங்கள்‌ கணக்கில்‌ அடங்கா. 
ஆனால்‌ இறையுடன்‌ ஓப்புநோக்கும்போது அவர்கள்‌ கடு 
களவினரே. எல்லையற்ற பரம்‌ பொருளின்‌ முன்‌ மற்றவை 
ஒரு பொருளாகா. ஆண்டவனுடன்‌ ஓப்பிடும்போது விசு 
வாமித்திரர்‌ ஒரு சீறு புழு; மனித உருக்கொண்ட புழு- 
வேறு என்ன 2 

ஆன்மிக, பெளதிக பரிணாம தத்துவத்தின்‌ தந்தை 
பதஞ்சலி. 2 


பொதுவாக உயிர்கள்‌ சூழ்நிலையைவிட வலிகுன்றி 
யுள்ளன ; சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துக்‌ கொள்ளப்‌ 
போராடுகின்றன ; சிலசமயம்‌ இம்முயற்சியில்‌ அளவு மீறி 
விடுகின்றன ; இவ்வாறு எல்லை மீறுங்கால்‌ இன்னோரின 
மாக உடல்‌ மாறுகின்றன. நந்தி ஒரு மனிதர்‌ ; அளவு மீறிய 
புனிதத்தன்மை பெற்றவர்‌. அதனால்‌ அவருடைய மனித 
உடல்‌ அப்புனிதத்தன்மையை ஏற்க முடியாததாயிற்று. 
எனவே அவருடைய உடலில்‌ இருந்த மூலக்‌ கூறுகள்‌ 
மாறின ; தெய்விக உடலாக மாற்றப்‌ பெற்றன. 


போட்டி என்ற பயங்கர என்ஜின்‌ இருக்கிறதே, அது 

எல்லாவற்றையும்‌ நசுக்கி அழித்துவிடும்‌. நீ வாழ வேண்டு 

மானால்‌, காலத்திற்கு ஏற்றபடி அனுசரித்து நடந்துகொள்ள 

வேண்டும்‌. நமது நாட்டில்‌ : விஞ்ஞானம்‌ வளர்ச்சி பெறச்‌ 

செய்ய வேண்டும்‌. "அறிவின்‌ ஆற்றலே சக்தி. ஐரோப்பி 

த்ய ஸ்தாபனத்‌' திறமையை தாமும்‌ - கற்றுக்‌ 
1 


162 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ படிக்க வேண்டும்‌ $ உங்கள்‌ 
பெண்‌ மணிகளையும்‌, படிப்பிக்க வேண்டும்‌. இளமை 
மணத்தை அறவே நிறுத்த வேண்டும்‌. 


" இந்தக்‌ கருத்துக்கள்‌ எல்லாம்‌ இப்பொழுது சமூகத்திலே 
இருக்கின்றன. உங்களுக்கும்‌ அது தெரியும்‌. ஆனால்‌ செய 
லாற்றும்‌ துணிவு உங்களிடம்‌ இல்லை. பூனைக்கு மணி கட்டு 
வது யார்‌ ? காலப்‌ போக்கில்‌ ஆச்சரியமான மனிதர்‌ ஒருவர்‌ 
வருவார்‌. அப்போது இந்த எலிகள்‌ எல்லாம்‌ தைரியம்‌ 
பெற்றனவாகும்‌. 


பெரிய மகான்‌ ஒருவர்‌ உதிக்கும்போது சூழ்நிலைகளெல்‌ 
லாம்‌ அவர்தம்‌ ஏவல்‌ செய்யச்‌ சித்தமாயிருக்கின்றன. 
காக்கை உட்கார்ந்தவுடன்‌ பனம்‌ பழம்‌ விழுவது போல 
பழைய அழுக்கு மூட்டைகள்‌ யாவும்‌ அகன்றுவிடும்‌. அவர்‌ 
பீரங்கியிலிருந்து வரும்‌ தீப்பொறி போன்றவர்‌. அவருடைய 
பேச்சில்‌ சாரம்‌ இருக்கும்‌. அவர்தம்‌ வருகைக்காக நாம்‌ 
உலகத்தைத்‌ தயார்‌ செய்து கொண்டிருக்கிறோம்‌. 


ஸ்ரீ கிருஷ்ணன்‌ சூழ்ச்சிக்காரர்‌ அல்லர்‌. யுத்தத்தைத்‌ 
தடுப்பதற்காக அவர்‌ தம்மாலியன்றவரை முயன்றார்‌. 
போருக்கு வற்புறுத்தியவன்‌ துரியோதனனே. ஆனால்‌ 
போரில்‌ இறங்கிய பின்னர்‌ முன்வைத்த காலைப்‌ பின்வைக்கக்‌ 
கூடாது. அவனே கடமை செய்வோன்‌. இக்கடமையி 
லிருந்து தப்பி ஓடாதே. அது கோழைத்தனம்‌. ஏதாவது 
ஒன்றில்‌ ஈடுபட்டால்‌, அதைச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
ஓர்‌ அங்குலமும்‌ அசைதல்‌ கூடாது. ஆனால்‌ நாம்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ காரியம்‌ மட்டும்‌ அதர்மத்தின்‌ பாற்பட்டதாயிருத்‌ 
தல்‌ கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணன்‌ ஈடுபட்ட யுத்தம்‌ ஒரு தர்ம 
யுத்தமாகும்‌. 


சாத்தான்‌ பல்வேறு வேஷங்களில்‌ தோன்றுவான்‌. நீதி 
என்ற உருவத்தில்‌ கோபம்‌ வரும்‌. கடமை என்ற உருவத்தில்‌ 
மனோவிகாரங்கள்‌ வரும்‌. அவ்வாறு வரும்போது முதலில்‌ 
மனிதன்‌ அதை அறிகிறான்‌ ; ஆனால்‌ பின்னர்‌ மறந்து 
விடுகிறான்‌. வக்கீல்களின்‌ மனச்சாட்சியைப்‌ போல: 
எல்லாம்‌ புரட்டு என்பதை முதலில்‌ அவர்‌ அறிவார்‌. பிறகு; 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 163 


அதுவே கட்சிக்காரர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையாகி 
றது; இறுதியில்‌ அவர்களுடைய மனச்சாட்சி கல்லாகி 
விடுகிறது. 3 

யோகிகள்‌ நர்மதை நதிக்‌ கரையில்‌ வாழ்கிறார்கள்‌. 
அதுவே அவர்களுக்குச்‌ சிறந்த இடம்‌. காரணம்‌ அங்கு 
தட்ப வெப்பம்‌ சமமாக இருப்பதே. பக்தர்கள்‌ பிருந்தா 
வனத்தில்‌ வசிக்கிறார்கள்‌. 

சிப்பாய்கள்‌ சீக்கிரம்‌ இறந்துவிடுகிறார்கள்‌. இயற்கையில்‌ 
குறைகள்‌ மலிந்து இருக்கின்றன. விளையாட்டில்‌ சிறந்தவர்‌ 
களும்‌ விரைவில்‌ இறந்துவிடுகிறார்கள்‌. கனவான்கள்‌ பல 
முள்ளவர்களாகவிருக்கிறார்கள்‌? ஏழைகளோ உடல்‌ உறுதி 
படைத்தவர்களாகவிருக்கிறார்கள்‌. மலச்சிக்கலுள்ள மனித 
னுக்குப்‌ படி உணவு பொருந்தலாம்‌. நாகரிகமுள்ள மனிதன்‌ 
மூளை வேலையின்‌ பொருட்டு ஓய்வு கொள்ளல்‌ அவசியம்‌. 
உணவின்‌ பொருட்டு, உப்புப்புளி, காரம்‌, ஊறுகாய்‌ முதலிய 
வற்றை அவன்‌  சேர்க்கவேண்டியவனாகிறான்‌. காட்டு 
மிராண்டியோ ஒரு நாளைக்கு நாற்பது அல்லது ஐம்பது மைல்‌ 
நடக்கிறான்‌. மிக மோசமான உணவையும்‌ அவன்‌ ருசித்துச்‌ 
சாப்பிடுகிறான்‌. 


நமது பழக்கங்களெல்லாம்‌ செயற்கையானவை. மாம்‌ 


பழம்‌ மிக எளிய ஒன்று. கோதுமையும்‌ செயற்கை உணவே. 
பிரம்மச்சரியத்தைக்‌ கடைப்பிடித்து உடலில்‌ உள்ள 
ஆன்மிக பலத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள்‌. 
இல்வாழ்வான்‌ என்பவன்‌ தன்னுடைய வருமானத்தைச்‌ 
செலவிட வேண்டிய முறை இதுவே. கால்‌ பாகம்‌ அவனது 
குடும்பத்துக்கு; கால்பாகம்‌ தர்மத்துக்கு; கால்பாகம ௮ 
னுக்கு; கால்‌ பாகத்தை அவன்‌ மீதப்படுத்தவேண்டும்‌. 
வேற்றுமையில்‌ : ஒற்றுமையே படைப்பின்‌ ரகசியம்‌. 
பொதுமையில்‌ தனிமை. 
காரணத்தை மட்டும்‌ மறுப்பதேன்‌ ? காரியத்தையும்‌ 
மறுத்திடுக. காரியத்தில்‌ உள்ள ஒவ்வொன்றும்‌ காரணத்‌ 
திலும்‌ அமைந்திருக்கும்‌. 


164 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கிறிஸ்துவின்‌ பொதுவாழ்வு மொத்தம்‌ பதினெட்டு மாதங்‌ 
களே. இதன்‌ பொருட்டு முப்பத்திரண்டு ஆண்டுகள்‌ மெளன 
மாகத்‌ தம்மைத்‌ தயார்‌. செய்துகொண்டிருந்தார்‌. மூகமது 
வெளியே வருவதற்கு முன்பே அவருக்கு நாற்பது வயதாகி 
விட்டது. 


சாதாரண வாழ்க்கையில்‌ ஜாதி முறை அவசியமாக 
விருக்கிறது என்பது உண்மையே. ஒரு குறிப்பிட்ட வேலை 
யைச்‌ செய்யும்‌ சூட்சும புத்தியுள்ளவர்கள்‌ ஒரு ஜாதியாகிறார்‌ 
கள்‌. ஆனால்‌ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எதில்‌ திறமை 
யிருக்கிறதென்பதை யார்‌ முடிவு செய்வது 2 ஆன்மிக விஷ 
யங்களில்‌ தனக்கு விசேஷத்‌ தகுதியிருக்கிறதென ஒரு பிராம 
ணன்‌ நினைத்தானாகில்‌, அதில்‌ பகிரங்கமாக ஒரு சூத்ரனுடன்‌ 
போட்டியிட அவன்‌ ஏன்‌ தயங்கவேண்டும்‌ ? பந்தயக்‌ 
குதிரை ஒன்று இனைத்து வற்றிய இன்னொரு குதிரையுடன்‌ 
போட்டி போட அஞ்சுமா ? 


கிருஷ்ண கர்ணாம்ருதத்தை இயற்றியவரான பில்வமங்க 
ளின்‌ சரிதத்தைப்‌ பாருங்கள்‌. தம்மால்‌ கடவுளைக்‌ காண 
முடியவில்லையென்பதற்காக இந்த பக்தர்‌ தமது கண்களைப்‌ 
பிடுங்கி எடுத்துவிட்டார்‌! தவறான காமம்கூடக்‌ கடை.சியில்‌ 
சரியர்ன பிரேமைக்குக்‌ கொண்டு செல்லுமென்பதை அவ 
ருடைய வாழ்க்கை மெய்ப்பிக்கிறது. 


.. நீண்ட காலம்‌ முன்னரே மதவிஷயங்களில்‌ வளர்ச்சி 
பெற்றதும்‌, ஒவ்வொரு விஷயத்திலும்‌ நுண்மை நாடி உயர்‌ 
பொருளைப்பற்றி நின்றதுமே, இந்துக்கஜா இன்றைய தாழ்‌ 
நிலைக்குக்‌ கொண்டுவந்துவிட்டன. இந்துக்கள்‌ மேற்கு 
நாட்டாரிடமிருந்து: சிறிது லோகாபதத்தைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌; அவர்களுக்குச்‌ சிறிதளவு ஆன்மிகத்‌ 
தைக்‌ கற்றுத்தரவேண்டும்‌. 


உங்களுடைய மாதர்களுக்குக்‌ கல்வி அளியுங்கள்‌ . அவர்‌ 
களுடைய பிரச்னையை அவர்களிடமே விட்டுவிடுங்கள்‌. 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 165 


அப்போது அவர்கள்‌, தங்களுக்கு என்னென்ன சீர்‌ திருத்தங்‌ 
கள்‌ தேவையென்பதைக்‌ கூறுவார்கள்‌. அவர்களைப்‌ பற்றிய 
விஷயங்களைப்‌ பேச, நீங்கள்‌ யார்‌ ? ம்‌ 

தோட்டிகளையும்‌ பறையர்களையும்‌ இன்றைய இழிநிலைக்‌ 
குக்‌ கொண்டுவந்தவர்‌ யார்‌ £ நாம்‌ இரக்கமின்றி நடந்து 
கொண்டதே. அதே சமயம்‌ அழகாக அத்வைதம்‌ பேசுகி 
றோம்‌! இது வெந்த புண்ணில்‌ வேல்கொண்டு குத்துவது 
போலாகாதா? 

பமும்‌ ரூபமின்மையும்‌ இந்த உலகில்‌ இணைந்து இருக்‌ 
கின்றன. ரூபமற்றவற்றை, ரூபமுள்ளவைகளைக்‌ கொண்டு 


சிந்திக்கமுடியும்‌. ரூபமுள்ளவைகளை ரூபமற்றலைகளு 
த உலகமே 


விக்கிரகம்‌ 


தாண்‌ 
டன்‌ இணைத்துத்தான்‌ நாம்‌ சிந்திக்கிறோம்‌. இந்‌ 
நம்முடைய சிந்தனைகளின்‌ உருவம்தான்‌. 
என்பது மதத்தின்‌ விளக்கம்‌. 


கடவுளிடம்‌ எல்லா இயல்புகளுமே இருத்தல்‌ சாத்தியம்‌ 
காண்‌. ஆனால்‌ மனித இயல்பு மூலமே நாம்‌ அவனைக்‌ காண 
முடியும்‌. மனிதனை நேசிப்பதுபோலவே நாம்‌ ஆண்டவனை 
நேசிக்கமுடியும்‌ ;5 தந்தையாகவும்‌; தனயனாகவும்‌ நேசிக்க 
இயலும்‌. உலகில்‌ பலம்‌ வாய்ந்த அன்பு ஆணுக்கும்‌ பெண்‌ 
ணுக்குமிடையே உள்ள காதல்‌ ஒன்றே அதிலும்‌ கள்ளக்‌ 
காதல்தான்‌ ; கிருஷ்ணன்‌--இராதை காதல்‌ மூலம்‌ உணர்த்‌ 
தப்படுவது இதுவே. வேதங்களில்‌ எந்த இடத்திலுமே 
மனிதன்‌ ஒரு பாபியாகப்‌ பிறக்கிறான்‌ என்று கூறப்படவில்லை. 
அவ்வாறு கூறுவது மனித இயல்பின்‌ மீது கூறப்படும்‌ அ 
றாகும்‌. 

மெய்ப்பொரு நேருக்கு நேராகக்‌ காணும்‌ ஒரு நிலை 
அடைவது எளிதன்று. அன்றொரு நாள்‌ ஒரு படத்தில்‌ 
மறைவாகப்‌ போடப்பட்டிருந்த ஒரு பூனையைக்‌ கண்டு 
பிடிக்க முடியவில்லை ; அந்தப்‌ படத்தின்‌ பெரும்‌ பகுதியில்‌ 
பூனைதான்‌ இருந்தது. 

நீங்கள்‌ யாருக்கும்‌ தீங்கு செய்துவிட்டு, அமைதி 
உட்கார்ந்துகொண்டிருக்க முடியாது. கடவுள்‌ பழிவாங்க 
வார்‌. அதிலிருந்து நீங்கள்‌ தப்பமுடியாது. உலக;அமைப்பு 
அற்புதமானது. - 


யாஃ 


166 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
காமம்‌ கண்ணில்லாதது. அது நரகத்தில்‌ ஆழ்த்தும்‌. 


பிரேமைதான்‌ அன்பு. அது சுவர்கத்துக்குக்‌ கொண்டு 
போகும்‌. 


கிருஷ்ணன்‌-இராதை காதல்‌ காமத்தின்‌ _ பாற்பட்ட 
தன்று. உனது பாதங்கள்‌ என்‌ இதயத்தில்‌ பட்டால்‌ காம 
உணர்ச்சியெல்லாம்‌ பறந்துவிடும்‌?? என்று கண்ணனிடம்‌ 
கூறுகிறாள்‌ இராதை. 


புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலை அடையும்‌ போது 
காமம்‌ மடிகிறது. பிரேமை நிற்கிறது. 


கவி ஒருவர்‌ வண்ணாரப்‌ பெண்‌ ஒருத்தி மீது ண்‌ 
கொண்டிருந்தார்‌. ஒரு நாள்‌; அப்பெண்ணின்‌ கால்‌ அது 
கொதிக்கும்‌ பருப்பு விழுந்தது. கவியின்‌ கால்களில்‌ கொப்ப 
ளம்‌ தோன்றியது. 


கடவுளின்‌ உன்னத அம்சம்‌ சிவன்‌ ; அழகின்‌ அம்சம்‌ 
கிருஷ்ணன்‌. பிரேமையானது நீல நிறமாகப்‌ படிகிறது. 
நீல நிறம்‌ தீவிரமான ஆழ்ந்த பிரேமையைக்‌ குறிக்கும்‌. 
சாலமன்‌ ““கிருஷ்ணனை22க்‌ கண்டான்‌. இந்தப்‌ பொருளில்‌ 


எடுத்துக்கொண்டால்‌ கிருஷ்ணனை எல்லாருமே 
கண்டார்கள்‌. 


இன்றும்‌ கூட, உங்களுக்குப்‌ பிரேமை ஏற்பட்டால்‌ கீத 
கள்‌ இராதையைக்‌ காணலாம்‌. இராதையாகி அருள்‌ பெறுங்‌ 
கள்‌. வேறு வழியே இல்லை. சாலமன்‌ பாடல்களைக்‌ கிறிஸ்‌ 
தவர்கள்‌ புரிந்துகொள்ளவில்லை. அது ஒரு தீர்க்க கரி? த 
தேவாலயத்தின்‌ மீது கிறிஸ்துவுக்குள்ள அபிமானத்தை 
அது சித்தரிக்கிறது? என்று கூறுகிறார்கள்‌. அல்லது 


இதெல்லாம்‌ அபத்தம்‌ என்று எண்ணி அதன்மீது ஏதாவது 
சதை கட்டுகிறார்கள்‌. 


இந்துக்கள்‌, புத்தர்‌ ஓர்‌ அவதாரம்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


கடவுள்‌ ஒருவர்‌ நிச்சயமாக உண்டு என்று இந்துக்கள்‌ 
உறுதியாக நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ இருக்கிறாரா; 
இல்லையா என்பதை அறிந்துகொள்வதற்குக்‌ கூட புத்தமதம்‌ 
முயற்சி செய்வதில்லை. 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 167 


நடைமுறையில்‌ நல்லவர்களாகுமாறு நம்மைத்‌ தூண்டு 
வதற்காகவே புத்தர்‌ . அவதரித்தார்‌. நல்லவர்களாக 
இருங்கள்‌ ; ஆசைகளைக்‌ கட்டுப்படுத்துங்கள்‌ ?? என்று அவர்‌ 
போதித்தார்‌. அவ்வாறு இருந்தால்‌, உங்களுக்கு துவைதம்‌ 
உண்மையா, அத்வைதம்‌ உண்மையா; ஒரே பொருள்‌ 
தான்‌ இருக்கிறதா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை 
உண்டா என்பது தெரிந்துவிடும்‌. 


புத்தர்‌ இந்து மத சீர்திருத்த வாதி. 


ஒரே மனிதனை அவனுடைய தாயும்‌, மனைவியும்‌ வெவ்‌ 
வேறு கண்ணோட்டத்துடன்‌ பார்க்கின்றனர்‌ ; அவர்‌ 
களுடைய உறவு வெவ்வேறாக இருக்கிறது. அதேபோன்று 
தீயவர்கள்‌ கடவுளிடம்‌ தீமை காண்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ 
அவனிடம்‌ நல்லதை காண்கிறார்கள்‌. எவ்வுருவும்‌ அவ 
னுக்கு ஏற்புடையதே. ஒவ்வொருவரும்‌ தாம்‌ கற்பனை 
செய்யும்‌ விதத்தில்‌ அவனைக்‌ காணலாம்‌. தண்ணீர்‌ அதை 
வைத்திருக்கும்‌ பாத்திரங்களுக்கு ஏற்பப்‌ பல உருவங்களை 
எடுக்கிறது. எனினும்‌ அப்பாத்திரங்கள்‌ எல்லாவற்றுள்ளும்‌ 
இருக்கும்‌ நீர்‌ ஒன்றே. ஆகையால்‌ எல்லா மதங்களும்‌ 
உண்‌ மையானவையே. 


கடவுள்‌ கொடியர்‌; கொடியருமல்லர்‌ 5 எங்கு முள்ளவர்‌ 5 
எங்கு மிலாதவர்‌. ஆகவே அவர்‌ எத்தனையோ முரண்பாடு ்‌ 
களாயுடையவர்‌. இயற்கையும்‌ இத்தகைய முரண்பாடுகள்‌ 
நிறைந்த ஒன்றே. 
திரம்‌ உண்‌ 


இச்சா சுதந்திரம்‌. அதாவது கிரியா சுதந்‌ . 
சியத்தினால்‌ 


டென்று நீ எதைக்‌ கருதுகிருயோ அது அவி 

பெறப்பட்ட ஒன்று. சிந்தனைக்கும்‌ செயலுக்குமிடையே 
ஓர்‌ எல்லையற்ற தொடர்புளது. முன்னும்‌ உள்ளது 5 பின்னும்‌ 
உளது. எனினும்‌ செயல்‌ ஒன்றே சுதந்திரம்‌ என்று பெயர்‌ 
பெறுகிறது. வெளிச்சம்‌ உள்ள அறை வழியே பறவை 
ஒன்று சிறகடித்துப்‌ பறந்து செல்வது போன்ற சுதந்திரம்‌ 
அது. நாம்‌ சுதந்திரமாயிருப்பதை உணருகிறோம்‌. அதற்‌ 
குக்‌ காரணம்‌ வேறேதும்‌ இல்லை யென்று நினைக்கிறோம்‌. 
விழிப்புணர்ச்சிக்கு அப்பால்‌ செல்ல இயலாமையால்‌ நாம்‌ 


168 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சுதந்திரமாக இருப்பதாக எண்ணுகிறோம்‌. விழிப்புணர்ச்‌ 
சிக்கு அப்பால்‌ அதைத்‌ தொடர்தல்‌ இயலாது. மெய்யான 
விடுதலை யுணர்ந்தோன்‌ இறைவன்‌ ஒருவனே. மகாபுருஷர்‌ 
கள்‌ இறைவனுடன்‌ ஒன்றுபடுகின்றனர்‌ த ஆகையால்‌ உண்‌ 
மையான சுதந்திரத்தை அவர்களும்‌ அறிவார்கள்‌. 


நீர்‌ ஊற்றிலிருந்து வெளியே வரும்‌ தண்ணீரைத்‌ தடுத்‌ 
துத்‌ தேக்கி அந்த இடத்திலேயே நிற்கச்‌ செய்யலாம்‌. 
அதற்கு மேல்‌ உங்களுக்குச்‌ சுதந்திர மில்லை. ஊற்றுக்கண்‌ 


மாறாது; அப்படியேதான்‌ இருக்கும்‌. ஒவ்வொன்றும்‌ 
முன்ன விதிப்படியே நடக்கும்‌. அந்த முன்னை விதியின்‌ 
ஒரு பகுதியே உங்கள்‌ சுதந்திர உணர்வு. என்னுடைய 


செயலை நானே உருவாக்கிக்‌ கொள்கிறேன்‌. கர்ம விளைவை 
உணர்வதே பொறுப்பு. பரிபூர்ண அதிகாரம்‌ இல்லை. :. இங்‌ 
குள்ள அதிகார மெல்லாம்‌, அவசியத்தின்‌ பேரில்‌ நாம்‌ செய்‌ 
யும்‌ ஒரு காரியத்தை, நமது திறமையினால்‌ ஏற்பட்ட. தாக 
உணரம்வதுதான்‌, *₹ நான்‌ செய்கிறேன்‌ 22 என்று மனிதன்‌ 
நினைக்கிறான்‌ $ ௬தந்திர அதிகாரம்‌ என்று அவன்‌ கூறுவது 
இந்த எண்ணத்தையே. சுதந்திரத்துடன்‌ பொறுப்பும்‌ 
சேர்ந்து விடுகிறது. நம்‌ மூலம்‌ விதி என்ன செய்தாலும்‌ சரி, 
நாம்‌ அதன்‌ விளைவை உணருகிறோம்‌. எவரேனும்‌ ஒரு 
வரால்‌ எறியப்படும்‌ பந்து அதன்‌ விளைவைத்தான்‌ உணரும்‌. 


சுதந்திரம்‌ எனும்‌ பெயரரல்‌ நமக்கு ஏற்படுகிற இந்த 
இயற்கைத்‌ தேவையிருக்கிறதே இது, சூழ்நிலையுடன்‌ தாம்‌ 
கொண்டுள்ள விழிப்பு நிலைத்‌ தொடர்பு எதையும்‌ பாதிக்க 
வில்லை. தொடர்புமுறை மாறுவதில்லை. ஒன்று, ஓவ்வொரு 
வரும்‌ சுதந்திரமாக விருக்கிறார்கள்‌. அல்லது ஓவ்வொரு 
வரும்‌ ஏதாவது ஓர்‌ அவசியத்தின்‌ பொருட்டு இருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ பாதகமில்லை; தொடர்பு ஒன்றாக வேமிருக்கும்‌. 
பாவமும்‌ புண்ணியமும்‌ ஒன்றாகவே இருக்ரும்‌. ₹6 திருடுவது 
அவசியமாக விருந்தது 2? என்று ஒரு திருடன்‌ கூறுவனாகில்‌, 
தண்டிப்பதும்‌ அவசியமாக விருக்கிறது என்றுதான்‌ ஒரு 
மாஜிஸ்திரேட்‌ கூறுவார்‌. ஓர்‌ அறையில்‌ உட்கார்ந்து 
கொண்டிருக்கிறோம்‌ ; அந்த அறை சுற்றிக்‌ கொண்டே 
யிருக்கிறது என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அப்போது நம்‌ 
மிடையே மாறுதல்‌ ஏதும்‌ நிகழ்வதில்லை. எல்லையற்ற இந்தக்‌ 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 169 


ரர காரிய சங்கிலித்‌ தொடரிலிருந்து விடுபடுவதுதான்‌ 
முக்தி. முக்தர்கள்‌ அவசியத்தினால்‌ தாண்டப்படுவதில்லை. 
அவர்கள்‌ க வப்‌. போன்றவர்கள்‌. காரண காரியத்‌ 
தொடரை அவர்களே ஆரம்பித்து வைக்கிறார்கள்‌. கடவுள்‌ 
ஒருவரே சுதந்திரமாக உள்ளவர்‌; முக்தர்களின்‌ இச்சை 
யூற்று. முக்தர்கள்‌ பெற்ற அநுபூதியும்‌ இத்தகையகே. 


வேண்டுதல்‌ உணர்வே உண்மைப்‌ பிரார்த்தனை ; 
சொற்களன்று. வேண்டிய வேண்டியாங்கு அருளப்‌ பெறுகி 
நீர்களா வென்‌ பதைக்‌ காத்திருந்து பார்க்கும்‌ பொறுமை உங்‌ 
களுக்கு வேண்டும்‌. ' 


கடமை செய்து கண்ணியம்‌ வளர்க்கவேண்டும்‌. 
கடமை செய்வதன்‌ மூலம்‌, கடமை பற்றிய எண்ணம்‌ 
அகற்றலாம்‌. அதன்‌ பின்னரே எல்லாம்‌ ஆண்டவன்‌ 
செயல்‌ என்ற எண்ணம்‌ நமக்கு ஏற்படுகிறது. இயந்திரம்‌ 
நாம்‌; இயக்குவோன்‌ அவன்‌. இருள்‌ நிறைந்தது இவ்‌ 
வுடல்‌ ; ஒளி நிறை விளக்கு அவன்‌. வெளிவரும்‌ ஒளி 
யெல்லாம்‌ ஆண்டவனுடையன. இதை நீங்கள்‌ உணர்வ 
தில்லை. (நான்‌? என்று உணர்கிறீர்கள்‌, இது மாயை. 
ஆண்டவன்‌ கருத்துக்கு அடிபணிய நீங்கள்‌ பயிலவேண்‌ 
டும்‌. இதற்கேற்ற சிறந்த பள்ளிக்கூடம்‌ கடமைதான்‌. 
கடமையே அறநெறியெனப்படுவது. ஆண்டவனுக்கு 
முற்றிலும்‌ பணிந்து நடக்கப்‌ பழக்கிக்கொள்ளுங்கள்‌. “நான்‌ Sy 
என்பதை அகற்றிவிடுங்கள்‌. ஏமாற்றுதல்வேண்டாம்‌. இவ்‌ 
வாறு செய்தால்‌ கடமை என்ற எண்ணமே உங்களிட 
மிருந்து அகன்றுவிடும்‌. எல்லாமே அவன்‌ செயல்தான்‌ - 
அதன்பிறகு நீங்கள்‌ இயற்கையாகவே மன்னித்துவிடுவீர்கள்‌ ; 
பிறர்‌ குற்றத்தை மறந்துவிடுவீர்கள்‌; மற்றும்‌ இது போன்ற 
காரியங்களைச்‌ செய்வீர்கள்‌. 


பல்வேறு மக்களுக்குப்‌ பல்வேறு படிகளில்‌ உள்ள 
கடமையையும்‌ அனுஷ்டானங்களையும்‌ நமது மதம்‌ 
கூறுகிறது. 


மகான்களிடமே பூரண ஒளி காணலாம்‌. மகா புருஷர்‌ 
பளிங்கு போன்றவராவர்‌. இப்பளிங்கின்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ 


170 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கடவுளின்‌ கிரணங்கள்‌ ஊடுருவிச்‌ செல்கின்றன. 
ஆகவே ஏன்‌ ஒரு ஜீவன்‌ முக்தனை வணங்கக்கூடாது 2 


மாகான்களிடம்‌ தொடர்புகொள்வது நல்லது. நீங்கள்‌ 
மகான்களின்‌ அருகில்‌ சென்றால்‌; அவர்களை அறியாமல்‌ 
அவர்களைச்‌ சுற்றியுள்ள ஒவ்வொன்றிலும்‌ புனிதத்தன்மை 
வீசுதல்‌ காண்பீர்கள்‌. 

உனக்குச்‌ செய்த தீமையை எதிர்த்து நில்லாதே 5 
ஆனால்‌ மற்றையோருக்குச்‌ செய்யப்படும்‌ தீமையை 
எதிர்த்து நிற்கலாம்‌. ஆண்டவனின்‌ மெய்யடியராதல்‌ 
வேண்டின்‌ இன்பங்களை எல்லாம்‌ துறந்துவிடல்வேண்டும்‌. 
இன்பங்களை எல்லாம்‌ நுகர்ந்திருக்கலாம்‌. ஆனால்‌ வழி 
காட்டுமாறு ஆண்டவனை வேண்டுக. அவர்‌ அழைத்துச்‌ 
செல்வார்‌. 3 

இந்த உலகத்திற்கெல்லாம்‌ அப்பாற்பட்டதும்‌ மேலா 
னதுமான ஒன்றை எந்த இதயம்‌ விரும்புகிறதோ அந்த 
இதயத்தின்‌ ஒரு சிறு பகுதியிலேயே இந்தப்‌ பிரபஞ்சம்‌ அடங்‌ 
கும்‌. 

சுயநலம்‌ என்பது மனிதன்‌ ஒவ்வொருவரிடமும்‌ உள்ள 
சாத்தான்‌ அவதாரம்‌. சுயநலத்தின்‌ ஓவ்வொரு பகுதியும்‌ 
பேயே. இந்தச்‌ சுயநலத்தை ஒரு புறம்‌ அகற்றுங்கள்‌. 
மற்றொரு புறம்‌ ஆண்டவன்‌ வருவான்‌. சுயநலம்‌ முற்றும்‌ 
அகற்றப்படும்போது, ஆண்டவன்‌ ஒருவன்‌ அங்கு இருப்‌ 
பான்‌. ஒளியும்‌ இருளும்‌ ஒன்று சேர்ந்து இருத்தல்‌ இயலாது. 

திடமான, பரிசுத்தமான மனதின்‌ அடையாளம்‌ இச்‌ 
சிறியதொரு “நான்‌? என்பதை மறத்தலே. ஆரோக்கிய 
முள்ள குழந்தை தனது உடலை மறந்துவிடுகிறது. 

சிதை-அவள்‌ பரிசுத்தமாகவிருந்தாள்‌ என்று சொல்‌ 
வது நிந்தனை. பரிசுத்தமே உருவாக அவள்‌ அமைமந்திருந்‌ 
தாள்‌ என்றே கூறவேண்டும்‌. இந்த பூமியில்‌ வாழ்ந்தவருள்‌ 
அழகியதோர்‌ உயரிய குணசித்திரம்‌. 

இராமன்‌ முன்‌ சீதை போன்று ஒரு பக்தன்‌ இருக்க 
வேண்டும்‌. எத்தனையோ கஷ்டங்களுக்கு அவன்‌ ஆளாக 
லாம்‌. சீதை தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம்‌ பொருட்‌ 
படுத்தவில்லை. அவள்‌ இராமனில்‌ ஒன்றினாள்‌. 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 171 


புத்த சமயம்‌ பூரணமாய்‌ நிறைந்த ஒன்று பற்றி எதும்‌ 
நிருபிக்கவில்லை. ஓடையிலே ஓடுகின்ற தண்ணீர்‌ மாறிக்‌ 
கொண்‌ டேயிருக்கிறது. ஓடை நீர்‌ ஒன்றேயெனக்‌ கூற: 
நமக்கு உரிமை இல்லை. புத்தமதத்தினர்‌ **ஜன்று?? என்‌ 
பதை மறுக்கின்றனர்‌; ₹₹பல?? எனக்‌ கூறுகின்றனர்‌. 
““பல?? என்பதை மறுக்கிறோம்‌ நாம்‌; “ஒன்று? எனக்‌ கூறு 
கிறோம்‌. அவர்கள்‌ கர்மா என்று அழைப்பதை; நாம்‌ 
ஆன்மா எனக்‌ கூறுகிறோம்‌. ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக எழும்‌ 
அலையின்‌ தொடரே மனிதன்‌ என்பது புத்தமதக்‌ கோட்பாடு. 
ஒவ்வொரு அலையும்‌ அழிகிறது. அழியும்‌ அலை ஒவ்வொன்‌ 
றும்‌ அதற்கு அடுத்த அலையை எவ்விதமோ உற்பத்தி 
செய்து விடுகிறது. முதல்‌ அலையும்‌ இரண்டாவது அலையும்‌ 
ஒன்றே என்பது மாயை. இம்மாயையினின்றும்‌ விடுபடுவ. 
தற்கு சத்கர்மா அவசியம்‌. 


புத்த மதத்தினர்‌ இவ்வுலகத்திற்கு அப்பால்‌ எதையுமே 
உபதேசிக்கவில்லை. உலக நிலைக்கு அப்பால்‌, பரிபூர்ணம்‌ 
ஓன்று இருக்கிறது எனநாம்‌ கூறுகிறோம்‌. உலகில்‌ துக்கம்‌ 
இருக்கிறது என்பதை புத்தமதம்‌ ஒப்புக்கொள்கிறது. இந்‌ 
தத்‌ துக்கத்தைப்‌ போக்குவது ஒன்றே போதுமானது என்‌ 
றும்‌ கூறுகிறது. நாம்‌ சுகம்‌ பெறுவோமா, என்பதை அறி 
யோம்‌. மற்றவர்கள்‌ போதித்த ஆன்மாவைப்பற்றி புத்தர்‌ 
போதிக்கவில்லை. இந்துமதத்தின்படி ஆன்மா ஒரு தனிப்‌ 
பொருள்‌ ; ஆண்டவன்‌ பரிபூர்ணமானவர்‌. அவை தம்‌ 
உறவினை அழித்துக்கொள்கின்றன என்பதை இரண்டு மதங்‌ 
களும்‌ ஏற்றுக்கொள்கின்றன.- ஆனால்‌ அவ்வாறு உறவை 
அழிப்பதன்‌ விளைவு என்னவென்பது பற்றி புத்கமதத்தினர்‌ 
கூறுவதில்லை. 


, தற்போதைய இந்துமதமும்‌ புத்த மதமும்‌ ஒரு மதத்‌ 
தின்‌ இரு ,கிளாகளே. புத்தமதக்‌ கிள பட்டுப்போயிற்று ; 
அதைச்‌ சங்கரர்‌ வெட்டி எறிந்துவிட்டார்‌. 


ஹிம்சையும்‌ பிறவும்‌ காணப்பட்டமையின்‌ வேதங்‌ 
களைப்‌ புத்தர்‌ மறுத்தார்‌ என்று கூறப்படுகிறது. புத்த மத 
வரலாற்றின்‌ ஒவ்வொரு பக்கமும்‌ வேதங்களுடன்‌ (அதாவது 
சடங்குகள்‌ சம்பந்தப்பட்டவை) நடத்திய போராட்டத்‌ 


172 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தையே விவரிக்கும்‌. ஆனால்‌ இவ்விதம்‌ போரிட. அவருக்கு 
எவ்வித உரிமையும்‌ இல்லை. 


நிரீசுவர வாதத்தையே புத்தர்‌ கூறினார்‌. ஆனால்‌ நம்‌ 
முடைய மதத்தில்‌ கடவுளைப்பற்றியே எங்கும்‌ கூறப்பட்டுள்‌ 
ளது. வேதங்கள்‌ கூறுகின்றன $ சகுணம்‌ மிர்க்குணம்‌ 
இரண்டும்‌ பற்றிக்‌ கூறுகின்றன : கீதை முழுதும்‌ 'க। வள்‌ பற்‌ 
நியே கூறப்படுகிறது. கடவுள்‌ இல்லை என்றால்‌, இந்து மதம்‌ 
இல்லை; வேகங்களும்‌ இல்லை. அஃதொன்றே அருள்‌ பேற, 
டையும்‌ வழி. சந்நியாசிகள்‌ பின்வரும்‌ வாசகத்தைப்‌ பன்‌ 
முறை கூறவேண்டியவராவர்‌. முக்தியடைய விரும்பும்‌ 
நான்‌ உலக நாத்ன்‌ எவனோ வேத நாயகன்‌ எவனோ அவ 
னைச்‌ சரணடைகிறேன்‌. 


மதத்தின்‌ ஒருமை இயைபை புத்தர்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று இப்பொழுது நாம்‌ கூறலாம்‌. அவர்‌ மத 
வற்றுமையைப்‌ புகுத்தினார்‌. 


நவீனா இந்து மதமும்‌ நவீன ஜைன மதமும்‌, புத்தமத 
மும்‌ ஒரே சமயத்தில்‌ கிளைவிட்டன. கோணங்கியிலும்‌ 
ஏமாற்று வித்தையிலும்‌ ஒன்றை மற்றொன்று விழுங்கும்‌ 
போட்டி சில காலம்‌ நடந்தது. 


# * + 


கடவுள்‌ அல்லாத எதையும்‌ நாம்‌ கற்பனை செய்ய முடி 
யாது: நம்முடைய ஐம்புலன்களால்‌ அறியக்கூடிய எல்லாம்‌ 
அவரே. அதற்கு அப்பாலும்‌ அவரே. அவர்‌ ஓரு வகை 
யில்‌ பச்சோந்தி போன்றவர்‌. ஒவ்வொரு மனிதனும்‌ சமூ 
தாயமும்‌, ஒவ்வொரு காலத்தில்‌ கடவுளைக்காண ட்டும்‌. 
ஒவ்வொரு மனிதனும்‌ ஓவ்வொரு வடிவில்‌ ஒவ்வோர்‌ அம்சத்‌ 
தைக்‌ காண்கிறான்‌. ஓவ்வொரு மிருகமும்‌ இயற்கையி 
லிருந்து தனக்குத்தவையான உணவை எடுத்துக்கொள்‌ 


வது போல தனக்கு எது தகுதியோ அதை அவரிடமிருந்து 
பெற்றுக்கொள்ளட்டும்‌. 


எல்லாருக்கும்‌ ஓரே மாதிரி விதிகளிருப்பதே கிறிஸ்த 
வம்‌ போன்ற மதங்களில்‌ உள்ள குறை. ஆனால்‌ இந்து 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 1:73: 


மதமோ மதவேட்கையின்‌ பல்வேறு கட்டங்களில்‌ இருப்பவ 
ருக்கும்‌ முன்னேற்ற நிலையில்‌ இருப்பவருக்கும்‌ ஏற்ப உளது. 
லட்சியம்‌ யாவும்‌ பூரண நிலையில்‌ உள்ளன. உதாரணமாக 
சாந்த லட்சியத்தை வசிஷ்டரிடத்திலும்‌, அன்பு லட்சியத்‌ 
தைக்‌ கிருஷ்ணனிடமும்‌, கடமை இலட்சியத்தை இராமர்‌, 
சிதையிடமும்‌, அறிவின்‌ லட்சியத்தை சுகதேவரிடமும்‌ 
காணலாம்‌. இந்த இலட்சிய புருஷர்களையும்‌ மற்ற லட்சிய 
புருஷர்களையும்‌ ஆராய்ந்து பாருங்கள்‌. எவர்‌ உங்களுக்கு 
ஏற்றவராக இருக்கிறாரோ அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. 


சத்தியத்தைப்‌ பின்பற்றுங்கள்‌. அது எங்கே கொண்டு 
போய்‌ விட்டாலும்‌ சரியே. கருத்துகளைக்‌ கடைசி எல்லை 
வரை ஆராய்ந்து தர்க்க ரீதியான முடிவு காண்க. கோழை 
களாய்‌ இராதீர்கள்‌ ; பாசாங்குக்‌ காரராயிராதீர்கள்‌. 


உங்களுடைய லட்சியத்தின்மிது உங்களுக்கு ஆழ்ந்த 
பக்திவேண்டும்‌. அது க்ஷண  நேரத்தினதாயிருத்தல்‌ 
கூடாது. அமைதியும்‌ விடாமுயற்சியும்‌ நிலை பேறும்‌ 
கொண்ட பக்தியாக இருக்கவேண்டும்‌. இடி மின்னல்களுக்‌ 
கிடையே வானத்தை மட்டுமே பார்க்கக்கூடியதும்‌, மழை 
யிலீருந்து கிடைக்கும்‌ தண்ணீர்‌ தவிர மற்றெந்தத்‌ தண்ணீ 
ரையும்‌ குடிக்காததுமான சாதகப்‌ பறவையைப்‌ போன்றிருங்‌ 
கள்‌. புனிதமாக இருப்பதற்காக நடத்தும்‌ போராட்டத்‌ 
தில்‌ அழியவும்‌ தயாராய்‌ இருங்கள்‌. ஆயிரம்‌ தடவை மர 
ணம்‌ வருவதாக இருந்தாலும்‌ அதை வரவேற்கவேண்டும்‌. 
அதைரியம்‌ வேண்டாம்‌. உயர்ந்த அமிர்தம்‌ தமக்குக்‌ 
கிடைக்கவில்லை என்பதற்காக, நாம்‌ நஞ்சை அருந்த 
வேண்டுவதில்லை. இவைகளிலிருந்தெல்லாம்‌ தப்பமுடி 
யாது. மற்ற உலகங்களைப்‌ போன்று இந்த உலகமும்‌ நாம்‌ 
அறியாத ஒன்றே. 


தர்மம்‌ ஒரு பொழுதும்‌ தோல்வியடைவதில்லை. லட்ச 
யத்தில்‌ பக்தி கொண்டவர்களுடைய அனுதாபம்‌ ஒரு 
போதும்‌ குறைவதில்லை. பிறருக்காக அனுதாபம்‌ காட்டு 


வதில்‌ எப்போழுதும்‌ சகாக்க மாட்டார்கள்‌. ஆனால்‌ சாதா - 


ரஸா மனிதர்‌ பகைவரை நேசிப்பது சாத்தியமில்லை. தாங்‌ 
கள்‌ வாழவேண்டுமென்பதற்காக, மற்றவர்களை அவர்கள்‌ 


174 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சடர்‌-?7 


விரட்டி விடுகிறார்கள்‌. தர்மத்தையும்‌, அன்பையும்‌ அனுஷ்‌ 


டித்தவர்கள்‌ இவ்வுலகில்‌ சிலரே. அவர்களில்‌ ஒருவர்‌ 
ஜனகர்‌. இப்படிப்‌ பட்ட மனிதர்‌ சந்நியாசிகளைக்‌ காட்டி 
லும்‌ உயர்ந்தவராவார்‌. துறவும்‌, பரிசுத்தமும்‌ உருவான 
சுகதேவர்‌ ஜனகரைத்‌ தம்முடைய குருவாக ஏற்றுக்‌ கொண்‌ 
டார்‌; ஜனகர்‌ சுகதேவரிடம்‌ கூறினார்‌ 66 நீ பிறவிலேயே 
சித்தன்‌ ; உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு உன்னு 
டைய பிதா எதெதைக்‌ கற்றுக்‌ கொடுத்தாரோ அவை யெல்‌ 
லாம்‌ உண்மைதான்‌ என்று நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 2? 


பொதுமையில்‌ தனியே படைப்பின்‌ திட்டம்‌. விழிப்‌ 
புணர்ச்சி ஏற்படுத்துவதில்‌ ஒவ்வொரு கருவுக்கும்‌ பங்கு 
உண்டு. மனிதன்‌ தனித்தன்மை யுடையவன்‌ ; அதே 
சமயம்‌ பொதுமையுடையவன்‌ . நம்முடைய தனித்தன்‌ 
மையை உணரும்‌ போதுதான்‌, நமது தேசிய, பொதுமை 
இயல்பையும்‌ கூட நாம்‌ உணர்கிறோம்‌. மனிதர்‌ ஒவ்வொரு 
வரும்‌ ஓர்‌ எல்லையற்ற வட்டத்தினை ஒப்பர்‌ 5 இந்த வட்டத்‌ 
தின்‌ மையம்‌ எல்லா இடங்களிலும்‌ இருக்கிறது; ஆனால்‌ 
அதன்‌ சுற்றுக்கோடோ யாண்டும்‌ இல்லை. பயிற்சி மூலம்‌ 
ஒருவன்‌ எல்லாவற்றுள்ளும்‌ தானேயிருத்தல்‌ காணலாம்‌. 
இதுவே இந்து மதத்தின்‌ சாரம்‌. ஒவ்வோர்‌ உயிரிலும்‌ தனது 
ஆன்மாவைக்‌ காண்பவனே ஞானியாவான்‌. 


ஆன்மிக நியதிகளைக்‌ கண்டு பிடித்தவர்கள்‌ ரிஷிகள்‌. 
அத்வைதம்‌ ஜீவான்ம வாதத்தை ஏற்பதில்லை என்கி 
றது. துவைதமோ ஜீவான்‌ம வாதத்தை ஏற்கிறது. 
பரம்‌ பொருளினின்றும்‌ வேறுபட்டது ஜீவன்‌ என்று கூறு 
கிறது. இரண்டும்‌ உண்மையே. ஒன்று நீருற்றுக்குச்‌ சென்‌ 
றது; மற்றொன்று திருக்குளம்‌ சென்றது. நம்முடைய 
உணர்வைப்‌ பொறுத்தவரை நாமெல்லோரும்‌ துவைதிகளே 
வப்‌ வெள்ளிடை. ஆனால்‌, அதற்கு அப்பால்‌ நாமெல்‌ 
லாரும்‌ அத்வைதிகளே. இஃதொன்றே உண்மை. ஒவ்‌ 
வொருவரையும்‌ உனது சகோதரராக நேசி என்று கிறிஸ்த 
வம்‌ கூறுகிறதே அம்மாதிரி யன்றி, ஒவ்வொருவரையும்‌ உன்‌ 
போலவே நேசி என்பது தான்‌ அத்வைதக்‌ கோட்பாடு. 
சர்வ சகோதர பாவம்‌ நீங்குக ; சர்வம்‌ அகம்‌ என்ற பாவம்‌ 
ஓங்குக. நமது லட்சியம்‌ ££ எல்லாமே என்‌ சகோதரர்களே 22 


சென்னையில்‌ எடுக்கப்பட்ட குறிப்பு 18/85 
என்பதன்று; ££ எல்லாம்‌ நானே 2? என்பதுதான்‌. பேரின்‌ 
யச்‌ சித்தாந்தமும்‌ அத்வைதத்தில்‌ அடங்கும்‌. 

££ சோஹம்‌ ; நானே அவன்‌ 22 அடிக்கடி இவ்வாறு சிந்தி 
யுங்கள்‌. முதலில்‌ நீங்களே இச்சிந்தையைத்‌ தூண்டுங்கள்‌. 
பிறகு தானாகவே ஏற்படும்‌. அது நரம்புவரை ஊடுருவிச்‌ செல்‌ 
லும்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ ஓயாது. சிந்திப்பதன்‌ மூலம்‌ நமது 
நரம்புகளில்‌ கூட இந்த எண்ணம்‌ செலுத்தப்படுதல்‌ 
வேண்டும்‌. 
முதலில்‌ உங்களுடைய 
துவைதத்தில்‌ தொடங்குக ; இரண்டாவது கட்டம்‌ 
விசிஷ்டாத்வைதம்‌ ££ நான்‌ உன்னில்‌ இருக்கிறேன்‌. நீ 
என்னில்‌ இருக்கிறாய்‌. எல்லாம்‌ கடவுளே 2? இது தான்‌ 
கிறிஸ்துவின்‌ போதனை. 
மிக உயர்ந்த அத்வைதத்தை நடைமுறை அனுஷ்டா 
னத்திற்குக்‌ கொண்டு வரமுடியாது. விசிஷ்டாத்வைத நிலை 
யில்‌ தான்‌ அத்வைதம்‌ செயலாற்றுகிறது. துவைதம்‌ என்‌ 
பது பெரியதொரு வட்டத்தினின்றும்‌ தனியாக இருக்கும்‌ 
சிறிய வட்டம்‌. இவ்விரண்டு வட்டங்களையும்‌ இணைத்து 
நிற்பது பக்தி ஒன்றே. விசிஷ்டாத்வைதம்‌ என்பது பெரிய 
வட்டத்துள்ளிருக்கும்‌ சிறு வட்டம்‌. சிறு வட்டம்‌ சுழல்‌ 
கிறது. சுழலச்‌ செய்வது பெருவட்டமே. அத்வைதம்‌ 
சிறு வட்டம்‌ விரித்து விரிந்து பெரு வட்டத்தில்‌ இணைதலே. 
அத்வைதத்தில்‌ நான்‌ என்பது ஆண்டவனில்‌ மறைந்து விடு 
கிறது. இறைவன்‌ இங்குளன்‌ ; அங்குளன்‌ ; இறைவன 
யானே. 


விழிப்புணர்ச்சியிலிருக்கும்‌ 


* 4 ப 

ஆண்டவன்‌ திருநாமத்தைப்‌ பலகாலும்‌ சிந்திப்பதே 
யத்திக்கு வழி. மந்திரங்கள்‌ சொற்கள்‌ தான்‌ ; எனினும்‌ 
அவற்றை மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்வது பயன்‌ தரும்‌. ஜலங்‌ 
கிமான்‌ செட்டியின்‌ சக்தி யெல்லாம்‌ மந்திர ஜபம்‌ செய்த 
தால்‌-- அதாவது சில சொற்களைச்‌ சில சடங்குகளுடன்‌ 
கூறியதால்‌-- ஏற்பட்டவையே. பண்டைய நாளில்‌ நடத்த 
போரில்‌ அஸ்திரங்கள்‌, அல்லது பாணங்களுக்கிருந்த சக்தி 
யெல்லாம்‌ மந்திரங்களினால்‌ ஏற்பட்டவையே. நம்முடைய 


116 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சாஸ்திரங்களெல்லா வற்றிலுமே ஒப்புக்‌ கொள்ளப்பட்டிருக்‌ 
கிறது. இந்த சாஸ்திரங்களெல்லாம்‌ கற்பனையென்று நினைப்‌ 
பது மூடநம்பிக்கையே. 


பக்தி ஏற்படுவதற்கு நல்ல பக்தர்‌ சகவாசம்‌ நாடுக 5, 
கீதை, இமிடேஷன்‌ ஆப்‌ கிறைஸ்ட்‌ போன்ற நூல்களைப்‌ 
பயிலுக; கடவுளின்‌ சிறப்பு பற்றியே எப்பொழுதும்‌ 
எண்ணுக. 


பக்தி வழியை மட்டும்‌ வேதங்கள்‌ கூறவில்லை. நில 
வுலக நன்மை, தீமைகளை அடையும்‌ வழிகளையும்‌ கூறுகிறது. 
உங்களுக்கு எது வேண்டுமோ அதைக்‌ கொள்க. 


வங்காளம்‌ பக்தி நிறைந்த, பக்தர்கள்‌ நிறைந்த பகுதி. 
ஜகந்நாதர்‌ ஆலயத்தில்‌ விக்கிரகத்தைப்‌ பார்ப்பதற்காகச்‌ 
சைதன்யர்‌ நின்ற கல்லானது. . அவர்‌ தம்‌ அன்பாலும்‌ பக்தி 
யாலும்‌ உகுத்த கண்ணீரால்‌, தேய்ந்தது. அவர்‌ சத்தி 
யாசம்‌ மேற்கொண்டபோது, தம்‌ நாவில்‌ சர்க்கரையைக்‌ 
கரையாது வைத்துக்‌ காட்டியதின்‌ மூலம்‌ தமக்குள்ள 
தகுதியை வெளியாக்கினார்‌. பக்தியினால்‌ தாம்‌ பெற்ற அகக்‌ 
கண்‌ மூலம்‌ பிருந்தாவனங்‌ கண்டார்‌. 


வாழ்க்கை வழிகாட்டியாக உங்களுக்குச்‌ சில கூறுவேன்‌. 
இந்தியாவிலிருந்து வருவனவற்றை மெய்யென்று நம்புங்‌ 
கள்‌ ; நம்பாது விடுதற்குக்‌ காரணங்கள்‌ காணும்வரை நம்‌ 
புங்கள்‌. ஆனால்‌ ஐரோப்பாவிலிருந்து ஏதாவது வந்தால்‌ 
அதை நம்புவதற்குச்‌ சரியான காரணங்களிருந்தாலின்றிப்‌ 
பொய்யென்‌ றே கருதுங்கள்‌. 


ஐரோப்பியர்களின்‌ ஏமாற்று வித்தைகளை நம்பி ஏமாந்து 
போகாதீர்கள்‌. நீங்களே சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. ஒன்றே 
ஒன்று உங்களிடம்‌ குறையாக இருக்கிறது. நீங்கள்‌ அடிமை 
கள்‌ $ ஐரோப்பியர்கள்‌ என்ன செய்தாலும்‌ நீங்கள்‌ அதை 
அப்படியே பின்பற்றுவீர்கள்‌. மனம்‌ சக்தியற்றிருப்பதன்‌ 
அடையாளம்‌ இது. 


சமூகமானது, தனக்கு வேண்டிய சாதனங்களை எய்‌ 
பகுதியிலிருந்தும்‌ பெறலாம்‌. ஆனால்‌ அது தனது சொந்த 
இயல்பில்தான்‌ வளரவேண்டும்‌. ! a, ; 


டண 


மனங்‌ குவிதல்‌ “ 177 
்‌ ஒரு புது பழக்கத்தைக்‌ கண்டு அதிர்ச்சியடைவதே மூட 
நம்பிக்கையின்‌: ஆணிவேர்‌. இந்த மூடநம்பிக்கையே, நர 
கத்தின்‌ முதல்‌ வழி. ' கொள்கை வெறிக்கும்‌, மதவெறிக்கும்‌ 
கொண்டு செலுத்துவது. . சத்தியமே சுவர்க்கம்‌ ; கொள்கை 
வெறியே நரகம்‌. | . 


'மனங்‌ குவிதல்‌ 


மனங்‌ குவிதலே அறிவின்‌ பயன்‌. அஃதின்றி ஏதும்‌ 
செய்தல்‌ இயலாது. சாதாரண மனிதன்‌ தனது சிந்தனா சக்‌ 
தியில்‌ தொண்ணூறு சதவிகிதம்‌ வீணாக்குகிறான்‌ ;5 ஆகை 
யால்‌, அவன்‌ அடிக்கடி, தவறு செய்கிறான்‌. பயிற்சி பெற்ற 
மனமோ, மனிதனோ தவறு செய்வதில்லை. மனம்‌ குவிந்து 
அகநோக்கு ஏற்படுங்கால்‌ புலன்களெல்லாம்‌ நமது பணியா 
ளர்களாகும்‌; நமது எசமானர்களாக இரா. கிரேக்கர்தம்‌ 
மனம்‌ புறநோக்கில்‌ குவிந்தது. அதன்‌ பலன்‌ கலை, இலக்கி 
யம்‌ முதலியவைகளில்‌ தேர்ச்சி. இந்துக்களோ, அகநோக்கில்‌ 
மனங்குவியப்‌ பெற்றார்கள்‌ ; கண்டறியாத ஆன்மிகத்தினை 
நோக்கினார்கள்‌ ; யோக வித்தையை வளர்த்தார்கள்‌. 
யோகம்‌ என்பது புலனடக்குதல்‌ ; மனமடக்குதல்‌$ சிந்தை 
யடக்குதல்‌. இதனால்‌ பெறும்‌ பயன்‌ யாதெனில்‌ அடங்கிக்‌. 
கிடத்தற்குப்‌ பதிலாக அடக்கிநடத்தற்குப்‌ பயிற்சி பெறு 
கிறோம்‌. மனம்‌ 'எனப்படுவது ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக 
அடுக்கடுக்காக--உள்ளது எனலாம்‌, ஒன்றன்‌ பின்‌ ஒன்றா 
கக்‌ குறுக்கிடும்‌ இத்தட்டுகள எல்லாம்‌ கடந்து காண்பதே 
நம்‌ குறிக்கோள்‌. யோகத்தின்‌ முடிவும்‌ லட்சியமும்‌ ஆண்ட 
வனை அறிவதே. ' இதற்குத்‌ தொடர்நிலை அறிவுக்கும்‌ 
அப்பாற்‌ செல்லுதல்‌ : வேண்டும்‌. -புலனறிவ கடத்தல்‌ 
வேண்டும்‌. - உலகம்‌ புலன்‌ வசப்பட்டது. அந்நிலையில்‌ 
ஆண்டவனின்‌ குழந்தைகள்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. 
நிலைபேறான பரம்‌ பொருளைக்‌ காணாது உலகம்‌ (தூங்குகிறது. 
ஆண்டவனின்‌ . குழந்தைகள்‌ அந்நிலையில்‌ . விழித்திருக்‌ 
கின்றன. ' இக்குழந்தைகளே ஆண்டவனின்‌ திருக்குமாரர்‌ 
கள்‌. புலன்களை வெற்றி காண்பதற்கு உள்ள' ஒரே.. வழி 
மெய்ப்‌ . பொருளைக்‌ . காண்பதே. . அப்போதே ' நாம்‌. நமது 
து வெற்றி, கொள்ள. முடியும்‌. . ire (er ST a 


178 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மனங்குவிதலாவது படிப்படியே சிறு எல்லையுள்‌ மனத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தல்‌. ஒரு சிறு எல்லை; மேலும்‌ சிறு 
எல்லை... இப்படியே. இவ்வாறு மனத்தைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்கு எட்டு வழிகள்‌ உள்ளன. முதல்‌ வழி இயமம்‌ 5 
அதாவது புறநினைவகற்றல்‌. அறஒழுக்கங்கள்‌ அனைத்தும்‌ 
இதிலடங்கும்‌. எவ்வுயிர்க்கும்‌ தீயன சிந்தியாதே; தீயன 
செய்யாதே. பன்னீராண்டுகள்‌ எவ்வுயிர்க்கும்‌ தீயன செய்‌ 
யாதிரு. சிங்கங்களும்‌ புலிகளும்‌ உனக்குப்‌ பணியும்‌. 
வாய்மை கடைப்பிடி. சிந்தை; சொல்‌, செயல்‌ ஆகிய 
முக்கரணங்களாலும்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ ஒருவன்‌ 
உண்மையே கடைப்பிடிப்பானாயின்‌ அவன்‌ எண்ணியன, 
எல்லாம்‌ நடக்கும்‌. சிந்தனை, சொல்‌, செயல்‌ ஆகிய மூன்றி 
லும்‌ தூய்மையுடன்‌ இரு. தூய்மையே எல்லா மதங்களுக்கும்‌ 
அடிப்படை. உடல்‌ தூய்மை தலையாயது. அடுத்தது 
நியமம்‌. அதாவது மனம்‌ யாண்டும்‌ திரியா வண்ணம்‌ 
கட்டுப்படுத்துவது. பிறகு ஆசனம்‌. அதாவது, அமரும்‌ 
முறை. ஆசன முறைகள்‌ 84. இவற்றுள்‌ சிறந்தது. எது 
வெனில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ இயல்பானது எதுவோ 
அதுவே. . அதாவது சுலபமாக நீண்ட. நேரம்வரை எந்த 
ஆசனமுறையில்‌ அமர்ந்திருக்க முடியுமோ அதுவே. அதற்கு 
அடுத்தது பிராணாயாமம்‌. அதாவது மூச்சைக்‌ கட்டுப்‌ 
படுத்துதல்‌. அடுத்தது பிரத்தியாகாரம்‌. புலன்களை அவை 
நாடும்‌ புறப்பொருள்களிலிருந்து திருப்புதல்‌. இதன்‌ பின்னர்‌ 
தாரணை. அதாவது மனங்குவிதல்‌. அதற்கடுத்தது தியானம்‌. 
(யோக முறையின்‌ உயிர்‌ நாடி இதுவே) முடிவில்‌ சமாதி. 
தமது உடலும்‌ மனமும்‌ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்‌ 
கின்றனவோ அவ்வளவு விரைவில்‌ பலன்‌ கிட்டும்‌. பூரண. 
பரிசுத்தனாயிரு. தீயன சிந்தியாதே. தீய சிந்தை உன்‌ 
னைக்‌ கீழே கொண்டுவிடும்‌. பூரண பரிசுத்தனாய்‌ நம்‌ 
பிக்கையுடன்‌, நேர்மையுடன்‌, விசுவாசத்துடன்‌ இந்தப்‌ 
பயிற்சி மேற்கொண்டால்‌ முடி.வில்‌ உனது மனமானது எல்லை 
யற்ற சக்தியின்‌ ஒளிவிளக்கெனத்‌ திகழும்‌. அதன்‌ விரி 
வுக்கு வரம்பேயில்லை. ஆனால்‌, ஓயாத பயிற்சியும்‌,. உலகம்‌ 
மீது பற்றுதல்‌ இல்லாதிருத்தலும்‌ இதற்கு அவசியம்‌. ஒரு 
மனிதன்‌ சமாதி நிலை அடைந்த பின்பு, அவனுடைய உடல்‌ 
உணர்வெல்லாம்‌ மறைந்துவிடுகின்‌ றன. அப்போதே. 


மனதின்‌ ஆற்றல்‌ 179 
அவன்‌ விடுதலையடைகிறான்‌ ; அமரனாகிறான்‌. பிரக்ஞையற்ற 
நிலையும்‌ சமாதி நிலையும்‌ புறத்‌ தோற்றத்தில்‌ ஒன்றே. 
எனினும்‌ களிமண்ணும்‌ தங்கமும்‌ போல அவை வேறுபடு 
கின்றன. எவன்்‌பி/கன்‌ ஆன்மா முழுவதையும்‌ ஆண்ட 
வனுக்கு அர்ப்பணம்‌ செய்துவிடுகிறனோ அவன்‌ சமாதி 
நிலை அடைந்தவனாவான்‌. i 


மனதின்‌ ஆற்றல்‌ 


காரணமே காரியமாகிறது. காரணம்‌ என்பது ஏதோ 
தனியாக நிற்கும்‌ ஒன்று அன்று. காரியம்‌ காரணத்தால்‌ 
விளையும்‌ மற்றொன்றும்‌ அன்று. காரணம்‌ அரும்பு; காரியம்‌ 
மலர்‌. காரணமே எப்போதும்‌ காரியமாகிறது. சகஜமாக 
மக்களிடையே$ழிலவிவரும்‌ கருத்து யாதெனில்‌ தனித்த ஒரு 
காரணத்தின்‌ வினவே காரியம்‌ என்பதுதான்‌. இது சரி 
யன்று. காரியம்‌ காரணத்தின்‌ செயல்‌ நிலை. 


பிரபஞ்சம்‌ உண்மையில்‌ ஒருமை இயல்பான ஒன்று. 
வேற்றுமைகள்‌ யாவும்‌ வெளித்தோற்றமே. இயற்கையில்‌ 
பல்வேறு பொருள்களும்‌, பல்வேறு சக்திகளும்‌ இருப்பன 
போல்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ எல்லாமே ஒன்றுதான்‌. 
உதாரணமாக, வேறுபட்ட இருபொருள்‌ களை எடுத்துக்கொள்‌ 
ளுங்கள்‌. ஒரு கண்ணாடித்‌ துண்டையும்‌ ஒரு மரத்துண்டை 
யும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. அதை நன்கு பொடியாக்குக. 
இனியும்‌ பொடியாக்குதல்‌ இயலாது எனும்‌ அளவு அரையுங்‌ 
கள்‌. பின்‌ இரு பொருள்களுமே ஒன்றாகத்‌ தோன்றுகின்‌ 
றன. ஆராய்ந்து முடிவு காணுங்கால்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ ஓன்றே. ஒன்றாயிருப்பது பலவாய்க்‌ காட்சியளிப்பது 
வெறும்‌ புறத்தோற்றமே. பரம்பொருள்‌ ஒன்று. அந்த 
ஒன்றே பலவாகக்‌ காட்சியளிக்கிறது. 3 

கேட்டல்‌, காணல்‌, சுவைத்தல்‌ இவை யாவும்‌ மனம்‌ 
பல்வேறு நிலைகளில்‌ செய்வதே. 


ஓர்‌ அறையுள்‌ நுழைந்தால்‌, அங்குள்ள மனிதர்களும்‌, 
பொருள்களும்‌ படிப்பன போல்‌ தோன்றும்வண்ணம்‌ அத்த 
அறையின்‌ சூழ்நிலையை வசியம்‌ செய்துவிடலாம்‌. 


0 


180 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—-சுடர்‌-7 
முன்னரே - ஒவ்வொருவரும்‌ ஓரளவு வசியப்பட்டே 
இருக்கின்றனர்‌. இவர்கள்‌ சுதந்திரமடைதல்‌ வேண்டுமா 
யின்‌, இவர்தம்‌ உண்மை இயற்கையை அறிய வேண்டுமா 
யின்‌, இந்த வசியம்‌ நீங்கப்பெறல்‌ வேண்டும்‌. 


மனம்‌ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறதோ, அவ்‌ 
வளவு அதை அஆடக்கலும்‌ எளிது. மன அடக்கம்‌ வேண்டு 
மாயின்‌, மனத்தூய்மை வலியுறுத்தப்‌ பெறல்வேண்டும்‌. 
மனோ சக்திகளைப்‌ பெற விரும்பாதீர்‌. அவற்றை விடுக. 
மனோ சக்திகளைப்‌ பெறுபவன்‌ அவற்றிற்கு அடிமையாகிறான்‌ . 
இப்படிப்பட்ட சக்திகளை நாடிச்‌ செல்பவருள்‌ அநேகமாக 
எல்லாருமே அவைகளுக்கு அடிமையாகின்றனர்‌. 


மனவடக்கத்திற்குப்‌ பெரிதும்‌ வேண்டப்படுவது தூய 
ஒழுக்கமே. முற்றிலும்‌ தூய ஒழுக்கமுள்ள ஒருவன்‌; அதற்கு 
மேல்‌ ஏதும்‌ செய்யவேண்டியவன்‌ அல்லன்‌ ; சுதந்திர 
மடைந்தவனே.. முற்றும்‌ தூய ஒழுக்கமுள்ள ஓருவன்‌, 
எவர்க்கும்‌ தீங்கு செய்யான்‌ ; எதற்கும்‌ தீங்கு செய்யான்‌. 
சுதந்திரமடைய விரும்புபவன்‌ தீமை செய்யாதவனாக 
இருக்கவேண்டும்‌. தீமையற்ற உள்ளம்‌ கைவரப்‌ பெற்ற 
வனைக்‌ காட்டிலும்‌ சக்தி பெற்றவன்‌ எவனும்‌ இல்லை. அவன்‌ 
முன்‌ யாரும்‌ போரிட முடியாது; பூசலிடவும்‌ முடியாது. 
ஆம்‌, அவன்‌ இருத்தலே போதும்‌ 5 வேறொன்றும்‌ செய்தல்‌ 
வேண்டாம்‌. அதுவே அமைதி 'உண்டடாக்கும்‌. அவன்‌ 
முன்னால்‌ யாரும்‌ கோபப்பட முடியாது; யாரும்‌ சண்டை. 
யிட முடியாது. மிருகங்கள்கூட; மூர்க்கங்கொண்ட மிருகங்‌ 
கள்‌ கூட, அவன்‌ முன்‌ அமைதியாயிருக்கும்‌. 


முதுமை எய்திய யோகி ஒருவர்‌; ஒரு குகையுள்‌ வாழ்ந்து 
வந்தார்‌." அவரை யானறிவேன்‌. அவரது உடைமை என்‌ 
பன எல்லாம்‌, உணவு .தயாரித்துக்கொள்வதற்கான இரண்‌ 
டொரு சட்டிகள்தான்‌. உண்பது சிறிதே; உடுப்பதும்‌ 
ஒரு கோவணமே 5 வேறு ஏதும்‌ இல்லை. நேரம்‌ முழுவதும்‌ 
தியானத்திலேயே கழித்தார்‌. ல்‌ ்‌ 1 
அவரது: நோக்கில்‌ எல்லாம்‌ . ஒன்றே... அஹிம்சை 
கைவரப்பெற்றவர்‌-அவர்‌: : 'இந்தப்‌' பிரபஞ்சத்தின்‌ தலைவனா 
கிய பரமாத்மாவை அவர்‌ ஒவ்வொரு பொகுளிலும்‌ கண்டார்‌. 


> 
ப 


மனதின்‌ ஆற்றல்‌ 181 
ஒவ்வொரு மனிதருள்ளும்‌ கண்டார்‌; ஒவ்வோர்‌ உயிரிலும்‌ 
கண்டார்‌. மிருகத்தையும்‌ “எனது பிரபுவே? என்றுதான்‌ 
அவர்‌ அழைத்தார்‌. மிருகத்தையோ மனிதனையோ அவர்‌ 
வேறுவகையாக அழைத்ததில்லை. ஒருநாள்‌ திருடன்‌ -வந்து 
அவருடைய சட்டிகளில்‌ ஒன்றை எடுத்துச்‌ சென்றான்‌: அது 
கண்டார்‌ ; அவன்‌ பின்னால்‌ ஓடினார்‌; நீண்ட தூரம்‌ விரட்‌ 
டிச்‌ சென்றார்‌. முடிவில்‌ மூச்சுதிணறி நிற்க வேண்டியவனு 
னான்‌ திருடன்‌. அவன்‌ முன்‌ சென்று அவனுடைய காலடி 
களில்‌ விழுந்தார்‌ யோகி. “பிரபோ! என்‌ இருப்பிடம்‌ வந்து 
எனக்குப்‌ பெருமை அளித்தீர்கள்‌. மற்றெரு சட்டியையும்‌ 
ஏற்றருள்க. அதுவும்‌ தங்களுடைய௫த?? என்று கூறினார்‌: 
இக்கிழவர்‌ இறந்துவிட்டார்‌. உலகிலுள்ள ஒவ்வொன்றை 
யும்‌ அவர்‌ நேசித்தார்‌. அவசியமானால்‌ ஓர்‌ எறும்புக்காக 
“வும்‌ அவர்‌ இறந்திருப்பார்‌. இந்த மனிதர்‌ தங்களுடைய 
நண்பரென்பதைக்‌ காட்டு மிருகங்களும்‌ உணர்ந்திருந்தன. 
யாம்புகளும்‌ மூர்க்கமுள்ள விலங்குகளும்‌ அவருடைய குகைக்‌ 
குச்‌ சென்று அவருடன்‌ தூங்கும்‌ ; அவையாவும்‌ அவரை 
நேசித்தன. அவர்‌ முன்‌ அவை பூசல்‌ வினையா. 

பிறர்தம்‌ தவறு பற்றிப்‌ பேசாதீர்‌; எவ்வளவு கெட்ட 
தாயினும்‌ அந்தத்‌ தவறு பற்றிப்‌ பேசாதீர்‌. அப்படிப்‌ பேசு 
வதனால்‌ பெறும்‌ பயன்‌ ஏதும்‌ இல்லை. ஒருவனுடைய . தவறு 
கப்‌ பற்றிப்‌ பேசுவதன்மூலம்‌ நீங்கள்‌ அவனுக்கு ஒரு 
போதும்‌ உதவுவதில்லை. அதற்குப்‌ பதிலாக நீங்கள்‌ அவனுக 
குத்‌ தீங்கு செய்கிறீர்கள்‌. உங்களுக்கும்‌ தீங்கிழைத்துக்‌ 
கொள்கிறீர்கள்‌. ்‌ 

உணவிலும்‌ பயிற்சியிலும்‌ இவை எல்லாம்‌ ஆன்மி. 
சாதனைக்குரிய துணையே. கட்டுப்பாடுகள்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ இந்த அனுஷ்டானங்களே குறிக்கோளாகா. இவை 
சாதனங்களே. 

மதச்‌ சண்டை வேண்டாம்‌. மதச்‌ சச்சரவுகளும்‌ ஆன்‌ 
மிகம்‌ இன்மையையே காட்டுகின்றன. மத சம்பந்தமான 
சண்டைகளைல்லாம்‌ சத்து பற்றியன அல்ல. . சக்கை பற்றி 
யன வே. ஆன்மிகமும்‌ தூய்மையும்‌ நீங்கி ஆன்மா வரட்சி 
யடையும்‌ போதே சண்டைகள்‌ ஆரம்பமாகின்‌ றன்‌. 
அதற்கு முன்பன்று. ன : 


182 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


இராஜயோக பாடங்கள்‌ 


பீராணன்‌ * 


சிருஷ்டி தத்துவம்‌ யாதெனில்‌ ஜடம்‌ ஐந்நிலை பெற்றது 
என்பதே. ஐந்து நிலையாவன: ஈதர நிலை, ஒளி நிலை, வாயு 
நிலை, திரவ நிலை, கட்டி நிலை என்பனவாம்‌. 


இவை யாவும்‌ மிக மிக நுண்ணிய ஈதர்‌ என்ற மூல 
பூதத்தினின்றும்‌ தோன்றியவை. இப்பிரபஞ்சத்தில்‌ நிலவும்‌ 
சக்தியின்‌ பெயர்‌ பிராணன்‌ என்பது. பஞ்சபூதங்களில்‌ 
உறையும்‌ சக்தி இதுவே. பிராணனை உபயோகிக்கும்‌ பெருங்‌ 
கருவி மனமே. மனம்‌ கருவி. மனத்தின்‌ பின்‌ இருக்கும்‌ 
ஆத்மா பிராணனைப்‌ பற்றிக்கொள்கிறது. பிராணனே உல 
கத்தை இயக்கும்‌ சக்தி 5 ஒவ்வோர்‌ உயிர்வடிவிலும்‌ அதைக்‌ 
காணலாம்‌. இந்த உடல்‌ அநித்யம்‌. மனதும்‌ அநித்யம்‌. 
இரண்டும்‌ சார்புள்ள வை யாதலின்‌ அழிந்தே ஆகவேண்டும்‌. 
இவற்றின்‌ பின்‌ நிலவுவது ஆன்மா. அது அழிவதில்லை, 
ஆன்மா எனப்படுவது பிராணனைக்‌ கட்டுப்படுத்தி இயக்கும்‌ 
சூத்த அறிவேயாகும்‌. ஆனால்‌ நம்மைச்‌ கூற்றிக்‌ காணப்படும்‌ 
அறிவு என்றும்‌ நிறைவிலா ஒன்று. நிறையறிவு எனும்‌ 
பரிபூரண ஞானம்‌ பெற்றவர்களே அவதார புருஷர்களாக 
- கிறிஸ்துவாகக்‌ காண்கிறோம்‌. அறிவானது எப்போதுமே 
தன்னை . வெளிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறது. இகன்‌ 
பொருட்டு பல்வேறு நிலைகளில்‌ வளர்ச்சிபெற்ற உடலையும்‌ 
மனத்தையும்‌ படைக்கிறது. உண்மையில்‌ -- இவைகளுக்‌ 
கெல்லாம்‌ அடிப்படையில்‌ கவனித்தால்‌ -- எல்லா உயிர்‌ 
களும்‌ சமம்தான்‌. 
மனம்‌ மிக நுண்ணியது ; பிராணன்‌ வெளித்‌ தோன்றும்‌ 
சாதனம்‌. சக்தி உருத்தோன்றலுக்கு ஜடம்‌ தேவை. 
இந்தப்‌ பிராணனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது 
தான்‌ அடுத்த கேள்வி. நாம்‌ எல்லோரும்‌ அதை உப 
யோகிக்கிறோம்‌. எனினும்‌ எவ்வளவு வருந்தத்தக்க முறை 
யில்‌ அதை வீணாக்குகிறோம்‌ ! அறிவு அனுபவத்தின்‌ விளைவு 
ஈ இந்தப்‌ பாடங்களும்‌, இதற்குப்‌ பின்னால்‌ உள்ள 'பக்தியோகத்தைப்‌' பற்றிய 
பாடங்களும்‌ இங்கிலாந்தில்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள குறிப்புகளிலிருந்து 
எடுக்கப்பட்டன. (ஆ-ர்‌) 


த்‌ 


இராஜயோக பாடங்கள்‌ 183 


என்பதே. தொடக்க நிலையின்‌ முதல்‌ கொள்கை ஓம்புலன்‌ 
களுக்கு அப்பால்‌ இருப்பதையும்‌ அனுபவித்தல்‌ வேண்டும்‌ ; 
உண்மையுணரும்‌ பொருட்டு. 


மூன்று நிலைகளில்‌ இயங்குகிறது நம்‌ மனம்‌. உள்நனவு; 
நனவு; உயர்‌ நனவு என்பன அம்மூன்று நிலை. யோகி 
மட்டுமே உயர்‌ நனவு நிலை அடைகிறான்‌. யோக தத்துவம்‌ 
முற்றிலுமே மனதுக்கு அப்பாலுள்ள ஒரு நிலை அடைதல்‌ 
பற்றியதே. ஒளி அல்லது ஒலி அலைகளைக்‌ கருத்தில்‌ கொண்‌ 
டால்‌ இந்த மூன்று நிலைகளையும்‌ அறியலாம்‌. ஒளி அலை 
களில்‌ சில, கண்ணுக்குப்‌ புலனாகா விதத்தில்‌ மிக மந்தமாகச்‌ 
செல்கின்றன. பின்னர்‌ அவையே விரைந்து செல்லுங்கால்‌ 
ஒளியாகக்‌ காண்கிறோம்‌. வேகத்தில்‌ செல்லும்போது அவை 
நம்‌ கண்ணுக்குப்‌ புலனாவதில்லை. ஒளியும்‌ இத்தகையதே. 


உடல்‌ நலம்‌ கெடாது புலன்களைக்‌ கடத்தல்‌ எவ்வாறு 
என்பதே நாம்‌ அறியவேண்டிய ஒன்று. மேற்கு நாட்டவர்‌ 
மனம்‌ மனோசித்திகள்‌ சிலவற்றில்‌ ஆழ்ந்துவிட்டது. அது 
விபரீதமாகிவிட்டது ; நோயின்‌ அறிகுறியாக அடிக்கடி 
காணப்படுகிறது. ஹிந்துக்கள்‌ இதனை நன்கு பயின்று 
நினைவு பெற்றிருக்கிறார்கள்‌. இப்போது எல்லாரும்‌ இதைப்‌ 
பயிலுதல்‌ கூடும்‌ ; அச்சமில்லை ; ஆபத்துமில்லை. 


உள்ளத்தால்‌ உடல்‌ நோய்‌ போக்கல்‌ உயர்‌ நனவின்‌ 
சீரிய சரன்று. ஏனெனில்‌ உடல்‌ நோய்‌ போக்கும்‌ எண்‌ 
ணம்‌ பிராணனில்‌ தோன்றும்‌ ஒரு வகை அலையாகும்‌. அது 
வெறும்‌ சிந்தனையாகச்‌ செல்வதில்லை. அதைவிட உயர்ந்த 
ஒன்றாகக்‌ செல்கிறது. அதை. இன்னதென்று இப்போது 
பெயரிட்டுக்‌ கூறுவதற்கில்லை. 


சித்தம்‌ ஒவ்வொன்றும்‌ மூவகை நிலையுடையது. முதல்‌ 
நிலை அகத்தோற்றம்‌; இதுபற்றிய உணர்வு நமக்கில்லை... 
இரண்டாவது நிலை சித்தம்‌ புறத்தே வரும்‌ போதுள்ளது. 
மூன்றாவது நிலை நம்மிடமிருந்து செல்லும்‌ போதிருப்பது. 
சித்தம்‌. நீர்க்குமிழி போன்றது. சித்தம்‌ சங்கற்பத்துடன்‌ 
சேரும்போது சக்தி என்கிறோம்‌. ஆகவே நீங்கள்‌ உதவ 
விரும்பும்‌ நோயாளியைக்‌ குணப்படுத்துவது எண்ணமன்று 5 
இந்த சக்தியே. . இதன்மூலம்‌ ஊடுருவிப்பாயும்‌ ஆன்ம 


184 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மனிதன்‌ - £2-ஸ5%த்திராத்மா2? என்று சமஸ்கிருதத்தில்‌ 
அழைக்கப்படுகிறான்‌ ; அதாவது தன்னிழை. 1 

பிராணனின்‌ உயரிய இறுதித்‌ ' தோற்றம்‌' அன்பே. 
பிராணனிலிருந்து அன்பு தோன்றச்‌: செய்வதில்‌ : வெற்றி 
- பெற்று விட்டீர்களானால்‌, அந்த க்ஷணமே நீங்கள்‌ சுதந்தி 
ரம்‌ பெற்று விடுகிறீர்கள்‌. வருந்திப்‌ பெறும்‌ பெரிய , பேறு 
அதுவே ; பெறுதற்கரிய பேறு. பிறர்‌ மீது குறை. கூறாதீர்‌. 
உங்களிடையே குறை காண்க. 


ஒரு குடிகாரனைக்‌ காண்பீரானால்‌ அவனைக்‌ .குறைகூறா 
தீர்‌.. நீரே அவனுருவில்‌ உள்ளீர்‌ என்பதை நினைவில்‌ வைப்‌ 
பீர்‌. குறையிலான்‌ மற்றவரில்‌ குறை. -கர்ணான்‌. ' உம்முள்‌ 
என்ன இருக்கிறதோ அதையே .பிறரிடமும்‌ காண்கிறீர்‌. 
சீர்திருத்த வழி இதுவே. உறுதியான வழி ; பிறரைக்‌ குறை 
கூறி பிறரில்‌ குறைகாணும்‌ எதிர்காலச்‌ சீர்திருத்தவாதிகள்‌, 
தாங்கள்‌ புரியும்‌ தீமையை நிறுத்தினால்‌ போதும்‌; நலம்‌ 
பெறும்‌. இவ்வெண்ம்‌ உங்கள்‌ உள்ளத்தில்‌ ஆழ்ந்து பதி 
வதாக. 

்‌ யோகப்‌ பயிற்சி ' 


உடலைப்‌ பேணுக ; உடலை வருத்துவோன்‌ பேய்‌, வாய்ப்‌ 
பட்டோன்‌. . மனமகிழ்வுகொள்‌. துயரமகற்று. யோகி 
எனப்படுவோன்‌ மிகையுண்ணான்‌; உண்ணாதுமிரான்‌; மிகை 
யுறங்கான்‌; . உறங்காது. மிரான்‌. எல்லாவற்றிலும்‌ எவன்‌ 


சமநிலையைக்‌ ளா வல்‌ வன்ம பயம்‌ 
குரியன்‌. 


யோகம்‌ பயிலச்‌ சிறந்த காலம்‌ எது? அருணோதய 
காலம்‌; அஸ்தமன காலம்‌ ; இயற்கை அமைதியிலிருக்கும்‌ 
காலம்‌. இயற்கையின்‌ உதவி பெறுக.  எம்முறை-: எளிதோ 
அம்முறை அமர்க;; நிமிர்ந்திருக்க. விலா எலும்பு, தோள்‌ 
பட்டை , . தலை . ஆகிய மூன்றும்‌ நேர்பட, இருக்க. முது 
கெலும்பை நேராக நிறுத்துக. கூனல்‌... வேண்டாம்‌. 5: பின்‌ 
வனைதலும்‌ . வேண்டாம்‌. பின்னர்‌ :, உள்ளத்தில்‌, .உட்லை 
நிறுத்துக ; ஒவ்வோர்‌ உறுப்பையும்‌ , எண்ணுக ; ஊடலும்‌ 
உடலுறுப்புகளும்‌  நிறைவெய்தியனவாக நினைக்க. உல 
கெங்கும்‌ அன்புக்‌ கதிர்‌, செலுத்துக. பின்‌ மெய்யறிவு வேண்‌ 
டுக. - முடிவில்‌ மனதை மூச்சுடன்‌ இணைத்திடுக:. “உச்‌௭வாச 


ல்‌ 


இராஜயோக பாடங்கள்‌ - 185 


நிச்சுவாசத்திலே உள்ளம்‌ . குவியும்‌, சக்தியைப்‌. படிப்‌ 
படியாக வளர்த்திடுக. இதன்‌ காரணம்‌ சிறிது . சிறிதாக 
விளங்கப்‌ பெறுவீர்‌. ப 
ஓஜஸ்‌ ்‌ 
ஓஜஸ்‌ என்பது எதுவெனில்‌ மனிதருக்கு மனிதர்‌ வேறு 
பாடு காணச்செய்வது எதுவோ அதுவே. ஓஜஸ்‌ அதிகமுள்‌ 
ளவன்‌ மனிதருள்‌ தலைவனாகிறான்‌. மகோன்னதமான வசீ 
கர சக்தியளிப்பது அதுவே. - ஓஜஸ்‌ உற்பத்தியாவது நாடி. 
ஓட்டத்திலே. இதற்குரிய தனிச்‌ சிறப்பாவது, சிற்றின்பத்தில்‌ 
தோன்றும்‌ சக்தியிலே இஃது எளிதில்‌ உற்பத்தியாகிறது 
என்பதே... சிற்றின்ப சக்தி சிதறி வீண்போகாது காக்கப்‌ 
பெறின்‌ (செயல்‌ என்பது சிந்தனை ஒருங்கு சேரப்பெறுவதே ) 
அந்த சக்தியிலிருந்து ஓஜஸை உற்பத்தி செய்யலாம்‌. . இரு 
பெரும்‌ நாடி ஓட்டங்கள்‌ மூளையில்‌ தொடங்கி, முதுகுத்‌ தண்‌ 
டின்‌. இருபுறமும்‌ செல்கின்றன. செல்லும்‌ வழியில்‌ தலையின்‌ 
பின்னால்‌ £6 ௦ 22 என்ற எண்ணின்‌ உருவம்‌ போன்று ஒன்றை 
ஒன்று தாண்டிச்‌ செல்கின்றன. இவ்வாறு உடலின்‌ இடது 
புறம்‌ மூளையின்‌ 'வலது புறத்தால்‌ செலுத்தப்படுகிறது. 
இந்த ஓட்டச்‌ சுழலின்‌ அடிமுனையே ' காம உணர்ச்சியின்‌ 
மையம்‌ ;' மூலாதாரம்‌. முதுகுத்‌ தண்டும்‌, இடுப்பெலும்பும்‌, 
இணையும்‌ இடத்தில்‌ உள்ள நரம்பு வலை. இடகலை பிங்கலை 
எனும்‌ இருபெரு ' நாடி ஓட்டத்தில்‌ ஏற்படும்‌ சக்தியானது 
கீழே கொணரப்பட்டு இந்த இடத்தில்‌ தொடர்ந்து சேமிக்கப்‌ 
ப்ட்ட வண்ணமிருக்கிறது. முதுகுத்‌ தண்டில்‌ உள்ள கடைசி 


எலும்பு இடுப்பிலுள்ள இந்த -நரம்புவலைத்‌ ' தொகுதியின்‌ 
மேல்‌ இருக்கிறது. - இதை : முன்னோர்கள்‌. ப்‌ 
சக்‌, 


என்று உருவகப்படுத்தினார்கள்‌. இதன்‌ அருகில்‌ 5 
சேமிக்கப்பட்டிருப்பதால்‌ இதை ஒரு ஸர்ப்பமாக உருவஃப்‌ 
யடுத்தினார்கள்‌. உள்‌ நனவும்‌, உயர்‌ நனவும்‌ இவ்விரண்டு 
நாடிகள்‌ மூலமே -செயலாற்றுகின்றன. உயர்‌ நிறைவு: என்‌ 
செய்கிறது : எனில்‌ .நாடி. ஓட்டம்‌ .கீழ்‌ நோக்கி வருங்கால்‌ 
மீண்டும்‌ அது மேல்‌ நோக்கிச்‌ செல்வதைத்‌. தடுத்து மூலாதா 
ரத்தில்‌. ஓஜஸாக , மாற்றி முதுகுத்‌. தண்டின்‌ . மேல்‌ ஏற்றி 
விடுகிறது. ்‌ ம தபா! த்‌ ட ல்‌ ப ம்‌ 
்‌ இயற்கையாக முதுகுத்‌. தண்டு மூடப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ இந்த ஓஜஸ்‌ செல்வதன்‌ பொருட்டு அதைத்‌ திறந்து 


186 விவேகானந்தரின்‌ ஞான்‌ தீபம்‌--௬டர்‌-7 


வழியேற்படுத்தல்‌ இயலும்‌. முதுகுத்‌ தண்டின்‌ ஓரிடத்தி 
லிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த நாடி ஓட்டம்‌ செல்லும்‌ 
போது நீங்களும்‌ ஒரு நிலையினின்றும்‌ மற்றொரு நிலையடை. 
கிறீர்கள்‌. இதனால்தான்‌ மனித உயிரானது மற்ற உயிர்களி' 
னும்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளது. எல்லா நிலைகளும்‌ அனுபவங்‌ 
களும்‌ மனித உடலில்‌ உள்ள ஜீவனுக்கே சாத்தியம்‌. மற்‌ 
டூருர்‌ உடல்‌ நமக்குத்‌ தேவையில்லை. மனிதன்‌ விரும்பினால்‌ 
இந்த உடலிலேயே தனது வேலையை முடித்துக்கொண்டு 
பின்‌ சுத்த ஜீவனாக வாழலாம்‌. ஓஜஸானது ஓவ்வொரு. 
மையமாகத்‌ தாண்டி மூளையிலுள்ள நெற்றிச்‌ சுரப்பியை 
(மூளையின்‌ இப்பகுதி என்ன கடமையைச்‌ செய்கிறதென்‌ 
பதை விஞ்ஞானம்‌ வரையறுக்கவில்லை) அடையும்‌ போது 
மனம்‌, உடல்‌ எனும்‌ ஏதுமின்றி எல்லா விதமான பந்தங்களி' 
லிருந்தும்‌ விடுபட்டவனாகிறான்‌. அற்புத சக்திகளால்‌ விளை 
யும்‌ பேராபத்து யாதெனில்‌ மனிதன்‌ தன்னையறியாமலே 
இவற்றில்‌ விழுந்து உழல்கிறான்‌ ; இவற்றை நேர்வழியில்‌ 
பயன்தரச்செய்வது எப்படி என்பதை, தனக்கு என்ன 
நேர்ந்துளதென்பதை அவன்‌ 


2 அறியான்‌. இதற்கு. 
வேண்டிய பயிற்சியும்‌ அவனுக்கு இல்லை. காம 
கேந்திரத்திலிருந்து இந்த சக்தி உற்பத்தியாகி 


யிருப்பதால்‌ இந்த அற்புத சக்திகளை 'உபயோகப்படுத்தும்‌ 
போது, சிற்றின்ப உணர்ச்சி கட்டுக்கடங்காமல்‌ எழும்‌... 
சீரிய ௬௧ வழி எதுவெனில்‌ இந்த அற்புத சக்திகளை வெளிப்‌ 
படுத்தாதிருப்பதே. ஏனெனில்‌, இவை பற்றிச்‌ சரிவர அறி 
யாதவரும்‌ பயிற்சி பெறாதவரும்‌ இந்த அற்புத சக்திபெற்று 
மிகவும்‌ பயங்கர விபரீ தங்களுக்கு ஆளாகின்றனர்‌. 


சங்கேதக்‌ குறிகளுக்கு நாம்‌ மீண்டும்‌ திரும்புவோம்‌. 
முதுகுத்தண்டின்‌ மேலேறிச்‌ செல்லும்‌ ஓஜஸ்‌ திருகுச்சுருள்‌ 
போன்று பாதையில்‌ வளைந்து வளைந்து செல்லுவதால்‌ அது 
ஸர்ப்பம்‌ எனப்படுகிறது. இந்த ஸர்ப்பம்‌ திரிகோண பீடம்‌ 
எனும்‌ எலும்பின்‌ மீது அமர்ந்திருக்கிறது. அதை எழுப்பி 
னால்‌ முதுகுத்‌ தண்டில்‌ ஏறிச்‌ செல்கிறது. அது ஒவ்வொரு. 
கட்டமாக ஏறிச்செல்லும்போது, ஒரு புது உலகமே நம்‌ முன்‌ 
தோன்றுகிறது; குண்டலினி சக்தி எழுப்பப்படுகிறது. 


இராஜயோக பாடங்கள்‌ 187 


பிராணாயாமம்‌ 

பிராணாயாமம்‌ செய்வது உள்ளத்தின்‌ உயர்‌ நனவும்‌ 
பயிற்சியாகும்‌. பயிற்சி மூன்று பகுதிகொண்டது ; முற்றி 
னும்‌ மூச்சு பற்றியது. மூச்சை இழுப்பதெப்படி, நிறுத்துவ 
தெப்படி, வெளியே விடுவதெப்படி என்ற பயிற்சி இது... 
நான்கு எண்ணும்‌ வரை நாசிவழியே மூச்சை இழுக்கவேண்‌ 
டும்‌. பதினாறு எண்ணும்‌ வரை மூச்சை அங்கு நிறுத்த 
வேண்டும்‌. எட்டு எண்ணும்‌ வரை மற்றொரு நாசியால்‌ 
வெளியே விடவேண்டும்‌. பின்பு இதையே நாசியை மாற்‌ 
றிச்‌ செய்யவேண்டும்‌. முதலில்‌ உங்களது பெரு விரலால்‌ 
நாசியை அழுத்தி மூடிக்கொண்டு இதைச்‌ செய்யவேண்டி 
வரும்‌. ஆயினும்‌ நாளாவட்டத்தில்‌ சுவாசம்‌ உள்ளத்திற்கு 
அடங்கி நடக்கும்‌. காலையிலும்‌ மாலையிலும்‌ நான்கு பிராணா. 
யாமம்‌ செய்யுங்கள்‌. 

ஐயத்திற்கு அப்பாற்பட்டநிலை 

“கழிவிரக்கம்‌ கொள்‌--ஏன்‌ என்றால்‌ சொர்க்கத்தின்‌ 
அரசு அருகிலேயே இருக்கிறது??? என்பது பைபிள்‌ வாச 
கம்‌. கழிவிரக்கம்கொள்‌ என்பதற்குக்‌ கிரேக்க மொழியில்‌ 
மெடனாய்ட்‌ என்ற சொல்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மெடனாய்ட்‌ என்றால்‌ புறத்தே, பின்னால்‌, அப்பால்‌ என்று 
பொருள்‌. அதாவது அறிவுக்கு அப்பால்‌ செல்‌--புலனறி 
வுக்கு அப்பால்‌ செல்‌--என்பதாகும்‌. அதாவது “அறிவுக்கு. 
அப்பால்‌ சென்று உன்‌ உள்ளே பார்‌; அங்கு தேவலோக 
சாம்ராஜ்யத்தைைக்‌ காண்பாய்‌?? என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. 

சர்‌ வில்லியம்‌ ஹாமில்டன்‌ என்பவர்‌, தத்துவ. நூல்‌ ஒன்‌ 
றன்‌ இறுதியில்‌, தத்துவ சாஸ்திரம்‌ இங்கே முடிகிறது; 
மதம்‌ ஆரம்பமாகிறது? என்று குறிப்பிட்டுள்ளார்‌. மதம்‌ 
அறிவின்‌ எல்லைக்குட்பட்டது அன்று ; உட்படுத்தலும்‌ இய 
லாது. புலன்களால்‌ அறிவனவற்றைக்‌ கொண்டே அறிவின்‌ 
முடிவுகள்‌ அமைகின்றன. ஆனால்‌ மதத்திற்கும்‌ புலனகளுக 
கும்‌ சம்பந்தமே இல்லை. கடவுள்‌ இருக்கிறாரா இல்லையா 
என்ற ஐயப்பாடு உடையவர்கள்‌ , தாங்கள்‌ கடவுளை அறிய 
முடியாது என்று சொல்கின்றனர்‌. அதுவும்‌ சரிதான்‌. ஏனெ 
னில்‌ தங்களுடைய புலன்களுக்கு எட்டியவரை அவர்கள்‌ 


188 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-'7/ 


முயன்றுபார்த்து விட்டனராயினும்‌, கடவுளைப்பற்றி அவர்‌ 
கள்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லை. ஆகையால்‌ மதத்தை 
யும்‌ அதாவது கடவுள்‌ இருக்கிறார்‌ என்பதையும்‌, மரணமற்ற 
வாழ்வையும்‌ மற்றும்‌ இதுபோன்றவைகளையும்‌ நிரூபிப்பதற்‌ 
குப்‌ புலனறிவுக்கு அப்பால்‌ செல்ல வேண்டும்‌. பெரிய தீர்க்க 
தரிசீகளும்‌, மகான்களும்‌ தாங்கள்‌ கடவுளைப்‌ பார்த்திருப்ப 
தாகச்‌ சொல்கிறார்கள்‌. அதாவது அவர்களுக்கு ஆன்ம அனு 
பவம்‌ கிடைத்திருக்கிறது. அனுபவம்‌ இல்லாமல்‌ அறிவில்லை 
யாகையால்‌ மனிதன்‌ தனது ஆன்மாவில்‌ கடவுளைக்‌ காண 
வேண்டும்‌. பிரபஞ்சத்தின்‌ அந்த மகத்தான உண்மையை 
நேருக்கு நேராக மனிதன்‌ கண்ட பிறகுதான்‌ அவனுடைய 
ஐயங்கள்‌ எல்லாம்‌ நீங்கும்‌ ; அவன்‌ மனதில்‌ தெளிவில்லா 
திருந்த விஷயங்களெல்லாம்‌ சுத்தமாகத்‌ தெளிவாகிவிடும்‌. 
இதுதான்‌ கடவுளைப்‌ பார்ப்பதென்பது. இவ்வாறு யாரும்‌ 
கூறுவதை நாம்‌ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்‌ 
பதில்லை. இதன்படி நடந்து அது மெய்தானா என்று பார்க்க 
வேண்டியதுதான்‌ நமது கடமை. மற்ற விஞ்ஞானங்களைப்‌ 
போலவே மதத்திலுள்ளவைகளும்‌ உண்மைதானா என்பதை 
நேருக்கு நேராக நீங்கள்‌ காணலாம்‌. ஆனால்‌ ஐம்புலன்‌ 
களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவுநிலைக்குச்‌ சென்றால்தான்‌ 
இது சாத்தியமாகும்‌. மத சம்பந்தமான உண்மைகளை ஒவ்‌ 
வொருவரும்‌ சரிபார்க்க முடியும்‌. நமது சிறந்த ஒரு லட்சி 
யம்‌ கடவுளைக்‌ காண்பதே. சக்தி பெறுவது நமது லட்சீய 
மன்று. சத்‌-சித்‌ அன்பே லட்சியம்‌ ; அன்பே கடவுள்‌. 


சிந்தனை கற்பனை தியானம்‌ 
நாம்‌ 


கனவு காணவும்‌ சிந்திக்கவும்‌ (கற்பனைக்கும்‌) | 
பயன்படுத்தும்‌ மனத்திறன்‌ இருக்கிறதே, அதே மனத்திறன்‌ 
சத்தியத்தை நாம்‌ காண்பதற்கும்‌: பயன்படும்‌. கற்பனை 
தீவிரமாக இருக்கும்போது, கற்பனை செய்யும்‌ பொருள்‌ கண்‌ 
முன்‌ தோற்றமளிக்கிறது. ஆகையால்‌ கற்பனா சக்திமூலம்‌ 
நோய்‌ தீர்க்கலாம்‌ ; நன்றாக . இருக்கும்‌ உடலில்‌ நோய்‌ 
தோன்றச்‌ செய்யலாம்‌. நாம்‌ ஒரு பொருளைப்‌ பார்க்கும்‌ 
போது, பல உருவம்‌ காட்டும்‌ கலைடோஸ்‌ கோப்பில்‌ வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ வண்ணக்‌ கற்கள்‌ போன்று, மூளையின்‌ 
அணுக்கள்‌ ஒரு வரிசைக்கிரமத்தில்‌ வந்து. நிற்கின்றன. 


இராஜயோக பாடங்கள்‌ 189 


இவ்வித வரிசைக்‌ கிரமம்‌ மீண்டும்‌ பழையபடியே இருக்குமாறு 
செய்வதுதான்‌ ஞாபகசக்தி என்பது. வைராக்கியம்‌ எவ்‌ 
வளவ அதிகமாகிறஜதோ, அந்த அளவு இந்த அணுக்களைப்‌ 
பழைய நிலைக்குக்‌ கொண்டுவருவதில்‌ நாம்‌ வெற்றி அடைய 
லாம்‌. உடலைக்‌ குணப்படுத்தக்‌ கூடிய சக்தி ஒன்றே ; அது 
ஒவ்வொரு மனிதரிடமும்‌ இருக்கிறது. மருந்தானது இந்தச்‌ 
சக்தியைத்‌ தூண்டுகிறது. உடலில்‌ நுழைந்துள்ள நஞ்சை 
வெளியேற்ற, இந்தச்‌ சக்கி நடத்தும்‌ போராட்டமே நோயா 
கும்‌. நஞ்சை வெளியேற்றும்‌ சக்தியை மருந்து தூண்டும்‌ 
எனினும்‌, எண்ணத்தின்‌ வேகம்‌ மூலம்‌ அதை இன்னும்‌ 
நிரந்தரமாகத்‌ தூண்டக்கூடும்‌. உடல்‌ நலத்தையும்‌ பலத்‌ 
தையும்‌ பற்றிச்‌ சிந்தனை உறுதியாக இருந்தால்‌, நோயுற்றி 
ருக்கும்போது சரியான உடல்‌ நலத்தைப்‌ பற்றிய ஞாபகம்‌ 
ஏற்பட்டு, உடல்‌ நலமாக இருந்தபோது மூகாயின்‌ உயி 
ரணுக்கள்‌ எந்த வரிசையில்‌ இருந்தனவோ, அந்த. வரிசை 
யில்‌ மீண்டும்‌ திருத்தி அமைக்கப்படும்‌. மூளையை அனு 
சரித்து உடலும்‌ மாறிக்‌ கொள்ளும்‌. 


இதில்‌ இரண்டாவது நிலை மற்றொருவர்‌ சிந்தித்து நமது 
நோயைக்‌ குணப்படுத்துவதாகும்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
இதைப்பற்றிய உதாரணங்களை நாம்‌ காணலாம்‌. மனம்‌ 
மனத்தின்மீது செயல்படும்‌ ஒரு மார்க்கமே சொற்கள்‌. 
நல்ல எண்ணங்களுக்கும்‌ கெட்ட எண்ணங்களுக்கும்‌ அவற்‌ 
றின்‌ சக்தி உண்டு. இவை பிரபஞ்சத்தில்‌ நிறைந்து இருக்‌ 
கின்றன. இந்தச்‌ சிந்தனைகள்‌ செயல்படும்வரை சிந்தனை 
களாகவே இருக்கின்றன. உதாரணமாக, ஒருவன்‌ அடிக்கி 
றான்‌ ; அடிக்கும்வரை, அவன்‌ கையிலுள்ள சக்தியைக்‌ காட்‌ 
டும்வரை, அச்சக்தி எங்கிருந்தது ? கையினுள்‌ கரந்திருந்‌ 
குது. நல்லெண்ணம்‌ தீய எண்ணம்‌ ஆகியவற்றின்‌ வாரிசு 


. நாம்‌. தூய்மை பெற்றோமானால்‌ - நல்லெண்ணம்‌ தங்கக்‌ 


கூடிய கருவியானால்‌--அவ்வெண்ணம்‌ நுழையும்‌. தீய 
எண்ணங்கள்‌ நல்ல ஆன்மாவுக்குள்‌ நுழைய மாட்டா. 


கெட்ட சிந்தனைகளுக்கு ஏற்ற விளைநிலம்‌ கெட்ட மனிதர்‌. 


களே. எண்ணங்கள்‌ யாவும்‌ கிருமிகள்‌ போன்றவை ; தங்‌ 
களுக்கேற்ற நிலத்தில்‌ பல்கிப்‌ பெருகும்‌. . வெறும்‌ சிந்தனை 
கள்‌ சிறு சிறு அலைகள்‌. போன்றவை ; கடைசியாக ஒரு 
பேரலை கிளம்பி இச்சிற்றலைகளை எல்லாம்‌ : விழுங்கிவிடுதிறது. 


190 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


/ரெபஞ்சம்‌ முழுதும்‌ வீசக்கூடிய இந்தப்‌ பேரலைகள்‌ ஐந்நூறு 
ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படுகின்றன; அப்போது 
இந்தப்‌ பேரலை எவ்வித விதிவிலக்குமின்றி மற்றச்‌ சிற்றலை 
கஜா விழுங்கிவிடுகிறது. இந்தப்‌ பேரலையே தீர்க்கதரிசியர்‌ 
ஆவர்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசி, தாம்‌ வாழும்‌ காலத்தின்‌ 
சிந்தனையைத்‌ தமது மனத்துள்‌ பெற்றுத்‌, தமது சிந்தனையை 
நன்கு வடித்து உலகிற்கு அளிக்கிறார்‌. கிருஷ்ணர்‌, புத்தர்‌, 
கிறிஸ்து, முகமது, லூதர்‌ ஆகியோரை இப்பேரலைகளுக்கு 
உதாரணங்களாகச்‌ சொல்லலாம்‌. இவர்கள்‌ ஐந்நூறு ஆண்டு 
களுக்கு ஒருமுறை தோன்றி, தங்கள்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
மனிதர்களுக்குமேல்‌ உயர்த்து நின்றார்கள்‌. எப்போதுமே 
யார்‌ அதிகப்‌ பரிசுத்தமுள்ளவர்களாகவும்‌, சிறந்த குணக்‌ 
குன்றாகவும்‌ இருக்கிறார்களோ அவர்கள்‌ தான்‌ உலகில்‌ சமூக 
சீர்திருத்த இயக்கங்களைத்‌ தோற்றுவிக்கிறார்கள்‌. நம்முடைய 
காலத்தில்‌ மீண்டும்‌ இச்சிந்தனை அலைகள்‌ எழுந்துள்ளன ; 
இவைகளின்‌ நடுநாயகமான கருத்து, இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதும்‌ நிரந்தரமாக எழுந்தருளியுள்ள கடவுளைப்‌ பற்றிய 
தாகும்‌. இந்தக்‌ கருத்தானது வெவ்வேறு உருவங்களில்‌ 
வெவ்வேறு பிரிவினரிடையே பரவி வருகிறது. இச்‌ சிந்தனை 
அலைகளில்‌ ஆக்கமும்‌ அழிவும்‌ மாறிமாறி வருகின்றன 5 
ஆயினும்‌, ஆக்கவேலைகள்‌ அழிவுவேலைகளை முறியடித்து 
விடுகின்றன. ஒரு மனிதன்‌ தனது ஆன்மிக லட்சியத்தை 
அடைவதற்காக ஆழ்ந்து செல்லும்போது, இனிமேலும்‌ மூட 
நம்பிக்கையால்‌ தான்‌ கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை 
என்பதை உணர்கிறான்‌. பெரும்பாலான உட்பிரிவுகளெல்‌ 
லாம்‌ தற்காலிகமானவை 5 நீர்மேல்‌ குமிழிகள்‌ போலத்தான்‌ 
அவை இருக்கும்‌. பொதுவாக அப்பிரிவுகளின்‌ தலைவர்கள்‌ 
சிறந்த ஒழுக்கமில்லாதவர்களாக இருப்பதுதான்‌ இதற்குக்‌ 
காரணம்‌. வெறுப்புணர்ச்சி இல்லாத பரிசுத்தமான அன்பே, 
ஓழுக்கத்தை உருவாக்குகிறது. தலைவரிடம்‌ ஒழுக்கம்‌ 
இல்லாதபோது, அவர்மீது பற்று ஏற்படுவது சாத்தியமில்லை ; 
தலைவர்‌ பூரண பரிசுத்தமானவராக இருக்கும்போதோ நிலை 
யான பற்றும்‌ நம்பிக்கையும்‌ ஏற்படுகின்றன. 

ஒரு கொள்கை பற்றி, அதற்காக உங்களை அர்ப்‌ 
பணித்துப்‌ பொறுமையாகப்‌ பாடுபடுங்கள்‌. உங்களுக்கு 
ஆதரவான ஒரு காலம்‌ வரும்‌. 


இராஜயோக பாடங்கள்‌ 191 
கற்பனா சக்திக்கு மீண்டும்‌ வருவோம்‌. 


குண்டலினி சக்தியை மனத்தின்கண்‌ கற்பனை செய்து 
யார்க்கவேண்டும்‌. முக்கோண எலும்பின்மீது சுற்றிய பாம்‌. 
யாக இது குறியிடப்படுகிறது. 


ஏற்கெனவே விவரிக்கப்பட்டுள்ளதுபோல்‌, சுவாசப்‌ 
யயிற்சி செய்யுங்கள்‌. மூச்சை நிறுத்தும்போது, எட்டு என்ற 
இலக்கத்தின்கீழ்‌ பாயும்‌ சக்தியாகக்‌ கற்பனை செய்து கொள்‌ 
ளுங்கள்‌. அது கீழ்‌ நுனியை அடையும்போது, மேற்கண்ட 
முக்கோணத்தின்‌ மீதுள்ள பாம்பைத்‌ தொடுவதாகவும்‌, 
இவ்வாறு தொட்டவுடன்‌ அந்தப்‌ பாம்பு முதுகுத்தண்டில்‌ 
அள்ள பாதை வழியாக மேலேறுவதாகவும்‌ கற்பனை செய்‌ 
யுங்கள்‌. இந்த மூச்சானது கீழேயுள்ள முக்கோணத்தின்‌ 
வழியாகச்‌ செல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள்‌. 


உடல்‌ சம்பந்தமான பயிற்சி இத்துடன்‌ முடிந்துவிட்டது. 
இதற்கு அடுத்த பயிற்சி மனப்பயிற்சியாகும்‌. 


முதல்‌ பயிற்சி ₹₹: உட்சேரல்‌ 22. அலையும்‌ மனத்தை 
ஒன்றுசேர்த்துக்‌ குவிப்பது. உடல்‌ சம்பந்தமான பயிற்சி 
முடிந்த பின்பு மனமானது விரும்பியபடியெல்லாம்‌ ஓடட்டும்‌; 
அதைத்‌ தடுத்து நிறுத்தாதீர்கள்‌. ஆனால்‌ வெளியேயுள்ள 
ஒரு சாட்சியைப்‌ போல்‌ இருந்து மன தின்‌ செயல்களையெல்‌ 
லாம்‌ கவனித்துக்கொண்டிருங்கள்‌. இப்போது இந்த மன 
மானது இரண்டு பகுதியாகப்‌ பிரிகிறது ; ஒன்று மனம்‌ செயல்‌ 
யுரிவது ; மற்றொன்று சாட்சியாய்‌ நிற்பது. சாட்சி மனம்‌ 
வலிமைபெறச்‌ செய்க. அலையும்‌ மனத்தை விரைவாகக்‌ 
கட்டுப்படுத்துக. சாட்சி தனது கடமையை அதிகம்‌ செய்யச்‌ 
செய்ய அலையும்‌ மனமானது படிப்படியாகத்‌ தனது 
வேகத்தைக்‌ குறைத்துக்கொள்ள வேண்டும்‌. அது படிப்‌ 
படியாகக்‌ கட்டுப்பாட்டின்கீழ்‌ வந்து கடைசியாக ஓய்ந்து 
நிற்கும்‌. 

இரண்டாவது பயிற்சி: தியானம்‌ ; தியானம்‌ இரு பிரிவி 
னது. உருவமுள்ள ஒன்றையே மனம்‌ சித்திக்க முடியும்‌. 
நம்முடைய இயற்கை அவ்வாறு இருக்கிறது. இந்த அவசி 
யத்தை உணர்ந்துதான்‌; வெளி உருவங்கள்‌, சடங்குகள்‌ 


192 விவேகர்னந்தரின்‌:-ஞான;தீபம்‌--சுடர்‌-7 


ஆகியவைகளை மதம்‌ வகுத்திருக்கிறது.. ஓர்‌ : உருவமின்றி 
நீங்கள்‌ கடவுளைத்‌ தியானம்‌ செய்ய முடியாது. சிந்தனையும்‌ 
உருவமும்‌ பிரிக்க முடியாதவை. ஆதலால்‌ ஓர்‌ உருவத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்து :அந்த உருவத்தின்மீது உங்களுடைய 
மனதைப்‌ பதிய வையுங்கள்‌. 


._ மூன்றாவது பயிற்ி: மனதை ஒருமுகப்படுத்துதல்‌ 5 
தியானப்‌ பயிற்சியின்மூலம்‌ இதை அடையலாம்‌. மன 
மானது வழக்கமாக ஒரு வட்டம்போல்‌ சுற்றுகிறது ; அது 
ஒரே முனையில்‌ நிற்குமாறு செய்ய வேண்டும்‌. i 


முடிவு. இதுதான்‌ பயிற்சியின்‌ பலன்‌ : மரமானது இதை 
அடையும்போது, நோயைக்‌ குணப்படுத்துதல்‌, தொலைவி 
லுள்ள காட்சிகளை அறிந்துகொள்ளுதல்‌, மற்ற அற்புத சக்தி 
கள்‌ ஆகிய எல்லாமே கிடைக்கின்றன. ஏசுநாதர்‌ செய்தது 
போல; உங்களுடைய சிந்தனையை எவர்மீதும்‌ ஒரு கணத்‌ 
தில்‌ செலுத்தி, அந்தக்‌ கணமே பலன்‌ பெறலாம்‌. 


சரியான முன்பயிற்சி இல்லாமலே சிலருக்கு இந்த அற்புத 
சக்திகள்‌ கிடைத்திருக்கின்‌ றலா. ஆனால்‌ மேற்கண்ட பயிற்சி 
களையெல்லாம்‌ படிப்படியாகச்‌.செய்து பழகும்வரை பொறுத்‌. 
திருக்குமாறு உங்களுக்கு நான்‌. ஆலோசனை கூற விரும்புகி 
றேன்‌. அப்போது ஒவ்வொன்றும்‌ உங்கள்‌ கட்டுப்பாட்டின்‌ 
கீழ்‌ இருக்கும்‌. . அன்பே உங்களுடைய நோக்கமாக... இருந்‌. 
தால்‌, நோய்களைக்‌ குணப்படுத்தும்‌ பயிற்சியை, ஒரு சிறி 
தளவு நீங்கள்‌ செய்து வரலாம்‌... ஏனெனில்‌ அன்பினால்‌ 
தீங்கு விளையாது. மனிதன்‌ குறுகிய . நோக்கமுள்ளவனாக 
வும்‌ , . பொறுமையற்றவனாகவும்‌ இருக்கிறான்‌. எல்லாரும்‌ 
தமக்குச்‌ சில சக்திகள்‌ வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌ ; 
ஆனால்‌ அல்லி தங்களுக்கு வருவதற்கு யாரும்‌ சிறிது காலம்‌ 
காத்திருக்கத்‌ தயாராயில்லை. எல்லாரும்‌ சக்திகளை விரயம்‌ 
செய்து வீடுகிறார்களே தவிர அவைகளைக்‌ கட்டிக்காப்ப 
தில்லை. சம்பாதிக்க எவ்வளவோ காலமாகிறது. அவ்வாறு 
சம்பாதித்த ஒன்றைப்‌ பிறருக்கு . 'வழ்ங்குவதற்குச்‌ : சிறிது 
நேரம்‌ போதும்‌” : ஆகையால்‌ சக்திகள்‌ கிடைக்கக்‌ கிடைக்க 
அவைகளைச்‌, சேமித்து வையுங்கள்‌. . அவைக்‌. வீணாகச்‌ 
செலவழித்து விடாதீர்கள்‌. 5... 3 24 சிரில்‌ கத்த 


h 


> 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ ்‌ 193 


நீங்கள்‌ கட்டுப்படுத்திய இச்சை ஒவ்வொன்றும்‌ உங்களு 
டைய சக்தியை அதிகமாக்கும்‌. ஆகையால்‌ மற்ற நீதி 
நெறிகளுடன்‌ பதிலுக்குப்‌ பதில்‌ கோபப்படாமல்‌ இருப்பது 
சிறந்த கொள்கையாகும்‌. “(தீமையை எதிர்த்து நில்லாதே?” 
என்று கிறிஸ்துநாதர்‌ கூறினார்‌. இது ஒரு சிறந்த நீதிநெறி 
மட்டுமன்று ற நடைமுறையில்‌ நமக்கு அனுகூலமான 
உயர்ந்த கொள்கையுமாகும்‌. இதை நாம்‌ கண்டுணரும்‌ 
வரை இதைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. ஏனெனில்‌ எவன்‌ 
கோபப்படுகிரானோ அவன்‌ தனது சக்தியை இழக்கிறான்‌. 
ஆகையால்‌ உங்கள்‌ மூளையில்‌ உள்ள கோபம்‌, வெறுப்பு 
ஆகிய உணர்ச்சிகளை உங்கள்‌ மனதிற்கு வரவிடக்கூடாது. 


மற்ற பொருள்களுக்கெல்லாம்‌ மூலப்பொருள்‌ என்ன 
வென்பதைக்‌ கண்டுபிடித்தவுடன்‌, இரசாயன சாஸ்திரியின்‌ 
வலை முடிவடைந்துவீடும்‌. எல்லாம்‌ ஒன்றே என்ற ஜக்‌ 
கியத்தைக்‌ கண்டுபிடித்தவுடன்‌ மதவிஞ்ஞானத்தின்‌ வேலை 
யும்‌ முடிவடைந்துவிடும்‌. ஆயிரக்கணக்கான ஆண்டுகட்கு 
முன்பே இந்த நிலை பெறப்பட்டது. “நானும்‌ எனது பிதா 
வும்‌ ஒன்றே? என்று மனிதன்‌ சொல்லும்போது, பரிபூரண 
ஜக்கிய நில்‌ அடைகிறான்‌. 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 


பக்திமூலம்‌ யோகம்‌ செய்தல்‌ 


இராஜயோகம்‌ பற்றியும்‌ சுவாசப்‌ பயிற்சிகள்‌ குறித்தும்‌ 
இதுவரை அறிந்துகொண்டோம்‌. இனிமேல்‌ பக்தி மூலம்‌ 
யோகப்‌ பயிற்சி பெறுவது எப்படியென்பதை ஆராய்வோம்‌. 
ஒரு குறிப்பிட்ட முறைதான்‌ அவசியம்‌ என்பதில்லை. இதை 
நீங்கள்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌. உங்களுக்கு 
ஏற்ற ஒன்றைக்‌: தேர்ந்தெடுப்பதற்காகப்‌ பல முறைகளையும்‌ 
கோட்பாடுகளையும்‌ உங்களுக்கு எடுத்துக்கூற விரும்புகிறேன்‌; 
ஒன்று இயைபின்றேல்‌ மற்றொன்று இயைதல்‌ கூடும்‌. 


நம்முடைய இயல்பான உடல்‌, ஆன்மா, அறிவு, செயல்‌ 
ஆகிய எல்லாம்‌ சமவளர்ச்சி பெற்ற மனிதர்களாக நாம்‌ 
விரும்புகின்றோம்‌. தேசங்களும்‌ சரி, தனிப்பட்டவர்களும்‌ 
18 


194 . விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-7 


சரி, இவைகளில்‌ ஏதாவது ஒன்று அதிக்‌' வளர்ச்சி. பெற்றவர்‌ 
களாக இருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ அவர்களுக்கு அந்தக்‌ 
குறிப்பிட்ட அம்சம்‌ தவிர மற்றவை விளங்குவதில்லை. ஏதா 
வது ஒன்றில்‌ அவர்கள்‌ தீவிரமாக ஈடுபட்டிருப்பகால்‌, மற்ற 
அம்சங்களைப்‌ பற்றிப்‌ பார்க்கவும்‌ முடியாதவர்களாய்‌ இருக்‌ 
கின்றனர்‌. சிறந்த இலட்சியம்‌ என்பது நாம்‌ எல்லா அம்சங்‌ 
களும்‌ பொருந்தியவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பதுதான்‌. 
நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ ஏதாவது ஓர்‌ அம்சம்‌ வளரப்பெற்ற 
வர்களாய்‌ இருப்பதால்‌, மற்றவர்கள்மீது அனுதாபமோ 
ஆதரவோ காட்ட முடியாதவர்களாக இருக்கின்றோம்‌. ' உல 
கின்‌ துன்பங்கள்‌ எல்லாம்‌ இதனால்தான்‌ ஏற்படுகின்றன. 
பூமிக்கு அடித்தளத்திலுள்ள சுரங்க வழியில்‌ ஓர்‌ இடத்திலி 
ருந்து சூரியனைப்‌ பார்க்கும்‌ ஒரு மனிதனை எடுத்துக்கொள் 
ளுங்கள்‌. அவன்‌ சூரியனின்‌ ஒரு தோற்றத்தை மட்டுமே 
காண்கிறான்‌. ஒருவன்‌ பூமியிலிருந்து சூரியனைப்‌ பார்க்கி 
ரன்‌. மற்றொருவன்‌ மூடுபனி வழியாகச்‌ சூரியனைப்‌ பார்க்கி 
ருன்‌. இன்னொருவன்‌ மலையுச்சியிலிருந்து பார்க்கிறான்‌ என 
வைத்துக்கொள்வோம்‌. இவர்களில்‌ 


1 ஒவ்வொருவருக்கும்‌ 
சூரியன்‌ ஓவ்வொரு வி 


தமாகத்‌ தோன்றுவான்‌ . இவ்வாறு 
சூரியனுடைய தோற்றங்கள்‌ பல இருக்கின்றன. ஆனால்‌ 
உண்மையில்‌ சூரியன்‌ ஒன்றே ; தோற்றங்கள்‌ பல; காட்‌ 
சிப்‌ பொருள்‌ அதாவது சூரியன்‌-—ஒன்றே. 


ஒவ்வொரு மனிதனும்‌. தனது இயல்புக்கு ஏற்ப ஒரு 
தனித்தன்மை பெற்றுள்ளான்‌. சில லட்சியங்களைப்‌ பின்‌ 
பற்றி அவைகளை அடைவதற்காக ஓருகுறிப்பிட்ட பாதையை 
யும்‌ வகுத்துக்கொள்கிறான்‌. ஆனால்‌ இறுதி லட்சியம்‌ எல்லா 
ருக்கும்‌ ஒன்றே. ரோமன்‌ கத்தோலிக்க மதத்தைச்‌ சேர்ந்த 
வன்‌ ஆழ்ந்த ஆன்மிகக்‌ கருத்து உடையவனாக இருக்கிறான்‌. 
ஆனால்‌ அவனிடம்‌ பரந்த மனப்பான்மை இல்லை. ஒருமைக்‌ 
கோட்பாட்டைச்‌: சேர்ந்தவனுக்குப்‌ பரந்த மனப்பான்மை 
இருக்கிறது என்றாலும்‌ அவன்‌ தனது ஆன்மிகத்தை । இழந்து 
விட்டான்‌. மதமானது ஒரு குறிப்பிட்ட அளவுதான்‌ முக்கி 
யத்துவம்‌ உள்ளது என்று எண்ணுகின்றான்‌ . ரோமன்‌ கத்‌ 
தோலிக்க மதத்தினரின்‌ ஆழ்ந்த ஆன்மிக உணர்வும்‌, ஒரு 
மைக்‌... கோட்பாட்டினனின்‌ பரந்த மனப்பான்மையும்‌ 
இணைந்து இருக்கவேண்டும்‌. வானம்‌ போன்ற 'பரந்த 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 195 


மனோபாவமும்‌ வேண்டும்‌ ; சமுத்திரம்‌ . போன்ற ஆழ்ந்த 
நாக்கும்‌ வேண்டும்‌. : கொள்கை வெறிபிடித்தவனுக்குள்ள 


உற்சாகம்வேண்டும்‌ ; நம்பிக்கையுள்ளவனின்‌ உறுதி 
வேண்டும்‌ 5 நாஸ்திகனின்‌ விசால மனப்பான்மை 
வேண்டும்‌. 


சகிப்புத்தன்மை? என்பதற்கு இப்போது தவறான 
பொருள்‌ கொள்ளப்படுகின்றது. தான்‌ உயர்ந்த நிலையில்‌ 
இருப்பதாக எண்ணும்‌ கர்வம்‌ பிடித்த ஒரு மனிதன்‌ தன்னு 
டைய அக்கம்பக்கத்திலுள்ள மக்கள்மீது இரக்கத்துடன்‌ 
கூடிய கண்ணோட்டம்‌ செலுத்துவதைச்‌ “சகிப்புத்தன்மை” 
என்று: கூறுகிறார்கள்‌. இது பயங்கரமான கருத்தாகும்‌. 


நாமெல்லாரும்‌ ஓரே லட்சியத்தை நேக்கி ஒரே 
திசையில்‌ சென்றுகொண்டிருக்கிறோம்‌; அவரவர்‌ மனே 
நிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு பாதைகளில்‌ சென்‌ றுகொண் 
டிருக்கிறோம்‌. நாமெல்லாரும்‌ சம்நோக்கு' உடையவர்‌ 
களாக இருக்கவேண்டும்‌. இதற்கும்‌ மேலே ஒருபடி. சென்று 
எந்த மாறுதல்களையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ இயல்பாற்றல்‌ 
பெற்றவ்ராதல்‌ வேண்டும்‌. பிறருடைய வழியை. நாம்‌ சகிப்‌ 
புத்தன்மையுடன்‌ ஏற்றுக்கொள்வது மட்டும்‌ - போதாது. 
இதற்கெல்லாம்‌ கடினமான காரியம்‌ ஒன்றைச்‌ செய்யவேண்‌ 
டும்‌; வேறொரு மார்க்கத்தில்‌ சென்று, அவன்‌. முயற்சிகளி 
லும்‌, அபிலாஷைகளிலும்‌ அவ்னுடன்‌ ஒன்றுபடவேண்டும்‌.- 
ஓவ்வொரு மதத்திலும்‌ நேர்நிலை; எதிர்மறை என்ற இரண்டு 
அம்சங்கள்‌ இருக்கின்றன. உதாரணமாகக்‌ கிறிஸ்தவ மதத 
தில்‌ உள்ள்‌ அவதாரம்‌ திருமூர்த்தி ஸ்வரூபம்‌, ஏசுமூலம்‌ 
அருள்பேறு அடைதல்‌ ஆகியவைகளைப்‌ பற்றி நீங்கள்‌ கூறும்‌ 
போது, நான்‌ அவைகளை ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராயிருல்கி 
றேன்‌: “நல்லது, இவைகளெல்லாம்‌ உண்மை என்று ஏற 
றுக்‌ கொள்கிறேன்‌? என்று கூறுவேன்‌: ஆனால்‌ கிறிஸ்து 


மதம்‌ தவிர உண்மையான மதம்‌ வேறு இல்லை; கிறிஸ்து . 


வைத்‌ தவிர “அவதாரம்‌ வேறு: இல்லை?? என்று நீங்கள்‌ 
சொல்ல வரும்போதுதான்‌ “நிறுத்துங்கள்‌. உங்கள்‌ கதலை! 
அடைக்கும்போது, பிற மதங்களின்‌ உண்மையை நீங்கள்‌ 
மறுக்கும்போது, என்னால்‌ ஒப்புக்கொள்ள: முடியாது?” என்ற, 


196 விவேகானந்தரின்‌. ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சொல்லிவிடுவேன்‌. ஒவ்வொரு மதமும்‌ தெரிவிக்கவேண்‌ 
டிய செய்தி இருக்கிறது.- ஒவ்வொரு மதமும்‌ கற்பிக்கவேண்‌ 
டிய பாடம்‌ இருக்கிறது. ஆனால்‌ ஒரு மதம்‌ மற்ற மதங்களை 
ஆட்சேபிக்கும்போது, மற்ற மதங்களுக்குத்‌ தொந்தரவு 
கொடுக்கும்போது, அது எதிர்மறையான, ஆட்சேபகர 
மான ஒரு போக்கை அனுஷ்டிக்கிறது. எங்கே தொடங்கு 
வது, எங்கே முடிப்பது என்று அதற்குத்‌ தெரிவதில்லை. 

ஒவ்வொரு சக்தியும்‌ ஒரு சுற்று வந்துதான்‌ முடிகிறது. 
மனிதன்‌ என்று நாம்‌ சொல்லும்‌ சக்தியானது எல்லையற்ற 
இறைவனிடமிருந்து வந்தது. ஆகையால்‌ அவனிடமே 
திரும்பிச்‌ சென்றாகவேண்டும்‌. இரண்டு வழிகளில்‌ கடவுளி 
டம்‌ மணிதன்‌ திரும்பிச்செல்லலாம்‌. இயற்கையை அனு 
சரித்து நிதானமாகத்‌ திரும்பிச்செல்வது ஒருவழி. மணிதனை 
இவ்வழியிலேயே விட்டுவிட்டால்‌ அவன்‌ ஒரு சுற்றை முடித்‌ 
துக்‌ கடவுளிடம்‌ திரும்பிச்‌ செல்வான்‌. ஆனால்‌ நமது ஆண்‌ 
மிக சக்தியின்‌ பலத்தால்‌ இந்தப்‌ பாதையில்‌ மேலும்‌ செல்லா 
மல்‌ நின்று, பலவந்தமாகப்‌ பின்புறம்‌ திரும்பிக்‌ கடவுளைக்‌ 
காண்பது மற்றொரு வழி. இது குறுக்கு “வழி எனலாம்‌. 
இதைத்தான்‌ யோகி செய்கிறான்‌. 

ஒவ்வொரு மனிதனும்‌ தனது இயற்கைக்கு ஒத்த ஒரு. 
லட்சிய மார்க்கத்தைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
இந்த மார்க்கத்தையே ஒரு மனிதனின்‌ இஷ்டம்‌ என்று நாம்‌ 
கூறுகிறோம்‌. நீங்கள்‌ அதைப்‌ புனிதமானதாக (ஆகவே 
ரகசியமானதாக) வைத்திருக்கவேண்டும்‌. கடவுளை வழி 
'படும்போது, உங்களுடைய இஷ்ட முறையில்‌ வழிபடுங்கள்‌. 
ஆனால்‌, வழிபாட்டில்‌ நீங்கள்‌ தொடர்ந்து முயலும்போது, . 
அது தானே வரும்‌. கடவுள்‌ மனிதனுக்கு அளித்த விசேஷ 
வெகுமதிகள்‌ மூன்று உள்ளன. அவை மனித உடல்‌, சுதந்‌ 
திரமாக இருக்கவேண்டும்‌ என்ற விருப்பம்‌, ஏற்கனவே 
சுதந்திரமாக உள்ள ஒருவரிடம்‌ உதவி பெறக்கூடிய சக்தி 
ஆகிய மூன்றுமேயாகும்‌. ஆனால்‌ உருவம்‌ கொண்ட ஒரு 
தடவுள்‌ இல்லாமல்‌ பக்தி இருக்க முடியாது. காதலி இருந்‌ 
தால்‌ . காதலன்‌ வேண்டும்‌. எல்லையற்ற ஒரு மனித : 
ராகவே கடவுள்‌ இருந்தாகவேண்டும்‌ ; ஏனெனில்‌, 
மனிதர்களாக நாம்‌ . இருக்கும்வரை . மனித. . ரூபத்தா 
லான கடவுளே. நமக்குவேண்டும்‌. மனித ரூபத்திலுள்ள ஒரு 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 197 
கடவுக-அப்படிப்பட்ட கடவுளையே-நாம்‌ கண்டாகவேண்‌ 
டும்‌ என்ற அவசியம்‌ இருக்கிறது. நாம்‌ இந்த உலகில்‌ பார்க்‌ 
கும்‌ பொருள்களில்‌, வெறும்‌ பொருமட்டும்‌ நாம்‌ பார்க்க 
வில்லை. அந்தப்‌ பொருளுடன்‌ நமது மனோறநிலையும்‌ சேர்ந்து. 
தான்‌ இருக்கிறது. நாற்காலியுடன்‌ நாற்காலியைப்‌ பற்றி 
நமது மனதில்‌ உள்ள கருத்தையும்‌ சேர்த்துத்தான்‌. நாம்‌ 
காண்கிறோம்‌. முதலில்‌ ஒவ்வொரு பொருளிலும்‌ உனது மன 
தைச்‌ செலுத்தவேண்டும்‌. பின்னரே நீ அதைக்‌ காண 
முடியும்‌. (உதாரணம்‌ : வெள்ளையான, சதுரமான, பள 
பளப்பான, கடினமான பெட்டி ஒன்றை முதலில்‌ மூன்றறிவு 
உள்ள மனிதன்‌ ஓருவன்‌ பார்க்கிறான்‌. பின்னர்‌ நான்கறி 
வுள்ள மனிதன்‌ பார்க்கிறான்‌. பின்னர்‌ ஐந்தறிவுள்ள மனி 
தன்‌ பார்க்கிறான்‌ என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. இவர்‌ 
களில்‌ கடைசியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மனிதனே, மேற்‌: 
கண்ட பெட்டியின்‌ எல்லாக்‌ குணாம்சங்களையும்‌ காண்கிறான்‌ : 
மூன்றறிவுள்ள மனிதன்‌ கண்டதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான 
ஒரு குணாம்சத்தை நான்கறிவு படைத்த மனிதன்‌ கண்டிருப்‌ 
பான்‌. இதே பெட்டியை ஆறறிவு படைத்த ஒருவன்‌ பார்ப்‌ 
பதாக இருந்தால்‌, ஐந்தறிவு படைத்தவன்‌ கண்டதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமான ஒரு குணாம்சத்தைக்‌ கண்டிருப்பான்‌.) 

அன்பையும்‌, அறிவையும்‌ நான்‌ காண்பதால்‌, பாரம்‌ 
பொருளானது அன்பாகவும்‌ அறிவாகவும்‌ விளங்குகிறது வான 
பதை அறிவேன்‌. என்னிடம்‌ அன்பைத்‌ தோற்றுவிக்கும்‌. 
ஒரு பொருள்‌ எப்படி அன்பில்லாததாக இருக்கமுடியும்‌”? 
பரம்பொருளை மனித குணாம்சங்கள்‌ இல்லாமல்‌. நான்‌ சிந்‌ 
திக்க முடியாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கடவுளை நம்மிட 
மிருந்து தனித்துப்பார்ப்பது முதலில்‌ அவசியமே. கடவுளின்‌ 
தரிசனம்‌ மூன்று வகைப்படும்‌ : 

1. மிகவும்‌ ஒழான நிலையில்‌ உள்ள தரிசனம்‌ : நம்மைப்‌: 
போன்று கடவுளுக்கும்‌ ஓர்‌ உடல்‌ இருப்பதாகக்‌ காண்பது. 
(பைஸன்டைன்‌ கலை) நட்‌ 

2. இதைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த தரிசனம்‌ ₹ மனிதனின்‌ 
உயர்குணங்களை எல்லாம்‌ ஒவ்வொன்றாக கடவுளுக்கு ஏற்றிக்‌ 
கொண்டே செல்கிறோம்‌. மூன்றாவது கட்டத்தை நாம்‌ 
அடையும்‌ வரை இவ்வாறு செய்துகொண்டே இருக்கிமோம்‌. 


198 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


8. மிக உயர்ந்த தரிசனம்‌ : நாம்‌ கடவுளைக்‌ காணல்‌. 

இந்த மூன்று கட்டங்களிலுமே நாம்‌ கடவுளைக்‌ காண்‌ 
கிடரும்‌.; கடவுளை மட்டுமே காண்கிறோம்‌ என்பதை ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. அதில்‌ ஏமாற்றுதல்‌ என்பது. 
இல்லை. நாம்‌ தவறு செய்யவும்‌ இல்லை. பல்வேறு இடங்‌: 
களிலிருந்து நாம்‌ பார்த்தபோது, வெவ்வேறு விதமாகச்‌ சூரி 
யனைக்‌ கண்டோமானாலும்‌, சூரியன்‌ ஒன்றே; அது சந்திர 
னன்று $ வேறு எந்தப்‌ பொருளுமன்று. 


- நம்மைப்‌ போன்றுதான்‌ நாம்‌ கடவுளைக்‌ காணவேண்‌ 
டும்‌ என்பது தவிர்க்க முடியாதது. நம்மைப்‌ போன்று, 
ஆனால்‌ எல்லையற்ற பெரிய உருவத்துடன்‌, ஆண்டவன்‌ 
இருப்பார்‌. பரம்பொருளாக, நாம்‌ கடவுளைக்‌ கற்பனை 
செய்ய முயல்கிறோம்‌ என்று வைத்துக்கொண்டாலும்‌ நாம்‌ 
ஒரு எல்லைக்கு உட்பட்ட, பரஸ்பர ஒப்பு தோக்குடைய 
நிலைக்கு வந்துதான்‌ காணவேண்டும்‌. 


ஒவ்வொரு மதத்திலும்‌ நாம்‌ காணும்‌ பக்தி இரண்டு 
பகுதிகள்‌ கொண்டதாகும்‌ : 1. அடையாளங்கள்‌; உருவங்‌ 
கள்‌; சடங்குகள்‌, சொற்கள்‌ அகியவைகளைக்கொண்டு ஏற்‌ 
படும்‌ பக்தி. 2. அன்பு மூலம்‌ ஏற்படும்‌ பக்தி. இந்த உல 
கில்‌ நாம்‌ சில நியதிகளுக்குக்‌ கட்டுப்பட்டு இருக்கிறோம்‌ ;. 
இந்த நியதிகளை உடைத்தெறிய எப்போதுமே முயன்று 
கொண்டிருக்கிறோம்‌ ; எப்போதுமே கீழ்ப்படியாமலிருக்க, 
இயற்கையை நசுக்க முயன்‌ றுகொண் டிருக்கிறோம்‌. உதா 
ரணமாக, இயற்கை நமக்கு வீடுகள்‌ கொடுப்பதில்லை ; நாம்‌ 
அவைகளைக்‌ கட்டிக்கொள்கிறோம்‌. இயற்கை நம்மை நிர்‌ 
வாண மாகப்‌ படைக்கிறது; நாம்‌ துணிகஜாக்‌ கட்டிக்கொள்‌ 
கிறோம்‌. சதந்திரமாக இருப்பதே மனிதனின்‌ லட்சியம்‌ ; 
இயற்கையின்‌ நியதிகளை மாற்றுவதில்‌ நாம்‌ எவ்வளவு வலி 
குன்‌ றியுள்ளோமோ, அவ்வளவு நமக்குக்‌ கஷ்டங்கள்‌ ஏற்படு 
கின்றன. இயற்கையின்‌ நியதிகளுக்குப்‌ பணிந்து நாம்‌ 
நடப்பதே சட்டப்பிரஷ்டர்கள்‌ ஆவதற்காகவே$ அதாவது 
சட்டத்திற்கு ' அப்பால்‌ செல்வதற்காகத்தான்‌. பணியாமல்‌ 
இருப்பதுதான்‌ வாழ்க்கை முழுவதும்‌ நாம்‌ நடத்தும்‌ போராட்‌ 
டம்‌. (அதனாலேயே கிறிஸ்தவ மத விஞ்ஞானிகள்‌ கூறு 
வ்தை நான்‌ ஏற்றுக்கொள்கிறேன்‌. மனிதனுடைய 


பக்தியோகம்‌ பற்றிய: பாடங்கள்‌: 199 


சுதந்திரத்தையும்‌ ஆன்மாவின்‌ தெய்விகத்தையுமே 
அவை போதிக்கின்றன. ) ஆன்மாவானது எல்லாச்‌ 
சூழ்நிலைகளுக்கும்‌ மேம்பட்டது. “இந்தப்‌ பிரபஞ்‌ 
சம்‌ என்னுடைய பிதாவின்‌ சாம்ராஜ்யம்‌ $ நான்தான்‌ அவர்‌ 
வாரி௬22 என்ற கண்ணோட்டம்‌ மனிதனுக்கு வேண்டும்‌. 
“என்னுடைய ஆன்மாவானது எல்லாவற்றையும்‌ அட க்கி 
வென்றுவீடும்‌ .22 

நாம்‌ சுதந்திரம்‌ அடைவதற்கு முன்பு; நியதிகளை அனு 
சரித்தே செயலாற்றி வரவேண்டும்‌. வெளி உதவிகள்‌, 
முறைகள்‌, உருவங்கள்‌, சடங்குகள்‌, கொள்கைகள்‌, கோட்‌ 
பாடுகள்‌. ஆகிய எல்லாவற்றிற்குமே அததற்கு உரிய இடம்‌ 
உண்டு. நாம்‌ பலம்‌ அடையும்வரை நமக்கு ஆதரவாக 
வும்‌, நம்மைப்‌ பலப்படுத்தவும்‌ இவை அவசியம்‌. அதற்குப்‌ 
பின்பு இவை அவசியமில்லை. இவை நம்மை வளர்க்கும்‌ 
தாதிகள்‌ போன்றவை. ஆகையால்‌, இளம்‌ பருவத்தில்‌ 
இவை தவிர்க்க முடியாதவை. புத்தகங்களும்‌ செவிலித்‌ 
தாய்களே ; மருந்துகளும்‌ அப்படியே. மனிதன்‌ தன்னு 
டைய உடல்மீது தனக்குள்ள அதிகாரத்தை உணரும்வரை 
உழைக்கவேண்டும்‌. . நாம்‌ அனுமதிக்கும்‌ காலம்வரை 
மூலிகைகளும்‌ மருந்துகளும்‌ நம்மீது ஆதிக்கம்‌ செலுத்தும்‌. 
நாம்‌ பலமடைந்த பின்பு, இந்த வெளி முறைகள்‌ எல்லாம்‌ 
அவசியமில்லை . 

சொற்கள்‌ மூலம்‌ இயங்கும்‌ பக்தி 

உடல்‌ எனப்படுவது ஸ்தூல உருவத்தில்‌ காட்சி தரும்‌ 
மனமேயாகும்‌. மனம்‌ நுண்ணிய அடுக்குகள்‌ கொண்டது 3 
நெருக்கமான அடுக்குகள்கொண்டது. மனிதன்‌ 
தனது உடலை முற்றும்‌ அடக்கியாளும்‌ சக்தி பெறும்போது, 
அவனுடைய மனத்தையும்‌ அடக்கும்‌ சக்தி பெறுவான்‌. 
ஒவ்வொரு மனதிற்கும்‌ அதற்கென்றே விசேஷமான ஓர்‌ 
உடல்‌ இருப்பதுபோல ஒவ்வொரு சொல்லுக்கும்‌ ஒரு தனிக்‌ 
கருத்து இருக்கிறது. கோபம்‌ வரும்போது ₹₹அடிமுட்டாள்‌, 
மடையன்‌?? என்று அழுத்தந்‌ திருத்தமாகச்‌ சொல்கிறோம்‌. 
வருத்தமாக இருக்கும்போது (ஆ, ஐயோ? என்பன 
போன்று மென்குரலில்‌ சொல்கிறோம்‌. இவை எல்லாம்‌ அவ்‌ 
வப்போது தோன்றி மறையும்‌ உணர்ச்சிகள்‌. ஆனால்‌ அன்பு, 


200 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அமைதி, சாந்தம்‌, இன்பம்‌, புனிதத்‌ தன்மை போன்று நிரந்‌ 
தரமாக உள்ள உணர்ச்சிகள்வேறு இருக்கின்றன. இந்த 
உணர்ச்சிகளைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ ஒவ்வொரு மதத்திலும்‌ 
உள்ளன. மனிதனின்‌ உயர்‌ உணர்ச்சிகளின்‌ சின்னம்‌ அச்‌ 
சொற்கள்‌. கருத்து சொல்லை உற்பத்திசெய்கிறது; அதே 
போலச்‌ சொல்லானது சிந்தனை அல்லது உணர்ச்சியை 
உற்பத்திசெய்கிறது. இந்த இடத்தில்தான்‌ சொற்களின்‌ 
உதவி நமக்குத்‌ தேவை. இப்படிப்பட்ட சொற்கள்‌ ஓவ்‌ 
வொன்றும்‌ ஒரு லட்சியத்தைக்‌ குறிக்கும்‌. இந்தச்‌ சொற்கள்‌ 


புனிதமானவை வியக்கத்தக்க சக்தியுள்ளவை என்பதை 
நாம்‌ அறிவோம்‌. இவைகளைப்‌ படிப்பதால்‌ மட்டும்‌ நமக்கு 
எவ்விதப்‌ பலனும்‌ ஏற்படாது. அவை பலன்‌ அளிக்க 


வேண்டுமானால்‌, அவைகளில்‌ ஜீவன்‌ ஊட்டப்படவேண்டும்‌. 
கடவுள்‌ உணர்வு பெற்றவரும்‌ தற்போது வாழ்ந்துகொண்டிருப்‌ 
பவருமான ஒருவர்‌ அதைப்‌ பயன்படுத்தி இருக்கே வண்டும்‌. 
அவரால்தான்‌ . இந்தச்‌ சொற்களில்‌ உள்ள சக்தியைத்‌ 
தூண்டிவிட முடியும்‌. கிறிஸ்துவால்‌ தூண்டிவிட.ப்பட்ட 
சக்தியானது தொடர்ந்து செயலாற்றுமாறு செய்யவே அவர்‌ 
கைகளை வைத்து ஆசீர்வதித்தார்‌. இந்தச்‌ சக்தியை அளிக்‌ 
கக்‌ கூடியவர்தான்‌ குரு எனப்படுவார்‌. ஏசுவைப்‌ போன்ற 
மற்ற பெரிய ஆசிரியர்களுக்குச்‌ சொற்கள்‌ அவசியமில்லை. 
ஆனால இவர்களுக்கும்‌ குறைந்த நிலையில்‌ இருப்பவர்‌ 
களுக்கே, சக்தியை வழங்குவதற்குச்‌ சொற்கள்‌ தேவைப்‌ 
படுகின்றன. ம ்‌ 

பிறருடைய குற்றங்களைக்‌ கவனியாதே. ஒரு மனித 
னின்‌ தவறுகளைக்‌ கொண்டு முடிவுகூறல்‌ இயலாது. (உதா 
ரணமாக, ஒரு ஆப்பிள்‌ மரத்திலிருந்து கீழே விழுந்த அழு 
கிப்போன அல்லது பழுக்காத ஆப்பிள்களை வைத்து நாம்‌ 
முடிவு செய்வதாக வைத்துக்கொள்வோம்‌. அது சரியா 
காது. அது போலவே, ஒரு மனிதனுடைய தவறுகள்‌ அவ 
னுடைய குணம்‌ அல்லது ஒழுக்கத்தைச்‌ சரிவரக்‌ காட்டா.) 
உலக முழுவதும்‌ கெட்டவர்கள்‌ அப்படித்தான்‌ இருக்கிறார்‌ 
கள்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. ஆசியா 
விலும்‌ சரி, ஐரோப்பாவிலும்சரி, அமெரிக்கவிலும்‌ சரி திரு 
டர்களும்‌ கொலைகாரர்களும்‌ ஒரே மாதிரிதான்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. அவர்களெல்லாரும்‌ தனியாக ஒரு தேசத்தினர்‌ என்று 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 20: 
கூறிவடலாம்‌. நல்லவர்கள்‌, பரிசுத்தமானவர்கள்‌, பலமான 
வர்கள்‌ ஆகியோரிடையேதான்‌ பல்வேறு வகையினர்‌ உள்‌ 
ளனர்‌. மற்றவர்களிடமுள்ள வஞ்சகத்தைப்‌ பற்றி எண்‌ 
ஊிக்‌ கொண்டிராதே. வஞ்சகம்‌ என்பது அறியாமையாலும்‌ 
பலவீன த்தாலும்‌ ஏற்படுவது. மக்களிடம்‌ சென்று அவர்களி 
டம்‌ பலவீனம்‌ இருக்கிறது என்று கூறுவதால்‌ என்ன பலன்‌ ? 
குறை கூறுவதாலும்‌ அழிப்பதாலும்‌ ஒரு பலனும்‌ இல்லை. 
நாம்‌ இவைகளைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவைகளை அவர்களுக்கு 
அளிக்கவேண்டும்‌. அவர்களுடைய மகத்தான இயற்‌ 
கையை, அவர்களுடைய பிறப்புரிமையை அவர்களுக்கு 
எடுத்துக்‌ கூறுங்கள்‌. ஏன்‌ மக்கள்‌ கடவுளிடம்‌ வரக்கூடாது : 
மிகமிகச்‌ சிலரே தங்களுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட 

இன்பங்களை அனுபவிக்கக்‌ கூடியவர்களாய்‌ இருக்கின்றனர்‌ 
என்பதே இதற்குக்‌ காரணம்‌. பெரும்பாலானவர்கள்‌ ஆன்‌ 
மிக உலகக்‌ கண்களால்‌ பார்க்க முடியாது; காதுகளால்‌ 
கேட்க முடியாது. 


இப்போது அன்பு வழிபாட்டிற்கு வருவோம்‌. 


£ ஒரு சமய அமைப்புக்குள்‌ பிறப்பது நல்லது ; ஆனால்‌, 
சாவது நல்லதன்று2?? என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 
மரம்‌ சிறு செடியாக இருக்கும்போது அதைச்‌ சுற்றியுள்ள 
வேலி அதற்கு ஆதரவும்‌ பலமும்‌ அளிக்கிறது. ஆனால்‌ பின்‌ 
னர்‌ இந்த வேலி நீக்கப்பட்டாலன்றி அந்த மரத்தின்‌ வளர்ச்சி 
யும்‌ பலமும்‌ தடைப்படும்‌. உருவ வழிபாடு அவசியமான 
ஒரு கட்டம்‌ என்பதை நாம்‌ முன்பே கண்டோம்‌. ஆனால்‌ 
படிப்படியாகவும்‌ மெதுவாகவும்‌, அதைத்‌ தாண்டி உயர்ந்த 
நிலைக்கு வரவேண்டும்‌. * ஆண்டவனிடம்‌ நமக்குள்ள அன்பு 
பூரணத்துவம்‌ அடையும்போது, ££ அவர்‌ எல்லாம்‌ வல்லவர்‌, 
எங்கும்‌ நிறைந்தவர்‌ 2? என்பன போன்ற குணாம்சங்களைப்‌ 
பற்றி நாம்‌ சிந்திப்பதில்லை. கடவுளிடமிருந்து எதுவும்‌ நமக்‌ 
குத்‌ தேவையில்லை ; ஆகையால்‌ அவருடைய குணாம்சங்‌ 
களில்‌ எதைப்பற்றியும்‌ நமக்கு அக்கறையில்லை. நமக்கு 
வேண்டியது கடவுளுடைய அன்பே. ஆனால்‌ அப்போதும்‌ 
கூட, கடவுளிடம்‌ மனித குணாம்சங்களைக்‌ காணும்‌ இயல்பு 
நம்மை விட்டுவிடப்‌ போவதில்லை ; நம்‌ உடலை விட்டுத்‌ 
தாண்டிச்‌ சென்றுவிட முடியாது ; ஆகையால்‌ நாம்‌ ஒரு 


202 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


வரை ஒருவர்‌ நேசிப்பது போலத்தான்‌ கடவுளை நேசிக்க 
முடியும்‌. 


மனித அன்பு ஐந்து படிகள்‌ கொண்டது. 
1. மிகவும்‌ கீழான, சாதாரணமான, அமைதியான 
அன்பு. இந்தக்‌ கட்டத்தில்‌ நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, 


உணவு போன்ற எல்லாவற்றிற்கும்‌ பிதாவை எதிர்பார்க்கி 
றாம்‌. 


2. நம்மைச்‌ சேவை செய்யத்‌ தூண்டும்‌ அன்பு. 


மனிதன்‌ கடவுளைத்‌ தனது ஆண்டானாகக்‌ கொண்டு சேவை 
செய்ய விரும்புகின்றான்‌. சேவை செய்ய வேண்டும்‌ என்ற 
ஆர்வம்‌ மற்ற உணர்ச்சிகளை எல்லாம்‌ மீறி நிற்கிறது. 
ஆண்டவன்‌ நல்லவரா, கெட்டவரா, அன்புள்ளவரா, 
அன்பில்லாதவரா என்றெல்லாம்‌ நாம்‌ பார்ப்பதில்லை. 

3. 3 நண்பனின்‌ அன்பு. தோழர்கள்‌, உடன்‌ விளையாடு 
பவர்கள்‌ போன்ற சமத்துவமானவர்களின்‌ அன்பு. கட 
வளைத்‌ தனது தோழனாக மனிதன்‌ உணர்கிறான்‌. 

4, 


தாயன்பு. 
கிறார்‌. a 


1 கடவுள்‌ ஒரு குழந்தையாகக்‌ கருதப்படு: 
முன்பு கூறப்பட்டவைகளை எல்லாம்விட உயர்ந்த 
அன்பாக இது இந்தியாவில்‌ கருதப்படுகிறது. கடவள்‌ அச்சம்‌ 
சீறிதும்‌ இல்லாதிருப்பதே இதற்குக்‌ காரணம்‌. 

2 ணவன்‌ மனைவி அன்பு. காதலுக்காகக்‌ காதல்‌. 
கடவுளைப்‌ பரிசுத்தமான காதலன்‌ அல்லது காதலியாகக்‌ 
கருதுதல. 


.. நான்கு கண்கள்‌ சந்திக்கின்றன ; இரண்டு ஆன்மாக்‌ 
களில்‌ மாறுதல்‌ ஏற்படுகிறது; இந்த இரண்டு ஆன்மாக்‌ 
களுக்கும்‌ இடையே காதல்‌ ஏற்படுகிறது ; இரண்டும்‌ ஒன்றா 
கின்றன ? என்று அழகாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


, கடைசியில்‌ கூறப்பட்ட மிகவும்‌ பரிசுத்தமான இந்த 
அன்பு ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால்‌ ஆசைகள்‌ எல்லாம்‌ 
மறைகின்றன ; உருவங்கள்‌; தத்துவங்கள்‌, மதப்பிரிவு 


அணை 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌ 205 


உணர்ச்சிகள்‌ ஆகிய எல்லாம்‌ அவனை விட்டுப்‌ போய்விடு 
கின்றன ; முக்தி ஆசை கூட (பிறப்பு இறப்பு ஆகியவற்றி 
லிருந்து விடுதலை அடைவதே எல்லா மதங்களின்‌ 
குறிக்கோளாகும்‌) விட்டுப்‌ போகிறது. மிக உயர்ந்த அன்‌ 
பில்‌ ஆண்‌-பெண்‌ பால்‌ உணர்ச்சி கிடையாது. ஏனெனில்‌ 
தூய ஐக்கியத்தையே நாம்‌ காண்கிறோம்‌. ஆண்‌-பெண்பால்‌ 
உணர்ச்சி உடல்களைப்‌ பிரித்து வைக்கிறது. எனவே பரி 
சுத்த தத்துவ நிலையில்தான்‌ ஐக்கியம்‌ சாத்தியமாகும்‌. உடல்‌ 
பற்றிய எண்ணம்‌ எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ; 
அவ்வளவு நம்முடைய அன்பும்‌ பரிசுத்தமாக இருக்கும்‌. 
இறுதியில்‌ உடல்‌ பற்றிய எண்ணமெல்லாம்‌ மறந்து இரண்டு 
ஆன்மாக்களும்‌ ஒன்றாகிவிடும்‌. நாம்‌ நமது அன்பையே 
காதலிக்கிறோம்‌. அன்பானது உருவங்களை ஊடுருவி அவை 
களுக்கு அப்பால்‌ சென்றுவிடுகிறது. £ அழகில்லாத பெண்‌ 
ணும்‌ அவள்‌ காதலனுக்கு ரம்பையாகவே தோன்றுவாள்‌ 2? 
என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில்‌ அழகில்லாத பெண்‌ 
மீது அவளது காதலன்‌ தனது அன்பைக்‌ கொட்டிவிட்டான்‌. 
முத்துச்சிப்பி தனக்குள்‌ ££ அரிக்கும்‌ பொருளை 2? ஏற்படுத்‌ 
தும்போது, அதையே முத்தாக மாற்றக்கூடிய மற்றொரு 
பொருளையும்‌ உண்டாக்கிவிடுகிறது. ' அதே போன்றுதான்‌ 
மனிதனும்‌ காதல்‌ செலுத்துகிறான்‌ ; மிகச்‌ சிறந்த ஒன்றையே 
காதலிக்கிறான்‌ ; அதில்‌ சுயநலம்‌ இல்லை. ஆகையால்‌ 
மனிதன்‌ அன்பையே காதலிக்கிறான்‌. கடவுள்‌ அன்புரு 
வானவர்‌ ; நாம்‌ கடவுளை நேசிக்கிறோம்‌; அன்பை நேசிக்கி 
றோம்‌. அன்பையே நாம்‌ காண்கிறோம்‌. அன்பு விவரித்‌ 
தற்கு இயலாதது. வெண்ணெய்தின்னும்‌ ஊமையன்‌; வெண்‌ 
ணெய்‌ எப்படியிருக்கும்‌ என்பதை உங்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்ல இயலாதவனே. வெண்ணெய்‌ வெண்ணைதான்‌- 
அதை ருசி பாராதவர்களுக்கு அதன்‌ ருசியையும்‌ பற்‌ 
குணாம்சங்களையும்‌ விளக்கிச்‌ சொல்ல இயலாது. அன்பிற்‌ 
காகவே அன்பு செலுத்துதல்‌ என்பதையும்‌ -- அதை அனுப 
வியாதவர்களுக்கு -- விளக்கிச்‌ சொல்ல முடியாது. 

அன்பை ஒரு முக்கோணமாகச்‌ சித்திரிக்கலாம்‌. இதில்‌ 
முதல்‌ கோணமானது; அன்பு ஒருகாலும்‌ பிச்சை கேட்ப 
தில்லை, எதுவுமே கேட்பதில்லை என்பதாகும்‌. இரண்டாவது, 
அன்பு அச்சம்‌ அறியாதது. மூன்றாவது உச்சி, அன்புக்காக 


204 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அன்பு செலுத்துவதாகும்‌. அன்பின்‌ சக்தியால்‌ புலன்கள்‌ 
நுண்மையானவைகளாகி உயர்ந்த நிலை அடைகின்றன. 
மனித உறவில்‌ பரிபூரண அன்பென்பது அபூர்வமானது ; 
ஏனெனில்‌, மனித அன்பு பரஸ்பரமானது. ஆனால்‌ கடவுள்‌ 
அன்பானது எப்போதும்‌ நீரோட்டமுடைய அருவிபோன்‌ 
றது; யாரும்‌ அதைத்‌ தடுக்கவோ குறைக்கவோ முடியாது. 
மனிதன்‌ எதையும்‌ பிச்சை கேட்பவனாக இராமல்‌, எதையும்‌ 
விரும்பாமல்‌, கடவுளைத்‌ தனது உயர்ந்த லட்சியமாக 
எண்ணி அன்பு -செலுத்துபவனாக இருந்தால்‌, பரிணாம 
வளர்ச்சியின்‌ உச்ச கட்டத்திற்கு அன்பு சென்றுவிடுகிறது. 
அது இந்தப்‌ பிரபஞ்சத்திலேயே மகத்தான சக்தியாகிறது. 
இந்தச்‌ சக்திகளை அடைய நீண்ட காலம்‌ ஆகும்‌. ஆகை 
யால்‌ நமது இயற்கையை: அனுசரித்து அவைகளிலிருந்து 
நாம்‌ தொடங்கவேண்டும்‌. சிலர்‌ சேவை செய்யப்‌ பிறந்த 
வர்கள்‌ ; சிலர்‌ தாயாக இருந்து அன்பு செலுத்தப்‌ பிறந்தவர்‌ 
கள்‌. எப்படியும்‌ பலன்‌, ஆண்டவனை அடைவதே. இயற்‌ 
கையினால்‌ கிடைக்கும்‌ உதவியை நாம்‌ உபயோகப்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. * 


உலகிற்கு நன்மை செய்தல்‌. 


“உங்களுடைய மதத்தால்‌ சமுதாயத்திற்கு என்ன 
நன்மை 2?” என்று நம்மிடம்‌ கேட்கப்படுகிறது. சத்தியத்‌ 
தின்‌ சோதனைக்களனாகச்‌ . சமூகம்‌ கருதப்படுகிறது. இது 
தர்க்கவாதப்‌ பொருத்தமற்றது. ஒவ்வொரு காலத்திலுமுள்ள 
சமுதாயம்‌ வளர்ச்சியின்‌ ஒரு கட்டந்தான்‌ ; அந்தக்‌ கட்‌ 
டத்தை நாம்‌ தாண்டிச்‌ சென்றுகொண்டிருக்கிடரோம்‌. 
ஆகவே சமுதாயத்தில்‌ சத்தியத்தின்‌ பலனை முடிவு செய்‌ 
வதைக்‌ காட்டிலும்‌, ஒரு விஞ்ஞானக்‌ கண்டுபிடிப்பானது 
ஒரு குழந்தைக்கு எந்த அளவு உபயோகமாகிறது என்‌ 
பதைக்‌ கொண்டு, அந்த விஞ்ஞானக்‌ கண்டுபிடிப்பின்‌ 
பலனை நாம்‌ முடிவு செய்யலாம்‌! இதை எண்ணிப்பார்ப்பதே 
பயங்கரமாக இருக்கிறது. சமுதாயம்‌ மாறாமல்‌ ஒரு நிலையில்‌ 
இருப்பதாக இருந்தால்‌, அது குழந்தை . குழந்தையாகவே 
இருப்பது போன்றதாகும்‌. பூரணத்துவமுடைய *₹*மனிதக்‌- 
குழந்தை? ஒன்று இருக்கமுடியாது ; . அந்த இரண்டுமே 
முரண்பட்டவை. ஆகையால்‌ பரிபூரண நிலை அடைந்த 


பக்தியோகம்‌ பற்றிய பாடங்கள்‌... 205 


சமுதாயமும்‌ . இருக்கமுடியாது. இப்படிப்பட்ட . ஆரம்பக்‌ 
கட்டங்களிலிருந்து மனிதன்‌ . வளர்ச்சியடையவேண்டும்‌ ; 
நிச்சயம்‌ வளர்ச்சியும்‌ . அடைவான்‌. ஒரு கட்டத்தில்‌ 
சமுதாயமானது நல்லதாக இருக்கும்‌; ஆனால்‌. அது நம்‌ 
முடைய லட்சியமாக இருக்கமுடியாது. அது ஓயாது மாறிக்‌ 
கொண்டிருக்கும்‌. தற்போதுள்ள வர்த்தக நாகரிகமானது, 
அதனுடைய ஏமாற்றுதல்கள்‌ தில்லுமுல்லுகள்‌ பகட்டுகள்‌ 
ஆகியவற்றுடன்‌ ஓழிந்துதான்‌ ஆகவேண்டும்‌. ' தனிப்பட்ட 
வர்கள்‌ மூலம்‌ சிந்தனையின்‌ சக்தி வளர்ச்சி அடைவதே இப்‌ 
போது உலகத்திற்குத்‌ தேவை. “உனக்குள்‌ இருக்கும்‌ 
தாமரை மலருமாறு நீ ஏன்‌ செய்யக்கூடாது? அப்போது 
வண்டுகள்‌ தானாகவே அங்கு வந்துசேரும்‌”? என்று என்‌ 
னுடைய குரு கூறுவது வழக்கம்‌. ஆண்டவன்‌ பிரேமை 
யால்‌ *கிறுக்கடைந்திருப்பவர்கள்‌? உலகிற்குத்‌ தேவை. 
உங்கள்மீது உங்களுக்கு நம்பிக்கைவேண்டும்‌. அப்போது 
உலகின்மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்‌. நம்பிக்கை 
யுள்ள ஆறு மனிதர்கள்‌, ஆழ்ந்த பரிசுத்தமான ஒழுக்க 
முடைய ஆறு மனிதர்கள்‌ செய்த காரியந்தான்‌ இந்த உலக 
வரலாறாகும்‌. மூன்று விஷயங்கள்‌ நமக்குவேண்டும்‌ : 
உணர்வதற்கான இதயம்‌, சிந்தனைத்‌ திறனுள்ள மூனை, 
வேலை செய்யக்கூடிய கைகள்‌ ஆகிய மூன்றுமே நமக்கு. 
வேண்டும்‌. நாம்‌ உலகத்தைவிட்டு வெளியே சென்று நம்‌ 
மைத்‌ தகுந்த பாத்திரங்களாக ஆக்கிக்கொள்வோம்‌. 
முதலில்‌ உங்களை ஜீவசக்தி நிறைந்தவர்களாகச்‌ செய்து: 
கொள்க. உலகின்‌ இன்னல்களை உணர்க. எல்லா மனிதர்‌ 
களும்‌ உழைக்கத்‌ தயாராய்‌ இருக்கிறார்கள்‌ ; ஆனால்‌ பிறர்‌ 
கஷ்டத்தை உணரும்‌ மனிதன்‌ எங்கே ? ஒரு இனேஷியஸ்‌ 
லயோலாவை உற்பத்தி செய்த உணர்ச்சி எங்கே? உங்‌ 
களுடைய அன்பையும்‌ பணிவையும்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌. 
பொருமையுள்ள மனிதன்‌ அன்புள்ளவனாகவோ பணிவுள்ள 
வனாகவோ இருப்பதில்லை. பொருமை என்பது ஒரு பயங்கர 
மான, அருவருக்கத்தக்க பாவம்‌. அது விந்தையான முறை: 
யில்‌ மனிதனிடம்‌ புகுந்துவிடுகிறது. “என்னுடைய மனதில்‌ 
ஏற்படும்‌ பிரதிபலன்‌ வெறுப்புணர்ச்சியுடன்‌. கூடியதா, 
பொருமை சேர்ந்ததா ?22 என்று நீங்களே உங்களுக்குள்‌ 
கேட்டுப்பாருங்கள்‌. உலகில்‌ சொரியப்படும்‌ வெறுப்‌ 


206. விவேகானந்தரின்‌ ஞான்‌ 'தீபம்‌--சுடர்‌-7 


புணர்ச்சியாலும்‌ கோபத்தாலும்‌ நல்ல காரியங்கள்‌ கெட்டுப்‌ 
போகின்றன. நீங்கள்‌ பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தால்‌, 
பலசாலியாக இருக்கிறீர்கள்‌. உலகம்‌ முழுவதற்குமே சம 
மானவராய்‌ இருக்கிறீர்கள்‌. 


சிந்தனை செய்க்கூடிய மூளை--நல்ல காரியங்கள்‌ செய்வ 
தற்கு வேண்டிய அடுத்த சாதனம்‌-இருக்கிறதே, அதை 
எண்ணிப்பார்த்தால்‌, அது ஒரு வறட்சியான சகாராப்‌ பாலை 
வனந்தான்‌. உணர்ச்சி இருந்தாலன்றி அதனால்‌ தன்னந்‌ 
தனியாக எதுவும்‌ செய்யமுடியாது. ஒருபோதும்‌ தவருத 
அன்பு உணர்ச்சி கொள்ளுங்கள்‌, அப்புறம்‌ மூளை தானாகச்‌ 
சிந்தனை. செய்ய ஆரம்பித்துவிடும்‌. கைகள்‌ தாமாகவே 
தர்ம காரியங்களைச்‌ செய்யத்‌ தொடங்கும்‌. ரிஷிகள்‌ இதே 
கனவாக இருந்து, கடவுளின்‌ தோற்றத்தைக்‌ கண்டிருக்‌ 
கிருர்கள்‌. இதயத்தில்‌ பரிசுத்தமானவர்கள்‌ கடவுளைக்‌ 
காண்பார்கள்‌.?? பெரிய மகான்கள்‌ எல்லோரும்‌ கடவனைத்‌ 
தாங்கள்‌ கண்டிருப்பதாகக்‌ கூறுகிறார்கள்‌. ஆயிரக்கணக்கான 
ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தரிசனத்தைக்‌ கண்டுவிட்‌ 
டார்கள்‌ ; நமக்கு அப்பால்‌ உள்ள ஒரே பொருளை அறிந்து 
விட்டார்கள்‌. ஆகவே இனிமேல்‌ நாம்‌ செய்யக்கூடியதெல்‌ 
லாம்‌ அவர்கள்‌ வகுத்த வழி நிரப்புதலே. 


*அன்னை வழிபாடு 


இன்பமும்‌ துன்பமும்‌ நம்‌ புலனுணர்வில்‌ இணைந்த 
இரு அம்சங்கள்‌ ; ஒருபோதும்‌ அகற்றமுடியாத இரு அம்சங்‌ 
கள்‌. எவை நமக்குத்‌ துன்பம்‌ தருகின்றன வோ; அவை 
நமக்கு இன்பமும்‌ தரும்‌. நம்முடைய உலகம்‌ இந்த இரண்‌ 
டும்‌ கொண்டது. இவைகளை அகற்றல்‌ முடியாது ; நம்‌ 
முடைய ஒவ்வொரு மூச்சிலும்‌ இவை இருக்கின்றன. ஒன்‌ 
றுக்கொன்று நேர்‌ முரணான இந்த்‌ இரண்டிற்கும்‌ ஒரு சமரச 
நிலகாண உலகம்‌ ஓயாது முயன்‌ றுகொண்டிருக்கிற்து. நேர்‌ 
முரணான இந்த இரண்டும்‌ ஒன்றாகக்‌ கலந்துள்ளதற்கு விளக்‌ 
கம்‌ காண ஞானிகள்‌. முயன்று கொண்டிருக்கிறார்கள்‌. 
கொழுந்துவிட்டு எரியும்‌ : தீப்‌ போன்ற துயருக்கிடையே 


உ நியூயார்க்கில்‌ சுவாமிஜி நடத்திய வகுப்பு ஒன்றிற்காகத்‌ துண்டு துண்டாக 
1 அவர்‌ எழுதியிருந்த குறிப்புகளை ஆதாரமாகக்‌ கொண்டது. 


அன்னை வழிபாடு ்‌ 207 
அவ்வப்போது சிறிது இன்பம்‌ கிடைக்கிறது ; இருளை 
விலக்கி ஓளி அளிக்கும்‌ இம்‌ மின்வெட்டுகள்‌ அந்த இருள்‌ 
படலம்‌ செறியச்‌ செய்கின்றன. 


குழந்தைகள்‌ பிறக்கும்போது எதிர்கால நம்பிக்கையுள்‌ 
ளவைகளாகவே இருக்கின்றன. ஆனால்‌ வாழ்நாளில்‌ பாக்கி 
முழுவதும்‌ ஓரே ஏமாற்றமாக இருக்கிறது ; ஒரு லட்சி 
யத்தைக்‌ கூடப்‌ பூரணமாக அவர்கள்‌ அடைய . முடிவ 
தில்லை. ஒரு தாகத்தைக்‌ கூடப்‌ பூரணமாகத்‌ தீர்க்க முடிவ 
தில்லை. இப்‌ புதிரைப்‌ பே க்கும்‌ முயற்சியில்‌ பின்னர்‌ அவர்‌ 
கள்‌. ஈடுபடுகிறார்கள்‌. இந்தப்‌ பொறுப்பை மதம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது. 

பாரசீகர்களிடையே பரவியிருந்த துவைத அம்சமூன்ள 
மதங்களில்‌ கடவுளும்‌ சாத்தானும்‌ இருப்பதாகக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. யூதர்களின்‌ மூலமாக இந்தக்‌ கருத்து ஜரோப்பா, 
அமெரிக்கா முழுவதும்‌ பரவியிருக்கிறது. ஆயிரக்கணக்‌ 
கான்‌ ஆண்டுகளுக்கு முன்பு: இதை அடிப்படையாக 
வைத்தே மற்ற கருத்துக்கள்‌ எழுப்பப்பட்டன. ஆனால்‌ 
இப்போது இது ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியதாக இல்லை என்‌ 
பதை நாம்‌ அறிவோம்‌. பூரணமாக, நல்லது எதுவுமில்லை. 
அதேபோல்‌ பூரணமாகக்‌ கெட்டது எதுவுமில்லை. ஒரு 
வருக்கு நல்லதாக இருப்பது மற்றொருவருக்குக்‌ கெட்டதாக 
இருக்கிறது. இன்று கெட்டதாக இருப்பது நாளை நல்லதாக 
இருக்கும்‌. அதே போன்று இன்று நல்லதாக . இருப்பது 
நானை கெட்டதாகி விடும்‌. ச 


முதலில்‌, கடவுள்‌ இனப்பிரிவின்‌ கட வுளாகவேதான்‌ 
கருதப்பட்டார்‌. பிறகுதான்‌ அவர்‌ கடவுள்களுக்கெல்லாம்‌ 
கடவுளானார்‌. 3 புராதன எகிப்தியர்கள்‌ , பாபிலோனியர்கள்‌ 
ஆகியோர்‌ கடவுளும்‌ சாத்தானும்‌ உண்டு என்ற இரட்டைக்‌ 
கொள்கையை நடைமுறையில்‌ காட்டினர்‌. அவர்களுடைய 
மோலாக்‌, கடவுள்களுக்‌ கெல்லாம்‌ .கடவுளாக இருந்தார்‌ ; 
சிறைபிடிக்கப்பட்ட கட.வுள்களெல்லாரும்‌ அவரது ஆலயத்‌ 
தில்‌. அவருக்கு வழிபாடு . செய்யுமாறு பணிக்கப்பட்டார்கள்‌. 


ஆயினும்‌ ஒரு புதிர்‌ இருக்கிறது - உலகிலுள்ள தீமைக 
ஞுக்கெல்லாம்‌ கண்காணிப்பாளர்யார்‌ £ எல்லாமே நல்லவை 


208 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தான்‌. நாம்தான்‌அதைப்‌ புரிந்துகொள்வதில்லை. என்று பலர்‌ 
நம்ப இடமில்லாமல்‌ இருந்த போதும்‌ நம்பிக்கொண்டிருக்கி 
ரூர்கள்‌. இது கடலில்‌ மூழ்கிக்‌ கொண்டிருக்கும்‌ மனிதன்‌ ம்‌ 
வைக்கோலைப்‌ பிடித்து மிதக்க எண்ணுவதற்கு ஓப்பா ஒம்‌. 
மணலில்‌ நமது தலையைமட்டும்‌ புதைத்துக்‌ கொண்டு நம்மை 
யாரும்‌ கண்டு பிடிக்க முடியாது என்று நம்மையே ஏம கதம்‌ 
கொள்வதாகும்‌. ஆயினும்‌ நாமெல்லாரும்‌ நீதி நெறியைக்‌. 
கடைப்பிடிக்கிறோம்‌. நீதி நெறியின்‌ சாரமே தியாகம்‌ செய்‌ 
வதுதான்‌. நான்‌ பாடுபடுவது உங்களுக்காகவே ; என 
அன்று. ஆயினும்‌ அது இப்பிரபஞ்சத்தின்‌ மகத்தான 
கடவுள்‌ கொள்கையுடன்‌ எவ்வாறு முரண்படுகிறது! அவர்‌ 
மிகவும்‌ சுயநலமானவர்‌ ; நாம்‌ அறிந்த எல்லாரையும் வட்‌ 
மிகக்‌ கொடுமையாக, பிளேக்‌, பஞ்சம்‌, யுத்தம்‌ ஆதிய தி 
களின்‌ மூலம்‌ பழிவாங்குபவர்‌ ! 


நாமெல்லாரும்‌ இவ்வாழ்க்கையின்‌ அனு। 1வங்களைப்‌ பெற 
வேண்டும்‌. கசப்பான அனுபவங்களிலிருந்து நாம்‌ துப்பி 
யோட முயலலாம்‌ ; ஆனால்‌ இன்றோ நாளையோ அவை ம்‌ 
மைப்‌ பிடித்துக்கொண்டுவிடும்‌. எல்லாவற்றையும்‌ தைரிய 


மாக எதிர்நின்று சமாளிக்காதவனைக்‌ கண்டு நான்‌ இரங்கு. 
குல்‌ ்‌ 


வேதங்களில்‌ கூறப்பட்டுள்ள மனுதேவனையே பார 
சீகத்தில்‌ அஹ்ரிமான்‌ எனக்‌ கூறுகிறார்கள்‌. ஆகவே இக்‌ 
கேள்விக்குப்‌ புராணங்கள்‌ கூறிய விளக்கம்‌ மறைந்து விட்‌ 
டது; ஆனால்‌ கேள்விமட்டும்‌ மிஞ்சிநிற்கிறது ; பதில்‌: 
இல்லை ; பரிகாரம்‌ இல்லை. 


ஆனால்‌ தேவி வணக்கம்‌ செலுத்திய பழைய வேதப்‌ 
பாடல்களில்‌, மற்றொரு கருத்து கூறப்பட்டுள்ளது: ££ நான்‌ 
தான்‌ ஒளி. சூரியனிலும்‌ சந்திரனிலும்‌ இருக்கும்‌ ஒளி 
நானே. எல்லா உயிர்களுக்கும்‌ ஜீவனாக இருப்பதும்‌ நானே.” 
அன்னை வழிபாடு எனப்‌ பின்னால்‌ வளர்ச்சியுற்ற தத்துவத்‌ 
தின்‌ மூலக்கருத்து இதுவே. அன்னை வழிபாட்டின்‌ மூலம்‌: 
தாய்க்கும்‌ தகப்பனுக்கும்‌ நாம்‌ வேறுபாடு காட்டவில்லை... 
இதனால்‌ குறிக்கப்படும்‌ முதல்‌ கருத்து சக்தியே. ££ எல்லா 
உயிர்களிலும்‌ இருக்கும்‌ சக்தி நானே.?? 


கைண வடை ஆண்டு ர்க rN 


அன்னை வழிபாடு : 209 


1 குழந்தை, மிக ஊக்கம்‌ கொண்ட ஒரு மனிதனே. இந்‌ 
தக்‌ குழந்தை, சக்தியுள்ள ஒரு மனிதன்‌ ஆகும்வரை படிப்‌ 
படியாக வளர்கிறான்‌. நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ இடையே 
வேறுபாடு காணும்‌ எண்ணம்‌ முதலில்‌ ஏற்படவில்லை ; 
வளர்ச்சியடையவில்லை. விழிப்புணர்ச்சி வளர்ந்தபோது 
சக்தி பழம்‌ கருத்து என்று கண்டு கொண்டது. முத 
லில்‌ ஒவ்வொரு கட்டத்திலும்‌ தடையும்‌ போராட்டமும்‌ 
இருக்கும்‌ என்பதுதான்‌ உலக நியதி. அதன்‌ எதிர்ப்பே 
சக்தி. அகசக்தி, புறசக்தி ஆகிய இரண்டின்‌ ஆக்கமே 
நாம்‌. ஒவ்வோர்‌ அணுவும்‌ செயலாற்றுகிறது ; மன திலுள்ள 
ஓவ்வொரு சிந்தனைக்கும்‌ எதிர்ப்பளிக்கிறது. நாம்‌ பார்க்கும்‌ 
ஒவ்வொன்றும்‌, நாம்‌ அறிந்த ஒவ்வொன்றும்‌ இந்த இரண்டு. 
சக்திகளினாலும்‌ ஆனவையே, 

கடவுளாப்‌ பற்றிய தத்துவம்‌ ஓரளவு புதியதாகும்‌. 
வேதங்களில்‌ கூறப்பட்டுள்ள வருணனும்‌, இந்திரனும்‌ பக்‌ 
தர்களுக்குச்‌ சிறந்த வரங்களை அளிக்கின்றனர்‌. இது மனி 
தர்களிடம்‌ உள்ளதைவிட அதிக மனிதத்‌ தன்மை வாய்ந்த 
ஒரு சித்தாந்தம்‌. 

உலகில்‌ காட்சிதரும்‌ எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ பின்னே 
ஒரு சக்தி இருக்கிறது என்பது ஒரு புதுக்‌ கோட்பாடு. எங்கும்‌ 
சக்தி; சக்திதான்‌. தீமையின்‌ உருவில்‌ இருப்பினும்‌ சரி; 
உலக ரட்சகனாக இருப்பினும்‌ சரி. இதுதான்‌ புது சித்தாந்‌ 
தம்‌; பழைய சித்தாந்தம்‌ மனிதக்‌ கடவுள்‌ சித்தாந்தம்‌. 
பிரபஞ்ச முழுவதும்‌ ஊடுருவி நிற்கும்‌ ஒரே சக்தி என்ற சித்‌. 
தாந்தத்தின்‌ தலைவாயில்‌ இங்கு இருக்கிறது. 

6 தீமையை அழிக்க ருத்திரன்‌ விரும்பும்போது அவரது 
அம்புகளை நான்‌ ஏவுகிறேன்‌ ?? 

இதன்பின்‌ நீண்ட காலம்‌ செல்லுமுன்பே கீதை கூறு 
கிறது: “ஓ அர்ஜுனா நான்தான்‌ ஸத்‌ ; நான்தான்‌ அஸத்‌ ; 
நல்லவனும்‌ நானே ; கெட்டவனும்‌ நானே 5 அடியார்களி 
டம்‌ உள்ள சக்தியும்‌ நானே ; தீயவர்களிடம்‌ உள்ள சக்தி 
யும்‌ நானே 2? ஆனால்‌ விரைவில்‌ உண்மை ஓட்டுப்‌ போடப்‌ 


படுகிறது. இந்தத்‌ தத்துவம்‌ தூங்கிவிடுகிறது. £ நல்லது 
செய்வது பலன்‌ அளிக்கும்வரை நல்லதில்‌ உளள சக்தி 
வம்‌ கூறுகிறது. 


நானே 2 என்று ஓட்டுப்‌ போடப்பட்ட தத்து 
14 


210 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பாரசீக நாட்டு மதத்தில்‌ சாத்தானைப்‌ பற்றிய தத்துவம்‌ 
இருந்தது ; ஆனால்‌ இந்தியாவில்‌ இல்லை. பின்னால்‌. வந்த 
புத்தகங்கள்‌. இந்தக்‌ கருத்தைச்‌ சேர்த்துக்கொண்டன. உல. 
கில்‌ தீமை இருக்கிறது. அதை நாம்‌ மறுப்பதற்கில்லை. இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ உண்மை. அது உண்மையாயின்‌, அது. நன்மை 
யும்‌ தீமையும்‌ கலந்ததாக இருக்கிறது என்பதும்‌ உண்மை. 
யார்‌ ஆட்சி: செலுத்துகிறார்களேோ அவர்கள்‌ நன்மை தீமை 
இரண்டின்‌ மீதும்‌ ஆட்சிசெலுத்தவேண்டும்‌. ஒரு சக்தி வாழச்‌ 
செய்கிறது என்றால்‌, அதே சக்தி நம்மைச்‌ சாகுமாறும்‌ .செய்‌ 
கிறது. ' உலகில்‌ சிரிப்பைக்‌ காட்டிலும்‌ கண்ணீர்தான்‌ அதி 
கம்‌: ர்க்க மலர்களைப்‌ படைத்தவர்‌ யார்‌ 2 இமயத்‌ 
தைப்‌ படைத்தவர்‌ எவர்‌? மிகவும்‌ நல்லவரான. ஒரு, 
கடவுள்‌! என்னுடைய பாவங்களையும்‌ பலவீனங்களையும்‌ 
ஊண்டடாக்கியவர்‌ யார்‌ 2-கர்மா, சாத்தான்‌. நான்தான்‌. 
இப்படிப்பட்ட சிந்தனை இந்தப்‌ பிரபஞ்சத்தை . நொண்டி, 
ஆக்குகிறது; அதைப்‌ - பின்பற்றி, இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ 
படைத்தவர்‌ ரன கடவுள ம்‌ ,நதொண்டியாகிறார்‌ ! ்‌ 7 


நன்மையும்‌ தீமையும்‌ ஒன்றுக்கொன்று தொட்ர்பில்ஸ 
இரண்டு தனிப்பட்ட அம்சங்கள்‌ என்ற எண்ணமானது, 
நம்மை இரக்கமில்லாத காட்டுமிராண்டிகள்‌ ஆக்கிவிடுகிறது. 
தாசியைக்‌ கண்டவுடன்‌. நல்ல்‌ பெண்‌ விலகி” ஓடுகிறாள்‌. 
ஏன்‌ 2, சில: விஷயங்களில்‌; தாசி மேற்கண்ட : நல்ல 
பெண்ணை விட எண்ணற்ற, மடங்கு உபர்ந்தவளாய்‌ இருக்கத்‌ 
கூடும்‌... மேற்கண்ட: கருத்து உலகில்‌ நிரந்தரப்‌: பொறாமை, 


யையும்‌ எ ற்படுத்குகி கிறது. மனிதர்களுக்கிடையே, நல்ல 
மனிதர்களுக்கு அவர்களைக்காட்டிலும்‌ சற்றுக்‌ குறைந்த 
நல்ல மனித 


a தர்களுக்கும்‌ அதாவது தீய மனிதர்கள்‌ என்று 
கூறப்படுவோரு ருக்கும்‌ 


ஏற்படு இததிவீடுகிறது” 
மான * ௨௬, 


இடையே நிரந்தரமான , 'வேலியை 
இப்படிப்பட்ட: காட்டுமிரர்ண்டி.த்தன 
i த்து தியதாகும்‌ ; கொடியதைவிடக்‌ கொடியதா 
கும்‌. ' நன்மையும்‌ தமையும்‌ தனித்தனி. அம்சங்களல்ல. - 
எது குன்ற 5. நன்மையோ அன்த நாம்‌ திமை என்கிறோம்‌; 


,சிலர்‌ அடியார்‌ ; வேறு சிலர்‌ பரவிய நல்லவர்‌ திய, 
வர்‌ ஆகிய இரு சாரருக்கும்‌ சூரியன்‌ பிரகாசிக்கிறான்‌. சூரி 
யன்‌ எதாவது. வேறுபாடு காண்கிறானா 2 : 


18 


அன்னை வழிபாடு '* * 2171 


கடவுள்‌. நமது பிதா என்ற பழைய கொள்கை, இன்பங்‌ 
களின்‌ மீது கடவுள்‌ ஆட்சிசெலுத்துகிறார்‌ என்ற இனிய எண்‌ 
ணத்தின்‌ மீது ஏற்பட்டதாகும்‌. உண்மைகளை மறுக்க நாம்‌ 
விரும்புகிறோம்‌. தீமையென்பது இல்லை. .அது ஒரு பூஜ்யம்‌. 
““நான்‌?? என்பது தீபது. ₹₹நான்‌??.என்ற எண்ணம்‌ அதற்‌ 
குரிய அளவுக்குமேல்‌ மிக அதிகமாக இருக்கிறது ' பது 
எண்ண முயல்கிறோம்‌. ₹₹நான்‌?? என்பது பூஜ்யமா 2. ஓவ்‌ 
வொரு நாளும்‌ நான்‌ இதை உணர முயல்கிறேன்‌ ;' ஆனால்‌ 
தி பெறுவதில்லை. 


இந்த எண்ணங்கள்‌ எல்லாம்‌, தீமையைப்‌ பறக்கவிடும்‌ 
முயற்சிகளே. ஆனால்‌ தீமைகளை நாம்‌ தைரியமாக எதிர்த்‌ 
துச்‌ சமாளிக்கவேண்டும்‌. எல்லாவற்றையும்‌ எதிர்த்துச்‌ 
சமாளியுங்கள்‌ . “சந்தோஷத்திலும்‌ நல்லவற்றிலும்‌ மட்டும்‌ 
நான்‌ கடவுளுக்கு அன்பு செலுத்துவேன்‌ ; $ துயரத்திலும்‌ 
தியவற்றிலும்‌ செலுத்தமாட்டேன்‌??. என்று யாருக்கும்‌ நாம்‌ 
ஒப்பந்தம்‌ எழுதிக்கொடுத்திருக்கிரோமோ 2 ்‌ 


.... விளக்கின்‌. ஒளியில்‌ - ஒருவன்‌ கள்ளக்‌ கையெழுத்‌ 
திடுகிறான்‌ ; . மற்றொருவன்‌: பஞ்சநிவாரண்‌, ற்காக ஆயிரம்‌ 
டாலர்‌ “செக்‌? எழுதிக்கொடுக்கிறான்‌. மேற்‌ 1 
மீதும்‌ அந்தஃ-விளக்தின்‌ ஓளி வீசத்தான்‌ செய்கிறது; அது 
வேறுபாடு காட்டுவதில்லை. விளக்கிற்கு நன்மை. தீமை 
தெரியாது ; - நல்லது அல்லது: தீயது ஆக்கிக்கொள்பவக்‌ 
நீங்களும்‌. நானுமே. 1 Nw க நி 3 


இந்தத்‌. தத்துவத்துக்கு ஒரு, புதுப்பெயரி ட்டு “அழைக்கி, 
வேண்டும்‌. அது தாய்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
நீண்ட காலத்திற்கு முன்பு பெண்‌ .எழுத்தாளர்‌ ஒருவரைத்‌ 
தேவியாகவைத்து. வணங்கியதன்மூலம்‌ இது தெ தாடங்கியது.' 
இதன்‌ பின்னர்‌  சாங்கியர்‌ வந்தார்‌; எல்லாக்‌. சக்தியும்‌ 
பெண்மைதான்‌' என்று அவர்‌ கூறினார்‌. காந்தம்‌ நகராமல்‌: 
இருந்த இடத்திலேயேதான்‌ இருக்கிறது; வ அலி 
கள்தான்‌ அதை நோக்கி ri செவன்‌: க்‌ 


இந்தியாவில்‌ எல்லாப்‌ இம்ம்ம்‌ தாய்‌ உயர்ந்‌ 
தவளாகக்‌ கருதப்படுகிறாள்‌ ; ' மனைவியைக்‌ காட்டிலுல்‌ 


212 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உயர்ந்தவளாகக்‌. ' கருதப்படுகிறாள்‌. மனைவியும்‌: குழந்தை 
களும்‌ ஒரு முனிதனைக்‌ கைவிட்டுவிடலாம்‌ ; ஆனால்‌ அவனு 
டைய தாய்‌ ஒருபோதும்‌ கைவிடமாட்டாள்‌. தாய்‌. எல்லா 
ரிடமும்‌ ஒரேமாதிரியாக இருக்கிறாள்‌. அல்லது, தனது 
குழந்தையைச்‌ சற்று அதிகமாக நேசிக்கிறாள்‌. வியாபார 
அடிப்படையில்‌ . இல்லாத, ஒருபோதும்‌ மயங்கி மடிந்து 
(போகாத தூய அன்பின்‌ சின்னமாகத்‌ தாய்‌ விளங்குகிறாள்‌. 
இப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்கமுடியும்‌ தாய்க்குத்‌. 
தான்‌! மகனுக்கோ, மகளுக்கோ, மனைவிக்கோ அன்று. 

.... “எல்லா இடங்களிலும்‌ வியாபித்திருக்கும்‌ சக்தி நானே 25 
என்று தாய்‌ கூறுகிறாள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ படைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ தாய்‌, மறுநாளே இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு. 
அழிவைக்‌ கொண்டுவரும்‌ தாய்‌, அந்தத்‌ தாயே மேற்கண்ட 
வாறு கூறுகிறாள்‌. அழிவு என்பது ஆக்கலேலையின்‌ தொடக்‌. 
கம்‌ என்பதைக்‌ கூறவேண்டியதில்லை. ஒரு குன்றின்‌ உச்சி 
என்பது ஒரு பள்ளத்தாக்கின்‌ ஆரம்பமாகும்‌. 


தைரியமாக இருங்கள்‌. உண்மைகளை மறுக்காமல்‌ 
எதிர்‌ நில்லுங்கள்‌. தீயனவால்‌ விரட்டப்பட்டுப்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதும்‌ ஓடாதீர்கள்‌. ' தீயவை தீயவைதான்‌. ஏன்‌ 


அஞ்சவேண்டும்‌ ? 


எல்லாம்‌ தாயின்‌ வினையாட்டே ; ஆழ்ந்து! கவலைப்பட 
வேண்டியது எதுவுமில்லை. எல்லாம்வல்ல சக்தியை: 
எது தூண்டியிருக்க முடியும்‌ 2 இப்பிரபஞ்சத்தை, 
அன்னை சிருஷ்டி செய்யுமாறு எது செய்திருக்க முடி 
யும்‌? அவளுக்காக லட்சியம்‌ என்பது இருந்திருக்க. 
முடியாது. ஏன்‌? ஏனெனில்‌, இன்னும்‌ லட்சியம்‌ கிட்ட 
வில்லை. இந்தப்‌ படைப்பு எதற்காக? எல்லாம்‌ வேடிக்கை... 
நாம்‌ இதை மறந்துவிட்டு, ஒருவருடனொருவர்‌ சண்டைமிட்‌ 
டுக்‌ கொண்டு துன்பத்தை வரவழைத்துக்கொள்கிறோம்‌.. 
நாமெல்லாம்‌ தாயின்‌ விளையாட்டுப்‌ பொம்மைகள்‌. 

குழந்தையை வளர்ப்பதில்‌ தான்‌ படும்‌ சித்திரவதை. 
யைத்‌ தாய்‌ எவ்வாறு பொறுமையுடன்‌ சகித்துக்கொள்கி 
ருள்‌ என்பதைப்‌ பாருங்கள்‌. அவள்‌ அதில்‌ இன்பம்‌ காண்கி 
ருளா 2 ஆம்‌, நிச்சயமாக இன்பம்‌ காண்கிறாள்‌.  சாப்பிடா 
மல்‌ இருப்பதில்‌, பிரார்த்தனை செய்வதில்‌, காவல்‌ காத்துக்‌. 


அன்னை வழிபாடு. * ஜட 


கொண்டிருப்பதில்‌ அவள்‌ இன்பம்‌ காண்கிறாள்‌. மற்ற 
எதையும்விட இதை விரும்பிச்‌ செய்கிறாள்‌. ஏன்‌? இதில்‌ 
சுயநலம்‌ இல்லை. 


இன்பம்‌ வரும்‌ - நல்லது, யார்‌ அதைத்‌ தடுக்கிறார்‌ 
துன்பம்‌ வருமே, அதையும்‌ வரவேற்க. ஒரு மாட்டின்‌ 
கொம்பில்‌ ஒரு கொசு உட்கார்ந்துகொண்டிருந்தது. சிறிது 
நேரம்‌ கழித்துக்‌, கொசுவின்‌ மனச்சாட்சி அதை உறுத்தியது. 
அது காளையைப்‌ பார்த்துக்‌ கூறியது, ₹காகாயாரே ! நான்‌, 
நீண்ட நேரமாக இங்கு உட்கார்ந்திருக்கிறேன்‌. ஒருவேளை 
உங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கலாம்‌. அதற்காக 
வருந்துகிறேன்‌. காள பதில்‌ அளித்தது : “இல்லை, 
இல்லை. சிறிதும்‌ தொந்தரவு இல்லை. உன்னுடைய குடும்‌ 
பம்‌ முழுவதையுமே கூட்டிக்‌ கொண்டுவந்து என்னுடைய 
கொம்பில்‌ வசிக்கலாம்‌; நீ எனக்கு என்ன செய்துவிட 
முடியும்‌ 222 


துன்பத்தின்‌ விஷயத்திலும்‌ நாம்‌ ஏன்‌ இதைக்‌ கூற 
முடியாது ? தாயிடம்‌ நம்பிக்கை இருந்தால்‌ தானே தைரி 
யம்‌ வந்துவிடும்‌ 

நான்தான்‌ உயிர்‌; நான்தான்‌ மரணம்‌.” அவளு 
டைய நிழல்தான்‌ சாவும்‌ பிறப்பும்‌. இன்பத்துக்கெல்லாம்‌ 
இன்பம்‌ அவளே. துன்பத்திலெல்லாம்‌ துன்பமும்‌ அவளே. 
ஓர்‌ உயிர்‌ பிறந்தால்‌ அதுவும்‌ அவளே ; சாவு வந்தால்‌ 
"அதுவும்‌ அவளே. சுவர்க்கம்‌ கிடைத்தாலும்‌ அவள்தான்‌ 3 
நரகம்‌ கிடைத்தாலும்‌ அவள்தான்‌ ; ஆகவே தைரியமாகக்‌ 
குதியுங்கள்‌. நமக்கு இதைக்‌ ம்‌ நம்பிக்கையு 
வத பொறுமையும்‌ இல்லை. தெருவில்‌ போகும்‌ மனி 
தனை நாம்‌ நம்புகிறோம்‌. உலகத்திலேயே. ம்‌ நம்பாத ஒரு 
வர்‌ இருக்கிறார்‌ என்றால்‌ அவர்தான்‌ கடவுள்‌. நமக்கு அனு 
கூலமான காரியங்களைச்‌ செய்யும்போது, நாம்‌ அவரை நம்பு 
கிறோம்‌. ஆனால்‌ அடிமேல்‌ அடி வாங்கியபின்‌“ சுயஜதேவைப்‌ 
பூர்த்தி அடைந்த மனம்‌ சாகவேண்டிய : ஒருநாள்‌. வரும்‌. 
நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்தீலும்‌ அகங்காரம்‌ என்ற 
பாம்பு படமெடுத்‌ த்து ஆடுகிறது. பாதையில்‌ பல முட்கள்‌ 
இருப்பதற்காக நாம்‌ மகிழ்வுறவேண்டும்‌. அவை இந்த நல்ல 
பாம்பின்‌ படத்தில்‌ குத்துகின்‌ றன. 2 


உர்4 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ட. கடைசியில்‌ சரணாகதி வருகின்றது. அப்போது எல்லா 
வற்றையும்‌ நாம்‌ தாயிடம்‌ அர்ப்பணம்‌ செய்துவிடுகிறோம்‌... 
துன்பம்‌ வந்தாலும்‌ வரவேற்புத்தான்‌ ; இன்பம்‌ வந்தாலும்‌ 
வரவேற்புத்தான்‌. இந்த நிலையில்‌ நமக்கு அன்பு. ஏற்பட்‌ 
டால்‌, கூனல்‌ குறுகலாக இருப்பவை எல்லாம்‌ நிமிர்ந்து 
நேராகிவிடும்‌. பிராமணர்களானாலும்‌ சரி, நாய்களானாலும்‌ 
சரி. நம்முடைய கண்ணோட்டம்‌ ஒன்றாகவே இருக்கும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள அனைவரையும்‌, ஒரே மாதிரியாக 
நேசியாதவரை, அவர்கள்மீது . பாரபட்சமற்ற குறையாத 
அன்பு செலுத்தாதவரை நாம்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ குறையுள்‌ 
எவர்கள்‌ ஆவோம்‌. ஆனால்‌ .அவ்வித அன்பு செலுத்தி 
னாலோ, பலவாகத்‌ தோன்றும்‌ வேற்றுமைகள்‌ எல்லாம்‌ 
மறைந்துவிடும்‌. எல்லாவற்றிலுமே எல்லையற்ற, நிரந்தர 
மான ஒரே தாயைக்‌ காண்போம்‌. 


டு நாரதர்‌ பக்தி சூத்திரங்கள்‌ 


்‌ (அமெரிக்காவில்‌ சுவாமிஜி மொழிபெயர்த்துக்‌ கூறியவை) 


அத்தியாயம்‌ 1. 


1. கடவுள்மீது கொண்டுள்ள தீவிர பிரேமையே பத்தி. 


2. அன்பில்‌ கடைந்தெடுத்த அமுதம்‌ பக்தி. 


3. எதைப்‌ பெற்றால்‌ மனிதன்‌ பூரணனாகவும்‌, சிரஞ்‌: 


சீவித்துவ முள்ளவனாகவும்‌, என்றும்‌ திருப்தியுள்ளவனா 
கவும்‌ ஆவானோ, அதுதான்‌ பக்தி. 


44 எதை அடைந்தால்‌, அதற்குமேல்‌ மனிதனுக்கு 
ஆசைகள்‌ ஏற்படாவோ, எதைக்‌ கண்டும்‌ பொருமைப்‌ 
படாத நிலையை மனிதன்‌ அடைவானோ, எதை அடைந்‌ 
கால்‌ மனிதன்‌ வீண்கர்வம்‌ கொள்ளமாட்டானோ, அதுதான்‌ 


பக்தி. 


5. எதை அறிந்தால்‌ மனிதன்‌ ஆன்மிகத்தில்‌ நிறைவு 
பெறுகிறானனோ , எதை அறிந்தால்‌ மனிதன்‌ அமைதி பெற்று 


ஆண்டவனிடம்‌ மட்டுமே இன்பம்‌ காண்கிருனோ அதுவே 
பக்தி. 


நாரதர்‌ பக்தி சூத்திரங்கள்‌ ்‌ 215 


6. பக்தியே எல்லா ஆசைகளுக்கும்‌ முட்டுக்கட்டை 
யாதலால்‌ எந்த ஆசையையும்‌ நிறைவேற்ற: அதைப்‌ பயன்‌ 
படுத்த முடியாது. 

7. சாதாரணமாக மக்கள்‌ கடைப்பிடிக்கும்‌ வழிபாட்டு 
முறைகளையும்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்பட்டுள்ள வழிபாட்டு 
முறைகளையும்‌ விட்டுவிடுவதே சந்நியாசம்‌. 
்‌ 8. எவர்தம்‌ ஆன்மா பூரணமாக ஆண்டவனிடம்‌ 
லயிக்கிறதோ அவரே பக்தி சந்நியாசி. ஆண்டவன்மீது 
அன்பு செலுத்துவதற்கு இடையூறாக இருப்பவைகளை யெல்‌. 
லாம்‌ அவர்‌ ஓழித்துவிடுவார்‌. ்‌ 

9. - வேறு புகலிடங்களை விட்டு ஆண்டவனையே அவன்‌ 
புகலிடமாகக்‌ கொள்கிறான்‌. 


10. ஒருவனது வாழ்க்கை ஸ்திரநிலை அடையும்‌ வரை 
சாஸ்திரங்களைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 


11. இல்லையேல்‌ சுதந்திரம்‌ என்ற பெயரில்‌ தீயவற்‌ 
றைச்‌ செய்யும்‌ அபாயம்‌ இருக்கிறது. 


12. பிரேமையானது ஒரு நிலையான கட்டத்தை 
அடைந்த பின்பு சமூக மரபுகள்கூட--உயிரைப்‌ பாதுகாப்ப 
தற்கு அத்தியாவசியமானவை தவிர -- கைவிடப்படு 
கின்றன. ்‌ 


18. பிரேமைக்குப்‌ பல்‌ இலக்கணங்கள்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன. ஆனால்‌. : அவைகளெல்லாம்‌, பிரேமையின்‌ 
ஆரம்ப அடையாளங்களே என்று நாரதர்‌ நவில்கின்றார்‌. 
சிந்தனை, சொல்‌, செயல்‌ எல்லாவற்றையும்‌ ஆண்டவனிடம்‌ 
அர்ப்பணித்த பின்பு, கடவுளைச்‌ சிறிது நேரம்‌ மறப்பதுகூட 
ஒருவருக்கு ஆறாத்துயர்‌ குரும்போது, பிரேமை ஆரம்பமாகி 
விட்டது. 

14. கோபிகளிடம்‌ இருந்தது போன்ற பிரேமை 
வேண்டும்‌. i 

15. ஏனெனில்‌ கிருஷ்ணனை அவர்கள்‌ தங்களுடைய 
காதலனாகக்‌ கொண்டடார்கள்‌. எனினும்‌ அவனுடைய கடவுள்‌ 
தன்மையை ஒருபோதும்‌. மறக்கவில்லை. ' ்‌ 


216 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


16. இல்லையேல்‌ அவர்கள்‌ கற்பை இழந்த பாவத்திற்கு 
உள்ளாகியிருப்பார்கள்‌. 


17. இதுதான்‌ அன்பில்‌ உயர்ந்தது ; ஏனெனில்‌, இதில்‌ 
பிரதிபலன்‌ வேண்டுமென்ற விருப்பம்‌ இல்லை. மனித அன்‌ 
பிலோ பிரதிபலன்‌ வேண்டுமென்ற விருப்பம்‌ இருக்கிறது. 


அத்தியாயம்‌ 2. 


1. பக்தியானது, கர்மயோகம்‌, ஞானயோகம்‌, ராஜ 
யோகம்‌ ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ சிறந்தது. ஏனெனில்‌, 
பக்தி எதிர்பார்க்கும்‌ பலன்‌ பக்தியே. பக்திதான்‌ சாதன 
மும்‌ லட்சியமும்‌ ஆகும்‌. 

2. உணவு இருப்பதைப்‌ பார்ப்பதாலோ, அல்லது 
அது இருப்பதை அறிந்ததனாலோ, ஒருவனுடைய பசி 
தீராது. அதுபோலவே பிரேமைமட்டும்‌ ஏற்படாவிடில்‌, 
கடவுள்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌ என்று அறிவதினாலோ, அல்லது 
புலனுணர்வினாலோ ஒருவன்‌ திருப்தி அடைந்துவிட முடி 
யாது. ஆகையால்‌, பிரேமையே உயர்ந்தது. 


அத்தியாயம்‌ 8. 

1. பக்தியைப்‌ பற்றி இவைகளையெல்லாம்‌ பெரிய 
மகான்கள்‌ கூறியிருக்கிருர்கள்‌. 

2. இந்தப்‌ பக்தியை விரும்பும்‌ ஒருவர்‌ தம்முடைய 
புலன்களால்‌ கிடைக்கும்‌ இன்பங்களை, ஏன்‌, மக்களின்‌ சக 
வாச கதைக்கூட துறந்துவிட வேண்டும்‌. 

9: அல்லும்‌ பகலும்‌ பக்தன்‌ பக்தி பற்றியே நினைக்க 
வேண்டும்‌ ; வேறு எந்த எண்ணமும்‌ கூடாது. 

ழ்‌ எங்கே கடவுளைப்‌ பற்றிப்‌ பேசுகிறார்களோ, எங்கே 
பஜனை செய்கிறார்களோ, அங்கே அவன்‌ செல்ல வேண்டும்‌; 
க்‌ முக்தியடைந்த ஒரு ஆன்மாவின்‌ அனுக்கிரகமே 
நமக்குப்‌ பக்தி தோன்றுவதன்‌ முக்கிய காரணம்‌. 

at அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆன்மாவைக்‌ காண்‌ 
பது துர்லபம்‌ ; ஆனால்‌ சந்தித்து விட்டாலோ நம்முடைய 
ஆன்மா நிச்சயம்‌ காப்பாற்றப்படும்‌. 


நாரதர்‌ பக்தி சூத்திரங்கள்‌ 217 


7. கடவுளின்‌ கிருபையால்தான்‌ இப்படிப்பட்ட குருக்‌ 
கள்‌ நமக்குக்‌ கிடைக்கிறார்கள்‌. Fs 


8. அவருக்கும்‌ அவருடைய அடியார்களுக்கும்‌. 


இடையே வேறுபாடு எதுவும்‌ இல்லை. 

9. ஆகையால்‌ இவர்களை நாடிச்‌ செல்‌. 

10. கெட்டவர்கள்‌ சகவாசத்தை எப்போதும்‌ விலக்கி: 
ஒதுக்க வேண்டும்‌. 

11. ஏனெனில்‌ அப்படிப்பட்ட சகவாசத்தால்‌, காம 
மும்‌, கோபமும்‌, மாயையும்‌ ஏற்படுகின்றன. இலட்சியத்தை 
நாம்‌ மறந்து விடுகிறோம்‌. வைராக்கியம்‌ அழிகிறது. பொது 
வாக எல்லாமே அழிந்து விடுகின்றன. ்‌ 

12. இந்தத்‌ தொந்தரவுகள்‌ எல்லாம்‌, முதலில்‌ சிறு 
அலைகள்போல்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ துஷ்டர்கள்‌ ௪௧ 
வாசமான து அவைகளைக்‌ கடல்போல்‌ பெரிதாக்குகிறது. 

13. பற்றை எவன்‌ விட்டொழிக்கிறானோ, மகான்களுக்கு 
எவன்‌ சேவை செய்கிறானோ, எவன்‌ தனியாக வசிக்கிறானோ; 
எவன்‌ இந்த உலக பந்தங்களைத்‌ துறந்து விடுகிறானோ, எவன்‌ 
இயற்கையின்‌ குணாம்சங்களுக்கு அப்பால்‌ செல்கிறானோ, 
எவன்‌ தனது வாழ்வக்குக்‌ கடவுளை நம்பியிருக்கிறானோ 
அவன்‌ மாயையை வெல்வான்‌. 

14. எவன்‌ கர்மத்தின்‌ பலன்களைத்‌ துறக்கிறானோ; 
எவன்‌ எல்லாக்‌ கர்மத்தையும்‌, இன்பம்‌, துன்பம்‌ என்ற 
இரண்டையும்‌ விட்டொழிக்கிறானோ, எவன்‌ சாஸ்திரங்கனாஃ 
கூட விட்டுவிடுகிறானோ, அவனுக்கும்‌ கடவுள்மீது இடை 
யறாத பக்தி ஏற்படுகிறது. 

15. வாழ்க்கை என்னும்‌ இந்த நதியைத்‌ தாண்டு. 
கிறான்‌ ; மற்றவர்களும்‌ தாண்ட உதவுகிறான்‌. 


அத்தியயாம்‌ 4. 


1. பிரேமையின்‌ இயல்பை வார்த்தைகளால்‌ 
ரிக்க முடியாது. 


விவ: 


2. தான்‌ உண்ணும்‌ பொருள்களின்‌ ருசியை ஓர்‌ 
ஊமையன்‌ கூறமுடியது. ஆனால்‌ அவனுடைய செயல்களி 


218 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


லிருந்து; அவனுடைய உணர்ச்சிகளைப்‌ புரிந்து கொள்ள 
லாம்‌. - அதேபோல ஒரு மனிதன்‌ தனது பிரேமையைச்‌ 
சொற்களால்‌ விவரிக்க முடியாது. ஆனால்‌ அவனுடைய 
செயல்கள்‌ அவன்‌ உணர்ச்சிகளைக்‌. காட்டிவிடும்‌. 

8. சில அபூர்வமான மகான்கள்‌ மட்டும்‌, இந்த உணர்ச்‌ 
சியைச்‌ சொற்களால்‌ விவரித்திருக்கிறார்கள்‌. 


4. எல்லாக்‌ குணங்களுக்கும்‌ அப்பால்‌, எல்லா ஆசை 
களுக்கும்‌ அப்பால்‌, எப்போதும்‌ குறைவற்று, வளர்ந்து 
கொண்டு போகும்‌ உணர்வே பிரேமை. 


5. ஒருவனுக்குப்‌ பிரேமை ஏற்பட்டவுடன்‌ அவன்‌ 
எல்லா இடங்களிலும்‌ பிரரமையைக்‌ காண்கிறான்‌ $ கேட்கி 
றான்‌; எல்லா இடங்களிலும்‌ பிரேமை பற்றியே பேசுகிறான்‌$. 
அதைப்பற்றியே சிந்திக்கிறான்‌. 

6. நம்முடைய குணங்கள்‌, நிலைகளுக்கு ஏற்றபடி. இந்‌. 
தப்‌ பிரேமையானது பல்வேறு விதங்களில்‌ வெளிப்படு 
கிறது. 


7. குணங்களாவன :- தாமசம்‌ (மந்தம்‌, புத்திக்‌ 


இறைவ) இராஜஸம்‌, (அமைதியற்ற தன்மை, செயலாற்‌ 
நும்‌ தன்மை) சத்வம்‌ (தூய்மை, சாந்தம்‌) நிலைகளாவன : 
ஆராத்தம்‌ (சங்கடம்‌ நீக்கவிரும்பும்‌ நிலை) அர்த்தார்த்தி 
(பொருளொன்றை விரும்பும்‌ நிலை) ஜிஞ்ஞாஸு (சத்தி 
யத்தை நாடிச்‌ செல்லும்‌ நிலை) ஞானி (அறிந்தவன்‌ நிலை.) 
8. இ 
இம்‌ பின்னா 


9. வழிபாடு முறைகளில்‌ பக்திதான்‌ எளிதானது. 
10. பக்‌ 


வைகளில்‌ முன்னால்‌ கூறப்பட்டவற்றைக்‌ காட்டி 
ல கூறப்பட்டவை உயர்ந்தவை. 


பக்தி இருப்பதற்கு அத்தாட்சி அதுவே ; அதற்கு 
மறற அத்தாட்சி தேவையில்லை. 


11. அதனுடைய இயற்கையே அமைதிதான்‌ ; பரி 
பூரண சாந்திதான்‌. 


12. பக்தி யாருக்கும்‌ எதற்கும்‌ தீங்கு விளாவிக்க ஒரு. 
போதும்‌ முயல்வதில்லை. சாதாரணமாகப்‌ பொது மக்கள்‌ 


பின்பற்றும்‌ வழிபாட்டு முறைகளுக்கும்‌ அது குறுக்கே நிற்‌ 
பதில்லை. } 


நாரதர்‌ பக்தி சூத்திரங்கள்‌” 219 
18. காமத்தைப்‌ பற்றியோ, கடவுள்மீது ஐயப்பாடு 

தெரிவித்தோ, அல்லது ஒருவருடை எ ரிகளைப்‌ பற்றியோ 

நடைபெறும்‌ சம்பாஷணைகளைக்‌ கேட்கக்கூடாது. 

ட. 14. அகங்காரம்‌ கர்வம்‌ முதலியவற்றை விட்டுவிட 

வேண்டும்‌. 

15. இந்த உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை 
என்றால்‌, அவைகளைக்‌ கடவுளிடம்‌ சமர்ப்பியுங்கள்‌. உங்க 
ளுடைய செயல்களை அவர்‌ பொறுப்பில்‌ விட்டுவிடுங்கள்‌ . 

16. காதல்‌, காதலிப்பவர்‌, காதலிக்கப்படுபவர்‌ ஆகிய 
மூன்றையும்‌ இணைத்து, ஆண்டவனுடைய நிரந்தர வேலை 
யாளாக, மணமகளாக நம்மை எண்ணி வழிபட வேண்‌ 
டும்‌. ஆண்டவனிடம்‌ இவ்வித பிரேமை கொள்ள 
வேண்டும்‌. 


அத்தியாயம்‌ 5. 


1. கடவுள்மீது செலுத்தப்படும்‌ பிரேமையே 
உயர்ந்தது. 

2. இப்படிப்பட்ட பிரேமை உள்ளவர்கள்‌ பேசும்‌ 
போது, அவர்களுடைய தொண்டை கட்டுகிறது. அவர்‌ 
கள்‌ அழுவார்கள்‌ ; கதறுவார்கள்‌. புனிதத்‌ தலங்களுக்குப்‌ 
புனிதத்தன்மை அளிப்பவர்கள்‌ அவர்களே. அவர்களிடம்‌ 
கடவுள்‌ தன்மை ஊடுருவி நிற்பதால்‌, நல்ல தாரியங்களை 
மேலும்‌ நல்ல காரியங்களாகவும்‌, நல்ல நூல்களை மேலும்‌ 
நல்ல நூல்களாகவும்‌ செய்கிறார்கள்‌. 

59. ஒரு மனிதன்‌ கடவுள்மீது பிரேமைகொள்ளும்‌ 
போது; அவனது மூதாதையர்கள்‌ மகிழ்கிறார்கள்‌. தேவர்கள்‌ 
ஆனந்த நர்த்தனமிடுகிறார்கள்‌. பூவுலகத்திற்கு ஒரு மகான்‌ 
கிடைக்கிறார்‌. 

4. இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு, உயர்சாதி-கீழ்சாதி, 
ஆண்‌-பெண்‌, அறிவள்ளவர்‌- அறிவில்லாதவர்‌; கம்‌ 
வர்‌-அழகில்லாதவர்‌, உயர்பிறப்பு-கீழ்பிறப்பு; தனவத்தா- 
ஏழை என்ற வேறுபாடுகள்‌ இல்லை. 

5. ஏனெனில்‌, இவர்கள்‌ எல்லாரும்‌ கடவுளால்‌ 
படைக்கப்பட்டவர்களே. 


220 
6. 
சளி 
நம்மை 


8. 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
வாக்குவாதங்களைத்‌ தவிர்க்கவேண்டும்‌. 

ஏனெனில்‌, அவைகளுக்கு முடிவே இல்லை. அவை 
நல்ல முடிவுக்கு இட்டுச்‌ செல்வதில்லை. 
பக்தியைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ புத்தகங்களைப்‌ படியுங்‌ 
கள்‌ $ பக்தியை வளர்க்கக்கூடிய செயல்களைச்‌ செய்யுங்கள்‌ . 

9. இன்ப துன்பம்‌, .லாப நஷ்டம்‌ பற்றிய ஆசைகளை 
எல்லாம்‌ விட்டுவிடுங்கள்‌. கடவுளை இரவும்‌ பகலுமாக வழி 
படுங்கள்‌. ஒரு க்ஷண த்தைக்கூட வீணாகச்‌ செலவிடக்‌ 
கூடாது. 

_ 10. அஹிம்சை, சத்தியம்‌, பரிசுத்தம்‌, இரக்கம்‌; கட 
அள இன்மை ஆகியவைகளை எப்போதும்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. 

11. மற்ற சிந்தனைகளை எல்லாம்‌ விட்டுவிட்டு, மனம்‌ 
ரணமாக, இரவும்‌ - பகலும்‌ ஆண்டவனையே வழிபட. 
வேண்டும்‌. இவ்வாறு இரவும்‌ பகலும்‌ ஆராதனை செய்யப்‌ 
படும்‌ கடவுள்‌ பக்தர்களுக்குத்‌ தன்னை வெளிப்படுத்துவார்‌; 
தன்னைப்‌ பக்தர்கள்‌ உணருமாறு செய்வார்‌. 

1120 முக்காலத்‌ 
புராதன ஞானிக 
திற்கு அஞ்சாமல்‌, 
நாங்கள்‌ தைரியமாக 


திலும்‌ அன்பே பெரியது! ஆகையால்‌, 
ப்‌ பின்பற்றி, உலகத்தவரின்‌ ஏளனத்‌ 
அன்பின்‌ தத்துவத்தைப்‌ போதிக்க 
முன்வந்துள்ளோம்‌. 


கலை 


(முக்கிய தத்துவம்‌ எதுவோ அதன்மீது கருத்தும்‌ கவன 
மும்‌ பற்ற்ச்செய்தலே கலைக்குச்‌ சிறப்பு. கலைகள்‌ யாவற்றி 
னும்‌ மிகக்‌ கடினமானது நாடகம்‌. நாடகம்‌ கவரவேண்டிய 
அம்சங்கள்‌ இரண்டு. ஒன்று செவி. மற்றொன்று கண்‌. 
ஒரு. காட்சியில்‌ ஓரே ஓர்‌ அம்சத்தை மாத்திரம்‌ வடித்துக்‌ 
காட்டுவது சுலபம்‌. பல அம்சங்களை வடித்துக்காட்டி அதே 
சமயத்தில்‌ முக்கிய தத்துவத்தின்மீது கருத்தையும்‌ பதிய 
வைப்பது என்பது ரொம்பவும்‌ சிரமமான காரியம்‌. இன்‌ 
னொரு சிரமமான காரியம்‌ எது எனில்‌ மேடை அமைப்பு 5 
நிர்வாகம்‌. முக்கிய தத்துவம்‌ மனத்தினின்று நீங்காவண்‌ 
£ணம்‌-முக்கிய தத்துவத்தினின்றும்‌ கருத்துப்‌ பிறழாவண்‌ 
ணம்‌--பல்வேறு விஷயங்களை ஒருங்குகாட்டி மேடைமீது 
கொண்டுவந்து நிறுத்துதல்‌. 


இசை 

துருபதம்‌, கியால்‌ போன்றவற்றில்‌ சாஸ்திரீய சங்கீதம்‌ 
காணலாம்‌. ஆனால்‌ உண்மையான சங்கீதத்தைக்‌ கீர்த்தனை 
களில்தான்‌ காணல்கூடும்‌. மாதுர விவஹார கீர்த்தனங்கள்‌; 
கவனங்கள்‌. ஏன்‌ எனில்‌ அவற்றில்‌ உணர்ச்சியிருக்கிறது. 
உணர்ச்சியே ஜீவன்‌ $ எல்லாவற்றிற்கும்‌ அடிப்படையான 
ரகசியம்‌. சாதாரண ஜனங்களின்‌ பாடல்களிலே இனிய 
கீதம்‌ மிகுந்திருத்தல்‌ காணலாம்‌. அவற்றையெல்லாம்‌ சேக. 
ரித்தல்‌ வேண்டும்‌. துருபதம்‌ முதலியவற்றின்‌ சாஸ்திரீய 
நுணுக்கங்களை எல்லாம்‌ கீர்த்தனைகளில்‌ அமைத்தால்‌ இசை 
நிறைவுபெறும்‌. 

மந்திரமும்‌ மந்திர சைதன்யமும்‌ 

குரு சிஷ்ய பரம்பரையாக வழங்கப்பட்டு வரும்‌ சொற்‌ 
கள்‌ சில. அவற்றை ஜபம்‌ செய்வதால்‌ ஒருவித சித்தி பெற 
லாம்‌. இது மந்திர சாஸ்திரிகளின்‌ நம்பிக்கை. மந்திர 
சைதன்யம்‌ எனும்‌ சொல்‌ இருவகையில்‌ பொருள்கொள்ளப்‌ 
படுகிறது. குறிப்பிட்டதொரு மந்திரத்தை ஜபித்தால்‌ 
அதன்‌ அதிதேவதையான உங்கள்‌ இஷ்ட தேவதையை 


222 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌--சுடர்‌-7 


நீங்கள்‌ காண்பீர்கள்‌ என்பது சிலர்‌ கூறும்‌ பொருள்‌. மற்றும்‌ 
சிலர்‌ கூறும்‌ பொருள்‌ வருமாறு : தகுதியற்ற ஒரு குருவிட 
மிருந்து மந்திரோபதேசம்‌ பெற்று அதனை ஜபிக்க விரும்பி 
ல்‌ அதற்குச்‌ சில பரிகாரங்கள்‌ செய்யவேண்டும்‌. அவ்‌ 
வாறு செய்து அந்த. மந்திரத்தைச்‌ சேதனமாக்கவேண்டும்‌; 
அதாவது உயிர்பெறச்‌ செய்தல்வேண்டும்‌. அதன்‌ பிறகே 
அதனை ஜபித்தால்‌. பலன்தரும்‌. இவ்வாறு ஜீவன்‌ பெறும்‌ 
வெவ்வேறு மந்திரங்கள்‌ வேறு வேறு குறி காட்டும்‌. எனி 
னும்‌ எல்லாவற்றிற்கும்‌ பொதுவான குறி ஒன்றுண்டு. அது 


யாதெனில்‌ சீரமம்‌ ஏதுமின்றி நீண்ட காலம்‌ ஜபம்‌ செய்ய' 


இயலும்‌ ; சீக்கிரத்தில்‌ மனம்‌ ஒருமுகமாகும்‌. இது தாந்த்ரீக 
மந்திரம்‌ பற்றியது. 


1 


வேதகாலந்தொட்டு மந்திரங்கள்‌ பற்றிய இருவகைக்‌ - 


கருத்துகள்‌ நிலவிவருகின்றன. யாஸ்தரும்‌ பிறரும்‌ வேதங்‌, 
கள்‌ பொருள்‌ உள்ளவை என்பர்‌. ஆனால்‌ புராதன மந்திற 
சாஸ்திரிகளோ வேதமந்திரங்கள்‌ பொருள்‌ அற்றவை என்‌ 
பர்‌. யாக காலத்தில்‌ பாராயணம்‌ செய்வதற்கே தக்கவை ; 
அப்போது உலக ச௬ுகாநுபவங்கள்‌ பலவற்றைத்‌ தர 
வல்லவை ; ஆன்மிக அறிவு அளிக்கவல்லவை. என்பர்‌. 


பின்னையது.உப்நிஷ தங்ககாச்‌ சொல்வதால்‌ ஏற்படுவது. 
: » 
இறைபற்றிய கருத்து 
இயற்கை நியதிகளுக்கு அப்பாற்பட்டதும்‌ சுதந்திர 


முள்ளதுமான ஓ 


ன்றைக்‌ காணவே மனித உள்ளம்‌ வேட்கை 
கொண்டுள்ளது. 


வேதாந்திகள்‌ அத்தகைய நிலைபேறான 
இறையொன்றுளது என்ற நம்பிக்கைஉடையவர்கள்‌ ; சாங்‌ 
கியரும்‌ பெளத்தருமோ ஜன்யேசுவர நம்பிக்கையுடையவர்‌. 
அதாவது; மனிதனாக இருந்து ஆன்மிக சாதனையால்‌ 
உயா ந்து இறைமைபெற்ற கடவன்‌ நம்புகிறவர்‌. அவதாரம்‌ 
எனும்‌ தத்துவத்தின்‌ மூலம்‌ புராணங்கள்‌ இவ்விரு. கருத்துக்‌ 
களிடையேயும்‌ சமரசம்‌ காண்கின்றன. அதாவது ஜன்யேசு 
வரன்‌ நித்ய ஈசுவரனே. மாயை காரண மாகவே ஜன்யேசு 
வர உருவில்‌ காட்சி தருகிறான்‌ என்று கூறுகின்றன. சாங்கிய 
வாதம்‌ நிலைபேறான. இறை நம்பிக்கையை. எதிர்ப்பது. 
““விடுதலைபெற்ற ஆன்மா இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ படைத்தல்‌ 


த 


- 


கலை ] A 91/22 223 


எவ்வாறு 2 என்று இவர்கள்‌ வாதிக்கிறார்கள்‌ இவ்வாதம்‌ 
பொய்‌ அடிப்படையில்‌ எழும்‌ ஒன்று. எங்ஙனம்‌. எனில்‌, 
விடுதலைபெற்ற ஆன்மாவை ஏவுதல்‌ இயலாது. அவர்‌ விடு 
தலை பெற்றவர்‌ $ ௬தந்திரமாயுள்ளவர்‌ ; விரும்பும்‌ வண்‌ 
ணாம்‌ செய்பவர்‌. ஜன்யேசுவரர்‌ படைத்தற்கியலாதவர்‌ ; 
யாதுகாத்தற்கியலாதவர்‌ ; அழித்தற்கும்‌ இயலாதவர்‌. 
இவ்வாறு வேதாந்தம்‌ கூறுகிறது. க 


உணவு. 


மனிதராக. வாழுமாறு மற்றையோருக்கு உபதேசம்‌ 
செய்கிறீர்‌ ; ஆனால்‌. நல்லுணவு அளிக்க இயலாதவராயிருக்‌ 
கிறிர்‌. சென்ற நான்கு ஆண்டுகளாக நான்‌ இதுபற்றிச்‌ 
சிந்தித்து வருகிறேன்‌. கோதுமை அவல்‌ போன்ற ஏதாவது. 
ஒன்று செய்யலாமா என்று சோதிக்க விரும்புகிறேன்‌ . அது 
முடியுமானால்‌ தினந்தோறும்‌ வேறுவேறு வகையான உணவு 
பெறலாம்‌. குடி தண்ணீர்‌ சம்பந்தமாக நம்‌ நாட்டுக்கேற்ற, 
தொரு நீர்வடிகட்டியைத்‌ தேடினேன்‌. சட்டிபோல்‌ அகன்ற. 
தொரு பீங்கான்‌ பாத்திரத்தைக்‌ கண்டுபிடித்தேன்‌: அதன்‌ 
வழியே நீரை வடிகட்டினால்‌ கிருமிகள்‌ யாவும்‌ அதில்‌ தங்கும்‌. 
ஆனால்‌ நாளடைவில்‌ அந்தப்‌ பீங்கான்‌ பாத்திரம்‌ கிருமிகளின்‌ 
உறைவிடமாகிவிடுமே. வடிகட்டிகளால்‌ விளையும்‌ ஆப்த்து 
இதுவே. . தொடர்‌ந்து தேடினேன்‌. நீரைச்‌ சுத்தமாக வடி: 
கட்டிப்‌ பின்‌ பிராணவாயு புகுத்தும்‌ முறையொன்று கண்‌ 
டேன்‌. நீர்‌ சுத்தமாயிற்று. இந்த நீரை உபயோகித்தால்‌ 
உடல்‌ நலம்‌ பெருகுதல்‌ உறுதி. 
துறவும்‌ இல்வாழ்வும்‌ ' 
துறவி, இல்வாழ்வோன்‌, ஆகிய இவ்விருவர்தம்‌ கடமை 
கள்‌ பற்றிப்‌ பேசியபோது : சுவாமியவர்கள்‌ பின்வருமாறு 
குறிப்பிட்டார்கள்‌ :-- ்‌ 
துறவி, தான்‌ உயர்நிலை அடையும்வரை அதாவது பரம 
ஹ.ம்ஸநிலை. பெறும்வரை, இல்வாழ்வோன்‌ உபயோகித்த 
உணவையோ படுக்கையையோ பிறவற்றையோ தவிர்ப்‌ 
பது நன்று. வெறுப்பினால்‌ அன்று ; தன்னைப்‌ பாதுகாத்தற்கு, 
“நமோ நாராயனாய ? என்று கூறி இல்வாழ்பவன்‌ துறவிக்கு 


224 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


வணக்கம்‌ செலுத்தவேண்டும்‌. துறவியும்‌ இல்வாழ்வோனை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


ர வ! 
ATCT, எள நஷாத்‌: ॥ 


“(துறவிக்கும்‌ இல்வாழ்வோனுக்கும்‌ இடையே உள்ள 
வேற்றுமை, பெருங்குன்றுக்கும்‌ சிறு கடுகுக்கும்‌ உள்ள 
வேற்றுமை போன்றது; சூரியனுக்கும்‌ மின்மினிக்கும்‌ 
இடையே உள்ள வேற்றுமை போன்றது; கடலுக்கும்‌ கால்‌ 
வாய்க்கும்‌ உள்ள வேற்றுமை போன்றது. 


ஒவ்வொருவரும்‌ இந்த சுலோகத்தைச்‌ சொல்லுமாறு 
செய்தார்‌ சுவாமி. வேதாந்த சுலோகங்கள்‌ சிலவற்றைத்‌ 
தாமே கூறினார்‌. 6 இந்த ௬லோகங்களை நீங்கள்‌ ஓவ்வொரு 
வரும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்லிக்கொண்டே இருக்க 
வேண்டும்‌. சிரவணம்‌ என்பது குருமூலம்‌ கேட்டல்‌ மட்டு 
மன்று. தமக்குள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்வதுமாகும்‌.?? 


சாண்ட்‌ 


, “வேதசூத்திரங்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ பாராயணம்‌ 
செய்யப்பட வேண்டியவை. இவ்வாறு செய்யவேண்டுமென்‌ 
பது வலியுறுத்தப்பட்டுள்ளது.?? இதையே இந்த வேதாந்த 
சூத்திரத்தில்‌ வியாசர்‌ வலியுறுத்துகிறார்‌. 


குருவின்‌ தகுதி வினவல்‌ 


சம்பாஷணையொன்றின்‌ இடையே சுவாமியவர்கள்‌ 
எழுச்சியுடன்‌ கூறியது வருமாறு :-— 


வியாபார முறையில்‌ கணக்குப்‌ போட்டுப்‌ பார்க்கும்‌ 
எண்ணம்‌ ஒழி. ஏதாவது ஒரு பொருளின்மேல்‌ உள்ள 
பற்றுதலைமட்டும்‌ விட்டுவிட உன்னால்‌ இயலுமானால்‌ விடுதலை 
வழி புகுந்துவிட்டாய்‌. பொது மகளிரைக்‌ காணாதே. 
பாவியைப்‌ பாராதே. சாதுவைக்‌ காணாதே. பொது மக 
ளிரும்‌ தெய்வ அன்னையே. இவ்வாறு சந்நியாசி சொல்வார்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ணரும்‌ அவர்தம்‌ கருத்தும்‌ 225 


ஒருமுறை சொல்வார்‌ $ இருமுறை சொல்வார்‌. பிறகு “ஒழுக்க 
மற்றவளே ! தீயவளே? என்பார்‌. அறியாமை ஒரு கணத்தில்‌ 
மறையும்‌. 'சிறிது சிறிதாக மறையும்‌ என்று சொல்வது 
தவறு. தம்‌ குரு லட்சியத்தினின்று நழுவியபோதிலும்‌ குரு. 
பக்திமிக்க சிஷ்யர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ராஜபுதனத்திலே 
ஒரு சிஷ்யனைக்‌ கண்டேன்‌. அவனுடை.ய குரு மதம்‌ மாறி 
விட்டார்‌; கிறிஸ்தவ மதத்தைத்‌ தழுவினார்‌. எனினும்‌ 
அவரது சிஷ்யன்‌ தனது காணிக்கையை நிறுத்தவில்லை; 
அளித்துவந்தான்‌. மேற்கு நாட்டு எண்ணத்தை விடு. 
ஒரு குருவைத்‌ தேர்ந்தெடுத்தபின்‌ அவரை ஒட்டியிரு- 
வேதாந்தத்தில்‌ ஓழுக்கமில்லை என்று கூறுவோர்‌ குழந்தை 
களே. அவர்கள்‌ கூறுவதும்‌ ஒரு வகையில்‌ சரிதான்‌. 
வேதாந்தம்‌ ஒழுக்கத்தினும்‌ விழுமியது ; உயரியது 5 
அப்பாற்பட்டது. உயர்ந்தன பற்றியே பேசுங்கள்‌. ஏனெ 
னில்‌ நீங்கள்‌ சந்நியாசியாகிவிட்டீர்கள்‌ . 


வற்புறுத்தி ஏதாவது ஒன்றை பிரம்மமாகக்‌ கருதுக. 
 ராமகிருஷ்ணரைக்‌ கடவுளாகக்‌ கருதல்‌ எளிது. ஆனால்‌ 
அதிலே என்ன ஆபத்து என்றால்‌ பிறரில்‌ கடவுள்‌ காணல்‌ 
இயலாது. இறைவன்‌ என்றுமுளன்‌ ; எங்கும்‌ உளன்‌ 5 
உருவின்‌ உருவினனாக அவனைக்‌ கருதல்‌ இறை நிந்தனை 
யாகும்‌. உருவ வழிபாட்டின்‌ இரகசியம்‌ யாதெனில்‌ ஒன்‌ 
றிலே உங்களது இறை நோக்கை வளர்க்க முயற்சி செய்கி 
நீர்கள்‌ என்பதே. 


ப்ரீ ராமகிருஷ்ணரும்‌ அவர்தம்‌ கருத்தும்‌ 


ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ தம்மை ஓர்‌ அவதார புருஷராகவே 
கருதினார்‌; எனக்கு அது விளங்கவில்லை. வேதாந்தக்‌ 
கருத்தில்‌ அவர்‌ ஒரு பிராமணர்‌ என்று நான்‌ சொல்வது வழக்‌ 
கம்‌. அவர்‌ மறைவதற்கு முன்‌ மரணாவஸ்தையிலிருந்த 
போது நான்‌ நினைத்தேன்‌ “இப்போது இவர்‌ தம்மை அவ 
தூர புருஷரென்று சொல்வாரா?” என்று. ££ராமனாகவும்‌, 
கிருஷ்ணனாகவும்‌ அவதரித்தவரே இப்போது ராமகிருஷ்ண 
ராக அவதரித்துள்ளார்‌. உன்னுடைய வேதாந்தக்‌ கருத்‌ 
தில்‌ அன்று? என்றார்‌ அவர்‌. அவர்‌ என்மீது அன்பு 
காண்டார்‌ ; ஆழ்ந்த அன்பு. இதனால்‌ பலருக்கு என்‌ 

15 


௫. 


226 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


மீது பொறாமை. ஒருவரைக்‌ கண்டவுடனே அவர்தம்‌ 
குணத்தை அறிந்துகொள்வார்‌ அவர்‌. தம்‌ கருத்தை ஒரு, 
போதும்‌ மாற்றமாட்டார்‌. ஒருவர்தம்‌ குணங்களை மழட 
ஆராய்ந்து அறிகிறோம்‌. அவரோ புலன்‌ அறிவுக்கு 
அப்பால்‌ ஊடுருவி அறிய வல்லவர்‌. எனவே நமது முடிவு 
கள்‌ தவறும்‌. சிலரை மட்டும்‌ அவர்‌ அந்தரங்கமாக அழைப்‌ 
பார்‌. யோக ரகசியங்களை உபதேதசிப்பார்‌. மற்றையோ 
ருக்கு உபகதை மூலம்‌ உபதேசிப்பார்‌. தமது பணியாற்றற்‌ 
பொருட்டு அந்தரங்கத்தில்‌ உபதேசம்‌ செய்த அவ்விளைஞர்‌ 
களை அவர்‌ தயாரித்து வந்தார்‌. இவர்களைப்பற்றி எவ்‌ 
வளவோ பேர்‌ அவரிடம்‌ புகார்‌ கூறினர்‌. எனினும்‌ அவற்‌ 
றிற்குச்‌ செவி சாய்த்தாரில்லை. அற்தரங்கமாகவன் நி பகிரங்க 
மாகவே இருந்திருந்தால்‌ இன்னும்‌ உயரிய மதிப்பு ஏற்பட 


லாம்‌. ஆனால்‌ எனக்கென்னவோ அவரிடம்‌ ஒரு குருட்டு 
பத்தி. “என்னை நேசிப்பவன்‌: எனது நாயையும்‌ நேசிப்‌ 


32 2 ட்‌ x 2 ப்‌ 
பவனே? என்று சொல்லுகிறார்களே! அந்த மாதிரி அந்த 


பிராமண குருமீது நான்‌ அன்புகொண்டுவிட்டேன்‌ 5 
அம அன்பு. அதனால்‌ அவருக்கு அண்பான்‌ எல்லாம்‌ 
IN அன்பானவையே. அவர்‌ போற்றியவற்றை 


நானும்‌ போற்றுகிறேன்‌. 
நான்‌ எங்கே ஓ 
பயந்தார்‌. 


என்‌ இஷ்டப்படி விட்டுவிட்டால்‌ 
௫ தனிக்கூட்டம்‌ சேர்த்து விடுவேனோ என்று 

“இந்த வாழ்விலே உனக்கு ஆன்ம ஞானம்‌ சித்தியாது?? 
என்று சிலருக்குச்‌ சொல்வார்‌ அவர்‌. இத்தகைய பகிரங்க 
ப்ட்சபாதம்‌ ஏன்‌ என்றால்‌ அவர்‌ எல்லாவற்றையும்‌ உய்த்து 
ணர்ந்திருத்தலே. ஒரு விஞ்ஞானியைப்‌ போல ஐவ்வொழு 
வரையும்‌ அவரவருக்கு ஏற்றமுறையில்நட.த்த அறிந்திருந்தார்‌ 
அவர்‌. அந்தரங்க வட்டத்தினர்‌ தவிர வேறு எவரும்‌ அவரு 
டைய அறையில்‌ உறங்க அனுமதிக்கப்படமாட்டார்‌. அவ 
ரைக்‌ காணாதவர்‌ முக்திபெறமாட்டார்‌ என்பதும்‌, மும்முறை 
தண்‌ டவர்‌ முக்தி பெறுவார்‌ என்பதும்‌ உண்மையல்ல. 


உயர்ந்த சாதனைகளுக்குத்‌ தகுதியற்ற பாமரர்களுக்கு 
நாரதர்‌ பக்தி சூத்திரங்களை உபதேதசித்து வந்தார்‌. 


பெரிதும்‌ துவைதத்தையே அவர்‌ உபதேசித்தார்‌. 
எவருக்கும்‌ அத்வைத உபதேசம்‌ செய்வதில்லை என்ற நியதி 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தேசத்தின்‌ லட்சிய புருஷர்‌ 227 


யுடனிருந்தார்‌. ஆனால்‌ எனக்கு மட்டும்‌ அத்வைதம்‌ உப 
தேசித்தார்‌. ஏனெனில்‌ முன்னரே நான்‌ துவைதியாயிருந்‌ 
தன்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தேசத்தின்‌ லட்சிய புருஷர்‌ 


ஒரு நாடு விழித்தெழல்‌ வேண்டுமாயின்‌, முன்னேறுதல்‌ 
வேண்டுமாயின்‌ அதற்கொரு லட்சியம்‌ வேண்டும்‌. அந்த 
லட்சியம்‌ எது? குறிகுணம்‌ ஏதுமிலாத பரம்பொ க குறி 
குணம்‌ ஏது மில்லாத லட்சியத்தினால்‌ எல்லாரும்‌ உண! ர்வு 
பெறல்‌ இயலாது. எணவே உருவ லட்சியம்‌ ஒன்று தேவை. 
அத்தகைய லட்சிய உருவமே ஸ்ரீராம்‌ ட்டன ர. ஏமா 
உருவம்‌ ஏதும்‌ நமது இன்றைய லட்சிய உ ரவாயிருத்‌ த்தற்கிய 
லாத. ஏன்‌ எனில்‌ அந்தக்‌ காலம்‌ மலையே) விட்டது. 
எல்லாரும்‌ த்‌, த வாழ்வு வாழ வேண்டுமானால்‌ குற்‌ 
போதைய தலைமுறையினருடன்‌ அறுதாபமுள்ள ஒருவர்‌ 
வேண்டும்‌. ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அக்‌ மிறைவேற்றுகிறார்‌. 
எனவே இவரையே எல்லாருக்கும்‌ முன்‌ வைத்தல்‌ வேண்‌ 
டும்‌. அவர்‌ ஒரு சாதுவா அல்லது ம்‌ புழஷரா என்‌ 
பது பற்றிய கவலை வேண்டுவதில்லை. ம்‌ 


மீண்டும்‌ ஒரு முறை நம்மிடை வருவதாக அவர்‌, கூறி 
னார்‌. அப்போது. அவர்‌ விதேக முக்தி பெறுவார்‌ என்று! 
நினைக்கிறேன்‌. நீங்கள்‌ செயல்புரிய விரும்பினால்‌ இஷ்ட 
தேவலை த யொன்று உங்களுக்கு வேண்டும்‌. , கார்டியன்‌ ஏன்‌ 
சல்‌ என்று கிறிஸ்தவர்கள்‌ சொல்லுகிறா ர்களே அதுபோல. 


ஒவ்வொரு நாடும்‌ ஒவ்வோர்‌. இஷ்ட தேவதையைப்‌ 
பற்றிக்‌ கொள்கின்றது. இவை ஒவ்வொன்றும்‌ மற்றவை 
கனை அடக்கித்‌ தாமே மோலோங்கி நிற்க விரும்புகின்றன . 
இவ்வாறு இன்‌ நினைக்கிறன்‌. இத்தகைய இஷ்ட 
தேவதை ஒரு நாட்டுக்கு நல்ல தொண்டு செய்ய பலி 
தாகி விடம்‌. என்க வ 7 


= 


சொற்பொழிவுக்‌ குறிப்புகள்‌ 
மதத்தில்‌ கூலிப்பட்டாளம்‌ 


[1899-ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 28-ந்‌ தேதி மின்னா 
போலி நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. £ மின்னாப்போலி 
ஜர்ன ?லில்‌ வெளிவந்தது. ] 


சென்ற கோடையில்‌ சிகாகோ நகரில்‌ நடைபெற்ற 


மதப்‌ பேரவையில்‌. முக்கியமாக விளங்கிய சுவாமி விவேகா 
னந்தர்‌ எனும்‌ இந்திய பிராம குருவின்‌ வாயிலாக கீழ்த்‌ 
திசை மதக்கருத்து பற்றி அறியும்‌ ஆவலுடன்‌ நேற்று காலை 
மூனிட்டேரியன்‌ மாதா கோவிலில்‌ ஏராளமான மக்கள்‌ 
குழுமியிருந்தார்கள்‌. பெரிபாடிக்‌ கிளப்பினர்‌ இப்பெரி 
யாரை மின்னாபோலி நகருக்கு அழைத்து வந்தனர்‌. சென்ற 
வெள்ளிக்கிழமை மாலை அவர்‌ அங்கே சொற்பொழிவாற்றி 
ஓர. நேற்றைய சொற்பொழிவுக்காக இந்த வாரம்‌ வரை 
இங்கேயே இருக்குமாறு அவர்‌ வேண்டப்பட்டார்‌. 


க்‌ போதகரான டாக்டர்‌ எச்‌. எம்‌. சைமன்‌; சமயம்‌, 
ம்பிககை, அறம்‌ என்பன பற்றிய பாலின்‌ போதனைகளைப்‌ 
படித்தார்‌. “இவற்றில்‌ உயரியது அறம்‌? இதே மாதிரி 
போதிக்கும்‌ ஹிந்து போதனைகள்‌ சிலவற்றையும்‌ படித்தார்‌. 
ய போதனைகளையும்‌ படித்தார்‌. ஹிந்து நூல்களிலிருந்‌ 
தும்‌ சில பகுதிகளைப்‌ படித்தார்‌. எல்லாம்‌ பாலின்‌ போதனை 
ளுக்கு அரண்‌ செய்பவையே. 


்‌ இரண்டாவது துதிப்பாடலுக்குப்பின்‌ சுவாமி விவேகா 
CA அறிமுகம்‌ செய்து வைக்கப்பட்டார்‌. மேடையின்‌ 
மூன வந்து நின்று ஹிந்து கதை ஒன்றைக்‌ கூறி, குழுமியிருந்‌ 
தவர்களைக்‌ கவர்ந்தார்‌ அவர்‌. தூய ஆங்கில மொழியில்‌ 
அவர்‌ கூறினார்‌ : 


“குருடர்‌ ஐவர்‌ பற்றியதொரு கதையை இப்போது 
நான்‌ உங்களுக்குச்‌ சொல்வேன்‌. இந்தியாவிலே ஒரு கிரா 
மத்தின்‌ வழியே ஓர்‌ ஊர்வலம்‌ சென்று கொண்டிருந்தது. 
அதைக்‌ காணும்பொருட்டு மக்கள்‌ கூடினர்‌. அலங்கரித்து 


மதத்தில்‌ கூலிப்பட்டாளம்‌ 229 


அழைத்து வரப்பெற்ற யானையைக்‌ காணப்‌ பெரிதும்‌ விரும்‌: 
பினர்‌; கண்டனர்‌; மகிழ்ந்தனர்‌. குருடர்‌ ஐவரும்‌ காண 
முடியாது தவித்தனர்‌. யானையைத்‌ தடவிப்‌ பார்த்தாவது 
மகிழ எண்ணினர்‌. அவ்வாறே தடவிப்‌ பார்க்க அவர்கள்‌ 
அனுமதி பெற்றார்கள்‌. ஊர்வலம்‌ சென்றது. மக்கள்‌ திரும்‌ 
பினார்கள்‌. குருடர்களும்‌ வீடுதிரும்பினார்கள்‌. யானை பற்‌ 
றிப்‌ பேசினார்கள்‌. ்‌ 


££ சவர்‌ மாதிரி இருந்தது 2? என்றான்‌ குருடரில்‌ ஒருவன்‌. 


6 இல்லை ; இல்லை. கயிறு மாதிரி இருந்தது?” என்றான்‌ 
இன்னொரு குருடன்‌. 


££ நீங்கள்‌ சொல்வது தவறு. பாம்பு மாதிரி இருந்தது ?? 
என்றான்‌ மூன்றாவது குருடன்‌. வாக்கு வாதம்‌ முற்றியது. 


66 தலைகாணி போலிருந்தது?? என்றான்‌ நான்காவது 
குருடன்‌. 


வாய்ச்‌ சண்டை முற்றியது. குருடர்‌ ஐவரும்‌ அடிபிடி 
சண்டையில்‌ இறங்கினர்‌. அந்நிலையில்‌ அங்கே ஒருவன்‌ வந்‌ 
தான்‌ ; பார்வையுள்ளவன்‌; இரண்டு கண்களும்‌ நல்ல நிலை 
யில்‌ உள்ளவன்‌. என்ன விஷயம்‌ ? ஏன்‌ சண்டையிடு 
கிறீர்கள்‌ 2 22 என்று கேட்டான்‌ அவன்‌. குருடர்‌ ஐவரும்‌ 
தாம்‌ யானை பார்த்த விஷயத்தைக்‌ கூறினர்‌. அப்போது 
வந்தவன்‌ கூறினான்‌ : 


௦6 நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கூறுவது சரியே. ஆனால்‌ 
நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தடவிப்பார்த்தது யானையின்‌ ஓவ்‌ 
வோர்‌ உறுப்பே. சுவர்‌ போன்றிருந்தது யானையின்‌ 
உடல்‌. கயிறுபோல்‌ இருந்தது வால்‌. பாம்பு போலிருந்‌ 
தது துதிக்கை. தலைகாணிபோலிருந்தது பாதம்‌. சண்டை 
யிடுவதை நிறுத்துங்கள்‌. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ சொல்‌ 
வது சரி. யானையின்‌ பல்வேறு பகுதிகளை நீங்கள்‌ பார்த 
தீர்கள்‌ 22 

மதமும்‌ இத்தகைய பூசலுக்குட்பட்டு விட்டது. மேற்கு 
நாட்டு மக்கள்‌ தங்கள்‌ மதமே தெய்வ மதம்‌ என்று கருதின்ர்‌ 
கள்‌. கிழக்கு நாட்டு மக்களும்‌ இதே மாதிரி எண்ணினார்கள்‌. 


250 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இருவரும்‌ தவறே செய்தனர்‌. ஒவ்வொரு மதமும்‌ 
தெய்வ மதமே. 


மேற்கு நாட்டுக்‌ கருத்து பற்றிய கண்டனங்கள்‌ பல. 
“சந்தைக்கடை மதத்தினர்‌ ? என்று கிறிஸ்தவர்கள்‌ குறை 
கூறப்பட்டார்கள்‌. ₹₹கடவுளே எனக்கு இதைக்‌ கொடுங்‌ 
கள்$ அதைக்‌ கொடுங்கள்‌. இதைச்செய்யுங்கள்‌ ; அதைச்‌ 
செய்யுங்கள்‌ ? என்று எப்போதும்‌ கடவுளிடம்‌ பிச்சை கேட்‌ 
டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஹிந்துவுக்கு இது விளங்கவில்லை. 
கடவுளிடம்‌ பிச்சை கேட்பது தவறு என்று அவன்‌ நினைத்‌ 
தான்‌. கேட்கக்கூடாது. கொடுக்கவேண்டும்‌.  கடவுளுக்‌ 
கல்‌ கொடுக்க வேண்டும்‌, மற்றையோருக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று கருதினான்‌. மேற்கு நாட்டினர்‌ பலர்‌ 
தெய்வ சிந்தனை யுடையராயிருத்தல்‌ கண்டான்‌. எல்லாம்‌ 
தலமாயுள்ளவரை இந்த தெய்வ சிந்தனை யிருக்கிறது. 
கொஞ்சம்‌ நலக்கேடு வந்தால்‌ தெய்வம்‌ மறக்கப்படுகிறது. 
ஆனால்‌ ஹிந்து அப்படிச்‌ செய்வதில்லை. கடவுளை அன்புறு 
வாக அவன்‌ காண்கிறான்‌. தாயாகவும்‌, தந்தையாகவும்‌ 
காண்கிறான்‌. தாயாகக்‌ காண்பதில்தான்‌ ' அன்பு நிறை 
வெய்துகிறது. மேற்கு நாட்டுக்‌ கிறிஸ்தவர்‌ ஒரு வாரம்‌ முழு 
வதும்‌ டாலருக்காக உழைப்பார்‌. அது கிடைத்தவுடனே 


கடவுளைத்‌ துதிப்பார்‌. “கடவுளே இந்த நன்மைக்காக வந்‌ 


அனம்‌ $ நன்றி? என்பார்‌. பிறகு பணம்‌ முழுவதையும்‌ தமது 
சட்டைப்‌ பையில்‌ போட்டுக்‌ கொள்வார்‌. ஆனால்‌ ஓர்‌ 
இந்துவோ 


பணத்தைச்‌ சம்பாதிப்பான்‌. ஏழைகளுக்கும்‌ 
அதிருஷ்ட ஈனர்களுக்கும்‌ உதவுவான்‌. இவ்வாறு கடவு 
ஞக்கே அப்பணத்தைக்‌ கொடுப்பான்‌. 


, இவ்வாறு கூறி மேற்கு நாட்டுக்‌ கருத்தையும்‌ கிழக்கு 
நாட்டுக்‌ கருத்தையும்‌ ஓப்புநோக்கிக்‌ காட்டினார்‌. கடவுள்‌ 
பற்றிப்‌ பேசியபோது அவர்‌ குறிப்பிட்டார்‌ :_- 


மேற்கு நாட்டவராகிய நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌ உங்களி 
டம்‌ தான்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ என்று. உங்களுக்குக்‌ கடவுள்‌ 
பக்தி இருந்தால்‌ குற்றங்கள்‌ இவ்வளவு மலிந்திருப்பது ஏன்‌ ? 
பத்தில்‌ ஒன்பது பேர்‌ ஆஷாட பூதிகளாக இருப்பது ஏன்‌ 2 
கடவுள்‌ இருக்குமிடத்தில்‌ உள்ளொன்று வைத்துப்‌ புற 
மொன்று கூறும்‌ ஆஷாடபூதிகள்‌ : இருக்கக்கூடாதே- 


மதத்தில்‌ கூலிப்பட்டாளம்‌ 231 


ஆஷாட. பூதிகளூக்கு இடமில்லையே. ஆண்டவனை வழிபடும்‌ 
பொருட்டுப்‌ பெரிய பெரிய ஆலயங்களை எழுப்பியுள்ளீர்‌. 


வாரம்‌ ஒரு முறை அங்கு செல்கின்றீர்‌. வாரம்‌ ஒருமுறை 


ஆலயம்‌ செல்வது மேற்கு நாட்டில்‌ நாகரிகமாகி விட்டது. 
இந்த நாகரிகம்‌ எனும்‌ ஒரு காரணத்திற்காகவே உங்களில்‌ 
பலர்‌ ஆலயம்‌ செல்கின்றீர்‌. அவ்விகமிருக்க கடவுள்‌ மீது 
பூரண பாத்தியதை கொண்டாட உங்களுக்கு என்ன 
உரிமையிருக்கிறது மேற்கு நாட்டினரே 2 


இங்கே பலத்த கரகோஷம்‌ செய்து ஆரவாரித்தனர்‌. 
பிறகு சுவாமி மேலும்‌ கூறினார்‌ :-- 

ஹிந்து மதத்தினராகிய நாங்கள்‌ கடவுளை வணங்கு 
கிறோம்‌. அவர்‌ அருள்வதன்‌ பொருட்டன்று; அன்பின்‌ 
பொருட்டு. அன்புக்காகவே; அவர்‌ அன்புருவாயிருத்தலால்‌. 
அன்பு வழிபாடில்லாத மதத்தில்‌ கடவுள்‌ இல்லை. அன்பு 


. வழிபாடற்ற சமுதாயத்தில்‌ கடவுள்‌ இல்லை. அன்பு வழிபா 


டில்லா மக்களிடையே கடவுள்‌ இல்லை. மேற்கு நாட்டவரா 
கிய நீங்கள்‌ வியாபார அனுஷ்டான முடையவர்கள்‌ ; 
பெரும்‌ பெரும்‌ புதுமை அனுஷ்டான முடையவர்கள்‌. 
ஆனால்‌ கீழ்த்திசை நாட்டவராகிய நாங்களோ மத அனுஷ்‌ 
டான :முடையவர்கள்‌. வியாபாரமே உங்கள்‌ காரியம்‌. 
மதமே எங்கள்‌ காரியம்‌. 

நீங்கள்‌ இந்திய நாட்டுக்கு வந்து வயலில்‌ வேலைசெய்‌ 
யும்‌ ஒருவனிடம்‌ சென்று பேசினால்‌ அரசியல்‌ பற்றி அவன்‌ 
ஏதும்‌ ௮றியாதிருப்பதை அறிவீர்கள்‌. ஆனால்‌ மதம்‌ பற்றி 
அவனிடம்‌ பேசினால்‌ மதத்திலுள்ள பல்வேறு முறைகள்‌ 
பற்றியெல்லாம்‌ அவன்‌ அறிந்திருத்தல்‌ காண்பீர்கள்‌. 

உங்கள்‌ அரசாங்கம்‌ எத்தகையது 22 என்று 
கேளுங்கள்‌. 

“எனக்குத்‌ தெரியாது. வரி கொடுக்கிறேன்‌. அவ்‌ 
வளவு தான்‌ எனக்குத்தெரியும்‌? என்பான்‌. 

உங்கள்‌ நாட்டுத்‌ தொழிலாளருடன்‌ நான்‌ பேசினேன்‌ ; 
விவசாயிகளுடன்‌ பேசினேன்‌. அவர்கள்‌ அரசியல்‌ நன்கு 
அறிந்திருத்தல்‌ கண்டேன்‌. ஜனநாயகக்‌ கட்சியிடமோ 


232 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அல்லது குடியரசுக்‌ கட்சியிடமோ அனுதாபமுடையவரா 
யிருத்தல்‌ கண்டேன்‌. வெள்ளிக்‌ கட்டுப்பாடு நீங்க வேண்‌ 
டுமா? தங்க நிர்ணயம்‌ வேண்டுமா என்பன போன்ற விஷ 
யங்களை எல்லாம்‌ நன்கு அறிந்திருத்தல்‌ கண்டேன்‌. ஆனால்‌ 
மதம்‌ பற்றி அவருடன்‌ பேசினால்‌ ஒன்றும்‌ அறியாதிருத்தல்‌ 
கண்டேன்‌. மாதா கோவிலுக்குப்‌ போகிறார்கள்‌ காணிக்கை 
செலுத்துகிறார்கள்‌. அவ்வளவுதான்‌. கடவுளைப்பற்றி அவர்‌ 
கள்‌ அறிந்தது இவ்வளவே. 


குருட்டு நம்பிக்கைகள்‌ இந்தியாவில்‌ உள்ளான என்பது 
ஓப்புக்கொள்ளக்‌ கூடியதே. எந்த நாட்டவரிடம்தான்‌ 
குருட்டு நம்பிக்கை இல்லை? ஓவ்வொரு சமுதாயமும்‌ கடவு 
ளைத்‌ தம்‌ ஏகபோக உரிமையாகக்‌ கொண்டாடுகின்‌ றன. 
கடவுள்‌ எல்லாருக்கும்‌ உண்டு. நல்லதுசெய்யும்‌ உணர்ச்சி 
எதுவும்‌ கடவுளே. மேற்கு நாட்டவராயினும்‌ சரி. கிழக்கு 


நாட்டவராயினும்‌ சரி. கடவுள்‌ வேட்கை கொள்ள 
வேண்டும்‌. தண்ணீரில்‌ மூழ்கிய ஒருவன்‌ மூச்ச 
விடுவதற்கு எப்படி வேட்கை கொள்வானோ, விருப்பம்‌ 
கொள்வாடே 


ஐ); அஃ்தின்றி உயிர்வாழ முடியாதென்று நினைப்‌ 
பானோ அத்தகைய வேட்கைவேண்டும்‌ ; விருப்பம்வேண்‌ 
பாவி உயிர்வாழ முடியாதென்ற “நினைப்பு 

இவ்‌ 
யாவில்‌ 
கிறிஸ்தவ 


விதம்‌ கடவுள்‌ வேட்கை எழும்போது நீங்கள்‌ இந்தி 

வரவேற்கப்படுவீர்கள்‌. ஏனெனில்‌ அப்போது 
ட்‌ ப பாதிரிமார்‌ கடவுளுடன்‌ இந்தியாவுக்கு வருவர்‌ ; 
இந்தியா கடவுளே அறியாதது என்ற நம்பிக்கையுடன்‌ வர 
நிதிக்‌ வெறி நிறைந்த உள்ளத்துடன்‌ அல்ல. அன்பு 
ல உள்ளத்துடன்‌ வருவர்‌. 


மனிதனின்‌ விதி 


உட ஒம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 17ந்‌ தேதி மெம்பிஸ்‌ 
நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. “அப்பீல்‌ - அவலங்கி? யில்‌ 
வெளிவந்தது. ] 
கூட்டத்‌ 


த்துக்கு வந்திருந்தவர்‌ தொகை பெரிது என்றே 
கூறவேண்டு 


ம்‌. இலக்கிய அறிஞர்கள்‌, இசை வல்லுநர்கள்‌ , 


அஷ்ட 


மனிதனின்‌ விதி 235 


வழக்கறிஞர்கள்‌, லேவாதேவிக்காரர்கள்‌ இன்னோரன்ன 
பலரும்‌ வந்திருந்தனர்‌. 

சொற்பொழிவு நிகழ்த்தியவர்‌ அமெரிக்க நாவலர்களினின்‌ 
றும்‌ பெரிதும்‌ வேறுபட்டவர்‌. கணிதப்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ 
தமது மாணவருக்கு பீஜ கணித பாடம்‌ ஒன்றை எவ்வாறு 
விளக்கிச்‌ சொல்வாரோ அவ்வாறு தமது கருத்தை விவரிக்கி 
ரர்‌. எதிர்‌ வாதங்களை எல்லாம்‌ வெற்றிகாணற் குரிய தன்‌ 
னம்பிக்கையும்‌ மகாசக்தியும்‌ உடையவராகச்‌ சொற்பொழி 
வாற்றுகிறார்‌. தர்க்கரிதியில்‌ முடிவு காணாத எதையும்‌ அவர்‌ 
சொல்வதில்லை. அவர்‌ தம்‌ சொற்பொழிவுகள்‌ பெரும்பாலும்‌ 
இங்கர்ஸாலின்‌ தத்துவரீதியில்‌ அமைந்துள்ளன. கிறிஸ்த 
வர்களைப்‌ போன்ற கடவுள்‌ நம்பிக்கையுடையவரலலா்‌. 
என்றோ ஒருநாள்‌ தீர்ப்புக்கூறப்படுவதிலும்‌ தண்டனை 
அளிக்கப்படுவதிலும்‌ நம்பிக்கையுடையவரல்லர்‌. மனம்‌ 
அழிவில்லாதது என்பதை நம்புகிறவரல்லர்‌. சுதந்திரமா 
யில்லாத எதுவும்‌ அழியாதது அன்று என்பவர்‌. அவர்‌ 
சொல்கிறார்‌ : 


வெகு தூரத்திலே இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஒரு மூலை 
யில்‌ அமர்ந்து மனிதகுமாரன்‌ பூமியில்‌ செய்கிற நல்ல 
காரியங்களுக்கு வெகுமதியும்‌, தீய காரியங்களுக்குத்‌ தண்ட 
னையும்‌ வழங்குகிற அரசன்‌ அல்ல கடவுள்‌. மனிதன்‌ உண்‌ 
மையை உணரும்‌ காலம்‌ வரும்‌. நானே கடவுள்‌. அவா 
உயிருக்கு உயிரான வன்‌ நானே? என்று கூறும்‌ காலம்‌ வரும்‌. 


நமது உண்மை இயல்பே கடவுளாயிருக்கும்‌ போது; 
நமது அழியாத தத்துவமே கடவுளாயிருக்கும்போது அவா 
எங்கேயோ வெகு தொலைவிலிருப்பதாக ஏன்‌ போதிக்க்றீர்‌ 2 


பாவம்‌ பற்றிய உங்கள்‌ மதபோதனை கண்டு மருளா 
தீர்‌; மயங்காதீர்‌. ஏனெனில்‌ அதே மதம்‌ தூய்மை பற்றி 
யும்‌ போதிக்கிறது. ஆதாம்‌ ஸீழ்ச்சியுற்றபோது அவன 
தூய்மை தவறினான்‌. (கை தட்டல்‌) தூய்மையே நம்‌ 
உண்மை இயல்பு. அதை மீண்டும்‌ பெறுவதே மதத்தின்‌ 
குறிக்கோள்‌. மனிதர்‌ எல்லாரும்‌ தூயவரே ; மனிதர்‌ 
எல்லாரும்‌ நல்லவரே. இதற்கு மறுப்புகள்‌ தோன்றலாம்‌. 
சிலர்‌ மூரடராயிருப்பது ஏன்‌ என்ற கேள்வி எழலாம்‌. 


இ 


234 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


முரடன்‌ என்று நீங்கள்‌ எவனைக்‌ கருதுகின்றிரோ அவன்‌ 
குப்பையில்‌ கிடக்கும்‌ வைரம்‌. அந்த வைரத்தின்‌ மீது 
படர்ந்திருக்கும்‌ அழுக்கைப்‌ போக்குக. மாசற்ற வைரமாக 
ஒளிவிடுதல்‌ காண்பீர்‌. இதன்‌ மீது மாசு படர்ந்திருந்ததா 
என்று தெரியாதபடி. அவ்வளவு ஜ்வலிக்கும்‌. ஆன்மா ஒரு 
வைரம்‌ என்பதை நாம்‌ ஓப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 


நமது சகோதரனைப்‌ பாவி என்றழைப்பதைவிட மட்ட 
மானது எதுவுமிருக்க முடியாது₹” சிங்கம்‌ ஒன்று ஆட்டு மது 
தையில்‌ புகுந்தது. ஆட்டுக்குட்டி ஒன்றைக்‌ கொன்றது. 
ஆடுகள்‌ ஓடின. அவற்றுடன்‌ சிங்கக்‌ கூட்டி. ஒன்றும்‌ 
ஓடிற்று. இந்தச்‌ சிங்கக்‌ குட்டியைக்‌ கண்டது ஓர்‌ ஆடு: 
அதன்‌ பின்னே சென்றது சிங்கக்‌ குட்டி. ஆட்டின்‌ பாலை 
உண்டு வளர்ந்தது. ஆடுகளைப்‌ போலவே புல; தழை 
ஆகியவற்றை மேய்ந்தது. கிழச்சிங்கம்‌ ஒன்று ஒரு நாள்‌ இந்‌ 
தச்‌ சிங்கக்குட்டியைக்‌ கண்டது. ஆட்டுக்‌ கூட்டத்தினின்றும்‌ 
அதைப்‌ பிரிக்க முயன்றது. சிங்கக்‌ குட்டியோ ஆடுகளுடன்‌ 
ஓடிவிட்டது. குட்டிச்‌ சிங்கம்‌ மீண்டும்‌ வரும்‌ வரையில்‌ 
கிழச்சிங்கம்‌ காத்திருந்தது. அது வந்த உடனே, அதன்‌ 
மீது பாய்ந்து கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டது. தெளிந்த 
நீரோடை ஒன்றன்‌ அருகே கொண்டுசென்றது. “தண்ணீ 
நல்‌ உன்‌ உருவத்தைப்‌ பார்‌. நீ ஆட்டுக்குட்டியன்று 5 
சிங்கம்‌? என்றது. தண்ணீரில்‌ குன்‌ உருவம்‌ கண்டது 
SIEGES சிங்கம்‌. “நரன்‌ ஆட்டுக்குட்டியன்று; சிங்கக்‌ 
குட்டி”? என்றது. நாம்‌ ஆடுகள்‌ அல்ல. ஆடுகள்‌ என்று 
நாம நம்மை கருதல்வேண்டாம்‌. நாம்‌ சிங்கங்கள்‌. ஆடுகள்‌ 
போல்‌ புல்‌ தின்னாதீர்‌; கனைக்காதீர்‌. 


சென்ற நான்கு மாதங்களாக நான்‌ அமெரிக்காவில்‌ 
இருக்கிறேன்‌. மசா செட்டில்‌ சீர்திருத்தச்‌ சிறையொன்றுக்‌ 
குச்‌ சென்றேன்‌. எந்தக்‌ குற்றத்திற்காக அந்தக்‌ கைதிகள்‌ 
அச்சிறையில்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை அந்த ஜெயிலர்‌ அறி 
யான்‌. தர்மக்‌ கட்டளை அவனிடமிருக்கிறது. ஓர்‌ ஊரில்‌ 
மூன்று பத்திரிகைகள்‌. மூன்றும்‌ அறிஞர்களால்‌ நடத்தப்‌ 
படுவன. குற்றம்‌ செய்பவருக்குக்‌ கடும்‌ தண்டனையளிக்௪ 
வேண்டும்‌, அது அவசியம்‌ என்று எடுத்துக்காட்டப்‌ பாடு 
படுகின்றன இப்பத்திரிகைகள்‌. தண்டிப்பதைவிட இரக்கம்‌ 


ரீ 


மனிதனின்‌ விதி 285 


கொள்வதே நல்லது என்கிறது ஒரு பத்திரிகை! கடுந்‌ 
தண்டனைபெற்ற குற்ற்வாளிகளில்‌ 50 சதவிகிதத்தினரே 
திருந்தி யோக்கியமான வாழ்வில்‌ ஈடுபடுகின்றனர்‌. எளிய 
தண்டனை. பெற்றோருள்‌ 90 சதவிகிதத்தினர்‌ திருந்தி நல்‌ 
வாழ்வில்‌ ஈடுபடுகின்றனர்‌. இவ்வாறு ஒரு பத்திரிகாசிரியர்‌ 
புள்ளிவீவரங்களுடன்‌ எடுத்துக்காட்டுகிறார்‌. 

மதம்‌ என்பது மனித இயல்புக்‌ குறையின்‌ விளைவன்று. 
கொடுங்கோலச்சத்தால்‌ ஏற்படுவதன்று. மதம்‌ அன்பு; 
மலரும்‌ அன்பு; விரியும்‌ அன்பு; வளரும்‌ அன்பு. இந்தக்‌ 
கை கடிகாரத்தைப்‌ பாருங்கள்‌. ஒரு சிறு சம்புடத்துக்குள்‌ 
ஓர்‌ இயந்திரம்‌; விசை எல்லாமுள்ளன. விசையை முடுக்கி 
விட்டால்‌ கடிகாரம்‌ தன்னியல்பு பெறுகின்றது. கடிகாரத்‌ 
துள்ளிருக்கும்‌ விசைபோன்றீர்‌ நீவிர்‌. கடிகாரங்கள்‌ எல்லாம்‌ 
ஒரே மாதிரியான விசையுடனிருத்தல்‌ அவசியமில்லை. 
அதேபோல்‌ நம்‌ எல்லாருக்கும்‌ ஒரே மாதிரி மதம்‌ இருக்க 
வேண்டுமென்ற அவசியமும்‌ இல்லை. நாம்‌ எதன்‌ பொருட்‌ 
டுச்‌ சண்டையிடல்வேண்டும்‌? நாம்‌ எல்லாருக்கும்‌ ஒரே 
மாதிரி எண்ணமிருந்தால்‌ உலகம்‌ மரித்துவிடுமே. புற 
அசைவையே நாம்‌ செயல்‌ என்கிறோம்‌: அக அசைவே 
சிந்தனை ; எண்ணம்‌. ஒரு கல்லை உயரத்தில்‌ வீசினால்‌ 
அது பூமியில்‌ விழுகிறது. எதனால்‌ விழுகிறது 2 பூமியின்‌ 
ஆகர்ஷண சக்தியினால்‌ விழுகிறது என்று சொல்கிறீர்கள்‌. 
வண்டி. இழுக்கிறது குதிரை. குதிரையை இழுப்பவர்‌ யார்‌ 2 
கடவுள்‌. இதுவே அசைவு சித்தாந்தம்‌. சுழல்‌ எதைக்‌ 
காட்டுகிறது 2? ஆற்றிலே ஓடும்‌ நீரின்‌ வேகத்தைக்‌ காட்டு 
கிறது. வேகத்தைக்‌ குறைத்துவிடுங்கள்‌; தடுத்துவிடுங்கள்‌ . 
என்ன காண்பீர்‌ ? தேக்கம்‌ காண்பீர்‌. அசைவே உயிர்‌. 
பன்மைவேண்டும்‌. அதில்‌ ஒருமையும்‌ வேண்டும்‌. ரோஜா 
மலர்‌ மணம்‌ வீசுகிறது; நறுமணம்‌. அம்மலருக்கு ரோஜா 
என்று பெயரிடாமல்‌ வேறு ஏதாவது ஒரு பெயரிட்டுவிட்‌ 
டால்‌ அதன்‌ நறுமணம்‌ எங்கேயாவது ஓடிவிடுமா 2? ஓடாது. 
அப்போதும்‌ மணம்‌ வீசும்‌. அதுபோல உங்கள்‌ மதத்திற்கு 
எப்பெயரிட்டு அழைத்தால்‌ என்ன £ பெயர்‌ வேறுபாடு ஒரு 
பெரும்‌ விஷயமன்று. 

ஒரு கிராமத்தில்‌ குருடர்‌ அறுவர்‌ வசித்தனர்‌. யானை 
பார்க்க விரும்பினர்‌. பார்ப்பது எப்படி 2? தடவிப்பார்த்தனர்‌.. 


236 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஒருவன்‌ யானையின்‌ வாலைத்‌ தடவிப்‌ பார்த்தான்‌ 5 
இன்னொருவன்‌ காதைத்தடவிப்‌ பார்த்தான்‌ ; வேறு ஓருவன்‌ 
துதிக்கையைத்‌ தடவிப்‌ பார்த்தான்‌ ; மற்றொருவன்‌ உடலைத்‌ 
தடவிப்‌ பார்த்தான்‌. இந்தக்‌ குருடர்‌ எல்லாரும்‌ சேர்த்து, 
தாங்கள்‌ பார்த்த யானையை வர்ணிக்கத்‌ தொடங்கினர்‌. 
அது ஒரு பெரிய கயிறு போலிருந்தது என்றான்‌ ஒருவன்‌. 
சுவர்‌ போலிருந்தது என்றான்‌ இன்னொருவன்‌. வீசிறி போலி 
ருந்தது என்றான்‌ இன்னொருவன்‌. மலைப்பாம்பு மாதிரி இருந்‌ 
தது என்றான்‌ மற்றொருவன்‌. 


வாய்ச்சண்டை முற்றியது. அடிபிடி சண்டை ஆரம்ப 
மாயிற்று. அப்போது அங்கே ஓருவன்‌ வந்தான்‌. பழுதில்‌ 
லாத கண்களையுடையவன்‌ அவன்‌. என்ன விஷயம்‌ என்று 
விசாரித்தான்‌. குருடர்‌ கூறினர்‌ :-- 


££ நாங்கள்‌ எல்லாரும்‌ யானையைக்‌ கண்டோம்‌. ஆனால்‌ 
ஒவ்வொருவரும்‌ வேறு வேறு விதமாக அதை விவரித்தோம்‌. 
அதனால்‌ ஒருவர்‌ கூற்றுப்‌ பொய்‌ என்று: இன்னாருவர்‌ கூறி 
னாம்‌.?? 

வந்தவன்‌ சொன்னான்‌: 


௦ நீங்கள்‌ எல்லாரும்‌ பொய்யரே. 


காரணம்‌ நீவிர்‌ எல்‌ 
லாரும்‌ குருடர்‌ ; காண இயலாதர்‌. 2? 


நமது மதம்‌ பற்றிய 


விஷயமும்‌ இத்தகையதே. குருடர்‌ 
யானை காணச்‌ 


செய்தோம்‌. (கை தட்டல்‌) இந்தியத்‌ 
துறவி ஒருவர்‌ கூறினார்‌: 


“ பாலைவனத்து மணலைக்‌ கசக்கி எண்ணெய்‌ எடுப்‌ 
பேன்‌? என்று நீங்கள்‌ கூறினால்‌ நான்‌ நம்புவேன்‌. * முதலை 
வாயில்‌ அகப்படாமல்‌ அதன்‌ பல்லைப்‌ பிடுங்குவேன்‌ ? என்று 
சொன்னாலும்‌ நம்புவேன்‌. மூடபக்தியுள்ளவனை மாற்றுதல்‌ 
இயலும்‌ எனில்‌ நான்‌ நம்பவே மாட்டேன்‌. மதவேறுபாடு 
கள்‌ இவ்வளவு ஏன்‌ £? என நீங்கள்‌ கேட்கிறீர்கள்‌. அதற்கு 
விடை இதுவே : குன்றுகளினின்றும்‌ வீழ்கின்ற சின்னஞ்சிறு 
அருவிகள்‌ பல. ஆனால்‌ அவை எல்லாம்‌ முடிவில்‌ மாபெருங்‌ 
கடல்‌ அடைதல்‌ உறுதி. பல்‌ வேறு மதங்களும்‌ அத்தகை 


மீண்டும்‌ பிறத்தல்‌ 257 


யனவே. அவை யாவும்‌ முடிவில்‌ நம்மை இறையோடி 
சைப்பன வே. சென்ற 1900-ம்‌ ஆண்டுகளாக நீங்கள்‌ யூதர்‌ 
கள நசுக்க முயன்று வருகிறீர்கள்‌. முடிந்ததா? இல்லை... 
ஏன்‌ ? எதிரொலி கூறுகிறது: அறியாமையும்‌ மூடபக்தியும்‌ 
உண்மையை அழித்தற்கியலாதவை. 3 


இதே ரீதியில்‌ சுமார்‌ இரண்டு மணிநேம்‌ பேசியபின்‌ 
இவ்வாறு கூறி முடித்தார்‌: 
₹ உதவுக ; அழித்தல்‌ வேண்டாம்‌.?? 
மீண்டும்‌ பிறத்தல்‌ 
[1894-ம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 19-ந்‌ தேதி மெம்பிஸ்‌ 
நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. அப்பீல்‌ அவலங்கியில்‌ 
வெளி வந்தது. ] ்‌ 


காவியுடையும்‌, தலைப்பாகையும்‌ அணிந்த துறவிசுவாமி 
விவேகானந்தர்‌ நேற்றிரவு மூன்றாவது தெருவில்‌ உள்ள 
“லாஸெட்‌ அகடாமி? யில்‌ ரசிகர்‌ பலர்‌ குழுமிய கூட்டத்‌ 
திலே மீண்டும்‌ சொற்பெருக்காற்றினார்‌. மறுபிறவி அல்லது 
கூடுவிட்டுக்‌ கூடுபாய்தல்‌ என்பது எடுத்துக்கொண்ட 
பொருள்‌. இகைவிட சாதகமான ஒன்று அவருக்கு முன்‌ 
னர்‌. கிடைக்கவில்லை என்றே கொள்ள வேண்டும்‌. கூடு 
விட்டுக்‌ கூடுபாய்தல்‌ அல்லது மறுபிறவி என்பது கீழ்த்திசை 
நாடுகளில்‌ பெரிதும்‌ ஏற்கப்‌ பெற்ற நம்பிக்கை. உள்‌ நாட்டி 
லும்‌ சரி வெளி நாட்டிலும்‌ சரி. இந்‌ நம்பிக்கையை 
ஆதரித்து நிற்க அவர்கள்‌ எப்போதும்‌ தயாராயிருப்பார்கள்‌ . 
விவேகானந்தர்‌ சொன்னார்‌ : 

பழமையான மதங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ உள்ள மிகப்‌ 
பழைய கொள்கை இது. இதனைப்‌ பலர்‌ அறியார்‌.. பார்சி 
யரிடையே இக்கொள்கை நிலவியது ; யூதரிடை நிலவியது ; 
கிறிஸ்தவ மதபீடத்தின்‌ முதல்‌ குருமாரிடம்‌ நிலவியது ; 
அராபியரிடை நிலவியது. ஹிந்துக்களிடமும்‌ பெளத்தரிட 
மும்‌ நிலவி வருகிறது. 


விஞ்ஞான காலம்‌ வரை இந்நிலையிலிருந்தது. விஞ்ஞா 
னம்‌ என்பது என்ன? சக்தியை அறிதல்‌; ஆராய்தல்‌. 


238 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மேற்கு நாட்டவராகிய நீங்கள்‌ - என்ன நினைக்கிறீர்கள்‌. 
இது ஏதோ நெறிபிறழும்‌ ஒன்று என்று நினைக்கிறீர்கள்‌. 
எனவே இது பற்றித்‌ தர்க்க ரீதியில்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. 
அதற்கு உலகம்‌ முழுவதும்‌ பார்க்கவேண்டும்‌. இந்தப்‌ பிர 
பஞ்சத்தை ஆள்பவன்‌ ஒருவன்‌ உளன்‌ என்பதை த ரம்‌ எல்‌ 
ப்பத்‌ நம்புகிறோம்‌. அப்படியானால்‌ இயற்கையில்‌ எங்கும்‌ 
நீதியே நிலவவேண்டுமல்லவா? என்ன காண்கிறோம்‌ 2 
கியி காண்கிறோம்‌. நல்ல செல்வ சுகபோகத்தில்‌ 
பிறக்கிறான்‌ ஒருவன்‌. வாழ்நாள்‌ முழுவதும்‌ சூழ்நிலை அவ 
னுக்கு சாதகமே செய்கிறது; சந்தோஷமளிக்கிறது. உயர்‌ 
நிலை அடையச்செய்கிறது. இன்னொருவன்‌ இதற்கு நேர்‌ 
மாறான நிலையிலிருக்கிறான்‌ ; சமூகத்தால்‌ புறக்கணிக்கப்படு 
கிறான்‌ ; சீர்கேடுற்றுச்‌ சாகி : இந்தப்‌ பட்சபாதம்‌ 
எதற்கு? கூடுவிட்டுக்‌ கூடு பாய்தல்‌ எனும்‌ மறுபிறவித்‌ தத்‌ 
துவம்‌ இதற்கு விடையளிக்கிறது த நெறியற்றவனாக்காமல்‌ 
நீதிக்கருத்தை வழங்குகிறது. “ஆண்டவன்‌ சித்தம்‌? என 
உங்களில்‌ சிலர்‌ கூறுதல்‌ கூடும்‌. இது விடையாகாது; விஞ்‌ 
ஞான முறையுமன்று. ஓவ்வொன்றுக்கும்‌ ஒரு கார ண பற்த்த 
காரணத்தைக்‌ கடவுள்‌ மேலேற்றும்‌ கொள்கை ஒருவனை 
நெறியற்றவனாக்கும்‌. இது எவ்விதம்‌ தர்க்க துக்கு ஏற்பு 
டைத்தன் ற அவ்விதமே காயதமும்‌ 'தர்க்கத்துக்கு 
ஊச வே காரியம்‌. 


ஏற்புடைத்தன்று. காரண 

எனவே! இக்காரணங்களா! றுபிறவி எனும்‌ தத்துவம்‌ 

அவசியமாகிறது. இவ்வுலகில்‌ ம்‌ பிறந்துள்ளோம்‌. இது 
ப்ர எதையாவது 


தான்‌ முதல்‌ சிருஷ்டியா ? 
பார்க்குங்கால்‌ இது 


சிருஷ்டிக்க முடியுமா? 
மடமை மிக்கதொரு சொல்லன்‌ 3௫. இது சிருஷ்டியன்று ; 
படைப்பன்று ; இது பரிணாமம்‌ ; தோற்றம்‌. 

வங்கம்‌ வாது ஓ 5 நிகழாது. தீயில்‌ விரலை 


ரூ காரியம்‌ 
வைத்தால்‌ விளைவது என்ன ? விரல்‌ சுட்ப்படுவ தன்‌ குத்‌ 
காரணம்‌ யாது? தீயில்‌ 


இவ்வாறு எனது விரல்‌ சடக்‌ 

விரலைவைத்த செயலன்றோ ? இந்தக்‌ காரணகாரிய நியதி, 
இயற்கைக்கும்‌ பொருந்தும்‌. இயற்கை இல்லாத காலம்‌ 
இல்லை. ஏன்‌? அதற்குக்‌ ஸாமாகியது என்று மூளது- 
விவாதத்தின்‌ பொருட்டு சிருஷ்டியே இல்லாத காலம்‌ ஓன்று 
இருந்ததாக வைத்துக்கொள்வோம்‌, அப்போது இவ்வளவு 


மீண்டும்‌ பிறத்தல்‌ 259 
ஜடமும்‌ எங்கிருந்தன ? புதிதாகப்‌ படைப்பது எனில்‌ 
ஏராளமான புதிய சக்தி புகுத்த வேண்டுமல்லவா ? இது 
இயலாத காரியம்‌. பழையனவற்றை மீண்டும்‌ படைக்க 
லாம்‌. புதிதாகப்‌ பிரபஞ்ச சேர்கை இயலாது. 


மறு பிறவி எனும்‌ இந்த சித்தாந்தத்தை கணித முறை 
யில்‌ விளக்க இயலாது. அனுமானங்கள்‌ தர்க்க ரீதியில்‌ 
நம்ப இயலாதவை. எனது கருத்து யாதெனில்‌ மறு பிறவி 
எனும்‌ இந்த சித்தாந்தத்தை நிலை நாட்டுதற்கு இதைவிடச்‌ 
சிறந்த அனுமானம்‌ எதுவும்‌ இதுகாறும்‌ கூறப்படவில்லை. 


மின்னாப்பொலி நகரிலிருந்து வரும்‌ ரயிலில்‌ ஓரு சர்பவம்‌ 

. ௪. ௪. ்‌்‌ = அ] ட - 
நடந்தது. இடையன்‌ ஒருவன்‌ அந்த வண்டியிலிருத்‌ கான்‌. 
அவன்‌ முரடன்‌ ; பிரஸ்பிடீரியன்‌ ரகத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
நான்‌ எங்கிருந்து வருபவன்‌ என்று கேட்டான்‌. இந்தியா 
விலிரு, வருபவன்‌ என்றேன்‌. எம்மதத்தினன்‌ என்று 
கேட்டான்‌. 66 ஹிந்து?2 என்றேன்‌. அப்படியானால்‌ நீ 

இறந்து ௮ ர்‌ 

நரகமே செல்வாய்‌ 22 என்றான்‌. 


இத்த மறுபிறவித்‌ தத்துவத்தை அவனிடம்‌ கூறினேன்‌ 5 
விளக்கிக்‌ கூறினேன்‌. தனக்கு இதிலே எப்போதும்‌ 
நம்பிக்கையுண்டென்று அவன்‌ கூறினான்‌. காரணாம்‌ ய தெ 


தபோது 


னில்‌ ஒருநாள்‌ அவன்‌ விறகு வெட்டிக்‌ கொண்டிருந்‌, 
அவனது சகோதரி வந்தாள்‌. அவனுடைகளை அணிந்து 
வந்தாள்‌. தான்‌ எப்போதும்‌ ஆணாயிருந்ததாகச்‌ சொன்னா 
ளாம்‌. எனவே அவன்‌ இந்த மறுபிறவியில்‌ நம்பிக்மை 
கொண்டானாம்‌. இந்த தத்துவத்தின்‌ அடிப்படையே இது 
தான்‌: ஒருவனின்‌ செயல்கள்‌ நல்லனவாயின்‌ அவன்‌ 
உயரியவனாவான்‌. செயல்கள்‌ தீயனவாயின்‌ இழிந்தவை 
யாயின்‌ இழிந்த பிறப்பினனாவான்‌. 


இந்த தத்துவத்தில்‌ காணப்படும்‌ அழகு யாதெனில்‌ 
இஃதளிக்கும்‌ நன்னெறி விசையே. (நடந்தது நடந்தா 
யிற்று. இன்னும்‌ நன்கு செய்திருக்கலாம்‌ 22 என்று கூறுகிறது 
அது. மீண்டும்‌ தீயில்‌ விரலை வைக்காதீர்‌. ஒவ்வொரு 
கணமும்‌ புதிய சந்தர்ப்பமே. 


240 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
இந்த ரீதியில்‌ சிறிது நேரம்‌ விவேகானந்தர்‌ பேசினார்‌. 
மகிழ்ச்சியால்‌ அடிக்கடி கைதட்டிக்‌ களித்தனர்‌ அவையினர்‌. 


இன்று மாலை 4 மணிக்கு லாஸெட்‌ அகாடமியில்‌ இந்தி 
யாவின்‌ பழக்க வழக்கங்கள்‌ 2 எனும்‌ பொருள்‌ பற்றி சுவாமி 
விவேகானந்தர்‌ மீண்டும்‌ பேசுவார்‌. 


சமரச சன்மார்க்கம்‌ 
[1894-ஆம்‌ ஆண்டு ஜனவரி. மாதம்‌21- ந்தேதி மெம்‌ 


பிஸ்‌ நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு. அப்பில்‌-அவலங்கியில்‌ 
வெளிவந்தது. ] 


இறு பர இனைஞர்‌ சங்க மண்டபத்திலே “சமரச சன்‌ 
மார்க்கம்‌? எனும்‌ பொருள்‌ பற்றி சுவாமி விவேகானந்தர்‌ 
பேசினார்‌. அவர்‌ தம்‌ விரிவுரைகளின்‌ மகுடமெனத்தக்கது 
இதுலே. இதனால்‌ இந்நகர மாந்தர்‌ அப்பெரியார்பால்‌ 
கொண்டுள்ள பெருமதிப்பு மேலும்‌ உயர்ந்தது. 

இதுகாறும்‌ சுவாமி விவேகானந்தர்‌ ஏதாவதொரு தர்ம 
காரியத்தின்‌ பொருட்டே வீரிவுரை நிகழ்த்திவந்தார்‌. எனி 
னும்‌ நேற்றிரவு தம்‌ பொருட்டே நிகழ்த்தினார்‌. இந்தச்‌ 
சொற்பொழிவினை ஏற்பாடு செய்தவர்‌ ஸ்ரீ. ஹீ. எல்‌. பிரங்லி 
என்பவர்‌; விவேகானந்தர்மீது பெறுமதி விய 
நண்பர்‌. கீழ்த்திசைப்‌ பேரறினரான அவர்தம்‌ சொற்‌ 
பொழிவு கேட்டற்பொருட்டு அந்த படற ஒன்‌. இரு நூறுக்‌ 
கும்‌ அதிகமானவர்‌ கூடினர்‌. 

தொடக்கத்தில்‌ சொற்பொழிவாளர்‌ ற்ப வினா 
இதுவே: மதங்கள்‌ எல்லாம்‌ அந்த மதக்‌ கோட்பாடுகள்‌ 

குறிப்பன போல அவ்வளவு வேற்றுமை கொண்டனவோ? 


வேற்றுமை இல்லை என்றார்‌ அவர்‌. தொடக்கம்‌ முதல்‌ 
இன்றுவரை ஓவ்வொரு மதமும்‌ அடைந்துள்ள வளர்ச்சியை 
அவர்‌ எடுத்துக்காட்டினார்‌. ஆதி மனிதர்‌ வெவ்வேறு வகை 
யில்‌ கடவுளா உருவகப்படுத்தினர்‌, அது காலத்தின்‌ 
தேவை. காலம்‌ மாற மாற மனித அறிவு வளர்ந்தது. 
அதற்கேற்ப கடவுள்‌ பற்றிய கருத்தும்‌ வளர்ந்தது. 
சிறிது சிறிதாக வேற்றுமைகள்‌ மறைந்தன. எங்கும்‌ 
நிறைந்த எல்லாம்‌ வல்ல கடவுள்‌ ஒருவரே என்ற கருத்துத்‌ 
தோன்றியது. ' ஏதோ ஒருவகைக்‌ கடவுள்‌ நம்பிக்கையற்ற 
காட்டுமிராண்டியையும்‌ இன்று காணல்‌ அரிது... 


நவீன விஞ்ஞானம்‌ இது ஒரு ஞான விளக்கமா இல்லையா 
என்று சொல்லவில்லை. காட்டுமிராண்டிகளிடையே 
16 1 


242 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ச௪டர்‌-7 


திண்ணிய அன்பு இல்லை ; உறுதியான அன்பு இல்லை. அவர்‌ 
கள்‌ பயந்த வாழ்க்கையினர்‌ ; குருட்டு நம்பிக்கையினர்‌. அந்‌ 
நம்பிக்கையில்‌ ஏதோ ஓரு தெய்வம்‌ அவர்தம்‌ மனக்கண்‌ 
உருவாயிற்று. பயங்கரமான கெரடிய தெய்வம்‌. அத்‌ 
தெய்வத்தின்‌ முன்‌ நடுங்கினர்‌ ; பயந்தனர்‌. தமக்கு எது 
விருப்பமோ அது அந்த பயங்கர துர்த்தே வதைக்கும்‌ 
வீருப்பமானதே என்று கருதினர்‌. தமது கோபம்‌ தணிப்பன 
யாவும்‌ அந்த தெய்வத்தின்‌ சீற்றம்‌ தணிக்கும்‌ என்று கருதி 
னர்‌. தம்‌ சக காட்டுமிராண்டிகளிடமும்‌ இவ்வாறே அல்ல 
ஓுற்றனர்‌. 

இத்தகைய காட்டுமிராண்டி எவ்வாறு தனது முன்னோர்‌ 
வழிபாட்டினின்றும்‌ மாறி யானைகளை வழிபட த்தொடங்கி 
னான்‌ என்றும்‌, பின்னர்‌ இடியையும்‌ புயலையும்‌ தெய்வமாக 
வணங்கினான்‌ என்றும்‌, சரித்திர ஆதாரங்களுடன்‌ விவேகா 
னந்தர்‌ விளக்கினார்‌. 

“அக்கால உலகம்‌ பல தெய்வங்களை வணங்கிவந்தது. 
சூரிய உதய அழகும்‌, அஸ்தமன கம்பீரமும்‌, மின்னுகின்ற 
நட்சத்திரங்களும்‌ அவற்றின்‌ பின்னணியில்‌ விளக்கொணாக்‌ 
காட்சி தரும்‌ விண்ணும்‌, இடி மின்னல்களின்‌ அறியமுடியா 
வகையும்‌, கண்டான்‌ ஆதிமனிதன்‌. தன்‌ கண்‌ முன்‌ காட்சி 
தருவனவற்றையெல்லாம்‌ ஆட்டிப்படைக்கும்‌ வல்லமை 
வாய்த்த சக்தியொன்றுளது- என்றுணர்ந்தான்‌. 

““பின்னர்‌ வந்தது வேரொரு காலம்‌-—*ஒன்றே தெய்வம்‌? 
என்ற காலம்‌. பல்வேறு தெய்வங்கள்‌ மறைந்தன; தெய்‌ 
வங்களுக்கெல்லாம்‌ தெய்வமாக பிரபஞ்ச நாயகனாக ஒன்றி 
காட்சியளித்தன 22 என்றார்‌. ்‌ 

பிறகு அவர்‌ ஆரியர்தம்‌ வரலாற்றினை விவரித்தார்‌. 

““இறையோடிசைந்து வாழ்கிறோம்‌. அவரே இயக்கம்‌? 
என்று கூறிய காலம்‌ வரை விளக்கினார்‌. பிறகு மற்றொரு 
சகாப்தம்‌. அதாவது.வேதாந்த காலம்‌. இவர்கள்‌ . என்ன 
செய்தார்கள்‌? பல தெய்வம்‌, ஒரு தெய்வம்‌, பிரபஞ்சம்‌, 
தெய்வசிருஷ்டி ஆகிய கொள்கைகளை எல்லாம்‌ மறுத்தார்‌ 
கள்‌. “ஆன்மாவின்‌ ஆன்மாவே சத்தியம்‌ ; நித்தியம்‌ ; 
என்று மூளது. எனது இயல்பே வாழ்வு; எனக்கு விரி 
வளிப்பது?? என்றார்கள்‌. 


சமரச சன்மார்க்கம்‌ 243- 


* பின்னர்‌ விவேகானந்தர்‌ புத்த மதம்‌ பற்றி விவரித்தார்‌. 
யுத்த மதவாதிகள்‌ கடவுள்‌ உண்டென்று கூறவில்லை 
இல்லையென்றும்‌ சொல்லவில்லை. புத்தரிடம்‌ உபதேசம்‌ பெறச்‌ 
சென்றபோது அவர்‌ என்ன சொன்னார்‌? உலகில்‌ துன்‌ 
பமே. காண்கிறீர்‌. அதைப்‌ போக்க முயல்க? என்றார்‌. 
பெளத்தன்‌ ஒருவனுக்குத்‌ துக்கம்‌ என்பது எப்போதுமிருப்‌ 
பது. சமூக வாழ்வே அவனது இருப்பின்‌ அளவுகோல்‌: 
ஹிந்துக்களது பழைய சுவிசேஷங்களையும்‌ (ஹீப்ரூ) கிறிஸ்த 
வர்களது புதிய சுவிசேஷங்களையும்‌ நம்பியவர்‌ முகம்மதியர்‌ 
என்றார்‌ அவர்‌. முகம்மதியர்கள்‌ கிறிஸ்தவர்களை விரும்புவ 
தில்லை. “வேதப்புரட்டர்‌? என்றும்‌ மனிதனை வழிபடுவோர்‌ 
என்றும்‌ கூறினர்‌. தம்மைப்‌ பின்பற்றுவோர்‌, தமது படத்தைக்‌ 
கூட வைக்கலாகாது என்று முகம்மது தடுத்தார்‌. 


“இந்த மதங்கள்‌ எல்லாம்‌ உண்மையானவையா ? 


அல்லது சிலவே உண்மையா? மற்றஞ்சில பொய்யான 
வையா 2??? இதுவே அடுத்த கேள்வி. 


இவை எல்லாம்‌ ஓரே முடிவுக்கு வந்துள்ளன. அதா 
வது பரிபூர்ணமான எல்லையற்ற ஒன்றுளது என்பதே. 
மதத்தின்‌ குறிக்கோள்‌ ஒற்றுமை. அவ்வப்போது காணப்‌ 
படும்‌ பல்வேறு தோற்றங்கள்‌ யாவும்‌ ஒருமையின்‌ பல 
வகைத்‌ தோற்றங்களே. மதத்தினை ஆராயுங்கால்‌ என்ன்‌ 
தோன்றுகிறது ? மனிதன்‌ பொய்யினின்று உண்மை நோக்‌ 
கிச்‌ செல்லவில்லை. எளிய உண்மையிலிருந்து உயரிய உண்‌ 
மைக்குச்‌ செல்கிறான்‌ என்பதே. 

ஜனக்கூட்‌ டத்திடை யே ஒருவன்‌ ஒரு சட்டை கொண்டு 
வருகிறான்‌. சீலர்‌ என்ன சொல்கின்றனர்‌. அச்சட்டை 
தங்களுக்குப்‌ பொருந்தவில்லை என்று சொல்கின்றனர்‌. 
நீங்கள்‌ அப்பால்‌ ' விலகுங்கள்‌ ; உங்களுக்குச்‌ சட்டை 
கிடைக்காது என்கிறான்‌! அவன்‌. கிறிஸ்தவ மதகுரு 
ஒருவரிடம்‌ சென்று; அவர்‌ மதக்‌ கொள்கைகளு 
டன்‌ மாறுபட்டவர்களைப்‌ பற்றிக்‌ கேளுங்கள்‌. அவர்கள்‌ 
கிறிஸ்தவரல்லர்‌? என்பார்‌. ஆனால்‌ இதனினும்‌ மேன்மை 
யான போதனை நம்மிடமுளது. நமது இயல்பு; அன்பு; 
விஞ்ஞானம்‌ இவை நமக்கு உயரிய போதனை செய்கின்றன. 
ஆற்றின்‌ சுழல்போல, இவற்றை அகற்றினால்‌, தேக்கமே 


ப 


244 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--.சுடர்‌-?! 
தோன்றும்‌. கருத்து வேற்றுமையை அழித்துவிட்டால்‌ சித்‌ 
தனை மழுங்கிவிடும்‌. இயக்கம்‌ அல்லது அசைவு தேவை. 
சிந்தையே உள்ளத்தின்‌ அசைவு ; இயக்கம்‌. இயக்கம்‌ 
இன்றேல்‌ சாவு. 


ஒரு கிண்ணம்‌ நீரில்‌ ஒரு சிறுதுளி காற்றைப்‌ புகுத்தி 
னால்‌ என்ன காண்கிறோம்‌ ? அக்காற்று துடித்தல்‌ காண்தி 
றோம்‌. எதற்காக? வெளியே உள்ள எல்லையற்ற வெளி 
யில்‌ கலப்பதன்‌ பொருட்டு. . ஆன்மாவின்‌ இயல்பும்‌ 
இத்தகையதே. இந்த உடலினின்றும்‌ விடுபட்டுத்‌ தன்னி 
யல்பு மீண்டும்‌ பெறவே அது போராடுகிறது. தனது 
எல்லையற்ற விரிவை மீண்டும்‌ பெற முயல்கிறது. எங்கும்‌ 
இதேதான்‌. கிறிஸ்தவராயினும்‌ சரி, முகம்மதியராயினும்‌ 
சரி, மதகுருவாயினும்‌ சரி, நிரீசுவரவாதியாயினும்‌ சரியே. 
எல்லாருள்ளும்‌ ஆன்மா போராடுகிறது. மலையில்‌ தோன்‌ 
றும்‌ நதியானது ஆயிரம்‌ மைல்‌ சுற்றித்திரிந்து ஓடிவந்து 
கடலை அடைகிறது. அத்த இடத்தில்‌ ஒருவன்‌ நிற்கிறான்‌. 
திரும்பிச்‌ சென்று நேரான வழியில்‌ வரச்சொல் கிறான்‌. அவன்‌ 
அறிவிலியன்றோ. ஸயன்மலை வீழ்‌ நதி நீங்கள்‌. இமயத்‌. 
தின்‌ உன்னத சிகரத்தினின்றும்‌ ஓடிவரும்‌, நதி நாண்‌. நீங்கள்‌ 
என்போல்‌ திரும்பிச்‌ சென்றுவருமாறு நான்‌ சொல்லேன்‌. 
அஃது அறியாமையினும்‌ பெரிய தவறு. உங்கள்‌ மதத்திலே 
ஊன்றிய பற்றுக்கொள்க. உண்மை ஒருபோதும்‌ அழியாது. 
புத்தகங்கள்‌ அழியும்‌. தேசங்கள்‌ அழியும்‌. ஆனால்‌ சத்தி 
யத்தை எவனாவது ஒருவன்‌ காப்பான்‌. மீண்டும்‌ சமுதாயத்‌ 
SENG) அளிப்பான்‌. அதுவே ஆண்டவனின்‌ இடையறாத 
பெருந்‌ தோற்றத்துக்குச்‌ சான்று பகரும்‌. 


ததமதம்‌ : ஆசிய ஜோதியின்‌ சமயம்‌ 


[ 1894-ம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 19ந்‌ தேதி டிட்ராயிட்‌ 
நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவு... “டிட்ராயிட்‌ டிரைப்யூ? 
னில்‌ வெளிவந்தது. ] 


த்த மதம்‌--ஆசிய ஜோ தியின்‌ சமயம்‌ எனும்‌ பொருள்‌ 


பற்றி நேற்றிரவு சுவாமி விவேகானந்தர்‌ சொற்பொழிவாற்றி 
னார்‌. மார்‌ -150 பேர்‌ கூடியிருந்தனர்‌. (500 பேர்‌ 
என்பது பத்திரிகையின்‌ மதிப்பு.) மதிப்புக்குரிய டாம்‌. எம்‌. 
டிக்கின்ஸன்‌ சுவாமி அவர்களை அவையினருக்கு அறிமுகம்‌ 
செய்துவைத்தார்‌. 

“(இந்த மதம்தான்‌ தெய்விகமானது, இந்த 
பாழானது என்பதை எவரே எடுத்துக்காட்ட 'வல்லார்‌ 2 
தவ்பா பறித்தல்‌ ட வல்லார்‌ 2??? என்று கேட்டார்‌ 
டிக்கின்ஸன்‌ தமது முன்னுரையில்‌. 

சுவாமி விவேகானந்தர்‌ இந்தியாவின்‌ பூர்விக மதங்களை 
எல்லாம்‌ விரிவாக எடுத்துக்கூறினார்‌. உயிர்களைப்‌ பலியிட்டு 
யாகம்‌ செய்தல்‌ பற்றிக்‌ கூறினார்‌. புத்தரின்‌ பிறப்பும்‌ வாழ்‌ 
வும்‌ பற்றி எடுத்துரைத்தார்‌. பிறவி, வாழ்க்கை பற்றிய ரக 
சியங்களை அறிதற்கு அவர்‌ உள்ளம்‌ துடித்ததை விவரித்தார்‌. 
அவர்‌ மேற்கொண்ட முயற்சிகளையும்‌ முடிவையும்‌ கூறினார்‌. 

“புத்தர்‌, மனித குலத்தின்‌ சிகரமாக விளங்கினார்‌. 
பகைவரும்‌ பழித்தற்கரியராய்‌, பிறர்‌ நலமே நாடுபவரிடம்‌ 
ஆன்மா வேறு உடலில்‌ புகுதல்‌ பற்றி 
அவர்‌ ஏதும்‌ உபதேசிக்கவில்லை. கடலில்‌ ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
முக எழுந்துவிமும்‌ அலைபோன்றது பிறவி என்றார்‌. அவ்‌ 
வள வே. இறைவன்‌ உளன்‌ என்றாரில்லை ; இலன்‌ என்றும்‌ 
கூறினாரில்லை?? என்றார்‌ விவேகானத்தர்‌. 


மதம்‌ 


அவர்‌ வாழ்ந்தார்‌. 


“நாம்‌ ஏன்‌ நல்லவராயிருக்கவேண்டும்‌ 5 222 என்று 

கேட்டார்கள்‌ சிஷ்யர்கள்‌. ச 
“ஏன்‌ எனில்‌, நீங்கள்‌ நல்லவை சில பெற்றீர்‌. உங்கள்‌ 
நல்லை 


சந்ததியாருக்கும்‌ நல்லவை சீல விட்டுச்‌ செல்வீர்‌. 


246 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஓங்குக; வளர்க; முன்னேறுக. அதற்கு நாம்‌ உதவுவோ 
மாக. நன்மையின்‌ பொருட்டு 2 என்றார்‌ அவர்‌. 


. தெய்வதூதருள்‌ முதல்வர்‌ அவரே. "எவரையும்‌ அவர்‌ 
அவதூறு செய்தாரல்லர்‌ ; நிந்தித்தாரல்லர்‌ ; ஆணவம்‌ 
கொண்டாரல்லர்‌. தாம்‌. உய்யும்‌ வகையை நாமே வகுத்து 
உழைத்தல்‌ வேண்டும்‌ என நம்பினார்‌. 


இவ்வுலகு நீத்தபோது அவர்‌ கூறினார்‌ : 


“உனது சமயத்தை நீயே வகுத்துக்கொள்‌. எவரையும்‌ 
துணை கொள்ளவேண்டாம்‌. உனக்கும்‌ சரி. மற்றெவருக்‌ 
கும்‌ ஈரி. நான்‌ ஏதும்‌ சொல்ல முடியாது.?? 


மாந்தரூள்‌ நிலவும்‌ சமமின்மை கண்டு வெகுண்டார்‌ 
அவர்‌; கண்டித்தார்‌. உயிர்கள்‌ யாவும்‌ சமமே என்று 
போதித்தார்‌ அவர்‌. மது விலக்குக்‌ கொள்கையை முதன்‌ 
முதல்‌ வகுத்தவர்‌ அவரே. ₹₹நல்லவனாயிரு ; நல்லன செய்‌ 
என்றார்‌ அவர்‌. கடவுள்‌ இருந்தால்‌ நல்லவனாக நடந்து 
அவரை அடை. கடவுள்‌ இல்லையேல்‌ நல்லவனாயிருத்தலே 
போதும்‌. துன்பங்களுக்கெல்லாம்‌ காரணம்‌ அவனே என 
லாம்‌. நல்லவற்றிற்காகப்‌ பாராட்டலாம்‌.?? என்றார்‌ அவர்‌. 
மடவ்களையும்‌ சாமியார்களையும்‌ முதன்‌ முதல்‌ தோற்றுவித்த 
வர்‌ அவரே. இந்தியாவில்‌ வாழ்ந்த கோடிக்கணக்கான 
ஏழை எளிய மக்களின்‌ ரட்சகராக அவர்‌ தோன்றினார்‌. அவ 
ரது தத்துவத்தை அறியும்‌ சக்தி அந்த மக்களுக்கில்லை. 


ஆனால்‌ அவரைக்‌ கண்டனர்‌ ; போதங்‌ கேட்டனர்‌; பின்‌ 
பற்றினர்‌. 


“புத்த மதமே கிறிஸ்துவ மதத்தின்‌ அடிப்படை. கத்‌ 
தோலிக்க மதபீடம்‌ தோன்றிய இடம்‌ பெளத்த மதமே”? 
என்று கூறி முடித்தார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 


* யோக விஞ்ஞானம்‌ 


[1900-ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ 15-ந்‌ தேதி கலிபோர்‌ 
னியாவைச்‌ சேர்ந்த அலமேடா நகரத்து டக்கர்‌ மன்றத்தில்‌ 
ஆற்றிய சொற்பொழிவு. ] 


யோகம்‌ என்பது சமஸ்கிருதச்‌ சொல்‌ ; மிகப்‌ பழைய 
சொல்‌. சித்த விருத்தி நிரோகம்‌ என இது விவரிக்கப்படுகி 
றது. அதாவதுசித்தத்தை அடக்கும்‌ முறையைக்‌ கற்பிக்கும்‌ 
சாத்திரம்‌ என்பது இதன்‌ பொருள்‌. சித்தம்‌ என்பது மனம்‌ 
தோன்றுதற்கு ஆதாரமானது $ அகத்தும்‌ புறத்தும்‌ உள்ள 
சூழ்நிலைகளால்‌ அலைக்கப்படுவது. இவ்வாறு அலைமோதுத 
லால்‌ தன்‌ நிலை மாறாதிருக்கும்‌ வண்ணம்‌ மனத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது எப்படி என்பதை யோகம்‌ கற்பிக்கிறது. 

இதன்‌ பொருள்‌ யாது 2 மதத்தைப்‌ பற்றிய நூல்களும்‌, 
கருத்துக்களும்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூறு பங்கு யூகமே ; கற்‌ 
பனை யே. ஒருவர்‌ ஓருவகையாகச்‌ சொல்வர்‌. மற்றொருவர்‌ 
இன்னொரு வகையாகச்‌ சொல்வர்‌. அறிவிலே சிறிது ஆற்‌ 
றல்‌ மிகுந்தவன்‌ பிறர்‌ கூறுவனவற்றை வெற்றி காண்பான்‌ $ 
புதிதாக ஒன்று கூறுவான்‌. சென்ற்‌ இரண்டாயிரம்‌ வருஷங்‌ 
களாகவோ அல்லது நாலாயிரம்‌ வருஷங்களாகவோ இப்‌ 
படித்தான்‌ மத ஆராய்ச்சி நடந்து வந்திருக்கிறது. எவ்வ 
ளவு காலமாக இவ்வர்று நடைபெற்று வந்துள்ளது என்பது 
கூற இயலாது. காரண காரியரீதியில்‌ தர்க்கம்‌ செய்ய முடி 
யாதபோது ££ நான்‌ சொல்வதை நம்பு?? என்று சொன்னார்‌ 
கள்‌. ££ நம்பிக்கை ?? என்றார்கள்‌. பலசாலிகள்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையைப்‌ பிறர்மீது திணித்தார்கள்‌. இப்போதும்‌ 
இவ்வாறு நடைபெறுகிறது. 

இவ்வளவில்‌ அமையாதவர்‌ சிலர்‌ இருந்தனர்‌. இச்‌ 
சிக்கல்‌ தீரும்‌ வகையாது 22? என்று வினவினர்‌. பெளதிக 
சாஸ்திரத்தில்‌ கற்பனைக்கும்‌ யூகத்துக்கும்‌ இடமுண்டா 2 
ரசாயனத்தில்‌ யூகிப்பதுண்டா 2 கணிதத்தில்‌ யூகிப்ப 
துண்டா? இல்லையே. அவ்விதமிருக்க மத விஷயத்தில்‌ 

ஈ இடா ஆன்ஸெல்‌ குறிப்பெடுத்ததொரு பிரசங்கத்தின்‌ பகுதி. * வேதாந்தா 
அண்ட்‌ தி வெஸ்ட்‌ 2 என்ற சஞ்சிகை (சூலை- ஆகஸ்டு . 1987 ) யில்‌ 
வெளிவந்தது. (C. W. 17 பக்‌ 218 காண்க). 


246 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


மட்டும்‌ யூகம்‌ எதற்கு ? கற்பனை எதற்கு ? மதமும்‌ மற்ற 
விஞ்ஞானங்கள்‌ போல ஏனிருத்தலாகாது? என்று வின 
வினர்‌. 


இவ்வழி வகுத்தனர்‌ த ஆன்மா என்ற ஒன்று இருப்பது 
உண்மையானால்‌ அஃது அழியாத ஐன்றானால்‌, அகில பிர 
பஞ்சத்தையும்‌ ஆட்சி செலுத்தும்‌ ஆண்டவன்‌ ஒருவன்‌ 
இருப்பது உண்மையானால்‌ அவன்‌ இங்கே இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌; அவனை இங்கே உணர்ந்து அறிதல்‌ வேண்டும்‌. 


புறக்கருவி கொண்டு மனத்தை ஆராய்தல்‌ இயலாது. 
நான்‌ சிந்திக்கும்போது எனது மூளையை உற்று நோக்கினால்‌ 
என்ன காண்பீர்‌? சிந்தனை காண்பீரா ? உணர்வு காண்‌ 
பீரா 2? உருவம்‌ காண்பீரா? ஏதும்‌ காணமாட்டீர்‌. அணுச்‌ 
சேர்க்கை சிலவற்றையே காண்பீர்‌. பெளதிக, ரசாயன 
மாறுதல்‌ சிலவே காண்பீர்‌ ; அசைவுகள்‌ சிலவே காண்பீர்‌. 
இத்தகைய ஆராய்ச்சி போதாது என்பதை இவ்வுதாரணத்‌ 
தினின்றும்‌ அறிதல்‌ கூடும்‌. 


மனதை ஆராய்ந்து அறிய வல்ல முறை ஏதேனும்‌ 
இருக்கிறதா? இருந்தால்தான்‌ மதம்‌ பற்றிய விஞ்ஞானம்‌ 
சாத்தியமாகும்‌. இது சாத்தியமே என்று கூறுகிறது ராஜ 
யோகம்‌. நாம்‌ எல்லாரும்‌ அவ்வழி முயன்று ஓரளவு வெற்றி 
யும்‌ காணலாம்‌. ஆனால்‌ ஒரே ஒரு சிரமமிருக்கிறது. புற 
விஞ்ஞானத்தில்‌ பொருளைக்‌ கூர்ந்து நோக்குதல்‌ எளிது. 
ஆராய்ச்சிக்‌ கருவிகளும்‌ திடமானவை. ஆராய்ச்சிப்‌ 
பொருள்‌, ஆராய்ச்சிக்‌ கருவி ஆகிய இரண்டும்‌ புறத்‌ 
தலை. ஆனால்‌ மன ஆராய்ச்சியிலோ இரண்டும்‌ ஒன்றே, 
ஆராய்ச்சிப்‌ பொருள்‌ ஆராய்ச்சிக்கருவி ஆகிய இரண்டும்‌ 
ஒன்றே. 


புத ஆராய்ச்சி மூணைக்குச்‌ செல்லும்‌ ; பெள திக, ரசாயன 
மாற்றம்‌ பெறும்‌. ஆனால்‌ விடைகாண இயலாது. உணர்‌ 
வெனப்படுவது யாது? சிந்தனை எனப்படுவது யாது £ எண்‌ 
ணங்கள்‌ எல்லாம்‌ எங்கிருந்து வருகின்றன 2 எங்கே செல்‌ 
கின்றன. இவற்றை மறுத்தல்‌ இயலாது. இவை உண்மை. 
எனது மூளையை நான்‌ கண்டதில்லை. அவ்விதம்‌ ஒன்று 
இருப்பதாக ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. ஆனால்‌ மனிதன்‌ தனது 


ந 


யோக விஞ்ஞானம்‌ 249 


சய உணர்வையும்‌ சிந்தனையையும்‌ மறுத்தல்‌ இயலாது; 
இல்லை யென்று சொல்ல முடியாது. 


பெரும்‌ பிரச்னை நாமே. . கண்களால்‌ காண இயலாத 
நீண்டதோர்‌ சங்கிலியா நான்‌ ? ஒன்றுடன்‌ மற்றொன்று 
தொடர்பில்லாமல்‌ வெகு வேகமாக ஒன்றன்‌ பின்‌ ஓன்றாக 
ஓடிவரும்‌ பொருளா ? என்றும்‌ திரவ நிலையில்‌ சுழன்று ஓடும்‌ 
உணர்வா நான்‌? அல்லது இதைவிட மேலான ஒன்றா £ 
ஒரு திடப்‌ பொருளா ? ஓர்‌ உருவா ? ஆன்மா என்றழைக்‌ 
கப்படும்‌ ஒன்றா? ஆன்மா என்ற ஒன்றுளதா ? இலதா ?. 
எவ்விதத்‌ தொடர்புமற்ற உணர்வு நில்‌ கொண்ட மூட்‌ 
டையா மனிதன்‌ ? அல்லது உருட்டித்திரட்டிய பொருளா 2 
இது பெரிய சர்ச்சை. நாம்‌ ஓர்‌ உணர்வு மூட்டையே 
யாயின்‌ அழிவின்மை என்பது வெறும்‌ மயக்கமே. 


அவ்விதமின்றி என்னுளே தனிப்‌ பொருள்‌. ஏதாவது 
ஒன்று இருப்பின்‌- மூலப்பொருள்‌ என்று சொல்லக்கூடியது- 
திடப்பொருள்‌ இருந்தால்‌ நான்‌ அழிவில்லாதவன்‌. மூலப்‌ 
பொருள்‌ அழிக்கமுடியாதது ; துண்டு துண்டாக உடைக்க 
முடியாதது. கலப்புப்‌ பொருள்களே சிதை த த்தற்கியலும்‌ 
பொருள்கள்‌. 

புத்த மதம்‌ நீங்கிய ஏனைய மதங்கள்‌ எல்லாம்‌ இத்த 
கைய பொருளை நம்புகின்றன ; அதை அடையும்‌ பொருட்டு 
ஏதாவது ஒரு வகையில்‌ போராடுகின்றன. புத்தமதம்‌ மூலப்‌ 
பொருளை மறுக்கிறது; இல்லையென்கிறது; அவ்வளவில்‌ 
திருப்தியடைந்து விடுகிறது. ்‌ 

கடவுள்‌, ஆன்மா, அழிவின்மை, இவை போன்று சர்ச்‌ 
சைகளில்‌ ஈடுபட்டு மனம்‌ புண்ணாகாதீர்‌ என்கிறது. ஆனால்‌ 
உலகின்‌ பிற மதங்கள்‌ எல்லாம்‌ மூலப்‌: பொருளையே பற்றி 
நிற்கின்றன. மனிதனுக்குள்‌ ளிறாக்கும்‌ வஸ்து ஆன்மாவே 
என்றும்‌ பிரபஞ்சத்தின்‌ பரம்‌ பொருள்‌ இறைவனே என்‌ றும்‌ 
அவை நம்புகின்றன 5 ஆன்மா அழிவில்லாதது என்று: நம்பு 
கின்றன. இலவ எல்லாம்‌ யூகமே. பெளத்த ர்களுக்கும்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு மிடையே உள்ள சர்ச்சை தீர்ப்பவர்‌ 
யார்‌ 2 ₹* எனது பைபிள்‌ இவ்வாறு சொல்கிறது 2 என்கி 
மான்‌ கிறிஸ்தவன்‌. “உனது புத்தகத்தை நான்‌ நம்ப 
வில்லை 22. என்கிறான்‌ பெளத்தன்‌. 


250 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கேள்வி என்ன என்றால்‌ நாம்‌ எது என்பதுதான்‌. 
ஆன்மா எனும்‌ திடப்பொருளா ? அல்லது மாறி மாறி அலை 
மோதும்‌ மனமெனும்‌ மென்‌ பொருளா ? நமது மனம்‌ அடிக்‌ 
கடி மாறும்‌ ஒன்று. அதனுள்‌ 'மென்‌ பொருள்‌ ஏது? நாம்‌ 
காணவில்லையே. நான்‌ இப்போது ஓரு பொருளாயிருக்கி 
றேன்‌. மறுகணம்‌ வேறு ஒரு பொருளாயிருக்கி றன்‌. இந்த 
மாதல்களை எல்லாம்‌ ஒரு கணநேரமாவது நிறுத்த உங்க. 
ளால்‌ இயலுமானால்‌ அந்த வஸ்துவை நான்‌ நம்புவேன்‌. 


கடவுளிடமும்‌, சுவர்க்கத்திடமும்‌ கொள்ளப்படும்‌ நம்‌ 
பிக்கை யாவும்‌ சிறு நம்பிக்கைகளே ; அற்ப நம்பிக்கை 
களே ; மதங்கள்‌ வகுத்த கற்பனைகளே. . விஞ்ஞான ரீதியான 
மதம்‌ எதுவும்‌ இவ்வகை கூறாது. 


யோகம்‌ என்பது சித்தத்தை நிறுத்தக்‌ கற்பிக்கும்‌ வின்‌ 
ஞானமாகும்‌; மனம்‌ மாறாவகை கற்பிக்கும்‌ விஞ்ஞானம்‌. 
பூரண யோகத்தில்‌ மனம்‌ பற்றி நிற்க வெற்றி காண்பீ 
ரேல்‌ அந்தக்‌ கணமே இப்பிரச்னைகளுக்கு முடிவு கண்டவர்‌ 
ஆவீர்‌. நீவிர்‌ யார்‌ என்பதை அறிந்தவராவீர்‌. மாறுதல்‌ 
களை எல்லாம்‌ வெற்றி கண்டவராவீர்‌. பின்னர்‌ உங்கள்‌ 
மனதை அதன்‌ விருப்பம்‌ போல்‌ ஓடவிடலாம்‌. 


1 ஆனால்‌ இது முன்பிருந்த மனமன்று; வேறு 5 உங்கள்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்‌ மனமாகும்‌. உங்களைக்‌ 
கீழே தள்ளிவிடக்கூடிய முரட்டுக்‌ குதிரையன்று. நீங்கள்‌ 
கடவுளைக்கண்டு விட்டீர்கள்‌. இனி இது யூகமன்று; கற்‌ 
பனையன்று. பின்னர்‌ உங்களுக்குப்‌ பெயர்‌ வேண்டுவதில்லை; 
புத்தகம்‌ வேண்டுவதில்லை ; வேதம்‌ வேண்டாம்‌ ; வாக்கு. 
வாதங்கள்‌ வேண்டாம்‌. நீங்கள்‌ உங்களை அறிந்து விட்டீர்‌ 
ie இந்த மாறுதல்களுக்‌ கெல்லாம்‌ அப்பாற்பட்ட திட 
வஸ்து நான்‌ ; மாறுதல்‌ யான்‌ அல்லன்‌. அவ்விதமிருப்‌ 
பின்‌ அவற்றைத்‌ தடுத்து நிறுத்தும்‌ வல்லமை பெழேன்‌. 
மாறுதலைத்தடுக்க வல்லவன்‌ யான்‌. எனவே மாறுதல்‌ அல்‌ 
லேன்‌. இதுவே யோக விஞ்ஞான தத்துவம்‌. 

இந்த மாற்றங்களை நாம்‌ விரும்புவதில்லை. மாறுதல்‌ 
விரும்பாதவர்‌ நாம்‌. எனினும்‌ மாறுதல்‌ ஒவ்வொன்றும்‌ நம்‌ 
மீது திணிக்கப்படுகின்றன. எங்கள்‌ நாட்டில்‌ மாடுகள்‌ செக்‌ 
கிழுக்கும்‌. அவற்றின்‌ கழுத்தில்‌ நுகத்தடியிருக்கும்‌. அந்த 


யோக விஞ்ஞானம்‌ 251 
நுகத்தடி செக்கடியில்‌ இணைக்கப்‌ பெற்றிருக்கும்‌. நுகத்‌ 
தடியின்முன்னே புல்‌ கட்டு ஒன்று கட்டித்‌ தொங்கவிடப்‌ 
பட்டிருக்கும்‌. மாடுகளின்‌ கண்‌ எதிரே தொங்கும்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ புல்‌ மாட்டின்‌ வாய்‌ எட்டாது. எனவே புல்லைப்‌ 
பற்றித்தின்னும்‌ வேகத்திலே செல்லும்‌ மாடு. இதனால்‌ 
செக்கு சுழலும்‌. செக்கிழுக்கும்‌ மாடுகள்போல்‌ சுழன்று 
உழல்பவர்‌ நாம்‌. இந்த மாறுதலை எவரும்‌ விரும்புவதில்லை. 
நிச்சயமாக இல்லை. எனினும்‌ இம்மாறுதல்கள்‌ நம்மீது 
இிணிக்கப்படுகின்றன. தடுப்பது நம்மால்‌ இயலாத ஒன்று. 
யந்திரத்தில்‌ சிக்கிக்கொண்டுவிட்டால்‌ சுழலவேண்டியது 
தான்‌. அவ்விதம்‌ சுமலாது நின்றுவிட்டாலோ... முன்னை 
பினும்‌ அதிக தீமை விளையும்‌. 


துன்பங்கள்‌ நம்மை நாடிவருகின்றன. அவை ஏன்‌ 
துன்பம்‌ தருகின்றன? நாம்‌ விரும்பாததால்‌; நம்மீது 
திணிக்கப்படுதலால்‌. இயற்கை ஆணையிடுகிறது. நாம 
ழ்ப்படிகிறோம்‌. தமக்கும்‌ இயற்கைக்கும்‌ பரஸ்பர அன்பு 
ஏதுமில்லை. நம்‌ முயற்சியெல்லாம்‌ இயற்கையினின்றும்‌ விடு: 
படுதற்கே. இயற்கை கண்டு மகிழ்வதாகச்‌ சொல்கிறோம்‌... 
ஆனால்‌ நன்கு ஆராய்ந்து பார்த்தால்‌ எல்லாவற்றினின்றும்‌ 
விடுபட முயற்சி செய்கிறோம்‌. வேறு எதையோ அனுபவிக்க 
முயல்கிறோம்‌ ; அதற்குப்‌ புதுவழி காண்கிறோம்‌. பிரெஞ்சுக்‌ 
காரன்‌ ஓருவன்‌ இங்கிலீஷ்காரன்‌ ஒருவனை அழைத்தான்‌ 
மதுவருந்த. மிகப்‌ பழைய மதுவிருப்பதாகக்‌ கூறினான்‌ - 
மது எடுத்துவருமாறு பட்லரிடம்‌ சொன்னான்‌. பட்லரும்‌ 
பாட்டில்‌ நிறையப்‌ பழைய மது கொண்டுவந்தான்‌. டம்‌ 
டி டம்ளரில்‌ ஊற்றினான்‌; கொடுத்தான்‌. இங்கிலீஷ்‌ 
காரன்‌ அதை அருந்தினான்‌. பட்லர்‌ கொண்டுவந்தது 
என்ன ? மதுவா? அன்று; விளக்கெண்ணெய்‌ ! இந்த 
பிரெஞ்சுக்காரன்‌ போன்றது இயற்கை. நாமும்‌ அவ்விதமே 
காலமெல்லாம்‌ விளக்கெண்ணெய்‌ குடிக்கிறோம்‌; இதைத்‌ 
தடுக்க இயலாதவராயிருக்கிறோம்‌. 


மனிதர்‌ சிந்திக்கும்‌ சக்தியிழந்துவிட்டனர்‌ ; இயந்திரங்க 
ளாகிவிட்டனர்‌. பூனை, நாய்‌, முதலிய பிராணிகளைப்போல 
இவர்களையும்‌ சாட்டை கொண்டு அடிக்கிறது இயற்கை. 


252 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அவர்கள்‌ இதை எதிர்ப்பதில்லை; சிந்திப்பதுமில்லை. அவர்‌ 
களும்‌ சிறிது உலகானுபவம்‌' பெற்றவராகிறார்கள்‌. 3 


சிலர்மட்டும்‌ வினவுகின்றனர்‌. இது என்ன? இந்த 
அனுபவங்கள்‌ எல்லாம்‌ எதற்கு ? நான்‌ யார்‌ ? விடுதலைக்கு 
வழியுண்டா 2 வாழ்க்கைக்கு ஏதேனும்‌ பொருள்‌ உண்டா? 


நல்லவர்‌ மரிக்கின்றனர்‌ ; தீயவரும்‌ மரிக்கின்றனர்‌ ; 
அரசரும்‌ மரிக்கின்றனர்‌ ; ஆண்டிகளும்‌ : மரிக்கின்றனர்‌. 
மரணமே துன்பம்‌; பெருந்துன்பம்‌. அதைத்‌ தவிர்க்கவே 
நாம்‌ நமது காலம்‌ முழுவதும்‌ முயல்கிறோம்‌. வசதியான 
தொரு மதத்தைத்‌ தழுவி மரணம்‌ எய்தினால்‌ ஜான்களையும்‌ 
ஜாக்குகனையும்‌ கண்டு மகிழ்வில்‌ காலம்‌ கழிக்கப்‌ போவதாகக்‌ 
கருதுகிறோம்‌. 


உங்களுடைய நாட்டிலே ஜான்களையும்‌ ஜாக்குகளையும்‌ 
கொண்டுவந்து ஆவியுருவில்‌ உங்களுக்குக்‌ காட்டுகிறார்கள்‌. 
அத்த மாதிரி மனிதர்களைப்‌ பலமுறை நான்‌ கண்டிருக்கி 
றேன்‌; கை குலுக்கியிருக்கிறேன்‌. உங்களில்‌ பலர்‌ அவர்‌ 
களைப்‌ பார்த்திருத்தல்‌ கூடும்‌. பயானோ வாத்திய ஒலியெ 
மழுப்பி பேலாலாந்து என்று அவர்கள்‌ பாடுகிறார்கள்‌. 
அமெரிக்கா ஒரு: பரந்த தேசம்‌. எனது நாடு உலகின்‌ 
மற்றொரு பகுதியிலிருக்கிறது. பேலாலாந்து எங்குளது என்‌ 
பகை யானறியேன்‌. பூகோள புத்தகத்திலும்‌ நீங்கள்‌ 
அதைக்‌ காணல்‌ இயலாது. நமது வசதியர்ண மதத்தைப்‌ 


அ பழுிப0ம நைந்து செல்லரிக்கப்பட்ட பத்தாம்‌ பசலி 
நம்பிக்கை! 


_இவர்கள்‌ சிந்திக்கும்‌ திறனற்றவர்கள்‌. இவர்களை என்ன 
செய்ய முடியும்‌? இவர்களை உலகம்‌ அரித்துத்‌ தின்று 
விட்டது. 3 சிந்திப்பதற்கு அவர்களிடம்‌ ஏதும்‌ இல்லை. அவர்‌ 
தம எலும்புகள்‌ எல்லாம்‌ உளுத்துப்‌ போயின. அவர்தம்‌ 
மூளை பாலாடைக்‌ கட்டிபோலாகிவிட்டது. இவர்பால்‌ நான்‌ 
இரக்கம்‌ கொள்கிறேன்‌. அவர்கள்‌ செளகரியம்போல்‌ இருக்‌ 
கட்டும்‌. பேலாலாந்திலிருக்கும்‌ தமது மூதாதையரைக்‌ 
காண்பதில்‌ சிலர்‌ மன அமைதி கொள்கின்றனர்‌ போலும்‌ ! 


இத்தகைய ஆவியுலக நடுவினர்‌ ஒருவர்‌ எனது முன்‌ 
ோரை அழைத்து வருவதாக என்னிடம்‌ கூறினார்‌. 


- யோக விஞ்ஞானம்‌ 255 


£6 மறுத்து. வேறு எதுவேண்டுமானாலும்‌ உன்‌ விருப்பப்படி 
செய்‌. என்‌ முன்னோரை அழைத்தால்‌ நான்‌ சும்மா இருக்க. 
மாட்டேன்‌ 23 என்றேன்‌ நான்‌. நடுவினர்‌ அன்பு கொண்‌ 
டார்‌; எனது முன்னோரை அழையாதிருந்துவிட்ட ஈர்‌. 


எங்கள்‌ நாட்டிலே எங்களுக்கு ஏதாவது துன்பம்‌ நேர்ந்‌- 
தால்‌ புரோகிதரை அழைத்து' சாந்தி செய்துவிடுவது வழக்‌ 
கம்‌. அதனால்‌ திருப்தியடைவோம்‌. சிறிது செளகரியம்‌ 
ஏற்படும்‌. இல்லாவிட்டால்‌ புரோகிதருக்குக்‌ கொடுப்‌. 
போமா ? அந்த செளகரியம்‌ சில காலம்‌ இருக்கும்‌. பிறகு. 
எதிராகும்‌. மீண்டும்‌ துன்பம்‌. அதே துன்பம்‌. இங்கே எப்‌ 
போதுமிருக்கிறது. எங்கள்‌ மதத்தை நம்பினால்‌ நீங்கள்‌ 
பத்திரமாகப்‌ பாதுகாக்கப்படுவீர்‌?? என உங்கள்‌ நாட்டினர்‌ 
எங்கள்‌ தாடு வந்து கூறுகின்றனர்‌. சமூகத்தின்‌ கீழ்த்தட்டில்‌ 
உள்ளா எங்கள்‌ நாட்டு மக்கள்‌ அவர்கள்‌ சொல்வதை நம்பு 
கிறார்கள்‌. அவர்கள்‌ பிச்சைக்காரராக மாற்றம்‌ பெறுகிறார்‌ 
கள்‌. அவ்வளவே, வேறு எவ்வித மாறுதலுமில்லை. இதுவா 
மதம்‌? இது அரசியல்‌ ; மதமன்று. இது மதம்தான்‌ 
என்று நீங்கள்‌ கூறலாம்‌. மதம்‌ என்பதன்‌ பொருளா இழி 
வாக்கலாம்‌. ஆனால்‌ அது ஆன்மிகமன்று. 

ஆண்‌. பெண்‌ ஆகிய இரு பாலருள்‌ பல்லாயிரத்தில்‌ 
சிலரே உயிர்‌ வாழ்வை எண்ணுகின்றனர்‌. மற்றையோர்‌ 
ஆட்டுமந்தையினரே. 

பல்லாயிரம்‌ பேருள்‌ சிலரே பிறவிப்‌ பிணியினின்றும்‌ 
விடுதலை பெறுதற்கு எண்ணுகின்றனர்‌ ; முயல்கின்றனர்‌... 
விடுதலைபெற வழியுண்டா? என்பதே கேள்வி. வழியுண்‌ 
டேல்‌ அஃது ஆன்மாவில்தான்‌ உளது ; வேறெங்குமில்லை. 
வேறு மார்க்கங்களில்‌ தேடியாயிற்று. வழி காணவில்லை... 
அமைி ஏற்படவில்லை. இவ்வளவு தத்துவங்களும்‌ டக்‌ 
இருப்பது ஒன்றே இதற்குச்‌ சான்று. 


விடுதலை வழி நமக்குள்ளேயுள்ளது என்கிறது யோக 
விஞ்ஞானம்‌. நம்மை நாமே தனியாக்கிக்கொள்ளவேண்‌ 
டும்‌. உண்மை ஏதேனும்‌ ஒன்றிறாக்குமாயின்‌ அது நாமே 
நமது சத்தே என்பதை நாம்‌ உணர்வோம்‌. இயற்கையால்‌: 
அங்குமிங்கும்‌ உந்தப்படுதல்‌ ஒழிவோரம்‌. 


254 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தோற்ற உலகு மாறும்‌ தன்மையது.$; எப்போதும்‌ 
மாறிக்கொண்டேயிருக்கிறது. மாறுதல்‌ இல்லாத ஒன்றை 
அடைவதே நம்‌ லட்சியம்‌. நாம்‌ அதுவாயிருக்கவிரும்புகி 
றோம்‌. தனிப்பொருளை உணர விரும்புகிறோம்‌. மாறுதலற்ற 
சத்தியப்‌ பொருளை அறிய விரும்புகிறோம்‌. அவ்வாறு அந்த 
உண்மைப்பொருளை உணராவகை நம்மைத்தடுத்து நிற்பது 
எது? சிருஷ்டி. சிருஷ்டியுள்ளம்‌ சதா காலம்‌ சிருஷ்டித்துக்‌ 
கொண்டே.யிருக்கிறது. அவ்வாறு சிருஷ்டி. செய்யப்பட்ட 


வற்றுடன்‌ கலந்துவிடுகிறது. . எனினும்‌ கடவுளைக்‌ கண்‌ 


டறிந்தது சிருஷ்டியே என்பதை நாம்‌ மறந்துவிடலாகாது. 
ஒவ்வோர்‌ ஆன்மாவிலும்‌ அந்தப்‌ பூர ப்பொருளைக்‌ கண்‌ 
ட.றிந்தது சிருஷ்டியே. 


முன்னர்‌ கூறிய விளக்கத்துக்குத்‌ திரும்புவோம்‌. சித்‌ 
தத்தை இந்த மாறுதல்களில்‌ சிக்கவிடாது தடுத்து நிறுத்து 
வதே யோகம்‌. இந்த சிருஷ்டியை நிறுத்திவிட்டால்‌ அது 
சாத்தியமானால்‌ அதன்‌ பிறகு நமது உண்மை நிலையை 
நாமே அறிவோம்‌. சிருஷ்டிக்கப்படாதது எதுவோ, மவ 
டிப்பது எதுவோ அது தோன்றும்‌. 


யோகத்தின்‌ முறைகள்‌ பல. கடுமையானவை. சில. 
அவற்றில்‌ வெற்றி காண்பதற்கு நீண்ட பயிற்சி தேவை. 
எளியவை வேறு சில. விடாமுயற்சியும்‌ வலிவும்‌ உடை 
யோர்‌ இதைப்‌ பயின்று பெரும்‌ வெற்றி காண்பர்‌. இயலா 
தோர்‌ எளிய முறைகளைப்‌ பின்பற்றிச்‌ சிறிது பயன்‌ பெறுவர்‌, 


மனத்தை முறையாக ஆராய்ந்தால்‌ அதனுடன்‌ 
போராடி ல எவ்வளவு கடினம்‌ என்பது விளங்கும்‌. நாம்‌ 
எல்லாரும்‌ உடல்களானோம்‌. நாம்‌ ஆன்மா என்பதை 
ட்ட மறந்துவிட்டோம்‌. நம்மைப்பற்றி எண்டு ணும்போது 
உடல்‌ ஒன்றே மனக்கண்‌ முன்‌ தோன்றுகிறது. உடல்தான்‌ 
நாம்‌ எனப்‌ பேசுகிறோம்‌, நாம்‌ அனைவரும்‌ உ டலே. இந்த 
உடலினின்றும்‌ ஆன்மாவைப்‌ பிரித்தல்‌ வேண்டும்‌: எனவே 
பயிற்சி . எங்கே தொடங்குகிறது? உடலில்‌. ஆன்மா 
காட்சிதரும்‌ வரை இப்பயிற்சி உடலிலே நட றல்‌ -இப்‌ 
பயிற்சியின்‌ உட்கருத்து யாதெனில்‌ மனம்‌ குவியப்‌ பெய 
தலே; தியான சக்தி பெறுதலே. ; . 


கிறிஸ்து பெருமான்‌ 
. மீண்டும்‌ எப்பொழுது வருவார்‌ ? 


இ, பற்றி நான்‌ பெரிதும்‌ கருத்துச்‌ செலுத்துவது 
இல்லை. முக்கியமான கொள்கை பற்றியே பேசவேண்டியவ 
னாயிருக்கிறேன்‌. கடவுள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அவதரித்‌ 
கொண்‌ டேயிருக்கிறார்‌ ; கண்ணனாகவும்‌ இராமகைவும்‌ 
புத்தராகவும்‌ அவர்‌. இந்தியாவிலே அவதரித்திருக்கிறார்‌ 5 
மீண்டும்‌ அவதரிப்பார்‌. இதையே நான்‌ போதிக்க வேண்‌ 
டியவன்‌. உலகமானது ஐந்நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
சீர்‌ அழிந்து தாழ்கிறது. எனவும்‌; அதன்‌ பிறகு ப 
மிகுந்த ஆன்ம அலை ஒன்று தோன்றுகிறது எனவும்‌, அந்த 
ஆன்ம அலையின்‌ மேலே ஒரு கிறிஸ்து வீற்றிருக்கிறார்‌ என 

வும்‌, எளிதிலே மெய்ப்பித்துக்காட்ட இயலும்‌. 


இப்பொழுது உலகம்‌ எங்கும்‌ ஒரு பெரிய மாற்றம்‌ 
ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கிறது. சக்கரச்‌ சுழற்சி போல; 
முறையாகச்‌ சுழன்று சுழன்று ஏற்பட்டுவரும்‌ மாற்றா ங்களுள்‌ 
இது ஒன்று. வாழ்விலே உள்ள பற்றுக்‌ கோட்டினையே தாம்‌ 
இழந்து வருவதாக மனிதர்‌ காணத்‌ தொடங்கி உள்ளனர்‌. 
அவர்‌ எப்பக்கம்‌ திரும்புவர்‌ ? கீழ்‌ நோக்கியா 2 மேல்நோக்‌ 
கியா ? மேல்‌ நோக்கியே திரும்புவர்‌. இஃது உறுதி. எவ்வாறு 
அது கீழ்‌ நோக்கி இருக்க இயலும்‌ ? உடைப்பிலே' குதியுங்‌ 
கள்‌ ; உங்கள்‌ உடலாலும்‌, ஆன்மாவாலும்‌ அந்த உடை ப்‌ 
பை நிரப்புங்கள்‌. உயிரோடு இருக்கையில்‌, உலஃம்‌ சீர்‌ 
அமிந்து தாழ்தலை நீங்கள்‌ எவ்வாறு ஓப்புவீர்‌ 2 


மனிதனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ உள்ள வேற்றுமை 


தோற்றம்‌ பெற்றுள்ள உயிர்களிலே வேறுபாடு பெரிதும்‌ 
காண்கிறோம்‌. தோற்றம்‌ பெற்றுள்ள உயிராய்‌ விளங்கும்‌ 
நீங்கள்‌ ஒரு போதும்கிறிஸ்துவாக முடியாது. களிமண்னைக்‌ 
கொண்டு ஒரு யானை செய்யுங்கள்‌. அதே களிமண்‌ கொண்டு 


ஒரு. அண்டெலியை அமையுங்கள்‌. ' அவ்விரண்டையும்‌ 


நீரிலே அமிழ்த்தி வையுங்கள்‌. இரண்டும்‌ ஒன்றாகிவிடும்‌. களி 
மண்‌ என்ற முறையிலே அவை எப்பொழுதும்‌ ஒன்றே ; 


256 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌--சுடர்‌--7 


செய்யப்பட்ட பொருள்கள்‌ என்ற மூறையிலேதான்‌ அவை 
மாறுட்டவை. பரம்பொருளால்‌ ஆனே, கடவுளும்‌ மனித 
ரும்‌. பரப்பிரம்மம்‌ அல்லது எங்கும்‌ நிறைந்தவர்‌ என்று முறை 


5 த்‌ டம்‌ 
யிலே நாம்‌ எல்லாரும்‌ ஒருவரே. ஆனால்‌ தனித்த உயிர்கள்‌ 
என்ற முறையிலே கடவுளே என்றுமுள தலைவர்‌ ; நாமோ 
என்றும்‌ பணியாளர்‌. 3 


உங்களிடத்திலே மூன்று பொருள்கள்‌ உள்ளான. (1) 
உடல்‌, (2) மனம்‌, (8) ஆன்மா. ஆன்மா தொ! டு அறிய: 
முடியாத ஒன்றாகும்‌. மனம்‌ பிறப்பும்‌ இறப்பும்‌ உடையது. 
அவ்வாறே உடலும்‌. நீங்கள்‌ அந்த ஆன்மாவே. என்றாலும்‌ 
நீங்கள்‌ உங்களைப்‌ பலகாலும்‌ உடல்‌. என்றே எண்ணிக்‌ 
கொள்கிறீர்கள்‌. 66 நான்‌ இங்கே இருக்பிறேன்‌ 22 என்று ஓரு 
வன்‌ சொல்லும்போது, அவன்‌ தன்‌ உடலையே நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌. அடுத்த வினாடியிலே நீங்கள்‌ மிக உயர்‌ ந்த 
நிலையில்‌ இருக்கிறீர்கள்‌. அப்போது, 6 நாண்‌ இங்கே 
இருக்கிறேன்‌ 2? என்று நீங்கள்‌ . சொல்வதில்லை. ஒருவன்‌ 
உங்களை ஏசுகிறான்‌ , அல்லது சபிக்கிறான்‌. அதற்காக நீங்கள்‌ 
சீற்றம்‌ கொள்வதில்லை. அப்போது நீங்கள்‌ ஆன்ம நிலையில்‌ 
இருக்கிறீர்கள்‌. “(நானே மனம்‌ என்று நான்‌ நினைக்கும்‌ 
போது, எக்காலத்திலும்‌ அணையாத பெருஞ்சோதியாய்‌ 
விளங்கும்‌ உம்முடைய கூறிலே, ஒரு தீப்பொறியாய்‌ இருக்கி 
றேன்‌; என்னை ஓர்‌ ஆன்மாவாக நான்‌ உணரும்‌ போது, 
“திரும்‌ நானும்‌ ஒன்றே? என்று உரைக்கிறான்‌ பக்தன்‌. ஆன்‌ 
மாவைக்காட்டிலும்‌ பழைய பொருளா மனம்‌ 2 


்‌ கடவுள்‌ ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. உங்களுக்கு. 
ஒன்று தெரிந்தால்‌ அதை நீங்கள்‌ ஏன்‌ ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌? சில கருத்துகளைத்‌ தெரிந்து கொள்வதற்காகவும்‌; 
அவற்றைக்‌ கொண்டு ஒரு பொதுவான தத்துவத்தை நிலை 
நாட்டவும்‌, நாம்‌ எப்பொழுதும்‌ புழுக்களைப்‌ போல நெளிந்து 
கொண்டே இருப்பது, பலவீனத்தின்‌ அறிகுறியாகும்‌. அன்‌ 
வாறு செய்த முயற்சி எல்லாம்‌ தவிடுபொடி ஆகிவிடுகின்றன. 
மனத்திலும்‌, ஒவ்வொரு பொருளிலும்‌, ஆன்மா பிர, பலித்து 
நிற்கின்றது. ஆன்மாவின்‌ ஒளியே மனம்‌ உணர்ச்சி பெறச்‌ 
செய்கிறது. ஒவ்வொரு பொருளும்‌ ஆன்மாவின்‌ விளக்கமே. 
மனங்கள்‌ எல்லாம்‌ கண்ணாடிகள்‌ போன்றவை. அன்பு. 


கிறிஸ்து பெருமான்‌ மீண்டும்‌ எப்போது வருவார்‌ 2 257 


அச்சம்‌, பகைமை, ஓழுக்கமின்மை என்று நீங்கள்‌ குறிப்பிடு 
வன எல்லாம்‌ ஆன்மாவின்‌ பிரதிபிம்பங்களே. பிர திபலிக்‌ 
கும்‌ கண்ணாடி மாசு அடைந்திருந்தால்‌, பிர திபிம்பங்களும்‌ 
மாசற்றுத்‌ தெளிவு இல்லாது இருக்கும்‌. 
கிறிஸ்துவும்‌ புத்தரும்‌ ஒருவரா ? 

புத்தரே ஏசுவாய்‌ அவதரித்தார்‌ என்பது என்‌ உள்‌ 
மகிழ்‌ கருத்தாகும்‌. “நரன்‌ ஐந்நூறு ஆண்டுகளில்‌ திரும்ப 
வும்‌ வருவேன்‌ ?? என்று புத்தர்‌ தீர்க்க தரிசனமாகக்‌ கூறி 
யுள்ளார்‌. அந்த ஐந்நூறு ஆண்டு காலத்தில்‌ இங்கே 
கிறிஸ்துநாதர்‌ தோன்றினார்‌. மனித இயல்பு என்ற முழுப்‌ 
பரப்பிலே தோன்றிய இருபெரும்‌ ஜோதி என இவர்கள்‌ 
விளங்குகிறார்கள்‌. இருவர்‌ தோன்றினர்‌. ஒருவர்‌ புத்தர்‌ ; 
இன்னொருவர்‌ கிறிஸ்து. இவ்விருவரும்‌ இரு பெரும்‌ ஜீவன்‌ 
கள்‌. பேராற்றல்‌ பெற்ற மகான்கள்‌ ; கடவுளர்‌. இவ்விருவ 
ரும்‌ உலகப்‌ பரப்பனைத்தையும்‌ தமக்குள்‌ பங்கிட்டுப்‌ பிரித்‌ 
துக்‌ கொண்டனர்‌. அறிவானது சிறு அளவிலாதல்‌ உலகிலே 
எங்கெங்கு தோன்றி இருப்பினும்‌, அங்கெல்லாம்‌ புத்த 
ரையோ அல்லது கிறிஸ்துவையேோ வணங்குகின்றனர்‌. 
அவர்‌ போன்றார்‌ மீண்டும்‌ வருதல்‌ அருமை. எனினும்‌, அத்‌ 
தகையோர்‌ தோன்றுவர்‌ என்பது எனது நம்பிக்கை. ஐந்‌ 
நூறு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு மகம்மது தோன்றினார்‌. அதன்‌ 
பிறகு ஐந்நூறு ஆண்டுகள்‌ க்ழித்துத்‌ தோன்றினார்‌ புரொட்‌. 
டெஸ்டன்ட்டு மதத்தைப்‌ பரப்பிய லூதர்‌. அதன்‌ பின்‌ உள்ள 
காலமே இப்பொழுது நடந்துவருகிற காலமாகும்‌. சில 
ஆயிரம்‌ ஆண்டிலே புத்தர்‌, கிறிஸ்து ஆகிய இவ்விருவரும்‌ 
தோன்றியது ஓர்‌ அரிய செயலாகும்‌. அத்தகைய இருவர்‌ 
போதாவோ? கிறிஸ்துவும்‌ புத்தரும்‌ கடவுளர்‌. மறறவா 
கள்‌ தீர்க்க தரிசிகள்‌. இவ்விருவர்தம்‌ வாழ்க்கை வரலாறு 
கப்‌ படிப்பீர்‌; ஆற்றல்‌ என்பது எவ்வாறு இவர்‌ 
களிடத்திலே  விளக்கமுறுகிறது என்பதைக்‌. கண்டறி 
வீர்‌. அமைதியானவர்கள்‌, எதையும்‌ எதிர்க்காத பண்புடை 
யவர்கள்‌, எதையும்‌ பெற்றிராத பரம ஏழைகள்‌, தங்களி 
டத்தே ஒரு காசும்‌ இல்லாதவர்கள்‌, தங்கள்‌ வாழ்நாள்‌ முழு 
தும்‌ இகழப்பட்டவர்கள்‌, சமயப்பகைவர்கள்‌,; மூடர்கள்‌; 

17 


258 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


என்று இகழப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ மனித சமுதாயத்‌ 
திலே செலுத்திய மிகப்‌ பெரிய ஆன்ம பலத்தை நினைத்துப்‌ 
பாருங்கள்‌. 


பாவத்திலிருந்து விடுதலை 


அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெறுவதன்‌ மூலம்‌ நாம்‌ 
நம்மைக்‌ காப்பாற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவ்வாறு 
காப்பாற்றிக்‌ கொள்வது வாயிலாகத்தான்‌ நாம்‌ பாவத்தி 
லிருந்து விடுதலை பெறவேண்டும்‌. அஞ்ஞானம்‌ என்ற 
காரணத்திலிருந்து பாவம்‌ என்ற காரியம்‌ தோன்றுகிறது. 


தெய்வ அன்னையிடம்‌ இரும்புதல்‌ 


J தாதியானவள்‌ குழந்தையை எடுத்துக்கொண்டு தோட்‌ 
டத்திற்குப்‌ போய்‌ அங்கு அதனோடு விளையாடிக்கொண் 
டிருக்கையில்‌, வீட்டுக்குள்‌ வந்துசேரும்படி குழந்தைக்குத்‌ 
தாயானவள்‌ செய்தி அனுப்புகிறாள்‌. விளையாட்டிலே முழுக்‌ 
கவனத்தையும்‌ செலுத்திவிருக்கிற குழந்தை, “நான்‌ வரமாட்‌ 
டேன்‌ ; எனக்கு உணவு வேண்டுவதில்லை 2 என்று சொல்‌ 
கிறது. சிறிது நேரம்‌ சென்ற பிறகு களைத்துப்போன 
குழந்தை, நான்‌ என்‌ அம்மாவிடம்‌ போகிறேன்‌ 2? என்கி 
றது. “இதோ பார்‌, ஒரு புதிய பொம்மை!?? என்று தாதி 
கூறுகிறாள்‌. “பொம்மை வேண்டாம்‌. அம்மாவே வேண்டும்‌?” 
என்று அழுகிறது. தாயிடம்‌ சேரும்வரை அழுகையை 
நிறுத்துவதில்லை. நாம்‌ எல்லாரும்‌ குழந்தைகளே. கட 
வுளே தாய்‌. பணம்‌ செல்வம்‌ என்ற இவை போன்ற 
பொருள்களை எல்லாம்‌ தேடுவதிலே நாம்‌ கருத்துச்‌ செலுத்தி 
வருகிறோம்‌. என்றாலும்‌, நாம்‌ வீழிப்புறும்‌ நேரம்‌ ஒன்று 
தோன்றியே தீரும்‌. அப்பொழுது, பணத்தையே தேடி 
அலையும்‌ இந்த இயல்பானது மேலும்‌ பல விளையாட்டுப்‌ 
பொருள்களைத்‌ தர முயலும்‌. “வேண்டா; இதற்கு முன்‌ 
பெற்றதே போதும்‌, ஆண்டவனிடம்‌ செல்வேன்‌?? என்று 
கட்டாயம்‌ நாம்‌ சொல்வோம்‌. 


கடவுளிடமிருந்து நீங்கிய தனித்த தன்மை என்பதே இல்லை 


நாம்‌ கடவுளிடமிருந்து தனியாகப்‌ பிரித்து எடுத்து 
அகற்ற முடியாத நிலையில்‌ உள்ளோம்‌. நாமும்‌ அவரும்‌ எப்‌ 
பொழுதும்‌ ஒன்றே என்றால்‌, நமக்கென ஒரு தனித்த நிலை 


| 


கிறிஸ்து பெருமான்‌ மீண்டும்‌ எப்போது வருவார்‌ ? 259 


இல்லையா ? ஆம்‌, உண்டு. அதுவே கடவுள்‌. நம்முடைய 
தனித்த இயல்பே கடவுள்‌ என்பது. இந்த உண்மையான 
தனித்த நிலையை நீங்கள்‌ இப்பொழுது பெற்றில்லை. இந்த 
உண்மையான நிலையை நீங்கள்‌ இப்பொழுது அடைந்து 
கொண்டிருக்கிறீர்கள்‌. பிரித்து எடுத்து அகற்ற முடியாத 
தன்மையே தனித்த தன்மை என்பதாகும்‌. நாம்‌ இப்‌ 
பொழுது பெற்றிருக்கிற நிலையைத்‌ தனித்த நிலை என்று எவ்‌ 
வாறு கூற இயலும்‌ ? ஒருமணி நேரத்திலே வேறு ஒரு வழி 
யிலே சிந்திக்கின்றீர்கள்‌ ; இரண்டு மணி நேரம்‌ கடந்த 
பிறகு மற்றுமோர்‌ வழியிலே சிந்திக்கின்றீர்கள்‌. தனித்த 
நிலை என்பது என்றுமே மாறாத நிலையாகும்‌. இப்பொழுது 
உள்ள நிலையானது ஊழிக்காலம்‌ வரையில்‌ அப்படியே 
மாறாமல்‌ நீடித்திருப்பது ஓரு பெரிய ஆபத்தாகும்‌. அப்படி 
மாற்றமே இல்லையானால்‌ ஒரு திருடன்‌ எப்பொழுதும்‌ திருட 
னாகவே இருப்பான்‌ ; ஒரு தீயோனும்‌ அவ்வாறே தீயோனா 
கவே இருப்பான்‌ ; ஒரு குழந்தை மரிக்குமானால்‌ அது ஒரு 
குழந்தையாகவே இருக்கும்‌. உண்மையான தனித்த நில்‌ 
என்பது எப்பொழுதும்‌ மாறுபடாத நிலையாகும்‌ ; அது எப்‌ 
பொழுதும்‌ மாறவே மாறாது. அதுவே, நம்‌ அகத்தே வீற்‌ 
றிருக்கும்‌ கடவுளாகும்‌. 


* டார்கள்‌. 


விதியை வகுப்பவன்‌ மனிதனே 


தெ னித்தியாவிலே ஆற்றல்‌ மிக்க குலம்‌ ஒன்று இருந்‌ 
தது. அக்குலத்தவர்கள்‌ அப்போதைக்கப்போது வாழ்ந்த 
சிறந்த மனிதர்களின்‌ ஜாதகங்களை எல்லாம்‌ கணித்து, அவற்‌ 
றைத்‌ திரட்டிவைப்பது என்ற விதியை ஏற்படுத்திக்கொண் 
அதன்ப்டி அவர்களுடைய வாழ்நாளில்‌ என்ன 
என்ன நிகழ்ச்சிகள்‌ முக்கியமாக நிகழும்‌ என்று சோதிடர்கள்‌ 
எழுதி வைத்திருந்த குறிப்புகளோடு, அதன்‌ பிறகு வாழ்க்கை 
யில்‌ நடந்த நிகழ்ச்சிகளை ஒப்பிட்டுப்‌ பார்த்தார்கள்‌. இப்‌ 
படியே ஓர்‌ ஆயிரம்‌ ஆண்டுகாலம்‌ செய்து வந்தார்கள்‌. 
அதன்‌ பிறகு சில ஒற்றுமைகளைக்‌ கண்டார்கள்‌. அவ்வொற்று 
மைகளைக்‌ கொண்டு, பொது விதிகளை வகுத்துக்‌ கொண்டார்‌ 
கள்‌. அவற்றை எல்லாம்‌ ஒரு பெரிய புத்தகமாகச்‌ செய்து 
கொண்டார்கள்‌. இவ்வாறு செய்து வந்த குலம்‌ அழிந்து 
போயிற்று. என்றாலும்‌, சோதிடர்கள து குடும்பமானது. 
வாழ்ந்து வந்தது; அந்தப்‌ புத்தகமும்‌ அவர்களிடத்தே 
இருந்தது. சோதிடம்‌ இவ்வாறே தோன்றி இருக்கலாம்‌. 
சோதிடத்தின்‌ சிறுசிறு அமிசங்களிலுங்கூட அளவு கடந்த 
கருத்துச்‌ செலுத்துதல்‌ இந்துக்களை மிகவும்‌ கெடுத்து வருகிற. 
மூடப்‌ பழக்கங்களுள்‌ ஒன்றாகும்‌. 


கிரேக்கரே முதன்‌ முதல்‌ சோதிடத்தை இந்தியாவிற்கு 
அளித்தனர்‌; இந்துக்களிடமிருந்து வான சாத்திரத்தை 
எடுத்துச்‌ சென்றனர்‌. இது என்‌ கருத்து. இந்தியாவிலே 
பழைய பலி பீடங்கள்‌ ஒரு குறிப்பிட்ட க்ஷேத்திரக்‌ கணிதப்‌ 
படம்‌ , போன்று கட்டப்பட்டு இருப்பதைக்‌ காணலாம்‌ ; 
மேலும்‌ அங்கு, வானத்திலே விண்மீன்கள்‌ குறிப்பிட்ட 
இடங்களில்‌ இருக்கும்‌ போது, சில காரியங்களைச்‌ செய்தாக 
வேண்டும்‌. “ஆகவே, கிரேக்கர்‌ இந்துக்களுக்குச்‌ சோதிடத்‌ 
தைத்‌ தந்தனர்‌ என்றும்‌, இந்துக்கள்‌ அவர்களுக்கு வான 
சாத்திரத்தைத்‌ தந்தார்கள்‌ என்றும்‌ நான்‌ கருதுகிறேன்‌. 


இன்னின்னவை நிகழப்போகின்றன என்று வியப்புறும்‌ 
படி முன்‌ கூட்டியே சொன்ன சில சோதிடர்களை நான்‌ பார்த்‌ 
இருக்கிறேன்‌. விண்மீன்களைக்‌ கொண்டு மட்டும்‌, அல்லது 


ட்‌ ச தத ம ளே த 


விதியை வகுப்பவன்‌ மனிதனே 261 


அவை போன்றவற்றைக்‌ கொண்டு மட்டும்‌, அவர்கள்‌ அந்‌ 
நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே சொன்னார்கள்‌ என்று நான்‌ நம்ப 
வில்லை. வந்தவர்களது மனத்தில்‌ உள்ளதை அவர்களது 
முகக்குறிப்பைக்‌ கொண்டு அறிந்து கூறியனவாகும்‌ அவற்‌ 
நிற்‌ பல. சில சமயங்களில்‌ வியப்புறும்‌ வண்ணம்‌ அவர்கள்‌ 
சோதிடம்‌ கூறினார்கள்‌. எனினும்‌ பெரும்பாலான சமயங்‌ 
களில்‌ அவர்கள்‌ கூற்று பொய்யாகின்றது. இலண்டன்‌ மாநக 
ரில இளைஞன்‌ ஒருவன்‌ என்னிடம்‌ வந்து, ££ அடுத்த 
ஆண்டு நான்‌ எவ்வாறு இருப்பேன்‌? என்று கேட்‌ 
பது வழக்கம்‌. ஏன்‌ அவ்வாறு கேட்கிறாய்‌ 2??? என்று 
நான்‌ அவனை வினவினேன்‌. நான்‌ என்‌ பணத்தை 
எல்லாம்‌ இழந்து மிகமிக ஏழையாய்‌ ஆகிவிட்டேன்‌ ?? 
என்று அவன்‌ மொழிந்தான்‌. பலருக்குப்‌ பணம்‌ 
ஒன்றே கடவுள்‌. பணம்‌ இல்லாதவர்‌ எல்லாவற்றை 
யும்‌ இழந்து, சக்தியற்றிருப்பதாக உணரும்‌ போது, பணம்‌ 
சம்பாதிப்பதற்கு எல்லாவிதமான விபரீத முறைகளையும்‌ 
கையாளுகின்றார்கள்‌ ; சோதிடமும்‌ பிறவும்‌ நாடுகின்றார்‌ 
கள்‌. விதி என்போர்‌ கோழையர்‌ ; மூடர்‌? என்னும்‌ சமஸ்‌ 
கிருதப்‌ பழமொழி ஒன்று கூறுகிறது. ஆற்றல்‌ மிக்கோன்‌ 
எழுந்து நின்று, ££ எனக்குரிய விதியை நான்‌ வகுப்பேன்‌ 2 
என்று மொழிவான்‌. முதுமையை அடைந்து கொண்டிருப்ப 
வர்களே விதியைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இளம்‌ பருவத்தே உள்ள மக்கள்‌ பொதுவாகச்‌ சோதிடத்தை 
நாடுவதில்லை. கிரகங்களின்‌ ஆற்றலுக்குக்‌ கட்டுப்பட்டவர்‌ 
களாக நாம்‌ இருக்கலாம்‌. என்றாலும்‌, நாம்‌ அதைப்‌ பெரிதாக 
நினைத்துக்‌ கொண்டிருத்தல்‌ ஆகாது. **விண்மின்களைக்‌ 
கொண்டு கணக்கிட்டும்‌, இவை போன்ற வேறு தந்திரங்‌ 
களைக்‌ கையாண்டும்‌ வயிறு வளர்ப்பவர்களை நாம்‌ புறக்‌ 
ணிக்க வேண்டும்‌? என்று புத்தர்‌ கூறுகிறார்‌. இந்துவாகப்‌ 
பிறந்தவர்களுள்‌ புத்தர்‌ மிகவும்‌ பெரியவர்‌. ஆகையால்‌, 
உண்மை உணர்ந்தே அவர்‌ அவ்வாறு சாற்றியுள்ளார்‌. நட்சத்‌ 
திரங்கள்‌ வரட்டுமே ; அவற்றால்‌ என்ன தீங்கு ஏற்படும்‌ ? 
ஒரு விண்மீன்‌ என்‌ வாழ்க்கைக்கு இடையூறு வினைக்கும்‌ 
என்றால்‌, அத்கைய வாழ்க்கையானது ஒரு சிறு காசுக்கும்‌ 
உதவாது. சோதிடமும்‌; மர்மமான இப்பொருள்கள்‌ எல்லா 
மும்‌, பொதுவாகப்‌ பலவீனம்‌ அடைந்துள்ள ஐரு மனத்தின்‌ 


262 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அறிகுறிகளாகும்‌. ஆகவே, இத்தகைய எண்ணங்கள்‌ 

: உங்கள்‌ மனத்தை உறுத்தும்‌ நிலை ஏற்படுகிறபோது, உடனே 
மருத்துவர்களை அணுக வேண்டும்‌ ; நல்ல உணவும்‌ நல்ல 
ஓய்வும்‌ கொள்ள வேண்டும்‌. 


ஒரு தோற்றத்திற்கு உரிய விளக்கத்தை அந்தத்‌ தோற்‌ 
றத்தின்‌ இயல்பிலிருந்தே நீங்கள்‌ பெறக்கூடும்‌ என்றால்‌, 
அந்த இயல்பிற்கு வெளியே அந்த விளக்கத்தைக்‌ காண 
முயல்வது அறிவின்மையாகும்‌. உலகமானது தன்னைத்‌ 
தானே விளக்கி நிற்குமானால்‌, அந்த விளக்கத்தை அதற்கு. 
வெளியே காண முயல்வது அறியாமையாகும்‌. மனித 
வாழ்க்கையிலே தோன்றும்‌ தோற்றங்கள்‌ பலவற்றை நீங்கள்‌ 
கண்‌ டிருக்கிறீர்கள்‌. அவற்றிலே மனிதனது ஆற்றலைக்‌ 
கொண்டு விளக்க முடியாத தோற்றங்கள்‌ எவற்றையேனும்‌ 
நீங்கள்‌ எப்பொழுதாவது கண்டது உண்டா? ஆகவே, 
நட்சத்திரங்களையோ, இந்த உலகத்திலுள்ள வேறு எத 
ணன யோ நாடுவதால்‌ என்ன பயன்‌ 2 என்னுடைய இக்கால 
நிலைமைக்கு என்னுடைய ஊரே போதிய விளக்கமாகும்‌. 
ஏசுநாதருக்கும்‌ இதுவே பொருந்தும்‌. அவர்‌: தந்தையார்‌ 
ஒரு தச்சரே என்பதை நாம்‌ அறிவோம்‌. அவரது ஆற்ற 
, இக்கு உரிய விளக்கத்தை அறிவதற்கு நாம்‌ வேறு எவரிட 
மும்‌ செல்லவேண்டுவது இல்லை. அவரது முற்பிறவியின்‌ 
பயனாகவே அவர்‌ தோன்றினார்‌. அந்த முற்பிறப்பு முழுதும்‌ 
இந்த ஏசுநாதர்‌ தோன்றுவதற்கான ஆயத்தமே. விலங்கு 
உடல்ககாயே மீண்டும்‌ மீண்டும்‌ புத்தர்‌ பெற்று வந்தார்‌. 
தாம்‌ இறுதியிலே எவ்வாறு புத்தரானார்‌ என்பதை அவர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஆகவே, விளக்கம்‌ பெறுவதற்காக நட்‌ 
சத்திரங்களை நாடுவதால்‌ என்ன பயன்‌? அவை ஏதோ ஒரு 
சிறு ஆதிக்கத்தைச்‌ செலுத்தி வந்தாலும்‌ வரலாம்‌. அந்த 
நட்சத்திரங்களைப்‌ புறக்கணிக்க வேண்டுவது நமது கடமை 
தவிர) அவை சொல்வதைக்‌ கேட்டுக்‌ கோழைகளாவது 
தமது கடமை ஆகாது. நான்‌ போதிப்பதிலே முக்கியமான 
வற்றில்‌ முதலாவதாக வற்புறுத்துவது இதுவே : அதாவது, 
ஆன்ம பலவீனத்தையோ, மன்பலவீனத்தையோ, அல்லது, 
உடலின்‌ பலவீனத்தையோ உண்டுபண்ணு கிற எதையும்‌ 
உங்கள்‌ கால்‌ விரல்களாலும்‌ தொடுதல்‌ ஆகாது என்பதே. 


| 


௭ 


விதியை வகுப்பவன்‌ மனிதனே 265. 


மனிதனது அகத்தே இருக்கும்‌ இயற்கையான ஆற்ற 
லின்‌ தோற்றமே சமயமாகும்‌. அளவிலா ஆற்றல்‌ விசை 
ஒன்று இந்தச்‌ சிறு உடலுக்குள்ளே சுருள்சுருளாகச்‌ சுருட்டி 
வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தச்‌ சுருளானது விரிந்து 
கொண்டே இருக்கிறது. அது விரிந்துகொண்டே போகப்‌ 
போக, உடல்கள்‌ ஒன்றின்‌ பின்னே ஒன்றாகத்‌ தோன்றி வரு 
வதும்‌ போதவில்லை. ஆகவே அந்த விசையானது இந்த 
உடல்களை எறிந்துவிட்டு, மிக உயர்ந்த உடல்களை எடுத்துக்‌ 
கொள்கிறது. இதுவே மனிதனது வரலாறு ; சமயத்தின்‌ வர 
லாறு ; நாகரிகத்தின்‌ வரலாறு ; முன்னேற்றத்தின்‌ வரலாறு. 
கட்டுண்டு கிடக்கும்‌ இராட்சத வலிமை படைத்த புரோ 
மீதியஸ்‌ஈ. தன்‌ கட்டுக்களைத்‌ தானே அழித்துக்கொண்டு 
வருகிறான்‌. ஆற்றலானது எப்பொழுதும்‌ வெளிப்பட்டுக்‌ 
கொண்டே இருக்கும்‌. சோதிடம்‌ போன்ற கருத்துகளை 
எல்லாம்‌, அவற்றில்‌ ஒரு கடுகு அளவு உண்மை இருந்தா 
லும்‌, புறக்கணித்தே தீர வேண்டும்‌. 3 


ஒரு சோதிடனைப்‌ பற்றிய பழைய கதை ஒன்று உண்டு. 
அவன்‌ ஓர்‌ அரசனிடம்‌ சென்று, “நீங்கள்‌ ஆறு மாதங்களில்‌ 
இறந்துவிடப்‌ போகிறீர்கள்‌ 2? என்று கூறினான்‌. அரசன்‌ 
அஞ்சினான்‌. அவ்வச்சம்‌ என்செய்தது ? சாகும்‌ நிலைக்கு 
அவனை உந்தியது. அவனுடைய மந்திரி நுட்பபுத்தி படைத்‌ 
தவன்‌. “இந்தச்‌ சோதிடர்கள்‌ மூடர்கள்‌? என்று அவன்‌ 
அரசனிடம்‌ கூறினான்‌. மந்திரி கூறியதை அரசன்‌ நம்ப 
வில்லை. மிண்டும்‌ சோதிடனை அரண்மனைக்கு வரவழைத்‌ 
தல்லாது வேறு வழியால்‌ சோதிடர்கள்‌ மூடர்கள்‌ என அர 
சனுக்குக்‌ காட்ட முடியாது என்பதை மந்திரி கண்டான்‌. 
சோதிடன்‌ வந்ததும்‌, அவன்‌ கணித்த கணக்குகள்‌ சரிதானா 
என்று மந்திரி கேட்டான்‌. அவற்றில்‌ ஒருதவறும்‌ இருக்கவே 
இயலாது என்று கூறி, மந்திரியைத்‌ திருப்தி செய்வதற்காக, 


உபுரோமிதியஸ்‌ என்பான்‌ திதான்‌ பாபெதஸ்‌ என்பானுக்கு மைந்தன்‌ ; 
எபிமிதியஸ்‌ என்பானுக்கு உடன் பிறந்தவன்‌. அவன்‌ களிமண்ணால்‌ மனிதனைச்‌ 
செய்து, உயிர்‌ கொடுக்கச்‌ சுவர்க்கத்திலிருந்து தீயைத்திருடிக்‌ கொணர்ந்தான்‌ - 
ஜீயஸ்‌ என்னுங்கடவுளர்‌ தலைவன்‌ அவனைத்‌ தண்டிக்க, ஒரு பாராங்கல்லிற்‌ 
பிணித்து அவனைக்‌ கொத்தித்தின்னுமாறு ஒரு கழுகை ஏவினான்‌. கழுகு 
கொத்திய பகுதி இரவில்‌ மீண்டும்‌ வளர்ந்தது. ஹெர்குலீஸ்‌ என்பான்‌ 
வந்து கழுகைக்‌ கொன்று விடுவிக்கும்வரை புரொமீதியஸ்‌ பெரிதும்‌ 
வருந்தினான்‌ - 


264 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தான்‌ கணித்த கணக்குகளையெல்லாம்‌ மீண்டும்‌ ஒரு முறை 
பார்த்து, அவை முழுதும்‌ சரியே என்று சோதிடன்‌ கூறி 
னான்‌. அரசனது முகம்‌ நீல நிறம்‌ போல்‌ ஆயிற்று. ₹₹நீ 
எப்பொழுது இறப்பாய்‌ என்று எண்ணுகின்றாய்‌ 222 என்று 
மந்திரி சோதிடனக்‌ கேட்டான்‌. “பன்னிரண்டு வருடத்‌ 
திலே?? என்று விடை கூறினான்‌ சோதிடன்‌. மந்திரி 
தன்‌ கத்தியை வேகமாக உருவி, சோதிடனது தலையை 
வெட்டி வீழ்த்தினான்‌. “(இவனைப்‌ பொய்யன்‌ என்று இப்‌ 
பொழுது காண்கிறீர்களா? இவன்‌ இந்த வினாடியே 
இறந்து போனான்‌ [22 என்று அரசனிடம்‌ சொன்னான்‌. 


உங்கள்‌ நாடு உயிர்வாழவேண்டும்‌ என்று நீங்கள்‌ விரும்‌ 
பினால்‌, இவற்றை எல்லாம்‌ நீங்கள்‌ அணுகுவதே கூடாது. 
பொருள்கள்‌ உண்மையிலே நல்ல பொருள்களா என்பதைச்‌ 
சோதித்து அறிவதற்கு உரிய ஓரே சோதனை அவை நம்‌ 
மைப்‌ பலம்‌ அடையச்‌ செய்கின்றனவா என்று கண்டறி 
வதே ஆகும்‌. நல்லது வாழ்வு அளிக்கும்‌ ; தீயது சாவைத்‌ 
தரும்‌. சோதிடம்‌ முதலிய இந்த மூடநம்பிக்கைக்‌ கருத்துகள்‌ 
காளான்கள்‌ போல்‌ உங்கள்‌ நாட்டில்‌ தோன்றியுள்ளன. 


தர்க்க முறையில்‌ ஆராய்ந்து பார்க்கும்‌ திறமை இல்லாத 
பெண்டிர்‌ அவற்றை நம்பும்‌ ஆர்வத்தோடு இருக்கின்றனர்‌. 
பெண்டிர்‌ தமது விடுதலைக்காக முயன்றுகொண் டிருக்கின்‌ ற 
னர்‌; ஆதலால்‌, அவர்கள்‌ இன்னும்‌ அறிவிலே தேறியவர்‌ 
களாகாமலே இருக்கின்றார்கள்‌. தலைப்பிலே காணும்‌ செய்‌ 
யுள்‌ வரிகளை ஒருத்தி மனப்பாடம்‌ செய்துவிட்டு, பிரெளனிங்‌ 
என்பார்‌ புதிய கவிகள்‌ எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியும்‌ என்று 
கூறுகிறாள்‌. மற்றும்‌ ஒருத்தி ஒரு தொடர்பைச்‌ சேர்ந்த 
மூன்று சொற்பொழிவுகளைக்‌ கேட்டுவிட்டு, இந்த உலகி 
லுள்ள எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியும்‌ என்று எண்ணுகிறாள்‌. 
பெண்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும்‌ மூட நம்பிக்‌ 
கையை அவர்களால்‌ விலக்க இயலவில்லை என்பதே ஓர்‌ இட 
ராய்‌ இருக்கிறது. அவர்களிடம்‌ நிரம்ப பணம்‌ இருக்கிறது ; 
ஆனால்‌, அவர்களது கல்வி அறிவோ சிறிது. அவர்கள்‌ இப்‌ 
பொழுது இருக்கும்‌ நிலையைவிட்டு மேலான நிலைக்குச்‌ செல்‌ 
லும்‌ நிலையில்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ ஒரு திடமான 
நிலையை அடையும்போது, அவர்கள்‌ சரியாகிவிடுவார்கள்‌. 


விதியை வகுப்பவன்‌ மனிதனே 265 
இப்பொழுது அவர்களை வஞ்சகர்கள்‌ ஏமாற்றி வருகின்றார்‌ 
கள்‌. நான்‌ சொன்னதைக்‌ கேட்டு நீங்கள்‌ வருந்த 
வேண்டாம்‌. எவருக்கும்‌ நான்‌ தீமையை எண்ணவில்லை. 
ஆனால்‌, நான்‌ உண்மையைச்‌ சொல்லியே தீரவேண்டும்‌. 
சோதிடம்‌ போன்ற இந்தப்‌ பொருள்களுக்கு ஆளாவதற்கு 
எவ்வளவு எளியராய்‌ இருக்கிறீர்கள்‌ என்பதை நீங்கள்‌ 
உணரவில்லையா ? இப்பெண்கள்‌ எவ்வளவு கபடமில்லாமல்‌ 
இருக்கின்றார்கள்‌! எல்லாரிடத்தும்‌ மறைந்து ஒளிரும்‌ தெய்‌ 
வத்‌ தன்மையானது எவ்வாறு எப்பொழுதும்‌ அழியாது 
இருக்கிறது! இதை நீங்கள்‌ காணவில்லையா ? தெய்வத்‌ 
திடம்‌ எவ்வாறு விண்ணப்பம்‌ செய்துகொள்ளவேண்டும்‌ என்‌ 
பதை அறிந்துகொள்வதற்கே சொல்கிறேன்‌. 
என்‌ வாழ்நாள்‌ நீள நீள, ஒவ்வொரு மனிதனும்‌ தெய்‌ 
வத்‌ தன்மை பொருந்தியவன்‌ என்ற கருத்து என்‌ உள்ளத்‌ 
திலே உறுதிபெறுகிறது. ஒருவனோ, அல்லது ஒருத்தியோ, 
எவ்வளவு அற்பத்‌ தனத்தோடு இருப்பினும்‌, அவனி 
டத்திலோ, அல்லது அவளிடத்திலோ உள்ள தெய்வத்‌ 
தன்மை அழிவதே இல்லை. அந்தத்‌ தன்மையை அடைவது 
எப்படி. என்பதை மாத்திரம்‌ அவனும்‌ அவளும்‌ அறியாதிருக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ உண்மையைக்‌ காணவும்‌ அறியவும்‌ 
காத்து நிற்கின்றனர்‌. அவர்களை எல்லா விதமான மூடச்‌ 
செயல்களாலும்‌ ஏமாற்றத்‌ தீயோர்‌ முயன்று கொண்டிருக்‌ 
கின்றனர்‌. ஒருவன்‌ மற்றவனைப்‌ பணத்திற்காக வஞ்சித்தால்‌, 
அவன்‌ ஒரு மூடன்‌, போக்கிரி எனச்‌ சொல்கிறீர்கள்‌. மற்ற 
வர்களை ஆன்மத்‌ துறையிலே ஏமாற்றுவது எவ்வளவு 
பெரிய கொடுஞ்‌ செயலாகும்‌; பாவச்‌ செயலாகும்‌ 7 இது 
மிகவும்‌ கெட்டது. உண்மை என்பது உங்களைக்‌ கட்டாயம்‌ 
பலமுடையவர்களாகச்‌ செய்ய வேண்டும்‌ ; மூடக்கொள்‌ 
கைக்கு ஆளாகா வண்ணம்‌ கட்டாயப்படுத்த வேண்டும்‌ ; 
இதுவே உண்மையைக்‌ கண்டு அறிவதற்குரிய சோதனை. 
மூடக்‌ கொள்கைகளுக்கு ஆளாகாதவாறு உங்களை உயர்த்து 
வதே தத்துவ ஞானிகளுடைய கடமை. இந்த' உலகம்‌, இந்த 
உடல்‌, இந்த மனம்‌ என்பவை கூட மூடக்கருத்துகளே . 
கட்டுத்‌ திட்டம்‌ என்பன சிறிதும்‌ இல்லாத எத்தகைய ஆன்‌ 
மாக்கள்‌ நீங்கள்‌ ! மின்னுகிற விண்மீன்களால்‌ நீங்கள்‌ ஏமாற்‌ 
றப்பட வேண்டுமா! இது வெட்கப்படுவதற்கு உரிய ஒரு 


266 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


நிலையாகும்‌. : நீங்கள்‌ தெய்வங்கள்‌. மின்னுகிற நட்சத்திரங்‌ 


களின்‌ வாழ்வே உங்களால்‌ ஏற்பட்ட வாழ்வாகும்‌. 

நான்‌ ஒரு சமயம்‌ இமையமலையிலே பிரயாணம்‌ செய்‌ 
தேன்‌. பாதை எங்கள்‌ முன்பு நீண்டே. நின்றது. ஏழைத்‌ 
துறவிகளாகிய எங்களைத்‌ தூக்கிச்‌ செல்ல எவரே வருவர்‌. 
ஆகவே; நாங்கள்‌ வழி முழுவதும்‌ நடந்துதீர வேண்டியி 
ருந்தது. எங்களிலே கிழவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அந்தப்‌ பாதை 
யானது நூற்றுக்கணக்கான மைல்தூரம்‌ உயர்ந்தும்‌ தாழ்ந்தும்‌ 
இருந்தது. அந்தக்‌ கிழத்‌ துறவியார்‌ தம்‌ முன்னே இருக்கும்‌ 
பாதையின்‌ நிலமை கண்டு, “ஜயோ, இதை எப்படிக்‌ 
கடந்து செல்வது ! என்னால்‌ இனிமேல்‌ சிறிதும்‌ நடக்க இய 
லாது; என்‌ இதயம்‌ வெடித்துவிடும்‌ !?? என்றார்‌. “கீழே 
குனிந்து பாரும்‌? என்று நான்‌ அவரிடம்‌ சொன்னேன்‌. 
அவரும்‌ அவ்வாறே பார்த்தார்‌. ₹ உமது கீழ்‌ இருக்கிற இந்‌ 
தப்‌ பாதையே நீர்‌ இது வரையில்‌ நடந்து வந்ததாகும்‌. இந்‌ 
தப்‌ பாதையேதான்‌ நீர்‌ உமது எதிரில்‌ பார்ப்பதும்‌. எதிரில்‌ 
இருக்கிற பாதையும்‌ விரைவில்‌ உமது கீழதாகிவிடும்‌ 27 
என்று நான்‌ மொழிந்தேன்‌. உயர்ந்த பொருள்கள்‌ எல்லாம்‌ 
உங்கள்‌ காலடியில்‌ இருக்கின்றன. நீங்கள்‌ விரும்பினால்‌, 
விண்மீன்களை விழுங்கிவிடலாம்‌. இதுவே உங்கள்‌ உண்மை 
நிலை. வலிமையுடனிருங்கள்‌ ; மூடக்‌ கருத்துகளை உதறித்‌ 
தள்ளுக ; விடுதலை பெறுக. 


கடவுள்‌ : சகுணமும்‌ நிர்குணமும்‌ 


ரீகுணக்‌ கடவுள்‌ என்று நீங்கள்‌ எதைக்‌ கூறுகிறீர்களோ 
அது நிர்குணக்‌ கடவுளாகவும்‌ இருக்கிறது. கடவுள்‌ சகுண 
மாயும்‌ நிர்குணமாயும்‌ ஒரே சமயத்தில்‌ இருக்கிறார்‌. இது 
என்‌ கருத்தாகும்‌. உருவத்தோடு இருக்கிற உருவமற்ற 
சீவன்கள்‌ நாம்‌. அதீதப்‌ பொருளில்‌ இதை மொழிவோ 
மானால்‌ நாம்‌ உருவமற்றவர்கள்‌ என்று கூற வேண்டும்‌. 
ஒப்புக்‌ கருத்தில்‌ சொன்னால்‌, நாம்‌ உருவம்‌ பெற்றவர்கள்‌ 
என்று கூறவேண்டும்‌. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ எங்கும்‌ 
பரவித்‌ தோன்றி இருக்கும்‌ சீவன்களே. இதைக்‌ கேட்ப 
தற்கு நீங்கள்‌ முதலில்‌ தயங்குவீர்கள்‌. ஆனால்‌, நான்‌ 
உங்கள்‌ முன்‌ நிற்பது எவ்வளவு நிச்சயமோ, அவ்வளவு நிச்‌ 
சயமானது. ஆன்மாவானது எங்கும்‌ பரவி நிற்பதை எவ்வாறு 
தவிர்க்க இயலும்‌? அதற்கு நீளமும்‌ இல்லை; அகலமும்‌ 
இல்லை; வேறு எந்த விதமான சடப்‌ பொருள்‌ தன்மையும்‌ 
' இல்லை. நாம்‌ எல்லாரும்‌ ஆன்மாக்கள்‌ என்றால்‌, நம்மை 
ஓர்‌ இடத்தில்‌ அடைக்க இயலாது. இடத்தை இடந்தான்‌ 
எல்லை வகுத்து அடக்கும்‌. அவ்வாறே சடப்‌ பொருளே 
சட.ப்பொருளை எல்லை வகுத்து அடக்கும்‌. இந்த உடலுக்‌ 
குள்‌ நாம்‌ அடக்கப்பட்டிருந்தால்‌, நாம்‌ ஒரு சடப்பொருளே. 
அப்போது உடலும்‌ ஆன்மாவும்‌ ஒவ்வொரு பொருளும்‌ சடப்‌ 
பொருளே. இந்த உடலில்‌ வாழ்கிறோம்‌? என்‌ 
பதும்‌, ₹: இது ஆன்மாவுக்கு உடலாக அமைந்தது 2? என்ப 
தும்‌ செளகரியத்திற்காக வழங்கும்‌ சொற்களே. இவற்றிற்கு 
அப்பால்‌ இச்சொற்களுக்குப்‌ பொருளே இல்லை. ஆன்மா 
ஒரு வட்டம்‌. அந்த வட்டத்திற்கு ஒரு மையப்புள்ளி 
உண்டு ; ஆனால்‌, அதற்குச்‌ சுற்றளவு எங்கும்‌ இல்லை என்று 
நான்‌ வட்டத்திற்கு இலக்கணம்‌ கூறியது உங்களில்‌ பல 
ருக்கு நினைவிருக்கும்‌. உடல்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ அந்த 
மையப்‌ புள்ளி இருக்கிறது. அங்கேதான்‌ தொழில்‌ அசைவு 
கள்‌ தோற்றம்‌ பெறுகின்றன. நீங்கள்‌ எங்கும்‌ பரவியிருக்‌ 
கிறீர்கள்‌ என்றாலும்‌, ஒரு புள்ளியில்‌ நீங்கள்‌ செறிவுற்று இருப்‌ 
பதை மட்டும்‌ நீங்கள்‌ உணர்ந்திருக்கிறிர்கள்‌. அந்தப்‌ 
புள்ளி சடப்‌ பொருளின்‌ துகள்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, 


268 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தன்னை வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய கருவியாய்‌ 
அமைந்து விடுகிறது. அது எக்கருவி மூலம்‌ தன்னை வெளிப்‌ 
யடுத்திக்‌ கொள்கிறதோ, அதற்கு உடல்‌ என்பது பெயர்‌. 
ஆகவே, நீங்கள்‌ எங்கும்‌ இருக்கிறீர்கள்‌. ஓர்‌ உடல்‌, அதா 
வது ஒரு கருவி பயனற்றுப்‌ போகிற போது, மையப்‌ புள்ளி 
யாய்‌ இருக்கும்‌ நீங்கள்‌ வேறு இடத்திற்கு நகர்ந்து சென்று, 
சடப்‌ பொருள்களின்‌ நுண்ணிய துகள்களையும்‌ பருந்‌ துகள்‌ 
காயும்‌ சேர்த்துக்கொண்டு, அது வாயிலாக அது தன்‌ 
தொழிலைச்‌ செய்து வருகிறது. இதுவே மனிதன்‌. அப்படி 
யானால்‌, ஃடவுள்‌ யார்‌ ? கடவுள்‌ ஒரு வட்டம்‌. அந்த வட்‌ 
டத்திற்குச்‌ சுற்றளவு எங்கும்‌ இல்லை ; ஆனால்‌, அதன்‌ 
மையப்‌ புள்ளியோ, எங்கும்‌ உண்டு. அந்த வட்டத்தின்‌ 
ஒவ்வொரு புள்ளிக்கும்‌ உயிர்‌ உண்டு; உணர்வு உண்டு; 
சுறுசுறுப்பு உண்டு; தொழிலும்‌ உண்டு. கட்டுப்பாடுகளை 
உடைய ஆன்மாக்களாகிய நம்மிடத்திலே, ஒரு புள்ளிக்கு 
மாத்திரம்‌ உணர்வு உண்டு; அந்தப்‌ புள்ளியானது முன்‌ 
னும்‌ பின்னுமாக நகரும்‌. பிரபஞ்சத்தின்‌ வாழ்‌ நாளோடு ஓப்‌ 
பிட்டுப்‌ பார்க்கும்‌ போது, உடலின்‌ வாழ்‌ நாள்‌ மிகமிகச்‌ 
சிறிதே. அவ்வாறே கடவுளோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 
போது; பிரபஞ்சமானது அணுவினும்‌ சிறிதே. £ கடவுள்‌ 
உரைக்கிறார்‌ ? என்று நாம்‌ கூறும்போது, பிரபஞ்சம்‌ வாயி 
லாகக்‌ கடவுள்‌ மொழிகின்றார்‌ என்று நாம்‌ கூறுகிறோம்‌. 
காலம்‌ இடம்‌ என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர்‌ கடவுள்‌ 
என்று நாம்‌ நவிலும்‌ கடவுள்‌ உருவம்‌ இல்லாத சீவன்‌ என்று 
நாம்‌ சொல்கிடூரூம்‌. இவ்வாறெல்லாம்‌ நாம்‌ சொன்னாலும்‌ 
கடவுள்‌ உண்மையில்‌ மாற்றம்‌ இல்லாத சீவனே. 


ஓர்‌ எடுத்துக்காட்டுக்‌ கூறலாம்‌. நாம்‌ இங்கு நின்று 
கொண்டு கதிரவனைப்‌ பார்க்கிறோம்‌. நீங்கள்‌ ஞாயிற்றை 
நோக்கிச்‌ செல்ல விரும்புகிறீர்கள்‌ என வைத்துக்கொள்‌ 
வோம்‌. பகலவனை நோக்கிச்‌ சில ஆயிரம்‌ மைல்கள்‌ சென்ற 
பிறகு; முன்னே பார்த்ததைவீட மிகப்பெரிய வேறு ஒரு 
வெய்யோனைப்‌ பார்ப்பீர்கள்‌. மேலும்‌ பரிதியை நோக்கி 
நெடுந்தாரம்‌ சென்றுவிட்டீர்கள்‌ என்று வைத்துக்கொள்‌ 
வோம்‌. அந்த இடத்திலே முன்பு பார்த்ததைக்‌ காட்டிலும்‌ 
மிகப்‌ பெரியதோர்‌ செஞ்சுடரோனைப்‌ பார்ப்பீர்கள்‌. இறுதி 
யிலே பல கோடி மைல்கள்‌ குறுக்களவு உள்ள பெரிய, 


கடவுள்‌ : சகுணமும்‌ நிர்குணமும்‌ 269 
உண்மையான, தினகரனைப்‌ பார்ப்பீர்கள்‌. நீங்கள்‌ பிரயா - 
ணம்‌ செய்த தூரத்தைப்‌ பல பகுதிகளாக-தங்குமிடங்க. 
ளாக பகுத்துக்கொள்வோம்‌. ஒவ்வொரு தங்குமிடத்திலி' 
ருந்தும்‌ சூரியனது நிழற்படத்தை எடுத்தீர்கள்‌ என்றும்‌, 
திரும்பி வந்த பிறகு அவற்றை எல்லாம்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தீர்‌ 

கள்‌ என்றும்‌ வைத்துக்கொள்வோம்‌. அப்படங்கள்‌ எல்லாம்‌. 

வெவ்வேறாகத்‌ தோன்றும்‌. ஏனெனில்‌, முதல்‌ தோற்றம்‌ 

ஒரு சிறிய சிவந்த பந்தாகும்‌ ; ஆனால்‌, உண்மை ஆதவன்‌ 

பலகோடி மைல்‌ குறுக்களவு உள்ள பெரிய உ.ருவமாகும்‌. 

என்றாலும்‌, முதலில்‌ பார்த்ததும்‌ இறுதியில்‌ பார்த்ததும்‌ அதே 

விரிசோதிதான்‌. இதைப்‌ போன்றதே கடவுளைப்‌ பற்றிய 

கருத்தும்‌. எல்லையற்ற பரம்பொருளைப்‌ பல்வேறு தங்குமிடங்‌: 

களிலிருந்து பார்க்கிறோம்‌ ; பல்வேறு மன நிலைகளில்‌ 

இருந்து பார்க்கிறோம்‌. அறியாமையின்‌ அடிப்படையில்‌ 

இருப்பவன்‌ கடவுனைத்‌ தன்‌ முன்னோர்களில்‌ ஒருவராகக்‌. 

காண்கிறான்‌. அவன்‌ அறிவில்‌ உயர்ந்து அங்கிருந்து பார்க்‌ 

கும்‌ போது, ஒரு கோளின்‌ ஆட்சித்‌ தலைவராகக்‌ கடவுளைக்‌ 

காண்கிறான்‌. அவன்‌ மீண்டும்‌ அறிவில்‌ உயர்ந்து அங்‌ 

கிருந்து பார்க்கும்போது, பிரபஞ்சத்தின்‌ ஆட்சித்தலைவராகக்‌ 

கடவுளைக்‌ காண்கிறான்‌. மிகமிக உயர்ந்த அறிவைப்‌ பெற்ற 

மனிதன்‌ தானே கடவுள்‌ என்பதைக்‌ காண்கிறான்‌. கடவுள்‌ 

ஒருவரே. பெற்ற வெவ்வேறு விதமான அனுபவங்கள்‌ எல்‌: 

லாம்‌ அளவின்‌ வேறுபாடே ; தோற்றங்களின்‌ வேறுபாடே, 

அறிவுநிலைகளின்‌ வேறுபாடே. 


அவதாரம்‌ 

நிவி துபெருமான்‌ கடவுளே--சகுணக்‌ கடவுள்‌; மனி 
தனாய்‌ அவதரித்தார்‌. கடவுள்‌ பல தடவைகளில்‌ பல்வேறு 
உருவங்களில்‌ தோன்றியுள்ளார்‌. இந்த உருவங்களைத்தான்‌ 
நீங்கள்‌ வாழ்த்தி வழிபட இயலும்‌. கடவுளை அவரது தூய 
மெய்யான இயல்பிலே வாழ்த்தி வணங்க இயலாது. அத்த 
கைய கடவுளை வணங்குவது என்பது பேதமையாகும்‌. ஏசு 
கிறிஸ்துவை, மனித உருக்கொண்ட தெய்வத்தை, நாம்‌ 
தெய்வமாக வணங்கவேண்டும்‌. உருவம்‌ பெற்ற தோற்ற 
மாக விளங்கும்‌ கடவுள்‌ நிலையினும்‌ உயர்ந்த நிஸயை நீங்‌ 
கள்‌ வணங்க இயலாது. ஏசுநாதர்வேறு கடவுள்வேறு என்‌ 
றெண்ணி வணங்குவதை ஏசுவினும்‌ வேறாகிய கடவுளை 
எவ்வளவு விரைவில்‌ விட்டுவிடுவார்களோ, அவ்வளவும்‌ நல்‌ 
லது. எகோவாவையும்‌ அழகான ஏசுகிறிஸ்துவையும்‌ நீங்‌ 
கள்‌ சிலையாகவோ சித்திரமாகவோ உற்பத்தி செய்வதை 
நினைத்துப்‌ பாருங்கள்‌. ஏசுவைக்காட்டிலும்‌ உயர்ந்த ஒரு 
கடவுளை நீங்கள்‌ உற்பத்திசெய்ய முயலும்போது, உங்கள்‌ 
முயற்சி எல்லாம்‌ பாழாகின்‌ நன. கடவுள்‌ ஒருவரே கடவுள 
வணங்க முடியும்‌. கடவுளை வணங்கும்‌ உரிமையோ தகு 
தியோ மனிதனுக்கில்லை. உருவம்‌ படைத்த தோற்றங்க 
ளாய்‌ விளங்கும்‌ கடவுள்‌ நிலைக்கு அப்பாற்பட்ட கடவுள 
வணங்கும்‌ முயற்சியான து மனிதகுலத்திற்கே தீமைபயக்கும்‌. 
உங்களுக்கு வீடுபேறு வேண்டுமானால்‌, ஏசுகிறிஸ்துவுடன்‌ 
நெருங்கிய தொடர்பிளைக்‌ கொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌, உங்‌ 
கள எண்ணத்தால்‌ எண்ணுகிற எந்தக்‌ கடவுளைக்‌ காட்டி 
லும்‌ மிக உயர்ந்த நிலையில்‌ இருப்பவர்‌ ஏசுவே. ஏசு ஒரு 
மனிதரே என்று நீங்கள்‌ நினைப்பீர்களாயின்‌, அவரை நீங்‌ 
ன வணங்கவேண்டாம்‌. ஏசுவே கடவுள்‌ என்ற உண்மை 
உங்களுக்குப்‌ புலப்படுகின்றபோது, அவரை நீங்கள்‌ வணங்‌ 
கலாம்‌. ஏசுவை ஒருமனிதர்‌ என்று சொல்கிறவர்கள்‌ அவ 
ரைக்‌ கடவுளாக வணங்கினால்‌, அவர்கள்‌ தெய்வ நிந்தனை 
என்ற குற்றம்‌ புரிந்தவர்கள்‌ ஆவார்கள்‌. அவரை மனித 
ராகவும்‌ கடவுளாகவும்‌ கொள்வது ஆகாது. அவரை முழு 
தும்‌ மனிதராகக்‌ கொள்ள வேண்டும்‌, அல்லது முழுதும்‌ கடவு 
ளாகக்‌ கொள்ளவேண்டும்‌. “மகனைப்‌ பார்த்தவர்‌ தந்தையைப்‌ 


அவதாரம்‌ ட்‌ 211 


பார்த்தவராவர்‌?? என்பது விவிலிய வேத வாக்கு. 
மகனைப்‌ பார்க்காமல்‌, தந்தையைக்‌ காண உங்களால்‌ இய 
லாது. மகனைக்‌ காணாமலே தந்தையைக்‌ காணலாம்‌ என்பது 
பொருளற்ற வீண்பேச்சு ; குழப்பம்‌ மிகுந்த தெளிவிலாத்‌ 
தத்துவம்‌ ; பகற்கனா, ஆன்ம வாழ்க்கையில்‌ உங்களுக்கு ஒரு 
பற்றுக்கோடு வேண்டுமானால்‌, ஏசுவின்‌ உருவிலே விளக்க 
முற்று நிற்கும்‌ கடவுளை மிகவும்‌ நன்றாகப்‌ பற்றிக்கொள்ளுங்‌ 
கள்‌. 


தத்துவ மொழியிலே மொழிந்தால்‌, ஏஎசுவாகவோ அல்‌ 
லது புத்தராகவோ எவரும்‌ மனித உருவில்‌ வாழவில்லை 
என்று கூறவேண்டும்‌; அவர்கள்‌ உருவங்களிலே நாம்‌ கடவு 
வக்‌ கண்டதாகக்‌ கூறவேண்டும்‌. ஏசுவானவர்‌ எப்பொழு 
தும்‌ சிலுவையில்‌ அறையப்படவில்லை என்றும்‌, அது ஒரு 
தோற்றம்‌ என்றும்‌ ஏசுவை எவரும்‌ சிலுவையில்‌ அறைய 
இயலாது என்றும்‌ குரானிலே மகம்மதுநபி மீண்டும்‌ மீண்டும்‌ 
கூறுகிறார்‌. 


குத்துவ மதத்திலே மிகமிகத்‌ தாழ்ந்த நிலை என்பது 
துவித நிலையாகும்‌ ; மிகமிக உயர்ந்த நிலை என்பது திரியேக 
நிலை--அல்லது மூன்றும்‌ ஒன்றாய்‌ இருக்கும்‌ நிலையாகும்‌. 
இயற்கையிலும்‌ மனித ஆன்மாவிலும்‌ கடவுள்‌ ஊடுருவியிருக்‌ 
கிறார்‌. இதனைக்‌ கடவுள்‌, இயற்கை, ஆன்மா என்ற மூன்று 
கிளைகளாகப்‌ பிரிந்து நிற்கும்‌ முத்தத்துவ நிலையாக நாம்‌ 
காண்கிறோம்‌. அதே சமயத்தில்‌ இம்மூன்றும்‌ ஒருபரம்‌ 
பொருளிலிருந்து உற்பத்தியான பொருள்களே என்ற உண்‌ 
மையும்‌ புலப்படும்‌. இந்த உடலானது ஆன்மாவிற்காப்‌ 
போர்வையாய்‌ இருப்பது போல, இந்த ஆன்மாவானது 
கடவுளுக்கு ஓர்‌ உடலாய்‌ இருக்கிறது. நான்‌ எப்படி இயற்‌ 
கையின்‌ ஆன்மாவாய்‌ இருக்கிறேனோ, அப்படியே கடவுளும்‌ 
எனது ஆன்மாவிற்கு ஆன்மாவாய்‌ இருக்கிறார்‌. உங்களை 
சூழ்ந்திருக்கும்‌ இயற்கையிலே, நீங்கள்‌ அதன்‌ நடுவாய்‌ 
இருந்து, இயற்கை முழுவதையும்‌ கண்டு வருகிறீர்கள்‌. இந்த 
இயற்கை, ஆன்மா, கடவுள்‌ என்ற மூன்றும்‌ சேர்ந்து இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ என்ற தனித்து இயங்கும்‌ பொரு ஆக்கியிருக்‌ 
கின்றன. ஆகவே, இவை மூன்றும்‌ சேர்ந்த ஓர்‌ ஜக்கிய 
நிலை என்பதும்‌ உண்டு; இவை தனித்தனி என்ற தனி 


272 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடா- ॥ 
நிலையும்‌ உண்டு; வேறு ஓருவிதமான முத்தத்துவ நிலை 
என்பதும்‌ உண்டு. இது பெரும்பாலும்‌ கிறிஸ்தவர்களாது முத்‌ 
தத்துவ நிலை போன்றது. கடவுள்‌ என்பவர்‌ எல்லையிலாம்‌ 
பரம்பொருள்‌ ஆவர்‌. கடவுளை அவரது எல்லையற்ற பரம்‌ 
பொருளாக விளங்கும்‌ தன்மையிலே நம்மால்‌ காண இய 
லாது. ₹₹இதுவன்று ; இதுவன்று?? என்று மட்டுந்தான்‌ நாம்‌ 
அந்த நிலையைப்‌ பற்றிப்‌ பேச இயலும்‌. என்றாலும்‌, கடவுள்‌ 
நிலைக்கு மிகமிக அணித்தே உள்ள சில பண்புகளை நாம்‌ பெற 
இயலும்‌. சத்‌ என்பது முதற்பண்பு $ சித்‌ என்பது இரண்‌ 
டாவது பண்பு; ஆனந்தம்‌ என்பது மூன்றாவது பண்பு. 
இவை முறையே உங்களுடைய தந்தை, மகன்‌, பரிசுத்த 
ஆவி என்பனவற்றோடு பெரிதும்‌ ஒத்திருக்கும்‌. சத்தாகிய 
பிதாவிடமிருந்து எல்லாப்‌ பொருள்களும்‌ தோன்றுகின்றன. 
மேலே குறிப்பிட்ட ஞானமே மகன்‌, கடவுளானவர்‌ ஏசுவி 
னிடத்தில்‌ தோற்றமுற்று விளங்குவார்‌. ஏசு பிறப்பதற்கு. 
முன்பு கடவுளானவர்‌ எங்கும்‌ பரவி இருந்தார்‌; எல்லா 
உயிர்ப்பொருளிலும்‌ இருந்தார்‌. ஆனால்‌ இயேசு கிறிஸ்து 
விலேதான்‌ நாம்‌ கடவுளா உணரலானோம்‌. இதுதான்‌ கட 
வுள்‌. பரிசுத்த ஆவி என்பதுதான்‌ மூன்றாவதாகிய ஆனந்த 
£கும்‌ இந்த அறிவை நீங்கள்‌ அடைகின்ற போது; நீங்கள்‌ 
ஆனந்தம்‌ அடைவீர்கள்‌. ஏசுகிறிஸ்துவை உங்கள்‌ உட 
லுக்கு உள்ளே பெறுகின்றபோது; நீங்கள்‌ ஆனந்தம்‌ பெறு 
வீர்கள்‌. அவ்வாறு நீங்கள்‌ ஆனந்தம்‌ பெற்ற நிலையே 
இம்மூன்றும்‌ ஒன்றுகலந்த நிலையாகும்‌. 


பிராணாயாமம்‌ 


தன்‌ முதலில்‌ பிராணாயாமத்தின்‌ பொருள்‌ பற்றிச்‌ 
சிறிது அறிய முயல்வோம்‌. பிரபஞ்சத்திலுள்ள எல்லாச்‌ சக்தி 
களின்‌ தொகுப்பே பிராணன்‌ என்ற குறிப்பினைத்‌ தத்துவ 
நூல்‌ வழங்குகிறது. தத்துவ ஞானிகளின்‌ கொள்கைப்படி 
இந்தப்‌ பிரபஞ்சமானது அலைகள்‌ போன்ற வடிவிலே வெளி 
. யாகிக்‌ கொண்டிருக்கிறது. அது எழுகின்றது ; மீண்டும்‌ 
வீழ்கின்றது ; உருகிப்போகின்றது. மீண்டும்‌ இந்த விதமான 
வேறுபாடுகளுடன்‌ எல்லாம்‌ அது தோற்றமுற்று வெளிப்படு 
கின்றது. வெளியான வண்ணமே திரும்பவும்‌ அது மெது 
வாகவும்‌ படிப்படியாகவும்‌ சுருங்கித்‌ தன்‌ முன்னை நிலையை 
அடைகிறது. இவ்வாறு அது ஒரு நாடியின்‌ துடிப்புப்‌ 
போன்று இயங்கிக்கொண்டேயிருக்கிறது. இந்த உலகம்‌ 
முழுவதும்‌ சடப்பொருளாலும்‌ சக்தியாலும்‌ ஆக்கப்பட்டிருக்‌ 
கிறது. ஆகாசம்‌ என்றும்‌ ஈதர்‌ என்றும்‌ சொல்லப்படுகிற 
ஒரு பொருளே உலகப்‌ படைப்புக்‌ காலத்தில்‌ முதன்‌ முதல்‌ 
தோன்றிய சடப்பொருளாகும்‌. இந்த முதற்பொருளிலிருந்தே 
கடினப்‌ பொருளாகவும்‌ நீர்ப்பொருளாகவும்‌ இருக்கிற சடப்‌ 
பொருள்கள்‌ எல்லாம்‌ தோன்றின என்று வடமொழித்‌ தத்துவ 
ஞானிகள்‌ கூறுகின்றார்கள்‌. மேலும்‌ நாம்‌ இயற்கையில்‌ 
காணும்‌ சக்திகள்‌ எல்லாம்‌ உற்பத்திக்‌ காலத்தில்‌ தோன்றிய 
ஆதி சக்தியின்‌ தோற்றங்கள்‌ ஆகும்‌ என்றும்‌, இந்த ஆதி 
சக்தியின்‌ பெயர்‌ பிராணன்‌ என்றும்‌ அதே வடமொழித்‌ தத்‌ 
துவ ஞானிகள்‌ கூறுகின்றார்கள்‌. இந்தப்‌ பிராணன்‌ மேலே 
குறிப்பிட்ட ஆகாயம்‌ என்பதோடு கலந்து இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்தை உண்டாக்குகிறது. நெடுங்காலத்திற்குப்‌ பிறகு-- 
இந்த நெடுங்காலத்தை *யுகம்‌' என்பர்‌--ஓய்வுக்‌ காலம்‌ என்‌ 
பது ஓன்று உண்டு. . ஒரு ௬றுசுறுப்புக்‌ காலமும்‌, அதன்‌ 
பிறகு ஓர்‌ ஓய்வுக்‌ காலமும்‌ அமையும்‌. இதுவே எல்லாவற்‌ 
நிற்கும்‌ பொதுவான இயற்கையாகும்‌. இந்த ஓய்வுக்‌ காலம்‌ 
தொடங்கும்‌ போது; இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ பார்க்கிற 
உருவங்கள்‌ எல்லாம்‌; ஞாயிறு; திங்கள்‌, விண்மீன்கள்‌ 
என்ற இத்தோற்றங்கள்‌ எல்லாம்‌ உருகி உருகி மீண்டும்‌ 
ஆகாயம்‌ ஆகின்றன. ' இத்தகைய ஈதர்‌ அல்லது 

18 


214 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


ஆகாயம்‌ சிதறுண்டு சிதறுண்டு பரவிவிடுகின்றது. உடலி 
லிருக்கிற சக்திகளாகவும்‌, நெஞ்சிலுள்ள சக்திகளாகவும்‌; 
பூமியின்‌ ஈர்க்கும்‌ சக்தியாகவும்‌, ஈர்ப்புச்‌ சக்தியாகவும்‌, 
இயக்கமாகவும்‌, எண்ணமாகவும்‌ உள்ள இந்தச்‌ சக்திகள்‌ 
எல்லாம்‌ சிதறிப்‌ போய்‌, படைப்புக்‌ காலத்தே தோன்றிய 
முதல்‌ பிராணனில்‌ கலந்துவிடுகின்றன. இதனால்‌, பிராணா 
யாமத்தின்‌ அவசியத்தை நாம்‌ அறியலாம்‌. எங்கெங்கும்‌ 
ஈதர்‌ நம்மைச்‌ சூழ்ந்து இருப்பது போலவும்‌, இது நம்மை 
ஊடுருவி நிற்பது போலவும்‌, நாம்‌ காண்கிற ஓவ்வொன்றும்‌ 
ஈதராலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது. பனிக்கட்டித்‌ துண்டு 
கள்‌ ஏரியில்‌ மிதப்பது போல நாம்‌ ஈதரில்‌ மிதந்துகொண் 
டிருக்கிறோம்‌. பனிக்கட்டித்‌ துண்டுகள்‌ ஏரி நீரில்‌ உற்பத்தி 
யாகும்‌ போதே அந்த ஏரி நீரில்‌ அவை மிதக்கின்றன. 
ஆகவே; இருக்கிற ஒவ்வொரு பொருளும்‌ இந்த ஆகாயத்‌ 
தால்‌, ஈதரால்‌ ஆக்கப்படுகின்றது; இந்த ஆகாயம்‌ ஈதர்‌ 
என்ற கடலிலேயே அது மிதந்துகொண்டுமிருக்கின்றது. சக்தி 
என்றும்‌ ஆற்றல்‌ என்றும்‌ கூறப்படுகிற இந்தப்‌ பிராணனால்‌ 
ஆன பரந்து விரிந்த கடலால்‌ நாம்‌ சூழப்பட்டிருக்கிறோம்‌. 
இந்தப்‌ பிராணனையே நாம்‌ சுவாசிக்கிறோம்‌. இந்தப்‌ பிராண 
னாலே நமது இரத்தம்‌ உடல்‌ முழுதும்‌ கூற்றிச்‌ சுற்றி ஓடிக்‌ 
கொண்டிருக்கிறது. நமது நரம்புகளிலும்‌ தசைகளிலும்‌ 
இருக்கும்‌ சக்தி இந்தப்‌ பிராணனே. நமது மூலையிலும்‌ இருக்‌ 
கும்‌ சக்திஇந்தப்‌ பிராணனே. எல்லாச்‌ சடப்பொருளும்‌ ஓரே 
ஆகாயத்தின்‌ பல்வேறு விதமான தோற்றங்களாய்‌ இருப்பது 
போல, எல்லாச்‌ சக்திகளும்‌ இந்த ஒரே பிராணனுடைய 
பல்வேறு தோற்றங்களாகவே இருக்கின்றன. தூலப்‌ பொரு 
ளுக்கு உரிய காரணங்களை நாம்‌ நுண்‌ பொருளிலே எப்‌ 
பொழுதும்‌ காண்கிறோம்‌. 

இரசாயன சாஸ்திரியார்‌ ஒருவர்‌ கனத்த உலோகக்‌ 
கனிப்பொருள்‌ துண்டொன்றை எடுத்து அதைப்‌ பிரித்துப்‌ 
பிரித்து அதிலுள்ள மூலப்‌ பொருள்களைப்‌ பார்க்கிறார்‌. அந்‌ 
தக்‌ கடினமான தூலப்‌ பொருள்களைப்‌ பார்க்கிறார்‌. அந்தக்‌ 
கடினமான தூலப்‌ பொருள்‌ எந்த எந்த நுண்‌ பொருள்‌ 
களாலே ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்‌ ஃண்டு 
பிடிக்க விரும்புகிறார்‌. அவ்வாறே நாம்‌ நம்முடைய கருத்தி 
லும்‌ அறிவிலும்‌ இருக்கிற நுண்பொருள்களைக்‌ கண்டுபிடிக்க 


பிராணாயாமம்‌ 275 
விரும்புகிறோம்‌. தூலப்‌ பொருளின்‌ விளக்கம்‌ நுண்பொரு 
ளில்‌ இருக்கிறது. தூலப்‌ பொருள்‌ காரியம்‌ ; நுண்பொருள்‌ 
காரணம்‌. நாம்‌ பார்க்கிற, உணர்கிற இந்தத்‌ தூல உலகத்‌ 
திற்கு உரிய காரணமும்‌ விளக்கமும்‌ நமது எண்ணத்தின்‌ 
அடியிலே இருக்கின்றன. நம்முடைய இந்த மனித உட 
லிலே தூல அசைவுகளையே நாம்‌ முதலில்‌ காண்கிறோம்‌ : 
அவைகளே கைகளின்‌ அசைவும்‌ உதடுகளின்‌ அசைவு 
மாம்‌. இவற்றிற்கு உரிய காரணங்கள்‌ எங்கு இருக்கின்‌ 
றன ? இந்தத்‌ தூல அசைவுகளுக்கு உரிய காரணம்‌ நுண்‌ 
ணிய நரம்புகளே. இந்த நுண்ணிய நரம்புகளின்‌ அசைவு 
கனை நாம்‌ உணரவே இயலாது. நம்‌ ஐம்புலன்களால்‌ பார்க்‌ 
கவோ அல்லது தொடவோ அல்லது அவற்றினுடைய 
ஆதாரத்தைக்‌ கண்டு பிடிக்கவோ இயலாதபடி இந்த நரம்பு 
களின்‌ அசைவுகள்‌ நுண்ணியனவாய்‌ இருக்கின்றன. இந்த 
நரம்புகளின்‌ அசைவுகள்‌ வேறு சில மிக நுண்ணிய அசைவு 
களால்‌ ஏற்படுகின்றன. அவற்றை நாம்‌ எண்ணங்கள்‌ என்‌ 
கிறோம்‌. அந்த எண்ணமும்‌ மிகவும்‌ பின்புறத்தே உள்ள 
வேறு ஒரு நுண்பொருளால்‌ ஏற்படுகின்றது. அந்த நுண்‌ 
பொருளே நமது ஆன்மா ஆகும்‌. தம்மையே நாம்‌ அறிந்து 
கொள்வதற்கு நமது புலன்‌ அறிவை முதன்‌ முதல்‌ நுண்‌ 
மைப்‌ படுத்திக்கொள்ள வேண்டும்‌. நமது உடலுக்குள்ளே 
எப்பொழுதும்‌ ஏற்பட்டுக்‌ கொண்டேயிருக்கும்‌ நுண்மை 
யாண அசைவுகளைக்‌ காண்பதற்கு இதுவரையில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட நுண்பொருள்மானியோ (மைமக்ராஸ்‌ 
கோப்போ) அல்லது வேறு கருவிகளோ நமக்கு உதவா. 
அத்தகைய கருவிகளை க்‌ கொண்டு நாம்‌ அந்த அசைவுகளை 
எப்பொழும்‌ காணவே இயலாது. ஒரு யோகி குன்‌ 
மனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேண்டிய கருவியை உற்‌ 
பத்தி செய்துதரக்‌ கூடிய ஒரு விஞ்ஞானத்தை அறிந்திருக்கி 
ரன்‌. அந்தக்‌ கருவி அந்த மனத்திலேயே இருக்கிறது. 
மிக மிக நுண்மையான உணர்வுகளையும்‌ அறிகிற ஆற்றல்‌ 
பெறும்‌ தகுதி மனத்திற்கு உண்டு. அத்தகைய தகுதியை 
வேறு எந்தக்‌ கருவியும்‌ எப்பொழுதும்‌ பெற இயலாது. 
இத்தகைய மிக மிக நுண்ணிய, உணர்ந்து அறியும்‌ அறி 
வுச்‌ சக்தி என்பதைப்‌ பெறுவதற்காக நாம்‌ தூலத்திலிருந்து 
தொடங்கவேண்டி இருக்கிறது. இந்தச்‌ சக்தி நுண்மை 


216 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 

அடைய அடைய, நாம்‌ நமது இயல்பின்‌--இயற்கையின்‌ 
அகத்தே மிகமிக ஆழ்ந்து செல்கிறோம்‌. முதலில்‌ தூல அசை 
வுகள்‌ நமக்குப்‌ புலப்படும்‌. அதன்பிறகு எண்ணத்தின்‌ 
நுண்ணிய அசைவுகள்‌ புலப்படும்‌. அப்போது எண்ணம்‌ 
தோன்றுவதன்‌ முன்னே, அது தோன்றப்‌ போவதை நாம்‌ 
முன்‌ கூட்டியே அறிந்து கொள்ளும்‌ திறமுடையவராவோம்‌ ; 
அந்த எண்ணம்‌ செல்லும்‌ போக்கினையும்‌, அது எங்கு முடி 
கிறது என்பதையும்‌ நாம்‌ அறிந்து கொள்வோம்‌. சாதாரண 
மனத்திலே ஓர்‌ எண்ணம்‌ எழுகின்றது. அந்த எண்ணம்‌ 
எவ்வாறு எழுந்தது? எங்கிருந்து வந்தது என்பதை 
அந்த மனம்‌ அறியாது. அலைகள்‌ எழுகின்ற கடல்‌ போன்‌ 
றது மனம்‌. அக்கடலில்‌ எழுகிற அலையை மனிதன்‌ ஒருவன்‌ 
பார்க்கலாம்‌. என்றாலும்‌, அந்த அலை அங்கு எப்படி வந்தது 
என்பதையோ, அல்லது எங்கு அது தோன்றிற்று என்ப 
தையோ, எங்குச்‌ சென்று அது அழிந்து போகும்‌ என்ப 
தையோ அவன்‌ அறிய மாட்டான்‌. எனவே, இவற்றிற்கு 
அப்பால்‌ அவனால்‌ செல்லவே இயலாது. ஆனால்‌, புலன்‌ 
அறிவு--உணர்ந்து அறியும்‌ அறிவு--நுண்மை அடையும்‌ 
போது, இந்த அலையின்‌ போக்கை நெடுந்தூரம்‌ காணலாம்‌. 
அது நீரின்‌ மேற்பரப்பில்‌ தோன்றுவதன்‌ முன்னரே அதை 
அறிந்து கொள்ளலாம்‌. மேலும்‌ அது மறைந்துபோகிற 
இடத்திலிருந்து நெடுந்தூரம்‌ வரையில்‌ அதன்‌ செலவைத்‌ 
தொடர்ந்து பார்க்க நம்மால்‌ இயலும்‌. அப்போது நாம்‌ உள 
நூலை உள்ளது உள்ளபடியாக அறிய இயலும்‌. இக்காலத்‌ 
தில்‌ மனிதர்‌ இதைப்‌ பற்றியோ அதைப்‌ பற்றியோ எண்ணி, 
பல நூல்களை எழுதுகின்றனர்‌, அவை யாவும்‌ மக்களைத்‌ 
தவருன பாதையில்‌ கொண்டு செல்கின்றன. ஏனெனில்‌, 
அவ்வாறு எழுதுகிறவர்கள்‌ தங்களது மனத்தை ஆராய்ந்து 
பகுத்துணரும்‌ ஆற்றல்‌ இல்லாதவர்கள்‌. மேலும்‌, அவர்கள்‌ 
தாங்கள்‌ அறியாத பொருள்கனைப்‌ பற்றிப்‌ பேசுவோர்களாக 
வும்‌, தாங்கள்‌ அறியாத பொருள்களை ப்பற்றி ஊகம்‌ செய்வோர்‌ 
களாகவும்‌ இருக்கின்றார்கள்‌. எல்லா விஞ்ஞானமும்‌ உண்மை 
களையே அடிப்படையாகக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இந்த 
உண்மைகள்‌ எல்லாம்‌ காணத்தக்கனவாய்‌ இருக்க வேண்‌ 
டும்‌. இந்த உண்மைகளினூடே மறைந்திருக்கும்‌ ஒரு 
பொது விதியை நாம்‌ அறிந்து , வெளிப்படுத்த வேண்டும்‌. 


கத்‌ 


பிராணாயாமம்‌ 217 


ஒரு பொது விதியைக்‌ கண்டுபிடிக்கும்‌ அளவுக்கு உங்களிடம்‌ 
சில உண்மைகள்‌ சேர்கிற வரையில்‌, நீங்கள்‌ என்ன செய்து 
கொண்டிருக்கப்‌ போகிறீர்கள்‌ ? ஆகவே பொது விதியைக்‌ 
காண முயலும்‌ முயற்சிகள்‌ எல்லாம்‌, நாம்‌ அவ்வாறு காண்ப 
தற்குக்‌ காரணமாக உள்ள பொருள்களைப்‌ பற்றிய உண்மை 
கனை நன்றாக அறிந்துகொண்டு, அந்த அறிவை அடிப்படை 
யாகக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. ஒருவர்‌ ஒரு கொள்‌ 
கையை எடுத்துக்‌ கூறுகிறார்‌. அதோடு வேறு பல கொள்கை 
களை ஒன்றின்பின்‌ ஒன்றாகக்‌ கூறிக்கொண்டே போகிறார்‌. 
இவ்வாறு செய்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம்‌ இல்லாத 
கொள்கைகள்‌ நிரப்பி ஒரு முழுப்‌ புத்தகத்தை உருவாக்கி 
விடுகிறார்‌. அந்தக்‌ கொள்கைகளுள்‌ ஒன்றிலாவனது கடுகளவு 
கருத்தோ பொருளோ இல்லை. உங்கள்‌ மனத்தைப்‌ பற்றிய 
உண்மைகளை நீங்கள்‌ முதலில்‌ தேடித்திரட்டிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌, உங்கள்‌ மனத்தைப்‌ பகுத்துணர்ந்து 
அறியும்‌ சத்திககா நுண்மையாக்கிக்கொண்டே சென்று 
உள்ளே நடப்பதை நீங்கள்‌ பார்க்கும்‌ போதுதான்‌ உங்கள்‌ 
மனத்தைப்‌ பற்றிய உண்மைகளைத்‌ தேடித்‌ திரட்ட இயலும்‌ 
என்றும்‌, இந்த உண்மைகளைத்‌ தேடித்‌ திரட்டிக்கொண்ட 
பிறகு நீங்கள்‌ பொதுவிதியை எடுத்துக்‌ கூறலாம்‌ என்றும்‌, 
அப்பொழுதுதான்‌ உண்மையான உள நூல்‌ விஞ்ஞானத்தை 
நீங்கள்‌ அறிந்தவர்கள்‌ ஆவீர்கள்‌ என்றும்‌ ராஜயோகம்‌ என்ற 
விஞ்ஞானம்‌ கூறுகிறது. நான்‌ முன்னே கூறியபடி நுண்மை 
யான அறிவாற்றலைப்‌ பெறுவதற்கு, தூலமாக அறியும்‌ அறி 
வாற்றலின்‌ உதவி நமக்கு முதலில்வேண்டும்‌. வெளிப்படை 
யாகத்‌ தோன்றும்‌ செயலின்‌ போக்கு, தூலமானது. இதைப்‌ 
பற்றிக்கொண்டு மேலும்‌ மேலும்‌ சென்றால்‌, அறிவாற்றல்‌ 
தொடர்ந்து படிப்படியாக நுண்மையாகி வரும்‌; முடிவிலே 
அது தன்‌ நுண்மையின்‌ உச்ச நிலையை அடைந்துவிடும்‌. 
ஆகவே, இந்த உடலும்‌ இதில்‌ நாம்‌ பெற்றிருக்கிற ஒவ்‌ 
வொரு பகுதியும்‌ ஒன்றோடு ஒன்று வேறுபட்டவை அல்ல; 
அவை எல்லாம்‌ கடினமான பகுதியிலிருந்து படிப்படியாக 
நுண்மை எய்திச்‌ செல்லும்‌ ஒரு சங்கிலித்‌ தொடரின்‌ வ 
யங்கள்‌ போன்றவை எனலாம்‌. நீங்கள்‌ எல்லாம்‌ நிறைந்த 
ஒரு முழுமை. இந்த உடலானது உள்ளே இருப்பனவற்றின்‌ 
கடினமான வெளித்தோற்றமாகும்‌. வெளிப்புறம்‌ தூலமானது; 


278 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


உட்புறம்‌ நுண்டபையரனது. இவ்வாறு உட்பகுதி 
எல்லாம்‌ படிப்படியாக நுண்மை அடைந்துகொண்டே 
சென்று, ஆன்மாவில்‌ நுண்மையின்‌ உச்சநிலை ஏற்படுகிறது. 
இவ்வாறு ஆன்மாவை அடைகின்ற போதுதான்‌ , இந்த ஆன்‌ 
மாவே இவ்வாறு எல்லாம்‌ ஆகியிருக்கிறது என்பதையும்‌, 
இந்த ஆன்மாவே முதலில்‌ மனமாகி, பிறகு இந்த உலகமா 
யிற்று என்பதையும்‌, இந்த ஆன்மாவைத்‌ தவிர்த்து வேறு 
ஒன்றும்‌ இல்லை என்பதையும்‌, வேருகத்‌ தெரிகிற இவை 
எல்லாம்‌ அந்த ஆன்மாவிலிருந்து தோன்றிப்‌ படிப்படியாக 
நுண்மையை இழந்து படிப்படியாகக்‌ கடினமாகிய பகுதி 
களே ஆகும்‌ என்பதையும்‌ அறிவோம்‌. இதை ஓர்‌ உவமை 
யாகக்‌ கொண்டு பார்த்தால்‌, இந்த உலகம்‌ முழுதும்‌ ஒருதூல 
மான தோற்றம்‌ என்பதையும்‌, அதற்கு அப்பால்‌ நுண்மை 
யான அசைவுகள்‌ இருக்கின்றன என்பதையும்‌ அறிகிறோம்‌. 
அந்த நுண்மையான அசைவைத்தான்‌ நாம்‌ கடவுளது சித்‌ 
தம்‌ என்கிறோம்‌. அதற்கு அப்பால்‌ எங்கும்‌ பரவிநிற்கும்‌ பரம்‌ 
பொருள்‌ இருக்கிறது. பரவிநிற்கும்‌ இந்தப்‌ பரம்பொருளே 
கடவுளாகிறது என்பதையும்‌, அதன்‌ பிறகு இந்த உலக 
மாகிறது என்பதையும்‌ பின்னர்‌ அறிவோம்‌. இந்த உலகம்‌ 
ஒன்று, கடவுள்‌ மற்றொன்று, பரந்து நிற்கும்‌ பரம்பொருள்‌ 
இன்னொன்று என்பது கருத்தன்று. இவற்றையெல்லாம்‌ 
ஊடுருவி நிற்கும்‌ ஒரே ஐக்கியத்தின்‌ பல்வேறு தோற்றங்‌ 
களே இவை எனக்கொள்ள வேண்டும்‌. இவை எல்லாம்‌ 
நமது பிராணாயாமத்திலிருந்து புலனாகின்றன. உடலுக்கு 
உள்ளே ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிற இந்த நுண்மை 
பானை அசைவுகள்‌ நமது சுவாசத்தோடு தொடர்புகொண் 
டவை. நாம்‌ இந்தச்‌ சுவாசத்தைப்‌ பற்றிக்கொண்டு, 
இதை இயக்கவும்‌ கட்டுப்படுத்தவும்‌ கற்றுக்கொண்டால்‌, 
படிப்படியாக நுண்மை அடைந்து செல்லும்‌ அசைவுகளையும்‌ 
நாம்‌ மெல்ல அணுக இயலும்‌. மேலும்‌, அந்தப்‌ பிராணனை 


மூச்சை--பற்றிக்கொண்டே சென்றால்‌, மன உலகை 
அடையலாம்‌. சென்ற பாடத்தின்‌ போது, நான்‌ உங்களுக்‌ 


குக்‌ கற்றுத்‌ தந்த முதல்‌ மூச்சுப்‌ பயிற்சியானது இப்‌ 
போதைக்கு ஏற்றதோர்‌ எளிய பயிற்சியே. இம்‌ மூச்சுப்‌ 
பயிற்சிகளில்‌ சில கடினமானவை. கடினமான மூச்சுப்‌ 
பயிற்சிகளுக்குத்‌ தக்க உணவுக்‌ கட்டுப்பாடும்‌ வேறு கட்டுப்‌. 


பச 


பிராணாயாமம்‌ 279 


பாடுகளும்‌ பெரிதும்‌ தேவை. அவற்றை உங்களுள்‌ பெரும்‌ 
பாலாரால்‌ மேற்கொள்ள இயலாது. ஆதலால்‌, நான்‌ 
அவற்றை விலக்கி வைப்பேன்‌. ஆகவே நாம்‌ துரிதமற்ற 
பாதைகனையும்‌ எளிய பயிற்சிகளையும்‌ மேற்கொள்ளலாம்‌. 
இந்த மூச்சுப்‌ பயிற்சியில்‌ மூன்று பாகங்கள்‌ இருக்கின்றன. 
முதற்பாகத்தில்‌ மூச்சை உள்ளே இழுக்கவேண்டும்‌. இதனை 
வடமொழியில்‌ “பூரகம்‌” என்பர்‌. பூரகம்‌ என்பதற்கு “நிரப்பு 
தல்‌? என்பது பொருள்‌. இரண்டாவது பாகத்தை “கும்பகம்‌? 
என்பர்‌. £நிறுத்திவைத்துக்கொள்ளுதல்‌? என்பது இதன்‌ 
பொருள்‌; அதாவது, நுரையீரல்களைக்‌ காற்றால்‌ நிரப்பி, 
அதை வெளிவராதபடி. தடுத்துவைத்தல்‌. மூன்றாம்‌ பகுதி 
“இரேசகம்‌? எனப்படும்‌. “மூச்சை வெளியே விடுதல்‌? என்‌ 
பது இதன்‌ பொருள்‌. மூச்சை உள்ளே இழுத்து அதை 
அங்கே நிறுத்திவைத்துப்‌ பிறகு அதை மெள்ள விடுகிற 
பயிற்சியே நான்‌ இன்று கற்றுத்தரப்போகிற முதற்பயிற்சியா 
கும்‌. மூச்சுப்‌ பயிற்சியில்‌ மற்றுமொருபடி இருக்கிறது. 
அதை நான்‌ இன்று கற்றுத்‌ தரப்போவதில்லை. ஏனெனில்‌, 
அதை உங்களால்‌ நினைவில்‌ வைத்திருக்க இயலாது. அது 
அவ்வளவு சிக்கலானது. மூச்சுப்‌ பயிற்சியிலுள்ள இந்த 
மூன்று பாகங்களும்‌ சேர்ந்ததே ஒரு பிராணாயாமமாகும்‌. 
இந்த மூச்சுப்‌ பயிற்சியை முறையாகப்‌ பயிலவேண்டும்‌. 
அல்லாவிடில்‌, உங்களுக்கு ஆபத்து நேரிடும்‌. எண்ணிக்கை 
களால்‌ இந்த மூச்சுப்‌ பயிற்சியானது ஒழுங்குமுறை செய்யப்‌ 
பட்டு இருக்கிறது. குறைந்த எண்ணிக்கையை நான்‌ உங்‌ 
களுக்கு மூதலில்‌ சொல்லித்தருகிறேன்‌: நான்கு வினாடி 
மூச்சை உள்ளே இழுங்கள்‌ ; பிறகு எட்டு வினாடி அதை 
அடக்கி வைத்திருங்கள்‌; பிறகு அதை மெதுவாக நான்கு 
வினாடிகளில்‌ வெளியே விடுங்கள்‌. இவ்வாறு காலையில்‌ 
நான்கு முறையும்‌ மாலையில்‌ நான்கு முறையும்‌ பயிலுங்கள்‌. 
மேலும்‌ அறிய வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஒன்று; 
இரண்டு, மூன்று என்று பொருளில்லாமல்‌ எண்ணுவதை 
விட, நீங்கள்‌ தெய்விகமாகக்‌ கருதுகிற ஒரு சொல்லைப்‌ பல 
தரம்‌ சொல்லுதல்‌ மிகவும்‌ நல்லது. எங்கள்‌ நாட்டில்‌ பல 
குறிப்புச்சொற்களக்‌ கையாளுகிறோம்‌. எடுத்துக்காட்டு, 
“ஓம்‌? என்னும்‌ சொல்‌. இதன்‌ பொருள்‌ கடவுள்‌ என்பது. 
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு என்று எண்ணுவதற்குப்‌ 


280 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌--7 


பதிலாக இதை உச்சரிப்பது உங்களுடைய நோக்கத்திற்கு 
மிகமிக நல்லது. மற்றும்‌ ஒன்று : இந்த மூச்சுப்‌ பயிற்சியில்‌ 
முதலில்‌ இட நாசியால்‌ மூச்சை இழுத்து, வலநாசியால்‌ வெளி 
யேற்ற வேண்டும்‌. அடுத்த தடவை பயிலும்‌ போது, வல 
நாசியால்‌ மூச்சை இழுத்து, இட நாசியால்‌ வெளியேற்ற 
வேண்டும்‌. இவ்வாறு மாற்றிமாற்றிப்‌ பயிலவேண்டும்‌. 
விரும்புகிறபடி, விரும்பிய நாசி வழியாக மூச்சு இழுக்கும்‌ 
அல்லது வீடும்‌ திறத்தை முதலில்‌ நீங்கள்‌ பெறவேண்டும்‌. 
சிறிது காலத்திற்குப்‌ பிறகு இவ்வாறு செய்வது உங்களுக்கு 
இயல்பாகிவிடும்‌; எளிதாகிவிடும்‌. இப்பொழுது அந்த ஆற்‌ 
றல்‌ உங்களுக்கு இல்லை. ஆகவே, ஒரு நாசி வழியாக 
மூச்சை இழுக்கும்‌ போது, மற்ற நாசித்‌ துவாரத்தை விரலால்‌ 
அடைத்துக்கொள்ள: ' வேண்டும்‌. மூச்சை அடக்கி வைத்‌ 
திருக்கும்‌ போது, இரண்டு துவாரங்களையும்‌ விரல்களால்‌ 
அடைத்து வைக்கவேண்டும்‌. 

முதல்‌ இரண்டு பாடங்களை மறந்து விடக்கூடாது. 
நிமிர்ந்து உட்காருவது முதல்‌ தேவையாகும்‌. உடல்‌ சுகா 
தாரத்தோடும்‌ பலத்தோடும்‌ இருக்கிறது என்று எண்ணுவது 
இரண்டாவது தேவையாகும்‌. . பிறகு உங்களைச்‌ சுற்றிலும்‌ 
மப்பு] அலைகள்‌ சூழும்படி செய்து, உலக முழுதும்‌ இன்ப 
பயம இருப்பதாக நீங்கள்‌ எண்ணவேண்டும்‌. அதன்‌ பிறகு 
உங்களுக்குக்‌ கடவுள்‌ நம்பிக்கை இருப்பின்‌, நீங்கள்‌ பிரார்த்‌ 
தனை புரியலாம்‌. அதன்‌ பிறகு மூச்சுப்‌ பயிற்சியைத்‌ 
தொடங்குக. 

உங்களுள்‌ பலருக்கு உடம்பிலே சில மாற்றங்கள்‌ ஏற்‌ 
படும்‌. உடல்‌ எங்கும்‌ பிடுங்கி இழுப்பதைப்‌ போன்ற 
உணர்ச்சிகள்‌, நரம்புக்‌ கோளாறுகள்‌ ஏற்படலாம்‌. சிலருக்கு 
அழுவது போன்ற உணர்ச்சி ஏற்படும்‌. சில சமயம்‌ கடுமை: 
யான உடல்‌ நடுக்கம்‌ ஏற்படும்‌. அஞ்ச வேண்டாம்‌. 
பயிற்சியைத்‌ தொடர்ந்து செய்யும்‌ போது, இவை ஏற்பட்டே 
திரும்‌. உடல்‌ முழுதும்‌ வேறு ஒரு புதுமுறையில்‌ ஒழுங்கு 
படுத்தப்படும்‌. மூளையில்‌ எண்ணத்திற்காகப்‌ புதிய பாதை 
கள்‌ ஏற்படும்‌. உங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ இதுவரை 
யில்‌ .தொழிற்படாத நரம்புகள்‌ தொழிற்படத்‌ தொடங்கும்‌ ; 
பல புதிய மாற்றங்கள்‌ உடலிலே தொடர்ந்து ஏற்பட்டுக்‌ 
கொண்டே இருக்கும்‌. 


|! 


அன்பு மதம்‌ 


[1895-ஆம்‌ ஆண்டு, நவம்பர்த்‌ திங்கள்‌, 16-ஆம்‌ நாள்‌ 
லண்டன்‌ மாநகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவின்‌ குறிப்பு 
கள்‌. ] - 


அனுபவ ஞானத்தின்‌ உச்சியை அடைவதற்குக்‌ குறி 
களையும்‌ சின்னங்களையும்‌ சடங்குகளையும்‌ ஒருவன்‌ மேற்‌ 
கொள்ள வேண்டிய அவசியம்‌ இருப்பதால்‌ ஒரு சமயத்தில்‌ 
பிறப்பது நல்லது; ஆனால்‌ ஒரு சமயத்தானாகச்‌ சாவது தீது?? 
என்று நாங்கள்‌ இந்தியாவில்‌ கூறுவது உண்டு. ஒரு சிறு 
செடியின்‌ பாதுகாப்பிற்கு அதைச்‌ சுற்றி ஒரு வேலி வேண்‌ 
டும்‌. அது மரமாகி வளர்ந்த பிறகு அந்த வேலி இடைய 
றுகவே இருக்கும்‌. ஆகவே பழைய முறைகளைக்‌ குறை 
கூறுவதும்‌ கண்டிப்பதும்‌ அவசியம்‌ இல்லை. சமயத்தில்‌ 
வளர்ச்சி இருக்க வேண்டும்‌ என்பதை நாம்‌ மறந்து விடுகி 
றோம்‌. 


முதலில்‌ நாம்‌ ஓர்‌ உருவக்‌ கடவுளை நினைக்கிறோம்‌. அவ 
ரைப்‌ படைப்புக்‌ கடவுள்‌, எல்லா ஆற்றலும்‌ பெற்றவர்‌, 
எல்லா ஞானமும்‌ பெற்றவர்‌ என்று இப்படிப்‌ பலவாறு 
வழங்குகிறோம்‌. ஆனால்‌, அன்பு தோன்றும்போது, கடவுள்‌ 
அன்பே ஆகிவிடுகிறார்‌. அன்போடு தொழுபவன்‌ கடவுள்‌ 
எப்படிப்‌ பட்டவர்‌ என்பதைக்‌ கருதுவதில்லை. ஏனெனில்‌, 
அவன்‌ கடவுளிடமிருந்து ஒன்றையும்‌ பெற விரும்பவில்லை. 
“நான்‌ ஒரு பிச்சைக்காரன்‌ அல்லேன்‌ 23 என்று இந்து 
மகான்‌ ஒருவர்‌ கூறுகிறார்‌. அவர்‌ அஞ்சுவதில்லை. கடவு 
நாம்‌ ஒரு மனிதராகவே கருதி அன்பு செலுத்துகிறோம்‌. 


அன்பை அடிப்படையாகக்‌ கொண்ட சில முறைகளை 
இங்கே காணலாம்‌: (1) சாந்த முறை: இது எல்லார்க்கும்‌ 
கடவுளே தந்தையார்‌ என்ற கருத்தும்‌, அதனால்‌ எல்லார்க்‌ 
கும்‌ உதவி செய்ய வேண்டும்‌ என்ற கருத்தும்‌ நிறைந்த 
பொதுவான அமைதியான அன்பு. இத்தகைய அமைதி 
யான அன்பு முறையே இது. 


282 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


(2) தாச முறை: கடவுளை நன்மையும்‌ தண்டனையும்‌ தரு: 
கிற தலைவராகவோ,  அதிகாரியாகவோ,  அரசனாகவோ 
கருதி, அக்‌ கடவுளுக்குத்‌ தொண்டனாகத்‌ தொண்டு புரியும்‌ 
குறிக்கோளுடன்‌ இருக்கும்‌ முறை இது. 


(8) வாத்சல்ய முறை : கடவுளைத்‌ தாயாக அல்லது குழந்‌ 
தையாகப்‌ பாவிக்கும்‌ முறை இது. இந்தியாவிலே தாயான 
வள்‌ எப்பொழுதும்‌ குழந்தையைத்‌ தண்டிப்பது இல்லை. 
மலே குறிப்பிட்ட இந்த மூன்று முறைகளிலும்‌ கடவுளுக்கு 
ஒரு சிறந்த உருவத்தைக்‌ கற்பித்துக்‌ கொண்டு, அதை வழி 
படுதலே இது. 

(4) நட்பு முறை: கடவுளைத்‌ தன்‌ நண்பனாகப்‌ பாவிக்‌ 
கும்‌ முறை இது. இம்முறையில்‌ அச்சம்‌ என்பதே இல்லை. 
கடவுள்‌ சமத்துவமானவர்‌ என்‌ ற உணர்ச்சியும்‌, அவர்‌ நெருங்‌ 
கிப்‌ பழகுகிறவர்‌ என்ற உணர்ச்சியும்‌ இம்‌ முறையில்‌ உண்டு. 
கடவுளை நண்பராகவும்‌ விளையாட்டுத்‌ தோழராகவும்‌ கருதி 
வழிபடுகிற இந்துக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


(2) மதுர முறை: கணவனுக்கும்‌ மனைவிக்கும்‌ உள்ள 
ல்‌ போன்ற இனிய காதல்‌ முறை இது. செயிண்ட்‌ தெரி 
Ts பரமானந்த நிலையடைகிற மகான்களும்‌ இதற்கு உதா 
ரங்கள்‌. பாரசீகர்களிடத்திலே கடவுளை மனைவியாகப்‌ 
பாவிக்கும்‌ பாவனை உண்டு. இந்துக்கள்‌ கடவுளைக்‌ கணவ 
ராகப்‌ பாவிப்பார்கள்‌. “ எனக்கு தெய்வமே கணவன்‌ எல்‌ 
லாம்‌” என்று, பிரசாரம்‌ செய்த பேரரசி மீரா பாயை நாம்‌ 
இங்கு நினைவு கொள்ளலாம்‌. இவ்வாறு கருதும்‌ பாவனை 
யை பெரியதாக்கி -- மிகைப்படுத்தி - கடவுளை வல்ல 
மையுடையவர்‌ என்றும்‌, பிதா என்றும்‌ கூறுவது தெய்வ நிந்‌ 
தனை “ஆகும்‌ என்று கூறுவோரும்‌ இருக்கின்‌ றனர்‌. இந்த 
வழிபாட்டு முறையில்‌ பயிலும்‌ மொழியானது காமம்‌ நிறைந்த i 
மொழியாக இருக்கும்‌. சிலர்‌ கள்ளக்‌ காகுல்‌ மொழியைப்‌ 
பயன்‌ படுத்துவர்‌. கண்ணபிரானா।ராம்‌ கோபிகைகளும்‌ 
கொண்ட காதல்‌ இதைச்‌ சார்ந்தது. தொழுபவன்‌ இவற்‌ 
றல்‌ எல்லாம்‌ மிகுந்த கீழ்நில்யை அடைவான்‌ என்று 
பெரும்பாலும்‌ தோன்றும்‌. இதனால்‌ கீழ்நிலை ஏற்படவே 
செய்கிறது. என்றாலும்‌ இம்‌ முறையால்‌ பெரியார்‌ பலரும்‌ 
தோன்றியுள்ளனர்‌. மனிதனால்‌ ஏற்படுத்தப்படுகிற எந்த 


அனபு மதம்‌ 285 


ஏற்பாடும குற்றம்‌ குறை இல்லாமல்‌ இராது. ஏழைகளும்‌ 
பிச்சைக்காரர்களும்‌ இருக்கிறார்கள்‌ என்று நீங்கள்‌ சமை 
யல்‌ செய்யாதிருப்பீர்களா ? திருடர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று நீங்கள்‌ உடைமை ஏதும்‌ இல்லாதிருப்பீர்களா £ 
என்‌ காதலியே, உன்‌ உதடுகள்‌ தந்த ஒரு முத்தத்தை ஒரே 
தடவை சுவைத்து, நான்‌ வெறி பிடித்துப்‌ போனேண்‌ 12? 
என்பது காதலன்‌ ஒருவனுடைய காதல்‌ மொழியாகும்‌. 


ஒருவன்‌ ஒருசமய வகுப்பைச்‌ சார்ந்தவனாகவோ. அல்‌ 
லது சடங்குகளில்‌ ஈடுபாடு உடையவனாகவோ நெடுங்காலம்‌ 
இருக்க இயலாது என்படத இக்கருத்தின்‌ சாரமாகும்‌. இந்தி 
யாவிலே சுதந்திரம்‌ என்ற இறுதி நிலைக்குச்‌ சமயம்‌ கொண்டு 
செல்கிறது. இந்தச்‌ சுதந்திரத்தையும்‌ துறந்துவிட்டு * எல்‌ 
லாம்‌ அன்பே; எல்லாம்‌ அன்பிற்காகவே? என்ற நிலை 
அதன்‌ பிறகு ஏற்படுகிறது. இவற்றின்‌ இறுதி நிலையே வேற்‌ 
றுமையற்ற அன்பு நிலை. அதுவே ஆன்ம நிலை. 


ஒரு பாரசீகப்‌ பாட்டு உண்டு. ஒரு காதலன்‌ குன்‌ 
காதலி வீடு சென்றான்‌; கதவைத்‌ தட்டினான்‌. “யார்‌ ??? 
என்று அவள்‌ கேட்டாள்‌. “உன்‌ காதலன்‌ 2? என அவன்‌ 
பதில்‌ கூறினான்‌. “போய்‌ வீடு; அப்பேர்ப்பட்டவனை 
எனக்குத்‌ தெரியாது? என்று அவள்‌ மறுமொழி பகர்ந்‌ 
தாள்‌. ஆனால்‌, அவள்‌ நான்காவது முறை கேட்டபோது, 
66 நீடய நான்‌ ; ஆதலால்‌ என்‌ காதலியே, நீ எனக்குக்‌ 
கதவைத்திற 2 என்று கூறினான்‌. உடனே கதவு திறக்கப்‌ 
பட்டது. இவ்வாறு அந்தப்‌ பாரசீகப்‌ பாட்டு சொல்‌ 
கிறது. 

ஒரு பெண்‌ கூற்றாகக்‌ காதலை விளக்குகிறார்‌ ஒரு பெரிய 
மகான்‌. ££ நான்கு கண்கள்‌ சந்தித்தன. உடனே இரண்டு 
ஆன்மாக்களில்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட்டன. இப்பொழுது 
நான்‌ அவனை ஆண்‌ என்றோ என்னைப்‌ பெண்‌ என்றோ கூற 
இயலாது ; அல்லது அவனைப்‌ பெண்‌ என்றோ என்னை ஆண்‌ 
என்றோ கூற இயலாது. இது மட்டும்‌ எனக்கு நினைவில்‌ 
இருக்கிறது: மூன்பு நாங்கள்‌ இரண்டு ஆன்மாக்கள்‌ ; 
காதல்‌ தோன்றிற்று ; நின்றது ஓர்‌ ஆன்மா. 2 

மிக உயர்ந்த காதலில்‌ காண்பது ஆன்மாக்களின்‌ ஜக்கி 
யமே. வேறுவிதமான காதல்‌ எல்லாம்‌ விரைவில்‌ அழிந்து 


284 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சு_ர்‌-7 


விடும்‌. ஆன்மிகக்‌ காதல்‌ ஒன்றே நிலைத்திருப்பது ; அதுவே 
வளரும்‌. 


காதல்‌ ஒரு குறிக்கோளை தோக்கி மிற்கிறது. இதுவே ஒரு 
முக்கோண த்தில்‌ இருக்கிற மூன்றாவது கோணமாகும்‌. 
கடவுளே காரணமாகவும்‌, படைப்போராகவும்‌, தந்தைய 
ராகவும்‌ இருக்கிறார்‌. அன்பு சிகரமாய்‌ இருக்கிறது. அனு 
பெற்ற குழந்தை கூன்‌ முதுகோடு இருக்கிறதே என்று தாய 
வருந்துகிறாள்‌. ஆனால்‌, சில நாள்‌ அதற்குப்‌ பாலூட்டி 
அதனை வளர்த்து விட்டதும்‌, அதனை , அன்புடன்‌ பாராட்டு 
கிறாள்‌ ; அதனை மிகமிக அழகிய குழந்தையாகவும்‌ கருதுகி 
ருள்‌. கறுத்த எதியோப்பியப்‌ பெண்ணின்‌ முகத்திலே, 
அழகில்‌ பேர்போன “ஹெலன்‌ ” என்ற கிரேக்க அரசிளங்‌ 
குமரியின்‌ அழகையே ஒரு காதலன்‌ காண்கிறான்‌ - பப்பா 
நடக்கிறது என்பதை நாம்‌ பொதுவாக உணர்வதில்லை, 
எதியோப்பியப்‌ பெண்ணின்‌ முகம்‌ அல்லது புருவம்‌ குறிப்‌ 
பிட்ட ஒரு விருப்பத்தைக்‌ குறிப்பிடுகிற , எண்ணமாகும்‌. 
அதனால்‌ காதலன்‌ ஜெறலனை--அழகே உருவான ஒருத்‌ 
தியை-காண்கிறான்‌. தான்‌ விரும்பிய அந்தக்‌ குறிக்கோள்‌ 
அழகு அவனது எண்ணத்தில்‌ படிந்து, அந்த எண்ண 
மாகவே நிறைந்துவிடுகிறது. ஒரு முத்துச்‌ சிப்பியானது 
மணலையே முத்தாகச்‌ செய்துவிடுவது போல. கடவுளே இந்‌ 
தக குறிக்கோள்‌. இந்தக்‌ குறிக்கோள்‌ மூலம்‌ ஒருவன்‌ 
எல்லாவற்றையும்‌ காணலாம்‌. 


ஆதலால்‌, காதலையே போற்றிச்‌ சிந்தித்துக்‌ காதலிக்கிற 
நிலைக்கு வருகிறோம்‌. இக்காதலை விளக்க இயலாது. இத 
னைச்‌ சொல்லும்‌ திறமை சொற்களுக்கு இல்லை. இதனை 
விளக்கத்‌ தெரியாத ஊமையாய்‌ இருக்கிறோம்‌ நாம்‌. 
காதல்‌ நிலையில்‌ புலன்கள்‌ பேரூக்கம்‌ பெறுகின்றன. 
பல குணங்களோடு மனிதக்‌ காதல்‌ கலந்து நிற்கிறது என்‌ 
பதை நாம்‌ நினைவுகொள்ளவேண்டும்‌. காதலிக்கிற மற்றவ 
ரது மனப்போக்கிற்கு ஏற்பவும்‌ காதலின்‌ தன்மை அமையும்‌. 
- காதல்‌ ஒன்‌ ரோடு சம்பந்தப்பட்டு, அதன்‌ தன்மைக்குத்‌ தக்க 
வாறும்‌ அமைந்திருக்கும்‌. அந்த சம்பந்தத்தை -- அதனால்‌ 
ஏற்பட்ட நிலயை-விளக்குவதற்கு ஏற்ற சொற்கள்‌ இந்திய 


அன்பு மதம்‌ 285 


| மொழிகளில்‌ உண்டு. மிகமிகத்‌ தாழ்ந்த காதல்‌ தன்னலத்‌ 

தால்‌ ஆனது; காதலிக்கப்படுவதால்‌ ஏற்படுகிற மகிழ்ச்சி 
யால்‌ ஆனது அக்காதல்‌. “ஒருவர்‌ தம்‌ கன்னத்தைக்‌ 
காட்டுகிறர்‌; மற்றவர்‌ முத்தமிடுகிறார்‌?? என்று நாங்கள்‌ இந்தி 
யாவீல்‌ சொல்வதுண்டு. இந்தக்‌ காதலினும்‌ உயர்ந்தது இரு 
வர்‌ பாலும்‌ முகிழ்த்து நிற்கும்‌ இருதலைக்‌ காதலாகும்‌. காத 
லனைக்‌ காதலியும்‌, காதலியைக்‌ காதலனும்‌ காதலித்து நிற்‌ 
கும்‌ இந்த இருதலைக்‌ காதல்‌ நிலையும்‌, பின்னர்‌ மறைந்து 
போகும்‌. உண்மைக்‌ காதல்‌ எல்லாவற்றையும்‌ தானே 
தரும்‌ ; ஏகொன்றையும்‌ ஏற்காது. காதலிக்கிற பொருளைக்‌ 
காணவும்‌ நாம்‌ விரும்புவதில்லை ; அந்த உயர்ந்த தன்னல 
மற்ற காதலில்‌, நம்‌ உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாம்‌ 
ஏதொன்றையும்‌ செய்ய வேண்டுவதில்லை. கொடுத்துக்‌ 
கொண்டே இருக்கும்‌ நிலையே நமக்குப்‌ போதும்‌ என்ற எண்‌ 
ணம்‌ அந்தக்‌ காதலில்‌ ஏற்படும்‌. இத்தகைய காதலால்‌ 
மனிதரில்‌ ஆணையோ, பெண்‌ ஊையோ காதலிக்க இயலாது ; 
அவ்வாறு கடவுளைத்தான்‌ காதலிக்க இயலும்‌. 


தெருவிலே சண்டையிட்டுக்கொள்கிற சிறுவர்கள்‌ கட 
வுள்‌ பெயரால்‌ ஆணையிட்டால்‌ இந்தியாவிலே அதைத்‌ 
தெய்வ நிந்தனையாகக்‌ கருதுவதில்லை. “(நெருப்பிலே 
கையை. வை. அதன்‌ சூட்டை நீ உணர்ந்தாலும்‌ சரி, 
உணராவிட்டாலும்‌ சரி; அதனால்‌ நீ எரிக்கப்படுவாய்‌. 
ஆகவே, கட.வுள்‌ பெயரைச்‌ சொல்வதனால்‌ ஏற்படுவது தீங்‌ 
கன்று; நன்மையே? என்று நாங்கள்‌ சொல்வதுண்டு. 


தெய்வ நிந்தனை என்ற கருத்து யூதர்களிடமிருந்து வம்‌ 
தது. பாரசீகர்களது அரச பக்தியின்‌ வெளித்தோற்றத்தாலி, 
அவர்கள்‌ பெரிதும்‌ கவரப்பட்டார்கள்‌. கடவுள்‌ நீதிபதி 
யாய்‌ இருக்கிறார்‌ என்ற கருத்தும்‌, தண்டிப்போராய்‌ இருக்கி 
றார்‌ என்ற கருத்தும்‌, கருத்தளவில்‌ தவறானவை அல்ல; 
t ஆனால்‌ தாழ்ந்தவை; காட்டுமிராண்டிகளுக்கு ஏற்றவை. 
முக்கோண த்தின்‌ மூன்று கோணங்கள்‌ போல்‌ மூன்று 
காதல்‌ கருத்துகள்‌ இருக்கின்றன : காதல்‌ பிச்சை கேளாது 
என்பது ஒரு கோணம்‌$ காதல்‌ பயம்‌ அறியாது என்பது 
இரண்டாவது கோணம்‌; காதல்‌ எப்பொழுதும்‌ ஒருகுறிக்‌ 
கோள்‌ நிலையிலேயே இருக்கும்‌ என்பது மூன்றாவது 


286 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கோணம்‌. “காதல்‌ என்ற ஒரு பொருள்‌ இந்த உலகத்தை 
நிறைத்து நிற்க இல்லை என்றால்‌, எவரால்‌ ஒரு 
இமைப்‌ பொழுது சுவாசித்திருக்க இயலும்‌ 22 என்பது ஒரு 
காதற்பாட்டு. 


நாம்‌ சேவை புரியவே பிறந்துள்ளோம்‌ என்பதை நம்‌ 
முள்‌ பலர்‌ அறியலாம்‌. பயன்களை நாம்‌ கடவுளிடத்தில்‌ 
விட்டுவிடவேண்டும்‌. கடவுள்பால்‌ நாம்‌ கொண்டிருக்கும்‌ தாத 
லின்‌ பொருட்டே நம்‌ சேவை செய்யப்பட்டது. ஆகவே, 
தோல்வி ஏற்படின்‌ நாம்‌ கவலையுற வேண்டுவதில்லை. கட 
வுள்‌ மேல்‌ நாம்‌ கொண்டிருக்கும்‌ காதலின்‌ பொருட்டே நம்‌ 
சேவை செய்யப்பட்டது. 


பெண்களிடத்திலே தாய்மைப்‌ பண்பு கூர்ந்து விளங்கு 
கிறது. கடவுளைத்‌ தம்‌ குழந்தைகள்‌ என்ற கருத்தோடே 
அவர்கள்‌ தொழுகின்றார்கள்‌. கடவுளை அவர்கள்‌ எதையும்‌ 
கேட்பதில்லை ; அக்கடவுளின்‌ பொருட்டு அவர்கள்‌ எதை 
யும்‌ செய்வார்கள்‌. 


இந்த ஆழ்ந்த கருத்துகளில்‌ பலவற்றைக்‌ கத்தோலிக்க 
, அதம்‌. குறிப்பிடுகிறது. . ஆனால்‌ அம்மதம்‌ குறிப்பிடுவது 
அவாகளது குறுகிய மனப்பான்மை உணர்த்துகிறது. என்றா 
லும்‌, . அதுவும்‌ மிகமிக உயர்ந்த சமயப்‌ பண்பையே 
உணர்த்துகிறது. இக்காலச்‌ சமூகத்திலே, புராடெஸ்‌ 
டெண்டு மதமானது விரிந்த மனமுடையது; ஆனால்‌ ஆழ 
மில்லாதது. ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானக்‌ கண்டுபிடி.ப்பினால்‌ 
ஏற்படும்‌ பயன்‌ என்ன என்று ஒரு சிறு குழந்தையைக்‌ 
கேள்வி கேட்பது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவருகும்‌, 


ஓர்‌ உண்மையை அதனால்‌ ஏற்படும்‌ நன்மையைக்‌ கொண்டு 
நிர்ணயம்‌ செய்ய முயல்வது. 


சமூகத்தை நாம்‌ கடந்து செல்லவேண்டும்‌. சட்டங்களை 
உடைத்தெறிந்து, சட்டங்களை மீறியவர்களாக நாம்‌ மாற 
வேண்டும்‌. இயற்கையை வெல்வதற்கே, நாம்‌ இயற்கைக்கு 
அடங்கி வாழ்கிறோம்‌. கடவுள்‌ பணம்‌ என்ற இரண்டிற்கும்‌ 
சேவை செய்ய முடியாது என்பதே பற்றினைத்‌ துறத்தல்‌, 
விடுதல்‌ என்பதன்‌ பொருள்‌. 


ந்‌ 


ட தகாபம்‌ அனு ம்‌ ஆகு நால்‌ க ந்ல்ல னித அள அ சு இ ஏ 


அன்பு மதம்‌ 287 

உங்கள்‌ எண்ணத்தின்‌ ஆற்றலும்‌ காதலின்‌ ஆற்றலும்‌ 
வன்மையுற அவற்றைப்‌ பழகுங்கள்‌. உங்களுடைய மனத்‌ 
ஜாமரையை மலரவிடுங்கள்‌. தேனீக்கள்‌ அதனைநாடித்‌ 
தாமே வந்து சேரும்‌. முதலில்‌ உங்களிடத்தில்‌ நம்‌ 
பிக்கை வையுங்கள்‌; பிறகு கடவுளிடத்தில்‌ நம்பிக்கை 
வையுங்கள்‌. ஆற்றல்‌ மிக்க சிலர்‌ இந்த உலகத்தைத்‌ 
தாம்‌ விரும்பியவாறு இயங்க வைப்பர்‌. உணர நமக்கு ஓர்‌ 
இதயம்‌ தேவை; சிந்திப்பதற்கு ஒரு மூகா தேவை; 
வேலை செய்வதற்கு வலிய தோள்‌ தேவை. விலங்குகளின்‌ 
நன்மைக்காகப்‌ புத்தர்‌ தம்மைத்‌ தியாகம்‌ செய்துகொண் 
டார்‌. சேவை புரிவதற்குரிய தகுதி வாய்ந்த பிரதிநிதியாக 
உங்களைச்‌ செய்து கொள்ளுங்கள்‌. ஆனால்‌, சேவை புரிபவர்‌ 
நீங்கள்‌ அல்லீர்‌; கடவுளே. உலகம்‌ முழுவதும்‌ ஒருவரி 
டத்தில்‌ அடங்கியிருக்கிறது. உலகத்துச்‌ சக்திகள்‌ அனைத்‌ 
தும்‌ ஓர்‌ அணுப்பொருளின்‌ அகத்தே அடங்கியிருக்கின்றன. 
இதயத்திற்கும்‌ மூளைக்கும்‌ பிணக்கு ஏற்படுகிறபோது, இத 
யத்தின்‌ படி. நடப்பீர்‌. 


நேற்று, போட்டி என்பது சட்டமாய்‌ இருந்தது. 
இன்று, கூட்டுறவு என்பது சட்டமாய்‌ இருக்கிறது. நாளய 
தினம்‌, சட்டமே இராது. உங்களை மகான்கள்‌ புகழட்டும்‌; 
அல்லது உலகம்‌ இகழட்டும்‌. உங்களுக்குச்‌ செல்வ வளம்‌ 
ஏற்படட்டும்‌; அல்லது வறுமைக்கும்‌ கந்தைக்கும்‌ நீங்கள்‌ 
அடிமை ஆகுங்கள்‌. ஒருநாள்‌, காட்டிலுள்ள தழைகளையும்‌ 
கிழங்குகளையும்‌ உணவாகக்‌ கொள்ளுங்கள்‌. மறுநாள்‌, ஐம்‌ 
பது வித உணவுகளுடன்‌ விருந்து உண்ணுங்கள்‌. வலப்‌ 
பக்கமும்‌ பாராமல்‌, இடப்பக்கமும்‌ பாராமல்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
பணியைத்‌ தொடர்ந்து செய்துகொண்டிருங்கள்‌. 


பாவா ஹாரி பாபா என்ற மகான்‌ எவ்வாறு தம்‌ பாத்திரங்‌ 
களை அவசரமாக எடுத்துக்கொண்டு, திருடனைத்‌ தொடர்ந்து 
ஓடி, அவன்‌ காலில்‌ விழுந்து, “கடவுளே, அங்கிருந்தது நீங்‌ 
களே என்பதை நான்‌ அறியாது போனேன்‌. இவற்றை 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. இவை உங்கள்‌ உடைமையே. 
உங்கள்‌ குழந்தையாகிய என்னை மன்னியுங்கள்‌? என்று 


288 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கூறியதை ஒரு கேள்விக்கு விடையாகக்‌ கூறியே சுவாமி 
அவர்கள்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. 


அம்‌ மகானே ஒரு நல்லபாம்பால்‌ கடிக்கப்பட்டார்‌. 
இரவு தொடங்கும்‌ சமயத்தில்‌ அவர்‌ குணம்‌ அடைந்தார்‌. 
என்‌ காதலியிடமிருந்து ஒரு தூதன்‌ என்னிடம்‌ வந்தான்‌ 2? 
என்று அவர்‌ சொன்னார்‌. இதையும்‌ சுவாமி விவேகானந்தர்‌ 
கூறினார்‌. 


ஞானமும்‌ கருமமும்‌ 


்‌ (1595-ஆம்‌ ஆண்டு, நவம்பர்த்‌ திங்கள்‌ 28-ம்‌ நாள்‌ 
லண்டன்‌ மாநகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவின்‌ குறிப்புகள்‌ ] - 


இரண்ணத்தின்‌ வலிமையிலிருந்து : மிகப்‌ பெரியதோர்‌ 
ஆற்றல்‌ பிறக்கிறது. ஒரு பொருள்‌ எவ்வளவு நுண்‌ மையாய்‌ 
இருக்கிறதோ; அவ்வளவு மாபெரும்‌ சக்தியாய்‌ விளங்கு 
கிறது. எண்ணத்தின்‌ மெளன க்கிய சொ மக்களைத்‌ 
தூண்டும்‌; அவர்கள்‌ நெடுந்தொலைவில்‌ இருப்பினும்‌- தூண்‌ 
டும்‌. ஏனெனில்‌, மனம்‌ ஒன்றாகவும்‌ இருக்கிறது; பலவாக 
வும்‌ இருக்கிறது. உலகமே ஒரு சிலந்திக்‌ கூடு; மனங்களே 
சிலந்திப்‌ பூச்சிகள்‌. 


எங்கும்‌ வியாபித்து இருக்கும்‌ பரம்பொருளின்‌ தன்மை 
கள்‌ எவ்வளவோ, அவ்வளவே இந்தப்‌ பிரபஞ்சம்‌. அவரை 
நாம்‌ நம்‌ புலன்களால்‌ காணும்போது, இந்தப்‌ பிரபஞ்ச 
மாகப்‌ புலப்படுகிறார்‌. இது ஒரு மாயை. ஆகவே, இத்‌ 
தப்‌ பிரபஞ்சமான து ஒரு பொய்த்தோற்றம்‌; சூரியன்‌ காலை 
யிலே செந்நிறப்‌ பந்தாகத்‌ தோன்றுவது போல ஓரு குறை 
யுடைய தோற்றமே. இவ்வாறே எல்லாத்‌ தீமைகளும்‌ 
கொடுமைகளும்‌ குறைபாடுகளே;  நன்மையினது தெளி 
வில்லாத்‌ தோற்றங்களே. 


ஒரு நெடுங்கோட்டினை அளவின்‌ றி நீட்டிக்கொண்டே 
போனால்‌ அது ஒரு வட்டம்‌ ஆகிவிடும்‌. நன்மையை நாடிச்‌ 
செல்வோமானால்‌ நாம்‌ ஆன்மாவிடம்‌ போய்‌ நிற்போம்‌. 
நானே எல்லா இரகசியப்‌ க்‌ வம்‌ நானே உட 
லும்‌ மனிதனது தாழ்ந்த பண்பும்‌. நானே இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்தின்‌. புவ. 


ஒருவன்‌ ஏன்‌ மிகுந்த ஒழுக்கத்தோடும்‌ தூய்மையோ 


டும்‌ இருக்கவேண்டும்‌ ? . இவற்றால்‌ அவனது எண்ணம்‌ 


வலிமை பெறுகிறது. . உண்மையான தன்மையினை உணை। ர்த்‌ 

துவதன்‌ மூலம்‌ எண்ணத்திற்கு வலிமை தருகிற ஒவ்வொன்‌ 

றும்‌ ஒழுக்கமே. இதற்கு மாறானதை வினைவிக்கிற ஓ ஒவ்வொன்‌ 

றும்‌ ஒழுக்கமின்மை ஆகும்‌. ஒழுக்கத்தை அளக்கும்‌ கருவீ 
19 


290 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


யானது நாட்டுக்கு நாடு மாறுபடும்‌ த மனிதனுக்கு மனிதன்‌ 
மாறுபடும்‌. சட்டங்களுக்கும்‌ சொற்களுக்கும்‌ இவை 
போன்றனவற்றிற்கும்‌ மனிதன்‌ அடிமையாய்‌ இருக்கும்‌ நிலை 
யிலிருந்து அவன்‌ விடுதலை பெறவேண்டும்‌. இப்பொழுது 
நாம்‌ பெற்றிருக்கும்‌ எண்ணமானது கட்டுத்திட்டத்திற்கு 
ஆளாகாத சுதந்திர எண்ணமன்று; ஆனால்‌, நாம்‌ சுதந்தி 
ரம்‌ பெறுகிற போது, நமது எண்ணமும்‌ கட்டுத்திட்டத்‌ 
திலிருந்து விடுதலை பெற்று, சுதந்திர நிலை அடையும்‌. இந்த 
உலகத்தைத்‌ துறப்பதே துறவாகும்‌; விடுதலையாகும்‌. 
புலன்கள்‌ வாயிலாகச்‌ சினம்‌ தோன்றுகிறது; துன்பம்‌ 
தோன்றுகிறது. துறவு நிலை ஏற்படாத வரையில்‌, ஆன்மா 
வும்‌ அதைத்‌ தொழிற்படுத்துகிற விருப்பு வெறுப்புகளும்‌ 
வெவ்வேருகவே இருக்கும்‌. இறுதியில்‌ அவை ஒரு தன்மை 
யன ஆகும்‌. மனிதன்‌ ஒரு காலத்தில்‌ விலங்காகவே இருந்‌ 
தான்‌; பிறகு துறவு உணர்ச்சியைப்‌ பெற்று நிற்கிறான்‌. 


ஒரு சமயம்‌ உடலைப்‌ பெற்றிருந்தேன்‌; பிறலீ எடுத்‌ 
தேன்‌; ஆடிஓடித்திரிந்தேன்‌; இறந்தேன்‌. இவை எத்தகைய 
வேதனை தரும்‌ எண்ணங்கள்‌! ஓர்‌ உடலில்‌ சிறைப்‌ 
பட்டு, விடுதலை பெறுவதற்காகப்‌ புலம்பிக்கொண்டிருந்த 


நிலையை எண்ணிப்‌ பார்ப்பது எத்தகைய வேதனை 
தரும்‌ எண்ணம்‌ ! 
வி 


, விருப்பு வெறுப்புகளை விடவேண்டும்‌ என்றால்‌ நாம்‌ 
எல்லாரும்‌ துறவிகள்‌ ஆக வேண்டுமா 2? அப்பொழுது மற்ற 
வாகளுக்கு உதவிபுரிபவர்‌ யார்‌ ? விருப்பு வெறுப்புகளை 
விடுதல்‌ என்பது துறவிகளாகி விடவேண்டும்‌ என்பது 
அன்று. எல்லாப்‌ பிச்சைக்காரர்களும்‌ கிறிஸ்துகளா? 
வறுமை என்பதற்குப்‌ புனிதத்தன்மை என்பது பொருள்‌ 
அன்று. வறுமை என்பது பெரும்பாலும்‌ புனிதமின்மைக்கு 
அறிகுறி. விருப்பு வெறுப்புகளை விடுவது என்பது மனத்‌ 
தின்‌ செயல்‌. அது எப்படி ஏற்படுகிறது ? நான்‌ பாலை 
வனத்தில்‌ இருந்தபோது நீர்‌ வேட்கை ஏற்பட்டது. அப்‌ 
போது நான்‌ அங்கு ஓர்‌ ஏரியைக்‌ கண்டேன்‌. அழகிய 
காட்சி நிறைந்த நிலத்தின்‌ நடுவே அது இருந்தது. அதைச்‌ 
சுற்றிலும்‌ மரங்கள்‌ இருந்தன ; அவற்றின்‌ நிழல்‌ தலைகீழாக 
அந்தீரில்‌ தெரிந்தது. பிறகு இக்‌ காட்சி முழுதும்‌ வெறும்‌ 


ஞானமும்‌ கருமமும்‌ 291 
பொய்த்தோற்றமே என்பது புலனாயிற்று. அதன்‌ பிறகுதான்‌ 
இக்காட்சியை ஒரு மாதகாலம்வரை தினந்தோறும்‌ பார்த்து 
வந்தேன்‌ என்பதையும்‌, அன்றைய தினம்‌ நீர்வேட்கை ஏற்‌ 
பட அது ஓரு பொய்க்‌ காட்சி கானல்‌ நீர்‌ என உணர்த்‌ 
தன்‌ என்பதையும்‌ அறிந்தேன்‌. மீண்டும்‌ ஒரு மாத 
காலம்‌ நான்‌ அதைப்‌ பார்த்தேன்‌. அவ்விதம்‌ பார்க்கும்‌ 
போது, நான்‌ அதை உண்மை என ஒருபொழுதும்‌ கருத 
வில்லை. இவ்வாறே நாம்‌ கடவுளை அடையும்போது, உல 
கத்தைப்‌ பற்றிய கருத்தும்‌, உடலைப்‌ பற்றிய கருத்தும்‌, மற்‌ 
றும்‌ இவை போன்ற கருத்தும்‌ மறைந்து போம்‌. ஆனால்‌ 
அக்கருத்துகள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ தோன்றும்‌. அடுத்த 
முறை . அத்தகைய கருத்துத்‌ தோன்றும்‌ போது அது 
பொய்க்‌ கருத்தென்பதை நாம்‌ உணர வேண்டும்‌. 

உலக வரலாறு என்பது புத்தர்‌ ஏசுகிறிஸ்து முதலான 
வர்களது வரலாறே. உலகத்துக்கு வேண்டிய நன்மைகள்‌ 
மிகப்பலவற்றைக்‌ காமம்‌ வெகுளி முதலியவற்றை விட்டவர்‌ 
செய்கின்றனர்‌. சேரிகளிலே ஏசுநாதர்‌ இருப்பதாக எண்‌ 
ணிக்கொள்ளுங்கள்‌. அவர்‌ அங்குள்ள துன்பங்களைக்‌ காண 
மாட்டார்‌. : ஆனால்‌, அங்குள்ளவர்களைப்‌ பார்த்து, என்‌ 
சகோதரர்களே! நீங்கள்‌ எல்‌ லாரும்‌ தெய்வத்‌ தன்மை 
பெற்றவர்கள்‌ 2 என்று கிறிஸ்து மொழிவார்‌. அவரது 
சேவை அமைதியானது. அவர்‌ காரணங்கள்‌ நீக்கிவிடுகிறார்‌ 
இந்தப்‌ பணியானது உண்மையிலேயே ஒரு மாயையாகும்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிகிறபோது, உலகத்தின்‌ நன்மைக்காக 
உழைக்கும்‌ திறமையை நீங்கள்‌ பெறுவீர்கள்‌. எவ்வளவு நீங்‌ 
கள்‌ மெய்‌ மறந்து இந்தப்‌ பணியைச்‌ செய்கிறீர்களோ, அவ்வ 
ளவு நல்லது. ஏனெனில்‌ அப்போது இந்தப்‌ பணியானது 
அறிவுமிகுந்த சமாதிநிலை அறிந்த செயலாய்‌ இருக்கும்‌. நன்‌ 
மையை அல்லது தீமையை நாடி நாம்‌ நிற்கவில்லை. உண்‌ 
மைக்கு அருகில்‌ இருப்பவை நன்மையும்‌ மகிழ்ச்சியுமே 
ஒழிய, இவற்றிற்கு மாறுபட்ட தீமையும்‌ துன்பமும்‌ அல்ல. 
ஒருவனது கால்‌ விரலில்‌ முள்‌ தைத்துக்‌ கொண்டது. 
அதனை அவன்‌ வேறு ஒரு முள்ளாற்குத்தி எடுத்து விட்டான்‌. 
முதலில்‌ தைத்த முள்‌ தீமை; முள்ளை எடுத்த இரண்டாது 
முள்‌ நன்மை. நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்ட அமைதி 
நிலையே ஆன்மா. இந்தப்‌ பிரபஞ்சமானது தேய்ந்து 


292 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


கொண்டே போகிறது. மனிதன்‌ கடவுளை அணுகிக்‌ 
கொண்டேயிருக்கிறான்‌. ஒரு வினாடி. நேரம்‌ அவன்‌ உண்‌ 
மைக்‌ கடவுள்‌ நிலையில்‌ இருப்பான்‌. அவன்‌ அந்த நிலையில்‌ . 
இருக்கும்‌ போது, வேறு புதிய நிலையைப்‌ பெற்றவன்‌ என்று 
மொழிவர்‌ ; தேவதூதன்‌ என்பர்‌. இப்பொழுது அவன்‌ முன்‌ 
னர்‌ உலகம்‌ நடுங்கி நிற்கும்‌. ஒரு மூடன்‌ தூங்கி, மூட 
னாகவே விழித்தெழுகிறான்‌. ஆனால்‌ மெய்மறந்த அறிவு 
படைத்தவன்‌--அறிவுமிக்க அடிமனம்‌ பெற்றவன்‌ அள 
விலா அறிவோடும்‌, தூய்மையோடும்‌, அன்போடும்‌ கூடிய 
'மனிதக்கடவுளாக வெளி ஏறுகிறான்‌. இதுவே சமாதிநிலை 
யின்‌ பயனாகும்‌ 


போர்க்களத்திலுங்கூட நாம்‌ ஞானப்‌ பயிற்சி புரியலாம்‌. 
கீதை அவ்வாறு போதிக்கப்பட்டது. மனத்திலே மூன்று 
நிலைகள்‌, உண்டு : சுறுசுறுப்பு நிலை, சுறுகூறுப்புக்‌ குறைந்த 
நிலை, அடமைதிநிலை. சுறுசுறுப்பு நிலையிலே 
விரைந்து செல்லும்‌ பெரிய அலைகள்‌ இருக்கின்றன. சுறு 
கறுப்புக்‌ குறைந்த நிலையிலே மிக விரைவு படைத்த சிறு 
அலைகள்‌ இருக்கின்றன. அமைதிநிலையிலே மிகமிக விரைவு 
படைத்த மிகச்சிறு அலைகள்‌ உள்ளன. தேரில்‌ அமர்‌ ந்திருப்‌ 
பது ஆன்மா என்பதை அறிவீர்களாக, உடலே தேர்‌. பொறி 
பலன்களே குதிரைகள்‌ ; மனமேகடிவாளம்‌ ; அறிவே தே கர்ப்‌ 
பாகன்‌. இத்தகைய தேரில்‌ ஏறிச்‌ சென்றே மனிதன்‌ 
மாயை என்ற கடலைக்‌ கடக்க வேண்டும்‌. தற்கு அப்பா 
லும்‌ அவன்‌ , செல்கிறான்‌. . அவன்‌ கடவு அடைகிறான்‌. 
ஒருவன்‌ தன்‌ புலன்களுக்கு அடிமையாதி இருக்கும்போது, 
, அவன்‌ இந்த , உலகத்தைச்‌  சார்ந்தவனாய்‌ இருக்கிறான்‌. 
அவன்‌ 'தன்புலன்களைக்‌ கட்டி. ஆள்கிற போது, இவ்வுலகப்‌ 
பற்றைத்‌ 'அறத்தவன்‌ ஆகதிறான்‌.. 
பக்க வீடும்‌ ல ம்க்‌ ப்லமிழந்தே ௩ ! அல்லது 
செயலற்றோ இருக்குமானால்‌, அது . உண்மையான, தன்மை 
அன்று. அதைவிடப்‌ யபோரிடுவதே மேலானது. மிகப்பல 
தவதூதர்களுக்கு வெற்றி , கிடைக்குமாறு செய்யும்‌ திறம்‌ 
உங்களுக்கிருக்கும்‌ போது, நீங்கள்‌ மன்ஷிப்பை  வழங்குவீர்‌ 
களாக 6 கும்‌பகைவர்களை நாம்‌ மன்னித்துவிடுவோமாக22 


ஞானமும்‌ கருமமும்‌ 295 


என்கிறான்‌ அருச்சுனன்‌. ₹6 ஞானிகளின்‌ மொழி பேசு 
கிறாய்‌ ; நீ ஞானியில்லை ; கோழை, எனப்‌ பதில்‌ கூறுகிறார்‌ 
அவனுக்குத்‌ தேர்ப்பாகனாய்ப்‌ பணிபுரியும்‌ கண்ணபிரான்‌. 
நீரிலே வளர்கிற தாமரை இலையானது; அந்நீரால்‌ நனைக்‌ 
கப்படாது இருப்பது போல, ஆன்மாவானது இந்த உலகத்‌ 
திலே இருக்கவேண்டும்‌. இந்த உலகம்‌ ஒரு போர்க்களம்‌. 
போரிட்டே நீங்கள்‌ முன்னேறிச்‌ செல்ல வேண்டும்‌. கட 
வளக்‌ காணும்‌ முயற்சிக்காகவே இந்த உலக வாழ்க்கை ஏற்‌ 
பட்டிருக்கிறது. விருப்பு வெறுப்புகளைத்‌ துறந்த துறவு 
பலத்தால்‌ வலிமை பெற்றுத்‌ திகழும்‌ சித்தத்தின்‌ காட்சியாக 
உங்களது வாழ்வு விளங்கும்படி வாழ்க. 


கட்டியாள்கிறோம்‌ என்ற உணர்வுடனே மூளை மையங்‌ 
கணை எல்லாம்‌ கட்டியாள நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
அவ்வாறு செய்வதற்கு உரிய சில படிகளாவன:- 


முதற்படி: வாழ்விலே மகிழ்தல்‌. துறவு என்பது ஒரு 
கொடுமை. பிரார்த்தனை புரிவதைக்‌ காட்டிலும்‌ நகைப்பது 
மிக நல்லது. பாடுவீர்களாக. கவலை கொள்ளாதீர்கள்‌. உங்‌ 
கள்‌ கவலையால்‌ பிறரும்‌ கவலையுறுமாறு செய்யாதீர்கள்‌ 
என்று தெய்வத்தின்‌ பெயரால்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொள்கி 
"றேன்‌. சிறிது இன்பத்தையும்‌ சிறிது துன்பத்தையும்‌ 
கடவுள்‌ விலைக்கு விற்பதாக ஓரு போதும்‌ நினைக்காதீர்கள்‌. 
மலர்களும்‌ படங்களும்‌ சாம்பிராணிப்புகையும்‌ உங்களைச்‌ 
சூழ்ந்து இருக்கட்டும்‌. மலையின்‌ உச்சிகளை நாடி மகான்கள்‌ 
சென்றது இயற்கையின்‌ இன்பத்தை நுகர்வதற்கேயாம்‌. 


இரண்டாம்‌ படி :- தூய்மை 


மூன்றாம்‌ படி :- மனத்திற்கு முழுப்‌ பயிற்சி அளித்தல்‌. 
உண்மை அல்லாததை வேறாகவும்‌ உண்மையை வேருகவும்‌ 
காரணத்தோடு பகுத்தறிவீர்களாக. கடவுள்‌ ஒருவரே 


உண்மையானவர்‌ என்பதை அறிந்து கொள்க. நீங்கள 
கடவுளல்லீர்‌ என்று ஒரு வினாடி நேரம்‌ நினைத்தாலும்‌ கூட; 
நீங்கள்‌ பெரும்பயத்திற்கு ஆளாவீர்கள்‌. “(நாலே அவன்‌?” 


என்று நீங்கள்‌ நினைக்கும்‌ போது, பெரிய மகிழ்ச்சியும்‌ 
அமைதியும்‌ உங்களுக்கு ஏற்படும்‌. புலன்களை அடக்கி ஆள்‌ 
வீர்களாக. என்னை ஓருவன்‌ இகழ்வானானால்‌, அப்போது 


294 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 7 


நான்‌ அவனிடத்தில்‌ கடவுளைக்‌ காணவேண்டும்‌. என்‌ பல 
மின்மை காரணமாக அக்‌ கடவுளே ஏசி இகமழ்வோனாக 
அவன்‌ உருவில்‌ வந்திருக்கிறார்‌ என்பதை நான்‌ காணவேண்‌ 
டும்‌. எந்த ஏழைக்கு நீங்கள்‌ நல்லதைச்‌ செய்தீர்களோ, 
அவன்‌ உங்களுக்கு ஒரு வாய்ப்பினைத்‌ தருகிறான்‌. அவன்‌ 
கடவுள்‌ அருளர்ல்‌, கடவுளை வழிபடும்‌ வாய்ப்பை உங்‌ 
களுக்கு வழங்குகிறான்‌. 


தன்னம்பிக்கை உடைய சிலரது வரலாறே உலக 
வரலாறாகும்‌. உள்ளே மறைந்திருக்கும்‌ தெய்வத்‌ தன்‌ 
மையை வெளிப்படுமாறு செய்யவல்ல ஆற்றல்‌ அத்‌ தன்னம்‌ 
பிக்கைக்கு உண்டு. நீங்கள்‌ எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌. அளவு கடந்த ஆற்றல்‌ வெளிப்படும்‌ அள 
வுக்கு நீங்கள்‌ முயலாத போதுதான்‌ தோல்வி அடை வீர்‌ 
கள்‌. தன்னம்பிக்கையை ஒருவன்‌ எப்பொழுது இழக்கி 
ருனோ, அப்பொழுதே அவன்‌ சாவான்‌; அவ்வாறே ஒரு 
நாடு தன்னம்பிக்கையை எப்பொழுது இழந்துவிடுகின்‌ றதோ, 
அப்பொழுதே அது அழியும்‌. 


சமயக்‌ கொள்கைகளாலோ முரட்டுத்தனத்தாலோ 
வெல்லமுடியாத ஒரு தெய்வம்‌ உடலுக்குள்‌ சோ இருக்கிறது. 
நாகரிகம்‌ எங்கு . எங்கு இருக்கிறதோ, அங்கங்கெல்லாம்‌ 
கிரேக்க ஞானியர்‌ சிலருடைய கருத்துகளே நிலவுகின்றன. 
எப்பொழுதும்‌ சில தவறுகள்‌ இருந்தே திரும்‌. ஆகவே 
கவலையுருதீர்கள்‌. உங்கள்‌ உட்பார்வை--அததநோக்கு-- 
பெரிதாய்‌ இருக்கட்டும்‌. “செய்தது, செய்தாகிவிட்டது. 
அதனையே மிக நல்லதாகச்‌ செய்திருக்கலாமே”? என்று 
எண்ணிச்‌ சஞ்சலமுறுவதை விடுக. கடவுளாக மனிதன்‌ 
இருந்திராவிட்டால்‌, மனிதகுலமானது தன்‌ பிரார்த்தனை 
களானும்‌, தான்‌ செய்த குற்றங்களுக்காக மனவருத்தம்‌ 
கொள்கிற முறைகளாலும்‌ அழுகையாலும்‌ இதற்குள்‌ பைத்‌ 
தியக்கார குலமாகியிருக்கும்‌. 


எவரும்‌ கைவிடப்படார்‌. எவரும்‌ அழிக்கப்படமாட்‌ 
டார்‌. எல்லாரும்‌ இறுதியிலே குற்றம்‌ குறையற்ற தூய 
நிலையினை எய்துவர்‌. “என்னுடைய சகோதரர்களே! முன்‌ 
றி வாருங்கள்‌. தூய்மையின்‌ எல்லையில்லாக்‌ கடலே 


ஞானமும்‌ கருமமும்‌ 295 
மு க்க வடக்க! 2 ட தத்து 
நீங்கள்‌! கடவுளராய்‌ இருங்கள்‌! கடவுளராய்‌ விளங்குங்‌ 
கள்‌! என்று இரவும்‌ பகலும்‌ சொல்லிக்கொண்டே 


இருங்கள்‌ . 


நாகரிகம்‌ என்பது என்ன? அகத்தே இருக்கும்‌ கட 
வளை உணர்த்துவதே - நாகரிகம்‌. உங்களுக்குக்‌ காலம்‌ 
கிடைக்கும்‌ போது, இக்கருத்துகளை உங்கள்‌ மனத்திற்குள்‌ 
ளேயே பலதாரம்‌ சொல்லிக்கொண்டிருங்கள்‌? விடுதலையை 
யும்‌ விரும்பிக்கொண்டே இருங்கள்‌. படிகள்‌ எல்லாம்‌ 
இவைகளே. கடவுள்‌ அல்லாத ஓவ்வொரு பொருளையும்‌ 
புறக்கணித்து விடுங்கள்‌. கடவுளாக இருக்கிற ஓவ்வொரு. 
பொருளையும்‌ வற்புறுத்திச்‌ சொல்லுங்கள்‌. இரவும்‌ பகலும்‌ 
இதனை மனத்திற்குள்ளே உறுதியாகச்‌ சொல்லிக்கொண்டே 
இருங்கள்‌. இவ்வாறு செய்து வந்தால்‌, திரைச்‌ சிலையின்‌-- 
மாயையின்‌ -கனமான து மெலித்துகொண்டே. வரும்‌. 


நான்‌ மனிதனும்‌ அல்லேன்‌; தேவதூதனும்‌ அல்லேன்‌; 
எனக்குப்‌ பால்வேற்றுமையோ, அளவு எல்லையோ இல்லை. 
அறிவே நான்‌. அவனே நான்‌. எனக்குக்‌ கோபமோ 
பகையோ இல்லை; எனக்கு இன்பமும்‌ இல்லை; துன்பமும்‌ 
இல்லை. மரணம்‌ என்பதோ பிறப்பு என்பதோ எனக்கு எப்‌ 
பொழுதும்‌ ஏற்பட்டதில்லை. ஏனெனில்‌ நிறைந்த 
அறிவே நான்‌; நிறைந்த பேரின்பமே நான்‌. 
என்‌ ஆன்மாவாய்‌ இருக்கிற அவனை நான்‌. அவனே நான்‌- 


உங்களுக்கு உடலே இல்லாது இருக்க முயல்வீர்களாக. 
உங்களுக்கு உடல்‌ ஒன்று எப்பொழுதும்‌ இருந்தது இல்லை. 
உங்களுக்கு உடல்‌ உண்டு என்பது முற்றும்‌ மூடக்கொள்கை 
யாகும்‌. ஏழைகள்‌; தாழ்த்தப்பட்டவர்கள்‌, கொடுமைக்கு 
ஆளாகி நிற்பவர்கள்‌, நோயாளிகள்‌ என்ற எல்லாருக்கும்‌ 
நீங்கள்‌ பெற்ற கடவுள்‌ எண்ணம்‌ பிறக்குமாறு செய்க. 


இத்தகைய எண்ணத்தின்‌ அலையானது சற்றேறக்‌ 
குறைய ஐந்நூறு ஆண்டுகளுக்கு இருமுறை உலகம்‌ எங்கும்‌ 
பரவுகிறது. சிறுசிறு அலைகள்‌ பல திசைகளிலும்‌ தோன்று 
கின்றன. ஆனால்‌, ஒரு பெரிய அலையானது அவற்றை எல்‌ 
லாம்‌ விழுங்கிவிட்டு, சமுதாயத்தின்‌ மேல்‌ எல்லாம்‌ ஓடிப்‌ 
பரவி நிற்கின்றது. அந்தப்‌ பேரலையே மிகப்பல பண்புகளைத்‌ 


296 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
தரவல்ல இந்தத்‌ தெய்விக எண்ணத்தை வளர்க்கும்‌ 
திறம்‌ பெற்றது. 


கண்பூசியஸ்‌, மோஸஸ்‌, பிதாகொரஸ்‌, புத்தர்‌, 
கிறிஸ்து, மகம்மது, லூதர்‌, கால்வீன்‌, சீக்கியர்‌ என்ற பெயர்‌ 
களும்‌, பிரம்மஞானம்‌, ஆன்மஞானம்‌ என்ற ஞானங்களும்‌ 
மனிதனிடத்தே உள்ள தெய்வத்தன்மையை விளக்குவன 
ஆகும்‌. 

மனிதன்‌ பலமில்லாதவன்‌ என்று ஒருபோதும்‌ சொல்லா 
தீர்கள்‌. ஞானமும்‌ யோகமும்‌ மற்ற முறைகளைக்காட்டிலும்‌ 
உயர்ந்தவை அல்ல. அன்பே ஒரு குறிக்கோள்‌. அனைப்‌ 
பண்படுத்துவதற்கு வேறு எப்பொருளும்‌ அதற்குத்‌ தேவை 
இல்லை. அன்பே கடவுள்‌. ஆகவே, பக்திமுறையாலுங்‌ 
கூட நம்‌ மனத்தகத்தே இருக்கும்‌ கடவுள அடையலாம்‌. 
நானே அவன்‌. நகரம்‌, நாடு, விலங்குகள்‌, இந்த உலகம்‌ 
என்ற இவற்றின்‌ மேல்‌ ஒருவனுக்கு அன்பில்லை என்றால்‌, 
அவன்‌ எவ்வாறு வேலை செய்ய இயலும்‌ ? பலவிதமாக 
வேறுபட்டு இருப்பனவற்றில்‌ உள்ளூர. அமைந்து நிலவும்‌ 
ஒற்றுமைப்‌ பண்பைக்‌ காண்பதற்கு அறிவாராய்ச்சி வழி 
கோலுகிறது. நாத்திகர்களும்‌ “கடவுள்‌ உண்டா இல்லையா?? 
என்ற ஐயப்பாடு உடையவர்களும்‌ சமுதாய நன்மைக்காக 


சேவை புரிவார்களாக. இவ்வாறு செய்யின்‌ கடவுள்‌ 
தோன்றுவார்‌. 


நீங்கள்‌ ஒரு குறிப்பிட்ட குற்றம்‌ புரியாதிருக்கவேண்டும்‌. 
எச்சரிக்கையோடிருக்க வேண்டும்‌. அதாவது நீங்கள்‌ எவரு 
டைய நம்பிக்கையிலும்‌ கலக்கத்தை உண்டுபண்ணுதல்‌ 
ஆகாது. சமயம்‌ என்பது கொள்கையால்‌ ஆனதன்று என்‌ 
பதை நீங்கள்‌ அறியவேண்டும்‌. எவ்வாறு இருக்கிறோம்‌, 
எவ்வாறு ஆகிக்கொண் டிருக்கிறோம்‌, எவ்வாறு அனுபவ. 
சக்தி பெறுகிறோம்‌ என்பதே சமயம்‌. எல்லாரும்‌ பிறவி 
விக்கிரக ஆராதனைக்காரரே. மிகமிகத்‌ தாழ்ந்த நிலையில்‌ 
இருப்பவன்‌ ஒரு விலங்கு. மிகமிக உயர்ந்த நிலையில்‌ இருப்‌ 
பவன்‌ குற்றம்‌ குறையற்ற பண்பினன்‌. இவ்விருவருக்கும்‌ 
இடையேயுள்ள நிலையில்‌ இருப்பவர்கள்‌ ஓசை, நிறம்‌, 
கொள்கை, சடங்கு முதலியன பற்றி எண்ணியே தீர 
வேண்டும்‌. 


ஞானமும்‌ கருமமும்‌ 297 


உருவ வணக்கத்தை விட்டுவிடும்‌ நிலை உங்களுக்கு ஏற்‌ 
பட்டு விட்டதா என்பதை அறிய இது ஒரு சோதனை : 
“நான்‌ என்று சொல்லும்‌ போது, உடல்‌ என்ற எண்ணம்‌ 
உங்கள்‌ எண்ணத்தில்‌ தோன்றுகிறதா இல்லையா 22? உடல்‌ 
என்ற எண்ணம்‌ தோன்றுமானால்‌ இன்னும்‌ சிலையை வணங்‌ 
கிக்‌ கொண்டிருப்பவர்களே நீங்கள்‌. சமயம்‌ என்பது 
அறிவுப்‌ பேச்சே அன்று. அது ஓர்‌ அனுபவ சக்தி ஆகும்‌. 
கடவுளைப்‌ பற்றி எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால்‌, நீங்கள்‌ 
மூடர்களே. அறிவில்லாதவன்‌ தன்‌ பிரார்த்தனையாலும்‌ 
பக்தியாலும்‌ தத்துவஞானியைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த நிலை 
யினை எய்தக்‌ கூடும்‌. கடவுளை அறிவதற்கு எந்தத்‌ தத்துவ 
மும்‌ வேண்டுவது இல்லை. பிறருடைய நம்பிக்கையைக்‌ 
கலைக்காது இருப்பதே நமது கடமை. அனுபவமே சமயம்‌. 
எல்லாவற்றைக்‌ காட்டிலும்‌, எல்லாவற்றிலும்‌ உண்மை 
யோடு இருங்கள்‌. ஒன்றிலேயே . சார்ந்துவிடுதல்‌ துன்பத்‌ 
தைத்‌ தரும்‌. ஏனெனில்‌, அது விருப்பத்திற்கு வித்து. 
ஏழை ஒருவன்‌ பொன்னைப்‌ பார்க்கிறான்‌; அப்பொன்‌ தனக்‌ 
குத்‌ தேவை என்று நெஞ்சில்‌ தோன்றுகிற எண்ணத்தோடு 
அவன்‌ ஒன்றாகிவிடுகிறான்‌ . சாட்சியாக இருங்கள்‌. 
எதிர்ப்பதற்கோ, அல்லது மறுப்பதற்கோ எதையும்‌ நீங்கள்‌ 
அறியவேண்டாம்‌. i 


நான்‌ உண்மையில்‌ எதுவோ 
அதுவாகவே இருக்கிறேன்‌ 


[1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சுத்திங்கள்‌, 20-ஆம்‌ நாள்‌ 
சான்பிரான்சிஸ்கோ நகரில்‌ ஆற்றிய சொற்பொழிவின்‌ 


குறிப்பு] 


இன்றரவ பேசப்போகும்‌ பொருள்‌ மனிதன்‌ இயற்‌ 
கைக்கு வேறாக உள்ள மனிதன்‌--என்பதாகும்‌. நீண்ட 
காலமாக இயற்கை என்ற சொல்லானது பெரும்பாலும்‌ 
வெளித்‌ தோற்றங்களை மட்டும்‌ குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டு வந்தது. இந்தத்‌ தோற்றங்கள்‌ ஒரு சீராக முறையாக 
வருவது கண்டனர்‌. இவை அடிக்கடி அந்த ஒழுங்கு முறை 
யிலே இயங்கிக்கொண்டிருந்தன. இறந்த கால நிகழ்ச்சி 
மீண்டும்‌ நிகழ்ந்தது. ஒரு மூறை மட்டும்‌ அன்று; பல 
முறை. ஆகவே, இயற்கையானது ஒரு சீரோடு முறை 
யோடு இயங்குவது என்று முடிவு கட்டினர்‌. இயற்கை 
யுடன்‌ மிக நெருங்கிய தொடர்புடையது சீரான ஒழுங்கு 
முறை என்னும்‌ கருத்து எழலாயிற்று. இந்த மூறையின்‌ 
உதவியின்றி இயற்கைத்‌ தோற்ற. நிகழ்ச்சிகளை அறிய இய 
லாது. இந்த ஒழுங்கு முறையே சட்டத்திற்கு விதிக்கு-அடிப்‌ 
படையாகும. 

இயற்கை என்ற சொல்லும்‌ ஒழுங்கு முறை என்ற 
கருத்தும்‌ படி.ப்படியாக நமது உயிரிலும்‌ மனத்திலும்‌ ஏற்‌ 
படும்‌ இயக்கங்களாகிய அக நிகழ்ச்சிகளுக்கும்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பட்டன. வெவ்வேறு வகையாக வேறுபடுத்திக்‌ 
காட்டப்படுவது எல்லாம்‌ இயற்கையே. செடியின்‌ தன்மை 
இயற்கை. விலங்கின்‌ தன்மை இயற்கை. மனிதன்‌ தன்மை 
யும்‌ இயற்கை. குறிப்பிட்ட முறைமைகளுக்கு ஏற்ப மனிதனது 
உயிரானது இயங்கிக்கொண் டிருக்கிறது; அவ்வாறே அவனது 
மனமும்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது. எண்ணங்கள்‌ தாமே 
தான்‌ றிவிடுவதில்லை. அவை ஒரு முறைமையில்‌ தோன்றி, 
நிலைத்து நின்று, அழிந்து போகின்றன. வேறு விதமாகச்‌ 


சொல்ல வேண்டுமானால்‌, இயற்கையின்‌ புற நிகழ்ச்சிகள்‌: 


நான்‌ உண்மையில்‌ . ... இருக்கிறேன்‌ 229, 


எவ்வாறு விதிகளால்‌ கட்டுப்பட்டிருக்கின்றனவோ; அன்‌ 
வாறே உடலுக்கு உள்ளே நிகழும்‌ நிகழ்ச்சிகளும்‌ மனித 
னது உயிரும்‌ மனமும்‌ விதிகளால்‌ கட்டுப்பட்டி ருக்கின்றன. 


மனிதனது மனத்தையும்‌ உயிர்வாழ்தலையும்‌ பற்றிய 
விதியை நாம்‌ கருதும்‌ போது, சுதந்திரத்துடன்‌ கூடிய சித்‌ 
தம்‌, சுதந்தர த்துடன்‌ கூடிய உயிர்வாழ்க்கை என்பன இல்லை 
என்பது புலனாகும்‌. எவ்வாறு விலங்குகளின்‌ தன்மையா 
னது முழுதும்‌ விதிகளுக்குக்‌ கட்டுப்‌ பட்டு இயங்கிக்கொண்டி 
ருக்கிறது. என்பதை நாம்‌ அறிவோம்‌. விலங்கானது ௭தந்‌ 
திரச்‌ சித்தத்துடன்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. இந்த 
உண்மை மனிதனுக்கும்‌ பொது. மனிதத்தன்மையுங்கூட 
விதிகளுக்குக்‌ கட்டுபட்டே இருக்கிறது. மணிதனது மனத்‌ 
தின்‌ செயல்கணைக்‌ கட்டுப்‌ படுத்திவரும்‌ விதிக்குக்‌ கர்மவிதி-- 
ஊழ்விதி--என்பது பெயர்‌. 

ஒன்றும்‌ இல்லாத சூனியத்தைக்‌ கொண்டு செய்யப்‌ 
பட்ட எந்தப்‌ பொருளையும்‌ எவரும்‌ கண்ணாலும்‌ பார்த்த 
தில்லை. மனத்திலே ஏதாவது பிறக்குமானால்‌, அதுவும்‌ ரதா 
வது ஒன்றிலிருந்தே பிறந்திருக்க வேண்டும்‌. சுதந்திரச்‌ 
சித்தத்தைப்‌ பற்றி நாம்‌ பேசும்போது, எதனாலும்‌ இயக்கப்‌ 
படாத சித்தம்‌ என்பதையே நாம்‌ எண்ணுகிறோம்‌. அத்த 
கைய சித்தம்‌ உண்மையில்‌ இல்லவேயில்லை. சித்தம்‌ ஒன்றால்‌ 
இயக்கப்படுகிறது. அது ஒன்றால்‌ இயக்கப்படுவதால்‌, அது 
சுதந்திரத்தோடு இருக்க இயலாது. அது விதிகளுக்குக்‌ கட்‌ 
டுப்பட்டிருக்கிறது. நான்‌ உங்களிடம்‌ பேசுவதற்கு விரும்பு 
கிறேன்‌ ; நீங்களும்‌ நான்‌ சொல்வதைக்‌ கேட்க விரும்புகிறீர்‌ 
கள்‌. இவை ஓஒருவிதியினால்‌ நிகழ்வன. நான்‌ செய்கிற அல்‌ 
லது நினைக்கிற, அல்லது உணர்கிற ஒவ்வென்றும்‌, என்‌ 
நடத்தையின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌, எனது ஒவ்வோர்‌ 
இயக்கமும்‌ ஆகிய இவை எல்லாம்‌ ஒன்றால்‌ ஏற்படுகின்றன 5 
ஆகவே, இவை சுதந்திரம்‌ அற்றவை. என்‌ உயிரையும்‌ 
மனத்தையும்‌ இவ்வாறு கட்டுப்படுத்தி இயக்கும்‌ முறைமைச்‌ 
குக்‌ கருமவிதி--ஊழ்விதி--என்பது பெயர்‌. 

பழங்காலத்திலே இத்தகைய கொள்கையை மேல்‌ நாட்‌ 
டுச்‌ சமுதாயத்திலே பரப்பியிருந்தால்‌, அது பெருங்‌ குழப்‌ 
பத்தை உண்டுபண்ணி இருக்கும்‌. தனது மனமானது 


300 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடா-7 


விதிகளால்‌ கட்டுப்பட்டிருக்கிறது என்று எண்ண, மேல்‌ 
நாட்டினனுக்கு விருப்பம்‌ இல்லை. பழங்காலத்துத்‌ தத்துவக்‌ 
கொள்கையால்‌ இந்த ஊழ்விதியானது. எப்பொழுது எடுத்‌ 
துக்‌ கூறப்பட்ட தோ, அப்பொ ாழுதே அது இந்தியாவிலே 
ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட. து. மனத்தின்‌ சுதந்திரம்‌ என்பது 
ஒன்று இல்லவே இல்லை ; அது இருக்கவும்‌ இயலாது. இந்‌ 
தியரது மனத்திலே இந்தப்‌ போதை ஒரு கலக்கத்தையும்‌ 
ஏன்‌ உண்டு பண்ணாது போயிற்று? இந்தியா இதனைச்‌ 
சாந்தத்துடன்‌ ஏற்றுக்‌ கொண்டது. அதுவே இந்தியரது 
கருத்தின்‌ சிறப்பியல்பாகும்‌. உலகத்திலுள்ள வெவ்வேறான. 
கருத்துகள்‌ ஓவ்வொன்‌ நிலிருந்தும்‌ இந்தியரது கருத்தானது 
இந்தச்‌ சிறப்பியல்பால்‌ மாறுபட்டிருக்கின்‌ றது. 


புறஇயற்கையும்‌ அக இயற்கையும்‌ வெவ்வேறானவை 
அல்ல ; அவை உண்மையில்‌ ஒன்றே. இயற்கை நிகழ்ச்சி 
கள்‌ எல்லாவற்றின்‌ மொத்த தொகுப்பே இயற்கை எனப்படு 
கிறது... இருப்பன எல்லாம்‌, இயங்குவன எல்லாம்‌, இயற்‌ 
கை எனப்‌ பெயர்‌ பெறும்‌. சடப்‌ பொருளுக்கும்‌ மனத்திற்‌ 
குமிடையே நாம்‌ பெரிய வேறுபாட்டினைக்‌ கற்பித்துக்கொண் 
டிருக்கிறோம்‌ ; சடப்‌ பொருளிலிருந்து மனமானது முற்றும்‌ 
வேறுபட்டது என்று நாம்‌ கருதுகிறோம்‌. உண்மையிலே, 
அவை ஒரே தன்மையனவாகும்‌'; அதில்‌ சரிபாதியானது 
மற்றொரு சரிபாதியைத்‌ தொடர்ந்து இயக்கிக்‌ கொண்டே. 
இருக்கிறது. சடப்‌ பொருளானது பல்வேறு விதமான 
உணர்ச்சிகளாக மனத்திலே பதிந்துகொண்டூட இருக்கிறது. 
இந்த உணர்ச்சிகள்‌ எல்லாம்‌ சக்தியேயன்றி பேறு அல்ல. 
வெளியே ஏற்படும்‌ சக்திக்கு ஏற்றவாறு இயங்குவதற்கும்‌, 
அல்லது அதன்‌ தாக்குதலுக்கு தி்‌ தப்பி அகல்வதற் 


கும்‌ கொள்ளும்‌ சிந்தையிலிருந்து பிறக்கும்‌ அகுச்சக்தியே 
கின்றது. 


ருள்‌, மனம்‌ என்னும்‌ இரண்டும்‌ உண்மையில்‌ 
விர வேறல்ல. அவற்றை எவ்வளவு தூரம்‌ 
யனலுமோ அவ்வளவு தூரம்‌ பிரித்தறிந்தால்‌, 
மாடும்‌ அடிப்படையிலே -- வேரிலே-—ஒன்றே 
றிவீர்கள்‌. புறச்சக்தியானது எவ்வாறாவது அகச்‌ 
ஊாடாக்கிவிடும்‌ என்ற உண்மையால்‌, அவை 


நான்‌ உணமையில்‌ . . ... இருக்கிறேன்‌ 501 


எங்கோ ஓர்‌ இடத்தில்‌ ஒன்றோடொன்று சேர்கின்றலா என்‌ 
பதையும்‌, அவை தொடர்ந்து இயங்கிக்கொண்டே. இருக்க 
வேண்டும்‌, ஆகவே அடிப்படையில்‌ வெவ்வேறு அல்லாத 
ஒரே சக்தியாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பதையும்‌ அறியலாம்‌. 
பொருள்‌ தம்‌ அடிப்படையிலே எளிமையாகவும்‌ பொதுவாக 
வும்‌ இருக்கும்‌. அதே சக்தியானது சடப்பொருளாக ஓர்‌ 

உருவத்திலும்‌, மனமாக வேறு ஓர்‌ உருவத்திலும்‌ தோன்றுவ 
தால்‌, மனமும்‌ சடப்பொருளும்‌ வெவ்வேறு எனக்‌ ௧1 ரு௮வது 
சரியன்று. மனம்‌ சடப்பொருளாக மாறுகிறது; . சடப்‌ 
பொருள்‌ மனமாக மாறுகிறது. எண்ணச்‌ சக்தியானது ம்‌ 
புச்‌ சக்தியாகிறது; தசைச்‌ சக்தியாகிறது ; தசைச்‌ சக்தி 
யும்‌ நரம்புச்‌ சக்தியும்‌ எண்ணச்‌ சக்தியாகின்றன. இந்தச்‌ 
சக்திகள்‌ யாவுமே-- சடப்பொருளாகவோ, அல்லது மனமா 
கவோ வெளிப்பட்டாலும்‌ இயற்கை என்பதைக்‌ குறிக்கும்‌. 


மிகமிக நுண்மையான மனத்திற்கும்‌ மிகமிகத்‌ தூலமான 
சடப்‌ பொருளுக்கும்‌ இடையே உள்ள வேறுபாடு, அளவிலே 
உள்ள வேறுபாடே. ஆகவே, பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ 
மனம்‌ என்றும்‌ குறிப்பிடலாம்‌; சடப்பொருள்‌ என்றும்‌ குறிப்‌ 
பிடலாம்‌ ; எவ்வாறு குறிப்பிட்டாலும்‌ அது. தவறாகாது. 
மணத்தைப்‌ பண்படுத்தப்பட்ட சடப்‌ பொருள்‌ என்றும்‌; 
உடலைத்‌ தூலமாக்கப்பட்ட மனம்‌ என்றும்‌ நீங்கள்‌ கொள்ள 
லாம்‌. எதை எப்பெயரால்‌ குறிப்பிடினும்‌, வேற்றுமை சிறி 
தும்‌, இல்லை. உலகாயதக்‌ கொள்கைக்கும்‌ ஆன்மிகக்‌ கொள்‌ 
கைக்கும்‌ இடையே இருக்கும்‌ பிணக்கால்‌ ஏற்படும்‌ இடர்கள்‌ 
எல்லாம்‌ தவறான எண்ணத்தால்‌ ஏற்பட்டவை. உண்மை 
யிலே இவ்விரண்டிற்கும்‌ இடையே எந்தவிதமான வேறுபா 
டும்‌ இல்லை. நரனும்‌ மிகமிகத்‌ தாழ்ந்த பன்றியும்‌ ஒரே தன்மை 
யின்‌ அளவிலேதான்‌ வேறுபடுகிறோம்‌. பன்றியில்‌ வெளிப்‌ 
பட்டிருக்கிற . அளவானது சிறிது. என்னிடத்தில்வெளிப்‌ 
பட்டி குக்கிற, அளவானது பெரிது. சிற்சில சமயங்களில்‌ 
நான்‌ அளவில்‌ தாழ்ந்தும்‌, பன்றி அளவில்‌ உயர்ந்தும்‌ இருக்‌ 
கலாம்‌. ' 


“முதலில்‌ பிறப்பது மனமா, அல்லது சடப்‌ பொருளா 2? 
என்று விவாதித்துக்‌ கொண்டிருப்பதால்‌ ஒரு பயனும்‌ இல்லை. 
மனம்‌ முதலாக, .அதிலிருந்து சடப்பொருள்‌ தோன்றுகிறதா? 


302 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அல்லது சடப்பொருள்‌ முதலாக, அதிலிருத்து மனம்‌ தோன்று 
கிறதா ? பயனற்ற இக்கேள்விகளிலிருந்துதான்‌ தத்துவ 
வாதங்கள்‌ பல தோன்றியுள்ளன. “முட்டை முதலா, அல்லது 
கோழி முதலா 2 என்று கேட்பது போன்றது இது. மன 
மும்‌ சடப்‌ பொருளும்‌, சடப்பொருளும்‌ மனமும்‌ என்ற இவ்‌ 
விரண்டுமே முதல்‌; இவ்விரண்டுமே கடை. முதலில்‌ 
தோன்றியது சடப்பொருள்‌, அது படிப்படியாக நுண்மை 
யுற்று மனமாகிறது என்று நான்‌ கூறினால்‌, சடப்பொருள்‌ 
தோன்றுவதற்கு முன்பே மனம்‌ என்பது இருந்திருக்க வேண்‌ 
டும்‌ என்பதை நாம்‌ ஓப்புக்கொண்டே தீரவேண்டும்‌. அவ்‌ 
வாறு இல்லையானால்‌, எதிலிருந்து சடப்பொருள்‌ தோன்றி 
யிருக்க இயலும்‌ ? மனத்திற்கு முன்பே இருப்பது சடப்‌ 
பொருள்‌, சடப்பொருளுக்கு முன்பே இருப்பது மனம்‌. இது 
முழுதும்‌ கோழியும்‌ முட்டையும்‌ பற்றிய கேள்வி போன்றதே. 


இயற்கை முழுதும்‌ காரஎவிதியால்‌ கட்டுண்டிருக்கிறது; 
மேலும்‌ அது கர்லத்தையும்‌ இடத்தையும்‌ சார்ந்திருக்கின்றது. 
இடத்திற்கு அப்பால்‌ நாம்‌ எதையும்‌ காண இயலாது; என்‌ 
றாலும்‌, நாம்‌இடத்தை அறியா திருக்கிறோம்‌. காலத்திற்குஅப்‌ 
பால்‌ நாம்‌ எதையும்‌ உணர்ந்து அறியமுடியாது ; என்றாலும்‌, 
நாம்‌ காலத்தை அறியா திருக்கிறோம்‌. காரணவிதியின்‌ 
துணையினால்‌ அன்றி நாம்‌ எதையும்‌ அறிய இயலாது ; என்‌ 
றாலும்‌, நாம்‌ காரண வி.தியை அறியாதிருக்கிறோம்‌. காலம்‌ 
இடம்‌ காரண விதி என்ற இந்த மூன்றும்‌ ஒவ்வோர்‌ இயற்கை 
நிகழ்ச்சியிலும்‌ இருக்கின்‌ றன ; ஒவ்வோர்‌ இயற்கை நிகழ்ச்சி 
யிலும்‌ இம்‌ மூன்றும்‌ இருந்தே தீரும்‌; என்றாலும்‌, இம்மூன்றும்‌ 
இயற்கை நிகழ்ச்சிகள்‌ அல்ல. ஒவ்வொரு பொருளையும்‌ 
அறிவதற்கு முன்பே, அதனை வார்த்து எடுக்க வேண்டிய 
அச்சாகவோ, அல்லது உருவமாகவோ, பயன்படுவன 
இம்மூன்றுமே. சடப்பொருள்‌ என்பதற்குக்‌ காலமும்‌ இட 
மும்‌ காரணவிதியும்‌ என்ற மூன்றையும்‌ ஒருங்கே பெற்றுள்ள 
ஒன்று என்பது பொருள்‌. மனம்‌ என்பதற்குக்‌ காலமும்‌ 
இடமும்‌ காரணவிதியும்‌ என்ற மூன்றையும்‌ ஒருங்கே பெற்‌ 
றுள்ள ஒன்று என்பது பொருள்‌. 


இந்த உண்மையை வேறு விதமாகவும்‌ வெளியிடலாம்‌. 
ஒவ்வொரு பொருளும்‌ பெயரையும்‌ உருவத்தையும்‌ ஒருங்கே 


நான்‌ உண்மையில்‌... இருக்கிறேன்‌ 505 
பெற்றுள்ளதாகும்‌. பெயரும்‌ உருவமும்‌ தோன்றி மறைய 
லாம்‌; ஆனால்‌, ஓரே தன்மையோடு நிலைத்திருப்பது 
பொருள்‌ ஒன்றே. பொருள்‌, உருவம்‌, பெயர்‌ என்ற மூன்‌ 
றும்‌ இந்தக்‌ குடத்தை உண்டுபண்ணுகின்றன. இது 
உடைந்து போனால்‌, நீங்கள்‌ அதைக்‌ குடம்‌ என்று கூறுவதே 
இல்லை; இக்குடத்தின்‌ உருவத்தையும்‌ காண்பதில்லை. 
இதன்‌ பெயரும்‌ வடிவமும்‌ மறைந்து போயின. ஆனால்‌, 
இதன்‌ பொருள்‌ மட்டும்‌ முன்போலவே நிலைத்திருக்கிறது, 
பொருளிலே ஏற்படுகிற வேறுபாடு முழுதும்‌ பெயரர்லும்‌ வடி 
வாலுமே ஏற்படுகின்றது. பெயரும்‌ வடிவமும்‌ உண்மை: 
யல்ல; ஏனெனில்‌, அவை மறைந்து போகின்றன. நாம்‌ 
இயற்கை என்று குறிப்பிடுவது மாறாதும்‌ அழியாதும்‌ இருக்‌ 
கிற பொருளையன்று. காலம்‌ இடம்‌ காரணவிதி என்ற இம்‌ . 
மூன்றுமே இயற்கை. பெயரும்‌ வடிவமும்‌ என்ற இரண்‌ 
டும்‌ இயற்கை. மாயை என்பதும்‌ இயற்கை. ஒவ்வொரு 
பொருளும்‌ எந்தப்‌ பெயரோடும்‌ வடி வத்தோடும்‌ உண்டுபண்‌ 
னை ப்படுகிறதோ, அந்தப்‌ பெயரும்‌ வடிவமும்‌ மாயையாகும்‌. 
மாயை என்பது ஓர்‌ உண்மைப்‌ பொருள்‌ அன்று. அந்த 
மாயை உண்மைப்‌ பொருளாய்‌ இருந்தால்‌, அதை நாம்‌ 
அழிக்கவோ மாற்றவோ இயலாது. பொருள்‌ என்பது நிலை 
யான பொருள்‌. மாயை என்பது வெறுந்தோற்றம்‌. எதனா 
னும்‌ அழிக்க முடியாத “நான்‌? என்ற பொருளும்‌ இருக்கிறது. 
எப்பொழுதும்‌ தொடர்ந்து மாறிக்கொண்டும்‌ மறைத்து 
கொண்டும்‌ இருக்கிற “நான்‌? என்ற வெறுந்‌ தோற்றப்‌ 
பொருளும்‌ இருக்கிறது. 

நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும்‌ இரண்டு தன்‌ 
மைகள்‌ உண்டு என்பது உண்மை. ஓன்று அகநிலை--உள்‌ 
ளமைப்புத்‌ தன்மை; இது மாறாதது; அழியாதது. மற்றொன்று, 
வெளித்தோற்றத்‌ தன்மை; இது மாறுவது; அழிவது. மணி 
தன்‌ உண்மைத்‌ தன்மையிலே பொருளாகவும்‌ ஆன்மாவாக 
வும்‌ உயிராகவும்‌ இருக்கிறான்‌. இந்த ஆன்மா இந்த உயிர்‌ 
என்றும்‌ மாறாதது; என்றும்‌ அழியாதது. ஆனால்‌ இதற்கு 
ஓர்‌ உருவம்‌ என்ற போர்வையும்‌ பெயரும்‌ உண்டு. இந்த 
உருவமும்‌ பெயரும்‌ மாருதவை அல்ல; அழியாதவை அல்ல; 
தொடர்ந்து மாறிக்கொண்டும்‌ அழிந்துகொண்டும்‌ 
இருப்பன. மாறிக்கொண்டிருக்கும்‌ குன்மையனவான 


2 


304 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உடலும்‌ மனமும்‌ அழிவுறாத்‌ தன்மையைப்‌ பெறவேண்டும்‌ 
என்று மக்கள்‌ அறிவில்லாது முயன்‌ றுகொண்டிருக்கிறார்கள்‌ - 
அவர்கள்‌ அழியாத, நிலையான; ஓர்‌ உடலைப்‌ பெற விரும்பு 
கிறார்கள்‌. அத்தகைய அழியாமையை நான்‌ விரும்பவில்லை. 
எனக்கும்‌ இயற்கைக்குமிடையே எத்தகைய தொடர்பு 
இருக்கிறது ? இயற்கையானது பெயரையும்‌ வடிவத்தை 
யும்‌, அல்லது காலத்தையும்‌ இடத்தையும்‌ காரணவிதியை 
யும்‌ குறிப்பிடும்‌ போது, நான்‌ அந்த இயற்கைக்கு அப்பாற்‌ 
பட்டவன்‌. ஏனெனில்‌, நான்‌ சுதந்திரமானவன்‌$ அழிவில்‌ 
லாதவன்‌; மாறாதவன்‌. என்னுடைய சித்தம்‌ சுதந்திர 
முடையதா அன்ரு என்ற கேள்வி பிறக்கவில்லை; நான்‌ 
எந்த விதமான சித்தத்திற்கும்‌. அறவே அப்பாற்பட்டவன்‌. 
சித்தம்‌ எங்கு இருப்பினும்‌, அதற்கு எப்பொழுதும்‌ சுதந்‌ 
திரம்‌ இல்லை. ௬தந்திரமான சித்தம்‌ என்பதொன்று இல்‌ 
லவே இல்லை. எந்தப்‌ பொருள்‌ சித்தம்‌ ஆகிறதோ; அந்தப்‌ 
பொருளுக்குச்‌ சுதந்திரம்‌ உண்டு. ஆனால்‌, அது சித்தமாக 
மாறினதும்‌ அதற்குப்‌ பெயரும்‌ வடிவமும்‌ வந்து சேர்கின்றன. 
அந்தப்‌ பெயருக்கும்‌ வடிவத்திற்கும்‌ அது அடிமையாகிறது. 
அந்தப்‌ பொருளே ஆன்மா. இந்த ஆன்மா ஒரு பெயரை 
யும்‌ ஒரு வடிவத்தையும்‌ பெற்ற உடனே, சுதந்திரம்‌ இழந்து 
கட்டுபாடுகளுக்கு ஆளாகிறது. இதுவே இவ்வாறு ஆவதன்‌ 
முன்‌ சுதத்திரத்தோடு விளங்கிற்று. ஆன்மாவானது உருவத்‌ 
தையும்‌ பெயரையும்‌ பெற்றுச்‌. சுதந்திரம்‌ இழந்துவிட்ட 
போதிலும்‌, இது தன்‌ பழைய சுதந்திர நிலையை மறந்துவிடு 
வதில்லை. அதனாலே தான்‌, “நான்‌ சுதந்திரம்‌ உடையவன்$ 
இந்த அடிமைத்தனத்தில்‌ இருந்தபோதிலும்‌, எனக்குச்‌ ௬தந் 
திர இயல்பு உண்டு; என்று அந்த ஆன்மா கூறுகிறது. 
ஆன்மா தன்‌ பழைய, உண்மையான , சுதந்திர நிலமையை 
எப்பொழுதும்‌ மறந்துவிடுவது. இல்லை. 3 
ஆன்மாவானது சித்தமானதும்‌, அது தன்‌ பழைய தற்‌ 
திரத்தை உண்மையில்‌ இழந்துவிடுகிறது. இயற்கை விரும்‌ 
பிய வண்ணம்‌ அந்தச்‌ சித்தம்‌ ஆடித்‌ தீர வேண்டும்‌. நீங்களும்‌ 
நானும்‌ பன்னெடுங்காலமாய்‌. அவ்வாறே ஆடிவருகிறோம்‌; 
நாம்‌ பார்ப்பது, செய்வது, அறிவது. எல்லாம்‌, தமது எண்‌ 
ணங்கள்‌, செயல்கள்‌ எல்லாம்‌, இயற்கையானது கட்டளை 
இட்ட வண்ணம்‌ நாம்‌. ஆடிய ஆட்டங்களே . இவற்றில்‌ 


நான்‌ உண்மையில்‌ ..... இருக்கிறேன்‌ 05 


ஏதொன்றிலும்‌ சுதந்திரம்‌ என்பது முன்பும்‌ இருந்ததில்லை; 
இப்பொழுதும்‌ இல்லை. மிகமிகத்‌ தாழ்ந்தவையிலிருந்து மிக 
மிகச்‌ சிறந்தவை வரையிலுள்ள எண்ணங்களும்‌ செயல்‌ 
களும்‌ எல்லாம்‌ விதிகளுக்குக்‌ கட்டுப்பட்டவைகளே. இவற்‌ 
றில்‌ ஏதொன்றுக்கும்‌ நமது ஆன்மாவுக்கும்‌ தொடர்பே 
இல்லை. 


எனது உண்மையான “ஆன்மா இந்த விதிக்கு அறவே 
அப்பாற்பட்டது. அடிமைத்தனத்தை ஏற்று, இயற்கையின்‌ 
கட்ட யையும்‌ ஏற்று, விதிகளுக்கு அடங்கி, நீங்கள்‌ வாழ்வ 
தால்‌ அந்த விதிகளின்‌ கீழ்‌ நீங்கள்‌ சந்தோஷமாக இருக்கிறீர்‌ 
கள்‌. நீங்கள்‌ எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கைக்குக்‌ கீழ்ப்‌ 
படிந்து அதன்‌ கட்டனையின்படி. நடக்திறீர்களோ, அவ்வள 
வுக்கு அவ்வளவு கட்டுண்டு போகிறீர்கள்‌. எவ்வளவுக்கு எவ்‌ 
வளவு நீங்கள்‌ அறியாமையோடு இருக்கிறீர்களோ, அவ்வள 
வுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்‌ றின்‌ கண்ண 
சைவு கையசைவு உதட்டசைவின்படி எல்லாம்நடக்கும்‌ அடி 
மைகளாகிறிீர்கள்‌. இவ்வாறு விதிகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடப்‌ 
பது,இயற்கையோடு இணைந்து ஒன்றிவாழ்வது ஆகுமா? இவ்‌ 
வாறு நடப்பது உண்மையான இயற்கைக்கு ஏற்பவும்‌ நடப்‌ 
பது ஆகுமா? எந்த உலோகக்‌ கனிப்பொருளாவது எந்த 
விதியோடாவது சண்டையிட்டது உண்டா 2 விதியை 
மறுத்தது உண்டா ? எந்த மரமாவது அல்லது செடியாவது 
எந்த விதியையாவது எதிர்த்தது உண்டா 2 இந்த மேசையா 
னது இயற்கையோடும்‌ விதியோடும்‌ ஒன்றியிருக்கிறது. 
இந்த மேசை எப்பொழுதும்‌ மேசையாகவே இருக்கிறது ; 
இது இதைக்காட்டிலும்‌ மேலானதாக இயலாது. மனிதன்‌ 
போராடத்‌ தொடங்குகிறான்‌; இயற்கையை எதிர்த்துப்‌ 
போரிடுகிறான்‌. “அவன்‌ பல தவறுகளைச்‌ செய்கிறான்‌; 
துன்பமும்‌ அனுபவிக்கிறான்‌. இறுதியிலே அவன்‌ இயற்‌ 
கையை வென்று, தன்‌ ௬தந்திரத்தைப்‌ பெறுகிறான்‌. அவன்‌ 
சுதந்திரம்‌ அடைந்தவுடன்‌; இயற்கை அவனுக்கு அடிமை 
யாகிறது. 


ஆன்மா தன்‌ அடிமைத்தன்மை உணர்ந்து, எழுந்து 

நின்று, தன்‌ சுதந்திர உரிமையை வலியுறுத்தவும்‌ பெறவும்‌ 

கொள்ளும்‌ முயற்சியே வாழ்க்கை எனப்படுகிறது. இந்தப்‌ 
20 


306 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


போராட்டத்தில்‌ கிட்டும்‌ வெற்றியே உள்ளது சிறத்தலாகும்‌. 
இறுதியான வெற்றியை முக்தி, நிருவாணம்‌, சுதந்திரம்‌ என்‌ 
றெல்லாம்‌ குறிப்பிடுவர்‌. இந்த இறுதி வெற்றி ஏற்பட்டதும்‌, 
அடிமைத்தனம்‌ முழுதும்‌ நீங்கிவிடுகிறது. இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்திலுள்ள ஒவ்வொன்றும்‌ சுதந்திரம்‌ பெறுவதற்காகப்‌ 
போராடிக்‌ கொண்டிருகின்றன. நான்‌ இயற்கையாலும்‌, 
பெயராலும்‌, வடிவத்தாலும்‌. காலம்‌ இடம்‌ காரணவிதி என்ப 
வற்றாலும்‌ கட்டுண்டிருக்கைபில்‌, உண்மையில்‌ நான்யார்‌ என்‌ 
பதை அறிவதே இல்லை. இந்த அடிமை நிலைமையிலுங்கூட 
நான்‌ என்‌ உண்மைத்‌ தன்மையை அறவே இழந்து விடுவ 
தில்லை. என்னைக்‌ கட்டியிருக்கும்‌ விலங்குகளை ஒடிக்க நான்‌ 
முயல்கிறேன்‌ ; அவ்விலங்குகள்‌ ஒவ்வொன்றாக ஓடிகின்‌ 
றன; நானும்‌ என்னுடன்‌ பிறந்த சிறப்பினை உணர்கிறேன்‌. 
பிறகு முழுவிடுதலையும்‌ கிடைக்கிறது. என்னைப்பற்றி மிகுந்த 
தெளிவும்‌, மிகுந்த நிறைவும்‌ கொண்ட. உணர்வை நான்‌ 
பெறுகிறேன்‌ ; அதாவது, நான்‌ எல்லையில்லா ஆன்மா என்‌ 
றும்‌, இயற்கையின்‌ தலைவனே ஓழிய அடிமை அல்லேன்‌ 
என்றும்‌ நான்‌ அறிகிறேன்‌. வேறுபாடுகள்‌, தொகுப்புகள்‌ 
என்ற எல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌, காலம்‌ இடம்‌ காரண 
விதி என்ற எல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌, நான்‌ உண்மையில்‌ 
எதுவோ அதுவாகவே இருக்கிறேன்‌. 


ஒன்றே பொருள்‌ 


[ நியூயார்க்கு மாநகரத்தில்‌, 1900-ஆம்‌ ஆண்டு, ஜுன்‌ 
மாதத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவின்‌ குறிப்புகள்‌. ] 


இ; தியாவிலுள்ள வெவ்வேறான சமய முறைகள்‌ எல்‌ 
லாம்‌ அத்துவிதம்‌ அல்லது துவிதம்‌ என்ற நடுநாயகமான 
கருத்திலிருந்து பிறந்தவை ஆகும்‌. 


3 அவை எல்லாம்‌ வேதாந்தத்தின்‌ கீழ்‌ அடங்கியவை. 
வேதாந்தத்தால்‌ விளக்கம்‌ பெறுவன. ஒருமை கற்பிப்பதே 
அவற்றின்‌ இறுதி நோக்கமாகும்‌. இதுவே கடவுள்‌; இத 
ஊத்‌ தான்‌ நாம்‌ பலவாகக்‌ காண்கிறோம்‌. சடப்பொருளை 
யும்‌,. உலகையும்‌, பல்வேறு உணர்ச்சிகளையும்‌ நாம்‌ உணர்‌ 
கிறோம்‌. ஆனால்‌ இருப்பது ஒன்றே. 

அந்தப்‌ பொருளின்‌ வெளித்தோற்றத்தின்‌ அளவிலே 
உள்ள வித்தியாசங்களையே இந்த வெவ்வேறான பெயர்கள்‌ 
குறிக்கின்றன. இன்றைக்குப்‌ புழுவாக இருப்பதே, நாகக்‌ 
குக்‌ கடவுளாகிறது. நாம்‌ அதிகமாக நேசிக்கிற வேறுபாடு 
கள்‌ எல்லாம்‌ எல்லையற்ற ஓர்‌ உண்மையின்‌ பாகங்கள்‌; 
பகுதிகள்‌, கூறுகள்‌ ஆகும்‌. இந்த வேறுபாடுகள்‌ எல்லாம்‌ 
அந்த ஓர்‌ எல்லையற்ற உண்மையின்‌ தோற்ற அளவிலே 
உள்ள வேறுபாடுகளே. சுதந்திரம்‌ பெறுதலே அந்த எல்லை 
யற்ற உண்மை ஆகும்‌. 
முறையைப்‌ பற்றி, வழியைப்‌ பற்றி நாம்‌ தவறான கருத்‌ 
துடையோராயினும்‌, நம்‌ போராட்டங்கள்‌ எல்லாம்‌ உண்‌ 
மையில்‌ சுதந்திரத்திற்கானவே. நாம்‌ பெறமுயல்வது 
துன்பமன்று;  இன்பமன்று$ சுதந்திரந்தான்‌. மனிதனது 
தணிக்க முடியாத வேட்கையின்‌ இரகசியம்‌ இந்த ஒரு 
நோக்கந்தான்‌. மனிதனது வேட்கை இருக்கிறதே; அது 
எரிகிற,  இன்னும்வேண்டும்‌ இன்னும்வேண்டும்‌ என்று 
விரும்புகிற, தணியாத வேட்கையாகும்‌ என இந்து இயம்புகி 
முன்‌; அவ்வாறே பெளத்தனும்‌ சொல்கிறான்‌. அமெரிக்கர்களா 
கிய நீங்கள்‌ மேலும்‌ மேலும்‌ அதிக மகிழ்ச்சியையும்‌ மேலும்‌ 
மேலும்‌ அதிக இன்ப நுகர்வையும்‌ எப்பொழுதும்‌ எதிர்‌ 


508 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பார்த்து நிற்கிறீர்கள்‌. நீங்கள்‌ திருப்தி அடையமாட்டீர்கள்‌ 
என்பது உண்மை) என்றாலும்‌, நீங்கள்‌ பெறமுயல்வதின்‌ 
அடியில்‌ இருப்பது சுதந்திரம்‌. \ 


இந்தப்‌ பெருவேட்கை இருக்கிறதே; இது உண்மை 
யிலே மனிதனது எல்லையற்ற தன்மைக்கு ஓர்‌ அடையாள 
மாகும்‌. அவன்‌ எல்லையற்ற தன்மையனாய்‌ இருக்கும்‌ கார 
ணத்தினால்‌ அவனது வேட்கையும்‌ எல்லையற்ற வேட்கையாய்‌ 
இருந்தால்தான்‌ அவன்‌ திருப்தி அடைய இயலும்‌. அந்த 
எல்லையற்ற வேட்கையானது நிறைவேறும்‌ போது தான்‌, 
அவன்‌ திருப்தி அடைய இயலும்‌. 


அப்படியானால்‌, மனிதனைத்‌ திருப்தி செய்யக்கூடியது 
எது? அது பொன்‌ அன்று; இன்ப நுகர்வு அன்று; அழ 
கும்‌ அன்று. எல்லையற்ற ஒன்றுதான்‌ அவனுக்குத்‌ திருப்தி 
அளிக்க இயலும்‌. அந்த எல்லையற்ற ஒன்றே இறை. 
இது கைவரப்‌ பெறும்‌ நாள்‌ என்றோ அன்றுதான்‌ 
அவன்‌ சுதந்திரம்‌ அடைகிறான்‌. 


“இந்தப்‌ புல்லாங்குழல்‌, ஐம்பொறிகஜனாத்‌ தன்‌ ௬ருதித்‌ 
துளைகளாகக்‌ கொண்டு, புலனுணர்ச்சிகளையும்‌ உணர்ச்சி 
யால்‌ அறிந்தவற்றையும்‌ பாடலாகக்கொண்டு; ஒரே ஒரு 
பொருளைத்தான்‌ பாடிக்கொண்டு இருக்கிறது. இந்தப்‌ புல்‌ 
லாங்குழல்‌ எம்மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ; அந்த 
மரத்திற்கே போய்ச்சேரும்‌ வேட்கையோடு இருக்கிறது.2? 


££ உன்னையே, நீயே தியாகம்செய்து கொடுத்துவிடு ! 
இதோபார்‌! நீ உன்னையே தாழ்த்திக்கொள்ளாதே! நீயே 
உன்னுடைய மிகச்‌ சிறந்த நண்பனாய்‌ இருக்கிறாய்‌. நீயே 
உன்னுடைய மிகத்‌ தீய பகைவனாய்‌ இருக்கிறாய்‌ ..?? 


, எல்லையற்ற பொருளுக்குத்‌ துணை புரியக்‌ கூடியவர்‌ 
யார்‌? இருண்ட. சோதனைக்‌ காலத்திலே உதவியாக வரு 
கிற து உங்களுடைய கையாகவே இருக்கவேண்டும்‌. 


பயமும்‌ ஆசையும்‌ என்ற இரண்டுமே--இவை எல்லாம்‌ 
ஏற்பாடு வாதத்திற்குரிய இரண்டு காரணங்கள்‌. இவற்றை 
உண்டாக்குபவர்‌ யார்‌? நாமே. நம்‌ பிறவிகள்‌ எல்லாம்‌ 
கனவிலிருந்து கனவிற்குச்‌ செல்லும்‌ பிரயாண மே. கனாக்‌ 


ஒன்றே பொருள்‌ 309 


களையே காண்பவனாய்‌ இருக்கிற மனிதன்‌ என்பவன்‌ எல்லை 
யற்றவன்‌. ஆனால்‌ அவன்‌ காணும்‌ கனாக்களோ, எல்லை 
யுடைய கனாக்களாய்‌ இருக்கின்றன! i 

இதில்‌ ஒரு புண்ணியம்‌ என்ன என்றால்‌, புறத்தோற்ற 
மாய்‌ இருக்கிற எதுவும்‌ நித்தியப்பொருளாய்‌ இருக்க இயலாது 
ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிற இந்த உலகத்திலே, எந்தப்‌ 
பொருளும்‌ நித்தியப்‌ பொருள்‌ அன்று என்பதைக்‌ கேட்டு 
நெஞ்சு துடிப்பு எய்துகிற . மனிதர்கள்‌ : இருக்கிறார்களே, 
அவர்கள்‌ கருதுவது என்ன என்பதையே அறியாதவர்கள்‌ 
ஆவார்கள்‌. 


எல்லையற்ற நீல ஆகாயமே நான்‌. பல நிறமுடைய 
இந்த மேகங்கள்‌ என்‌ மீது படிந்து செல்கின்றன; இவை 
ஒரு வினாடி தங்கிநின்று, பிறகு மறைந்து போகின்றன. 
நித்தியமான நீல ஆகாயம்‌ இருக்கிறதே, அதுவே நான்‌. 
எல்லாவற்றையும்‌ காணும்‌ சாட்சி நான்‌; எல்லாவற்றையும்‌ 
கண்டுகொண்டேயிருக்கிற அதே நித்தியசாட்சி நான்‌. 
நான்‌ பார்க்கிறேன்‌ ; ஆகவே, இயற்கையும்‌ இருக்கிறது. 
நான்‌ பார்க்கவில்லை ; ஆகவே, இயற்கையும்‌ இல்லை. 
எல்லையற்ற ஒற்றுமையானது ஒரு நொடி நேரம்‌ கலைந்து 
போனாலுங்கூட , நம்மில்‌ எவராலும்‌ பார்க்கவோ, பேசவோ 
இயலாது. 


தேவி வழிபாடு 


[ நியூயார்க்கு மாநகரிலே, 1900-ஆம்‌ ஆண்டு, ஜூன்‌ 
ஒரு ஞாயிறு பிற்பகலில்‌ எடுத்த குறிப்புத்‌ துணுக்குகள்‌ ] 


$றிவ்வொரு சமயத்திலும்‌ இனக்‌ கடவுள்‌ நிலையிலிருந்து 
படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து இறுதியில்‌ கடவுளர்களில்‌ 
பெருங்கடவுளாகிறான்‌ மனிதன்‌. 


ஒழுக்க நூலின்‌ நித்தியக்‌ கொள்கை ஒன்றை வெளியிட்‌ 
டவர்‌ கன்பூ சியஸ்‌ ஒருவரே. 66 மனுதேவர்‌ 2 என்பதே 
“்‌ அஹ்ரி மான்‌ ?” எனா மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே 
புராண வீளக்கமானது மறைத்து வைக்கப்பட்டது. என்றா 
னும்‌, அதன்‌ கருத்து மட்டில்‌ நிலைத்திருந்தது. £6 உயிர்வாழ்‌ 
கிற அனைத்திற்கும்‌ மகாராணியாகவும்‌, ஓவ்வொரு பொருளி 
னும்‌ உள்ள சக்தியாகவும்‌ நான்‌ இருக்கிறேன்‌ 2? என்ற மந்‌ 
திரமானது ஒரு பழைய வேதத்திலே இருக்கிறது. 


தாயை வழிபடுகிற முறையானது தத்துவங்களிலே 
தனித்‌ தத்துவமாய்‌ இருக்கிறது. நம்‌ கருத்துகளிலே முதற்‌ 
கருத்தாய்‌ இருப்பது சக்தியைப்‌ பற்றிய கருத்தாகும்‌. அது 
ஒவ்வொரு படியிலும்‌ மனிதனை மோதி நிற்கிறது. நமது 
உடலின்‌ உள்ளே நாம்‌ உணர்கிற சக்தியே நமது ஆன்மா. 
நமது உடலின்‌ வெளியே நாம்‌ உணர்கிற சக்தி இயற்கை 
யாகும்‌. இந்த இரண்டு சக்திகளுக்குமிடையே நிகழ்ந்து 
கொண்டிருக்கிற போரட்டமே மனிதனது வாழ்க்கை. நாம்‌ 
அறிகிற அல்லது உணர்கிற எல்லாம்‌ இந்த இரண்டு சத்தி 
களால்‌ ஏற்படும்‌ பயனாகும்‌.. சூரியன்‌ தன்‌ வெளிச்சத்தை நல்‌ 
லோர்‌ மேலும்‌ தீயோர்‌ மேலும்‌ ஒரே விதமாகவே பரப்பி 
வருவதை மனிதன்‌ கண்டான்‌. கடவுளைப்‌ பற்றிய ஒரு 
புதிய கருத்தானது--கடவுளே எல்லாவற்றையும்‌ கடந்து நிற்‌ 
கிற எங்கும்‌ பரவியுள்ள ஒரு பெருஞ்‌ சக்தி என்ற புதிய கருத்‌ 
தானது--தாயே--கடவுள்‌ என்ற கருத்து, அதாவது தேவீ 
கொள்கை இதிலிருந்து தோன்றிற்று. 


செயல்‌, தொழில்‌, வினை என்பது புருஷனுக்கு--ஆன்மா 
வுக்கு--உரியது அன்று; பிரகிருதியைச்‌ சேர்ந்தது ; இயற்‌ 


தேவி வழிபாடு 311 


கையைச்‌ சேர்ந்தது என்று சாங்கிய முறை கூறுகிறது. இந்‌ 
தியாவிலே பெண்கள்‌ பிரிவுகளில்‌ எல்லாம்‌ மிகச்‌ சிறந்தவள்‌ 
தாயே. குழந்தைக்கு எது நேர்ந்தாலும்‌ அதைக்‌ காப்‌ 
பாற்றுபவள்‌ தாயே. ஒருவனைத்‌ துறந்து விட்டு அவனது 
மனைவியும்‌ மக்களும்‌ ளெளியேறிவிடுவார்கள்‌. - ஆனால்‌ 
அவன்‌ தாயோ அவ்வாறு ஒரு பொழுதும்‌ செய்யவே மாட்‌ 
டாள்‌! மேலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ பாரபட்சமற்ற 
சக்தியாகத்‌ தாய்‌ விளங்குகிறாள்‌. ஏனெனில்‌, எதையும்‌ கேட்‌ 
காத, எதையும்‌ விரும்பாத, தனது குழந்தையிடம்‌ காணும்‌ 
குற்றங்குறையைப்‌ பொருட்படுத்தாத, அக்குற்றங்‌ குறை 
இருப்பினும்‌ தன்‌ குழந்தையை மேலும்‌ மேலும்‌ நேசிக்கிற, 
தூய அன்பு அவளுடைய அன்பாகும்‌. இந்துக்களைச்‌ சார்ந்த 
மல்‌ வகுப்புகள்‌ எல்லாம்‌ இன்று தாயையே தெய்வமாகத்‌ 
தொழுதுவருகின்‌ றன. 

இந்தக்‌ குறிக்கோளானது இன்னும்‌ முழு வெற்றியைத்‌ 
தாராத நிலையிலேதான்‌ இருக்கிறது. இதீலே குறிக்கோள்‌ 
ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தைத்‌ தாயின்‌ விளையாட்டு 
என்றே கூறலாம்‌. ஆனால்‌, நாம்‌ இந்த உண்மையை மறந்‌ 
திருக்கிறோம்‌. நம்‌ வாழ்க்கையில்‌ தன்னலம்‌ இல்லாத 
போதும்‌; நம்‌ வாழ்க்கையே கண்டு நிற்கும்‌ காட்சியாக நாம்‌ 
மாறிவிடுகிறபோதும்‌, துன்பத்தையுங்கூட. நாம்‌ இன்ப 
மாகவே அனுபவிக்க இயலும்‌. இந்தத்‌ தத்துவத்தைச்‌ சிந்‌ 
தித்து வகுத்துதவிய சிந்தனையாளர்‌ எல்லாப்‌ புறத்தோற்றங்‌ 
களையும்‌ ஒரு சக்தி ஊடுருவி நிற்கிறது என்ற உண்மையைக்‌ 
கண்டு வியப்புற்றார்‌. கடவுளைப்‌ பற்றி நாம்‌ கொண்டிருக்‌ 
கிற கருத்திலே மனிதனது குறையைக்‌ காணலாம்‌ $ மனித 
னது உருவத்‌ தோற்றத்தைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, சக்தி 
என்றதும்‌, எல்லையற்று எங்கும்‌ பரவியுள்ள ஓர்‌ ஆற்றலின்‌ 
கருத்தே விளக்க முறுகிறது. “₹ உருத்திரன்‌ கொல்ல விரும்பு 
வானானால்‌, அவனது வில்லை எடுத்து நீட்டுபவள்‌ நான்‌ ?? 
என்று சக்தி கூறுகிறாள்‌. உபநிஷதங்கள்‌ இந்தக்‌ கருத்தைப்‌ 
பெரிதாக வளர்க்க வில்லை. ஏனெனில்‌, வேதாந்தம்‌ கட 
வுள்‌--கருத்து என்பதைப்‌ பெரிதாகக்‌ கருதவே இல்லை. 
ஆனால்‌, ₹6 நானே உண்மைப்‌ பொருளாய்‌ இருக்கிறேன்‌ 5 
பொய்ப்‌ பொருளாயும்‌ இருக்கிறேன்‌; நானே நல்லதைக்‌ 
கொண்டுவருகிறேன்‌?) தீயதையும்‌ கொண்டு வருகி6றன்‌?? 


312 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
என்று அர்ச்சுனனுக்குச்‌ சொன்ன குறிப்பிடத்தக்க போதனை 
யானது கீதையிலே இருக்கிறது. 


மீண்டும்‌ இக்கருத்து உறங்கத்‌ தொடங்கிற்று. பின்பு 
ஒரு புதிய தத்துவம்‌ தோன்றி எழுந்தது. £ நல்லதும்‌ தீய 
தும்‌ ஆன கலவைப்‌ பொருளே இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 3 இந்த 
இரண்டுமாய்த்‌ தோற்ற முற்று நிற்பது ஒரே ஒரு சக்தி 
தான்‌?? என்பது அப்புதிய தத்துவமாகும்‌. 22 ஒரு கர்லு 
டைய நொண்டிப்‌ பிரபஞ்சமானது ஒரு காலுடை.ய தொண்‌ 
டிப்‌ பிரபஞ்சத்தை உண்டுபண்ணும்‌. ' இந்தக்‌ கருத்தானது 
தம்மை இறுதியிலே அருள.ற்றவர்களாக்கி, விலங்காக்கிவிடும்‌. 
அத்தகைய கருத்தினைக்‌ கொண்டு வகுக்கப்படும்‌ ஒழுக்க 
முறையானது விலங்குகளின்‌ ஒழுக்க முறையாக இருக்கும்‌. 
புண்ணியவான்‌ பாவியை வெறுக்கிறான்‌. பாவியோ புண்‌ 
ணியலானை எதிர்த்துப்‌ போராடுகிறான்‌. இந்தப்‌ போராட்ட 
மும்‌ பாவியை மேல்‌ நிலைக்கே கொண்டு செல்கிறது: தன்‌ 
னலமே தனக்குப்‌ போதும்‌ என்று கருதுகிற. தீய மனமும்‌ 
தொடர்ந்து வரும்‌ இடர்களால்‌ தாக்குண்டு தாக்குண்டு நசுங்‌ 
கிப்‌ போய்‌, இறுதியில்‌ சாகும்‌. அப்போது நாம்‌ விழிப்‌ 
படைந்து தாயை அறிவோம்‌. : 


தாயிடம்‌ நாம்‌ கொள்கிற : நித்திய சரணாகதி ஒன்றே 
(இடையறாத தஞ்சம்‌ ஒன்றே) ஐயம்‌ முதலிய எதுவும்‌ அற்ற 
முழுச்‌ , சரணாகதி ஒன்றே-நமக்கு அமைதியைத்தரும்‌. 
அவரைக்கு அஞ்சாமலும்‌; அவளிடமிருந்து எதையும்‌ பெற 
விரும்பாமலும்‌, அவளை அவள்‌ பொருட்டே நேசிப்பீர்களாக, 
அவளுடைய பிள்னளகள்‌ நீங்கள்‌ என்ற காரணத்தால்‌, நீங்‌ 
கள்‌ அவளை நேசியுங்கள்‌. நல்லது கெட்டது என்ற எல்லா 
வற்றிலும்‌ நீங்கள்‌ அவனைக்‌ காண முயலுங்கள்‌. அப்போது 


தான்‌ ££ எல்லாம்‌ ஒரே தன்மையன??? என்ற தெளிவு 
பிறக்கும்‌. தாயே நித்தியப்‌ பேரின்பமாய்‌. இருக்கி 


ருள்‌ என்ற தெளிவினை நாம்‌ பெறுகிற போது; அந்தப்‌ 
பேரின்பம்‌ நமக்குக்கிட்டும்‌. அது கிட்டுகிற வரையில்‌, நம்‌ 
மைத்‌ ன்பம்‌ தொடர்ந்து: பின்பற்றியே நிற்கும்‌. தாயின்‌ 
மடியில்‌ படுத்து ஓய்வு கொண்ட போதுதான்‌ , நாம்‌ நல்ல 
பாதுகாப்போடு இருப்போம்‌. 


சமயசாரம்‌ 
[ அமெரிக்காவில்‌ நிகழ்த்திய சொற்பொழிவு. ] 


னித உரிமைகள்‌? என்பது சமுதாயத்தைத்‌ தட்டி 
எழுப்பும்‌ முன்னேற்றக்‌ கருத்தாகப்‌ பிரான்ஸ்‌ நாட்டிலே நெடு 
நாள்‌ நிலவிற்று. ₹₹பெண்கள்‌ உரிமைகள்‌?? என்ற ஓசை 
அமெரிக்காவில்‌ இன்னும்‌ பொதுமக்களது செவியில்‌ விழுந்து 
கொண்டேயிருக்கிறது. இந்தியாவிலே நாங்கள்‌ எப்பொழு 
தும்‌ “₹கடவுள்‌ உரிமைகள்‌?? பற்றியே கருதுகிறோம்‌. : 

எல்லாச்‌ சமயங்களையும்‌ தன்னகத்தேகொண்டு நிற்பது 
வேதாந்தம்‌, இந்தியாவிலே எமக்கே உரிய சிறப்புக்‌ கருத்‌ 
தொன்று உண்டு. எனக்கு ஒரு மைந்தன்‌ இருக்கிறான்‌ 
என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. நான்‌ அவனுக்கு எந்தச்‌ 
சமயத்தையும்‌ போதிக்கக்‌ கூடாது. அவனது மனத்தை 
ஒருமுகப்படுத்திச்‌ சிந்திக்கும்‌ பயிற்சியை நான்‌ அவனுக்குக்‌ 
கற்பிக்கவேண்டும்‌. மேலும்‌, ஒருவரிப்‌ பிரார்த்தனையை 
நான்‌ அவனுக்குக்‌ கற்பித்துத்தரவேண்டும்‌. பிரார்த்தனை 
என்பது, உங்கள்‌ கருத்துப்படி அன்று. “இந்துப்‌ பிரபஞ்சத்‌ 
தைப்‌ படைத்த கடவுளை நான்‌ தியானம்‌ செய்கிறேன்‌. 
அவன்‌ என்னுடைய மனத்தை அறிவுடையதாகச்‌ செய்‌ 
வானாக,? என்பதே அப்பிரார்த்தனை. பிறகு தக்க வயது 
அடைந்ததும்‌, அவன்‌ பல்வேறு தத்துவங்களையும்‌ போதனை 
களையும்‌ கேட்டு அறியப்‌ பலரை தாடுவதில்‌ ஈடுபடுகிறான்‌. 
எது உண்மை என்று புலப்படுகிற வரையில்‌, அவன்‌ 
அந்தக்‌ கேள்வி ஞானத்தில்‌ ஈடுபட்டு வருகிறான்‌. பிறகு 
அந்த உண்மையைத்‌ தனக்குப்‌ போதித்த குருவுக்கு ஒரு 
சீடனாகிவிடுகிறான்‌. ஏசுநாதரையோ, புத்தரையோ, அல்‌ 
லது மகம்மது நபியையோ தன்‌ தொழுகைக்கு ஏற்ற அ] 
ளாக அவன்‌ தன்‌ விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம்‌. 
இவருள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பிறர்‌ தொழத்தகுந்த தகுதி 
உண்டு என்பதை தாங்கள்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஆகவே, 
என்‌ மகன்‌ புத்தனாகவும்‌, என்‌ மனைவி கிறிஸ்தவ சமயத்தவ 
ளாகவும்‌, நான்‌ ஓரு மகம்மதியவனாகவும்‌, ஓரே சமயத்தில்‌ 
முழுச்‌ சுதந்திரத்தோடும்‌, ஒருவிதப்‌ பிணக்குமின்றி எளிதில்‌ 
இருந்துவரலாம்‌. 


514 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


எல்லாப்‌ பாதைகளும்‌ போய்ச்‌ சேரும்‌ இடம்‌ கடவுளே 
என்பதை எண்ண நமக்கு எல்லாம்‌ மகிழ்ச்சியே. நாம்‌ எல்‌ 
லாம்‌ கடவுளை நம்‌ கண்களால்‌ கண்டபோதுதான்‌ உலகம்‌ 
சீர்திருத்தம்‌ அடையும்‌ என்பதில்லை. உங்களுடைய 
கொள்கை என்னுடைய கொள்கையாகவும்‌, என்னுடைய 
கொள்கை உங்களுடைய கொள்கையாகவும்‌ இருக்க இய 
லாது என்பது எங்களுடைய அடிப்படைக்‌ கொள்கையாகும்‌. 
நானே எனது சமயம்‌. இன்று நிலைத்திருக்கும்‌ பகுத்தறிவு 
நிறைந்த சமயக்கொள்கையானது இந்தியாவில்‌ நாங்கள்‌ 
ஏற்படுத்திக்கொண்ட சமயக்கொள்கையே என நாங்கள்‌ 
நம்பிவருகிறோம்‌ என்பது உண்மைதான்‌. கடவுளை நாடி 
நின்றவர்களை எல்லாம்‌ தன்னகத்தே சேர்த்து நிற்பதாலும்‌, 
எல்லாவிதமான தொழுகை முூறைகளிட த்தும்‌ முழு அருள்‌ 
கொண்டிருப்பதாலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்திலே உள்ளது 
சிறத்தல்‌ என்ற விதிமுறைப்படி கடவுளானவர்‌ நாளடைவில்‌ 
படிப்படியாக வீளக்கமுற்று முழுநிலை அடைவதற்கு உதவு 
கிற கருத்துகளை எப்பொழுதும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ தன்மை 
யோடு இருப்பதாலும்‌, எங்கள்‌ சமயக்கொள்கையானது 
பகுத்தறிவு நிறைந்தது என்று நாங்கள்‌ நம்புகிறோம்‌. எங்‌ 


கள்‌ கொள்கை குறைபாடு உடையது என்பதை நாங்கள்‌ 
ஒப்புக்கொள்கிறோம்‌. 


ஏனெனில்‌, உண்மைத்‌ தன்மை 
என்பது எல்லாக்‌ 


கொள்கைக்கும்‌ அப்பாற்பட்டதாகும்‌. 
இவ்வாறு நாங்கள்‌ ஒப்புக்கொள்வதால்‌, எங்கள்‌ சமயக்‌ 
கொள்கையானது எக்காலத்தும்‌ அழியாது வளர்ந்து 
கொண்டே செல்லும்‌ என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. 
சமயங்களும்‌, சடங்குகளும்‌, புத்தகங்களும்‌, மனிதன்‌ தன்‌ 
தன்மையினை உணர்ந்துகொள்வதற்கு ஏற்ற கருவிகளாகப்‌ 
பயன்படும்‌ அளவிற்கு முழுதும்‌ நல்லனவே. அவன்‌ தன்‌ 
தன்மையினை உணர்ந்துகொண்டதும்‌, அவற்றை எல்லாம்‌ 
அவன்‌ துறந்துவிடுகிறான்‌. நான்‌ வேதங்களை ஏற்க மறுக்‌ 
கிறேன்‌?” என்பது வேதாந்தத்‌ தத்துவத்தின்‌ கடைசி வாக்‌ 
கியமாகும்‌. சடங்குகளும்‌, தோத்திரப்‌ பாடல்களும்‌, சமய 
நூல்களும்‌ அவனைச்‌ சுதந்திரத்திற்கு அழைத்துச்‌ சென்ற 
பாதைகளாகும்‌. என்றாலும்‌ தன்‌ உண்மைத்‌ தன்மையை 
அறிந்துகொண்டதும்‌, அவனுக்கு அவை தேவையற்றவை 
ஆகின்றன. 6: சோ-- ஹம்‌, சோ--ஹறம்‌, 2? 66 நானே 


சமயசாரம்‌ 315 


கடவுள்‌ 2? என்ற ஐலிகள்‌ அவன்‌ உதட்டிலிருந்து வெளிவரு 
கின்றன. அத்தகையவன்‌ கடவுளைப்‌ பார்த்து, ₹₹நீ?? 
என்று அழைப்பது தெய்வநிந்தனை ஆகும்‌; ஏனெனில்‌, 
அவன்‌ “தட வுளோடு ஒன்றிவிட்டடான்‌.?? i 


என்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌, அறிவோடு ஓத்திருக்‌ 
கிற வேதங்கள்‌ எவ்வளவோ அவ்வளவு மாத்திரம்‌ நான்‌ 
எடுத்துக்கொள்கிறேன்‌. வேதங்களிலே சில பகுதிகள்‌ முர 
ணாகத்‌ தோன்றுகின்றன. மேல்நாட்டுக்‌ கருத்துப்படி, 
வேதங்கள்‌ தெய்வம்‌ உணர்த்தியவை அல்ல என்று கருதப்‌ 
படுகின்றன. கடவுளையும்‌ அவரது நிறை ஞானத்தையும்‌ 
பற்றி நாம்‌ அறிந்தவற்றின்‌ தொகுப்பே வேதங்கள்‌. 
வேதங்கள்‌ மட்டுமே கடவுள்‌ ஞானத்தால்‌ நிறைந்தவை 
என்று சொல்வது புரட்டு. பல்வேறு சமய நூல்களிலும்‌ 
பல்வேறு அளவில்‌ இந்த ஞானம்‌ உளது. ££ வேதங்களிலே 
அறிவோடு ஓத்திருக்கிற பகுதிகளே வேதங்கள்‌ 2? என்று 
மனு கூறுகிறார்‌. எங்கள்தத்துவஞானிகளில்‌ பலர்‌ இக்கருத்‌ 
தினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர்‌. உலகத்துச்‌ சமயநூல்‌ 
கள்‌ எல்லாவற்றிலும்‌ எங்கள்‌ வேதங்களே வேதங்களை ஓது 
வது என்பது முதன்மையன்று என்று முழங்குகின்றன. 


என்றும்‌ மாருத ஒன்று இருக்கிறதே, அதை அறிவதற்கு 
உதவுவதே உண்மையான படிப்பாகும்‌. அந்தப்‌ படிப்பா 
னது உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்தும்‌ 
சமாதி நிலையிலிருந்தும்‌ பெறுகிற ஒன்று. தம்பிக்‌ 
கையாலும்‌ : அறிவாராய்ச்சியாலும்‌ அந்த உண்மைக்‌ 
கல்வியைப்‌ பெறஇயலாது. அந்தக்‌ குறையற்ற நிலையை 
ஒருவன்‌ அடைகிறபோது, உருவக்கடவளுக்கு என்ன 
தன்மை உண்டோ, அதே தன்மையனாய்‌ அவனும்‌ இருக்கி 
றான்‌. “(நானும்‌ என்‌ தந்தையும்‌ ஒன்றே,” என்று ஏசுநா 
தர்‌ கூறுவது இந்த உண்மையைத்தான்‌. அவன்‌ பிரமத்‌ 
தோடும்‌, எல்லையற்ற பரம்பொருளோடும்‌ தானும்‌ ஓத்த 
நிலை அடைந்துவிட்டதை அவன்‌ அறிகிறான்‌; உருவக்‌ கட 
வளாகவும்‌ தோற்றம்‌ பெறுகிறான்‌. மாயைத்‌ திரைமூலம்‌ 
அதாவது அஞ்ஞானத்தால்‌, எல்லையற்ற பரம்பொருளைப்‌ 
பார்க்கும்போது புலப்படுவது உருவக்கட.வுளே. 


316 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


நம்‌ ஐம்பொறி கொண்டு கடவுளை அறியமுயன்றால்‌, 


ஓர்‌. உருவக்‌ கடவுளாகத்தான்‌ காண இயலும்‌. 
உண்மை என்ன என்றால்‌, ஆன்மாவை நாம்‌ ஜம்பொறி 
புலன்களால்‌ அறியும்‌ வண்ணம்‌ நம்‌ உண்மைத்‌ 


தன்மையை (ஆன்மாவை) புறத்தே தோன்றுமாறு 
செய்யமுடியாது. காண்பவன்‌ எப்படித்‌ தன்னையே காண 
இயலும்‌? தனது நிழலைத்தான்‌ வெளியே தோன்றும்படி 
செய்ய இயலும்‌. தன்‌ நிழலை மிகவும்‌ தெளிவாகத்‌ தோன்‌ 
றச்‌ செய்தால்‌, கிடைப்பது எதுவோ அதுதான்‌ உருவக்‌ கட 
வுள்‌. தான்‌ அல்லது ஆன்மா என்பது ஒரு நித்தியப்‌ 
பொருள்‌. அந்த நித்தியப்பொருளே அதாவது தன்னை 
வெளித்தோற்றம்‌ பெறுமாறு செய்ய நாம்‌ போராடிக்‌ 
கொண்டு இருக்கிறோம்‌. இந்தப்‌” பிரபஞ்சத்தின்‌ இந்தத்‌ 
தோற்றமானது அந்தப்‌ போராட்டத்தினால்‌ ஏற்பட்டது. 
அதனைத்தான்‌ நாம்‌.சடப்பொருள்‌ என்கிறோம்‌. இவை எல்‌ 
லாம்‌ எளிய முயற்சிகள்‌ ஆகும்‌. அகத்தே இருக்கும்‌ தன்‌ 
னைத்‌ தன்னால்‌ இயலும்‌ வரையில்‌ மிக உயர்ந்த புறக்காட்சி 
யாகக்‌ காட்டுவதே உருவக்‌ கடவுளாகத்‌ தோன்றுகிறது. 

உங்கள்‌ மேல்‌ நாட்டு அறிஞர்களில்‌ ஒருவர்‌ “மனிதன்‌ 
செய்கிற மிகச்‌ சிறந்த வேலையே-சிருஷ்டியே நாணயம்‌ 
மிகமிக நிறைந்த கடவுளாகும்‌, 2? என்று கூறியுள்ளார்‌. எவ்‌ 
வாறு மனிதன்‌ இருக்கிருனோ, அவ்வாறே கடவுள்‌ இருக்கி 
ரூர்‌. மனித உருவத்‌தோடு கடவுள்‌ தோன்றினால்‌ 
அன்றி, மனிதன்‌ கடவுளைக்‌ காண இயலாது. நீங்கள்‌ எவ்‌ 
வாறு பேசினலும்‌ சரி; எவ்வாறு முயன்றாலும்‌ சரி; 
கடவுளை மனித உருவத்தில்‌ எண்ண இயலுமே ஒழிய; 
வேறு விதமாக எண்ணவே இயலாது. ஏனென்றால்‌, 
வானு இருக்கிறீர்களோ), அவ்வாடூற கடவுளும்‌ 
இருக்கிறார்‌. சிவன்‌ என்ற கடவுளது உருவம்‌ போல்‌ 
ஒன்றைச்‌ செய்யும்படி ஒரு மூடனைக்‌ கேட்டனர்‌. அவனும்‌ 
பல நாள்‌ முயன்று, பிறகு ஒரு குரங்கின்‌ உருவத்தையே 
செய்து முடித்தான்‌! ஆகவே; கடவுளை அவரது எல்லை 
யற்ற தூய்மை நிலையிலே நாம்‌ சிந்திக்க முயன்றால்‌, நாம்‌ 
படுதோல்வியே அடைவோம்‌. ஏனென்றால்‌, நமக்கு இக்‌ 
தாலத்தில்‌ ஏற்பட்டுள்ள தேகத்தினால்‌ நாம்‌ கட்டுப்பட்டும்‌, 
பல்வேறு குறைகளுக்கு ஆளாகியும்‌ இருக்கிறோம்‌. 


சமயசாரம்‌ 317 


ஆதலால்‌, மனிதராகத்தான்‌ நாம்‌ கடவுளைக்‌ காணமுடியும்‌. 
எருமைகள்‌ கடவுளைத்‌ தொழ விரும்பினால்‌, அவை தம்‌ இயற்‌ 
கைக்கு ஏற்பக்‌ கடவுளா ஒரு பெரிய எருமையாகவே 
காணும்‌. அவ்வாறே ஒரு மீன்‌ கடவுளைத்‌ தொழ விரும்பி 
னல்‌, கடவுளை அது ஒரு பெரிய மீனாகவே, கருதுவது 
இயல்பு. அவ்வாறே மனிதனும்‌ கடவுளைத்‌ தன்னைப்‌ : 
போலவே கருதித்தான்‌ தீரவேண்டும்‌. மணிதனும்‌ மீனும்‌ 
எருமையும்‌ பல்வேறு பாத்திரங்களைக்‌ குறிப்பிடுவனவாக 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌. இப்பாத்திரங்கள்‌ தத்தம்‌ அளவிற்‌ 
கும்‌ உருவத்திற்கும்‌ ஏற்பக்‌ கடவுளாகிய கடல்‌ நீரினால்‌ நிரப்‌ 
பப்படுவதற்கு அக்கடலுக்குச்‌ செல்கின்றன எனவும்‌. வைத்‌ 
துக்‌ கொள்ளுங்கள்‌. மனிதப்‌ பாத்திரத்தில்‌ நிரம்பிய நீர்‌ 
மனிதனது உருவம்‌ போலவே அமையும்‌. எருமை யாகிய 
பாத்திரத்தில்‌ நிரம்பிய நீர்‌ எருமையினது உருவம்‌ போலவே 
அமையும்‌; அவ்வாறே மீனாகிய பாத்திரத்தில்‌ மீனின்‌ உரு 
வம்‌ போலவே அமையும்‌. இந்தப்‌ பாத்திரங்களுள்‌ ஓவ்‌ 
வொன்றிலும்‌ இருக்கும்‌ நீர்‌ கடவுளாகிய கடலிலுள்ள அதே 
நீர்தான்‌. ்‌ 


சமயமே இல்லாத மனிதனாகிய விலங்கு, தனித்த மனித 
இயல்பின்‌ எல்லைகளையும்‌ தாண்டிநிற்கும்‌. பரமஹம்ஸர்‌ 
சித்தர்‌, என்ற இந்த இரண்டு விதமான மணிதர்கள்‌ கட 
வு மணிதனாகத்‌ தொழுவதில்லை. எவன்‌ ஒருவனுக்கு 
இயற்கை எல்லாம்‌ அவனது கன்மையாகிலிடுகிறதோ, 
அவன்‌ ஒருவனே கடவுளைக்‌ கடவுளது உண்மை நிலையிலே 
தொழ இயலும்‌. மனித விலங்கு தன்‌ அறியாமையால்‌, கட 
வளத்‌ தொழுவதே இல்லை. ௬தந்திர ஆன்மாவாகிய ஜீவன்‌ 
முத்தர்கள்‌ தங்கள்‌ அகத்திலேயே கடவுளை அனுபவித்து 
வருகிற காரணத்தால்‌, அவர்கள்‌ தொழுவதே இல்லை. 
£சோ-ஹம்‌, சோ--ஹறம்‌22-- நானே கடவுள்‌22-—என்று 
அவர்கள்‌ மொழிகின்றார்கள்‌. அவர்கள்‌ எப்படித்‌ தங்களையே 
தொழுதுகொள்வது 2 


நான்‌ ஒரு சிறு கதை சொல்கிறேன்‌ :- ஒரு காலத்தில்‌ 
ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. சாகும்‌ நிலையில்‌ இருந்த 
அதன்‌ தாய்‌ அதனைச்‌ சில ஆடுகளுக்கு இடையே விட்டுச்‌ 
செத்துவிட்டது. ஆடுகள்‌ அந்தச்‌ சிங்கக்‌ குட்டிக்கு 


318 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உணவளித்துத்‌ தங்க இடமும்‌ அளித்தன. சிங்கக்குட்டி வளர்த்‌ 
தது. ஆடுகள்‌ ““பாஅ௮அ?? என்று கத்தும்பொழுது; சிங்கக்‌ 
குட்டியும்‌ ““பாஅ௮அ?? என்றே கத்திற்று. அங்கு ஒரு நாள்‌ 
வேறு ஒரு சிங்கம்‌ வந்தது; மற்ற ஆடுகளுடன்‌ அற்த ஆட்‌ 
டுச்‌ சிங்கமும்‌ ஆடுகள்‌ போலக்‌ கத்தியதைக்‌ கண்டது; அத 
னால்‌, நீ “இங்கு என்ன செய்கிறாய்‌?? என்று வியப்புடன்‌ 
சிங்கக்குட்டியைக்‌ கேட்டது. அந்த ஆட்டுச்சிங்கம்‌ 
£:பாஅ௮௮?”? என்று பதில்‌ அளித்தது. “நான்‌ ஒரு சிறிய 
ஆடு; நான்‌ ஒரு சிறிய ஆடு. நான்‌ பயந்துவீட்டேன்‌?? 
என்று அது கூறிற்று. “முட்டாள்‌!” என்னோடு வா; உன்‌ 
னைக்‌ காட்டுகிறேன்‌? என்று சொல்லி, அதனை ஒரு 
தெளிந்த சிற்றோடை அருகே அழைத்துச்‌ சென்று, அந்த 
நீரிலே தெரிந்த அதன்‌ நிழலை அதற்குக்‌ காட்டிற்று. “நீ 
ஒரு சிங்கம்‌; என்னைப்‌ பார்‌; ஆடுகளைப்‌ பார்‌. உன்னை 
யும்‌ நீயே பார்‌? என்று கூறிற்று. அவ்வாறே அந்த ஆட்‌ 
டுச்‌ சிங்கம்‌ பார்த்த பிறகு; “பாஅஅ, நான்‌ ஆடுபோலத்‌ 
தோன்றவில்லை; நான்‌ ஒரு சிங்கம்‌ என்பது உண்மை? 
என்று கூறிற்று. அவ்வாறு கூறிக்கொண்டே. அந்தக்‌ குன்று 
கள்‌ எல்லாம்‌ நடுங்கிக்‌ குலையும்‌ வண்ணம்‌ ஒரு பெருமுழக்கம்‌ 
செய்தது. - 

இதுவே உண்மை. பழக்க வழக்கம்‌ என்ற ஆட்டுத்‌ 
தோலைப்‌ போர்த்துக்கொண்டிருக்கிற சிங்கங்கள்‌ நாம்‌. நம்‌ 
மைச்‌ சுற்றியுள்ள சூழ்நிலைகளால்‌ நம்‌ ௬ய உணர்வை 
இழந்து திகைத்துப்‌ போய்ப்‌ பலம்‌ இழந்து நிற்கிறோம்‌. இவ்‌ 
வாறு ய்‌ உணர்வை இழந்தும்‌ திகைத்தும்‌ இருக்கும்‌ 
நிலையை நீக்கித்‌ தெளிவினை வழங்குவதே வேதாந்தத்தின்‌ 
நோக்கமாகும்‌. அடையவேண்டிய குறிக்கோள்‌ சுதந்திரம்‌. 
இயற்கை விதிகளுக்குக்‌ கீழ்படிந்து நடப்பதே சுதந்திரம்‌ 
என்ற கருத்தை நான்‌ ஒப்புக்கொள்ள இயலாது. அந்தக்‌ 
கருத்தின்‌ பொருள்‌ என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை. 
மனித முன்னேற்ற வரலாற்றின்படி, அந்த முன்னேற்றமா 
னது இயற்கைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அதனை எதிர்த்துப்‌ 
போராடியதால்‌ ஏற்பட்டதாகும்‌. கீழான விதிகளை வெல்ல 
வேண்டுமானால்‌, மேலான விதிகளைக்‌ கொண்டுதான்‌ அவ்‌ 
வாறு வெல்ல இயலும்‌ என்று விளக்கம்‌ தந்தாலும்‌ தருவர்‌. 


இதிலும்‌ வெல்லும்‌ மனம்‌ இருக்கிறதே, அது சுதந்திரத்தை 


319 


சமயசாரம்‌ 


நாடிக்கொண்டே தான்‌ இருக்கும்‌. ஏற்படுகிற போராட்டங்‌ 
கள்‌ எல்லாம்‌ விதிகள்‌ வாயிலாகத்தான்‌ ஏற்படுகின்றன 
என்று அந்த மனம்‌ அறிந்ததும்‌, அந்த வீதிகளை அந்த 
மனம்‌ வெல்லலிரும்பும்‌. ஆகவே, குறிக்கோள்‌ எப்பொழு 
தும்‌ சுதந்திரமே. மரங்கள்‌ விதிகளைப்‌ புறக்கணிப்பதில்லை. 
ஒரு பசுவானது திருட நான்‌ எப்பொழுதும்‌ பார்த்தது இல்லை. 
ஒரு முத்துச்சிப்பி எப்பொழுதும்‌ பொய்‌ சொன்னது இல்லை. 
என்றாலும்‌, இவை எல்லாம்‌ மனிதனைக்காட்டிலும்‌ உயர்ந்‌ 
தவை அல்ல. 


விதிகளுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது இருக்கிறதே, அது 
நம்மை, சமுதாயத்திலாயினும்‌ சரி, அரசியலிலாயினும்‌ சரி, 
சமயத்திலாயினும்‌ சரி, வெறுஞ்‌ சடப்பொருளாக்கிவிடும்‌. 
௬தந்திரத்கை மிகவும்‌ வலியுறுத்திக்‌ கொண்டாடுவதே 
இந்த நம்‌ வாழ்க்கையாகும்‌. அளவு மீறிய விதிகள்‌ என்‌ 
பதற்கு மரணம்‌ என்பதே பொருள்‌. இந்துக்களைப்‌ போலப்‌ 
பலப்பல விதிகளைப்‌ பெற்றிருக்கும்‌ நாடு வேறு எதுவும்‌ 
இல்லை. அதனால்‌ இந்தியா செத்த நாடாகிவிட்டது. அதன்‌ 
பயனாக இந்துக்கள்‌ எல்லாம்‌ ஒரு நாட்டின்‌ செத்த குடிமக்‌ 
மள்‌ போல ஆகிவிட்டார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ தங்‌ 
களுக்கே உரிய ஒரு கருத்தோடு இருந்தார்கள்‌. சமயத்திலே 
எந்த விதமான கொள்கைக’ளையோ, அல்லது கட்டாயக்‌ 
கருத்துகளையோ அவர்கள்‌ எப்பொழுதும்‌ வகுத்துக்கொள்‌ 
ளவே இல்லை. அதனாலேதான்‌ அவர்களது சமயமானது 
மிகமிக வளமாக வளர்ந்து ஓங்கலாயிற்று. இந்த அளவிலே 
நாங்கள்‌ எங்கள்‌ சமயத்திலே அனுபவஞானம்‌ பெற்ற 
வர்களாய்‌ இருக்கிறோம்‌. இந்த அனுபவஞானம்‌ உங்களுக்கு 
இல்லை. 

அமெரிக்காவிலே ஒருசிலர்‌ ஒன்று கூடி, “நாம்‌ பங்கு 
தாரர்களாகச்‌ சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம்‌?” 
என்று கூறுவர்‌. ஜந்து நிமிட நேரத்தில்‌ அதை ஆரம்பித்தே 
விடுவர்‌. பங்குதாரர்களால்‌ ஆன ஒரு கம்பெனியை ஆரம்‌ 
பிக்க இந்தியாவிலே இருபதுபேர்‌ பல வாரங்கள்‌ கூடிப்பேச 
லாம்‌. அது உண்டாகாது போகும்‌. தன்‌ கையை 
உயர்த்தித்‌ தூக்கியபடியே நாற்பது ஆண்டுகள்‌ 
வைத்திருந்தால்‌ கட்டாயம்‌ முத்தி அடையலாம்‌ என்று 


320 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஒருவன்‌ நம்பினால்‌, அவ்வாறே செய்யப்‌ பலரும்‌ உடனே 
தொடங்கிவிடுவர்‌! ஆகவே, எங்கள்‌ துறையிலே எங்களுஃகு 
அனுபவஞானம்‌ உண்டு; உங்கள்‌ துறையிலே உங்களுக்கு 
அனுபவஞானம்‌ உண்டு. 


கைவல்லியம்‌ பெறுவதற்கு உரிய வழிகளில்‌ 
மிக நல்ல வழி அன்புவழியாகும்‌. ஒருவன்‌ கடவுளை 
நேசிப்பானானால்‌, அவன்‌ பிரபஞ்சம்‌ முழுவதையுமே நேசிக்க 
ஆரம்பித்துவீடுகிறான்‌. ஏனெனில்‌, இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழு 
வதுமே கடவுளுடையதாகும்‌. “ஒவ்‌ வொரு பொரு 
ளும்‌ கடவுளுடைய பொருளே. கட்வுளே என்‌ காதலர்‌. 
நான்‌ அவரைக்‌ காதலிக்கிறேன்‌ ?? என்று பக்தன்‌ கூறு 
கிறான்‌. இந்த முறையிலே ஒவ்வொரு பொருளும்‌ பக்தனுக்‌ 
குப்‌ புண்ணியப்‌ பொருளாகிவிடுகின்றன. ஏனெனில்‌,பொருள்‌ 
கள்‌ எல்லாம்‌ கடவுளின்‌ உடைமைகளே. ஆகவே, நாம்‌ 
எல்வாறு, எந்த ஒருவனுக்காவது துன்பம்‌ செய்ய இயலும்‌? 
வேறு ஒருவனை நம்மால்‌ எவ்வாறு நேசிக்காமல்‌ இருக்க 
இயலும்‌? கடவுள்‌ மேல்‌ நாம்‌ அன்பு செலுத்துவதன்‌ பய 
னாக நாளடைவிலே நாம்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ அன்பு 
செலுத்துவோம்‌. கடவுளை நாம்‌ நெருங்கி அணுக அணுக; 
எல்லாப்‌ பொருள்களும்‌ அந்தக்‌ கடவுளிலே தங்கியிருப்‌ 
பதைக்‌ காண்பதும்‌ அதிகரிக்கத்‌ தொடங்கும்‌. அப்போது 
நம்‌ இதயமானது வற்றாத அன்பு ஊற்ருகிவிடும்‌- இந்த 
அன்பு ஒளியின்‌ முன்பு மனிதன்‌ மாற்றம்‌ அடைந்து; காதல்‌, 
காதலன்‌, காதலி என்ற மூன்றும்‌ உண்மையில்‌ ஒன்றே 
என்ற அழகான உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிற உண்‌ 
மையை இறுதியிலே தன்‌ அனுபவஞானத்தால்‌ உணர்வான்‌. 


பா. அஜி 


டா 


கான்ஸ்டான்டிநோ பிலில்‌ சுவாமி விவேகானந்தர்‌--1900 


பத்திரிக்கைகளில்‌ வெளிவந்தவை 


21 


கீழ்‌ நாட்டுப்‌ பெண்டிர்‌ * 


[சிக்காகோ நகரத்து “இன்டர்‌ ஓஷன்‌ '? என்ற தின சரிப்‌ 
பத்திரிக்கையில்‌, 1898-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்‌ மாதம்‌ 
28-ஆம்‌ தேதி வெளி வந்தது. ] 


திறப்பாகக்‌ கூட்டப்பட்ட. தொரு கூட்டத்திலே கீழை 


நாட்டுப்‌ பெண்டிரின்‌ இக்‌ காலமும்‌ எதிர்காலமூம்‌ என்பது 
பற்றிச்‌ சுவாமி விவேகானந்தர்‌ விரிவாகப்‌ பேசினார்‌. அவர்‌ 
கூறியதாவது: 


£: ஒரு நாட்டின்‌ முன்னேற்றத்தை அளந்து காட்டும்‌ 
சீரிய கருவி அந்நாடு தன்‌ பெண்மக்களை நடத்திவரும்‌ 
முறையே ஆகும்‌. : பழங்காலத்தே கிரேக்க நாட்டிலே ஆட 
வர்‌ நிலையும்‌ பெண்டிர்‌ நிலையும்‌ வேற்றுமையின்றி இருந்தன. 
எல்லா வகையிலும்‌ சரிநிகர்‌ சமானம்‌ என்ற கருத்து அங்கு 
நிலவிற்று. ஓர்‌ இந்து மணம்‌ புரிந்து கொண்ட.£லன்றிக்‌ குரு 
வாதல்‌ இயலாது. தனிமனிதன்‌ அரை மனிதனே; முழுமை 
அடையாதவனே என்பது கருத்து. நிறைந்த பெண்‌ 
மை என்பதற்கு, சர்வ சுதந்திர நிறைவு பெற்றவள்‌ என்பது 
கருத்து. இக்காலத்து இந்துப்‌ பெண்‌ ஒருத்தியின்‌ வாழ்‌ 
வைப்‌ பற்றிய உயிர்நாடி போன்ற கருத்து அவளது கற்‌ 
பொழுக்கத்தைப்‌ பற்றியதாகும்‌. ஒரு வட்டத்து மையப்‌ 
புள்ளி போன்றவள்‌ மனைவி, அந்த மையம்‌ போன்ற 
நிலைத்த இடமானது அவளது கற்பொழுக்கத்தால்‌ ஏற்படு 
கிறது. இக்‌ கருத்தின்‌ உச்ச நிலையே இந்து விதவைகளை 
உயிரோடு எரிப்பதற்குக்‌ காரணமாய்‌ இருந்தது. இந்‌ 
துப்‌ பெண்டிர்‌ ஆன்மத்‌ துறையிலும்‌ சமயத்‌ துறையிலும்‌ 
அதிக ஈடுபாடு உடையவர்‌. உலகிலுள்ள மற்ற எந்தப்‌ 


ச உலக சமய மாநாட்டு நடவடிக்கை பற்றிய முதற்‌ புத்தகத்தின்‌ 1586-ஆம்‌ 
பக்கத்திலே *கீழ்நாட்டுப்‌ பெண்களது நிலைமை? என்பது குறித்துச்‌ ௬வாமி' 
விவேகானந்தர்‌ செய்த சொற்பொழிவு பற்றிய குறிப்பு ஒன்று இருக்கின்றது? 
சிக்காகோ நகரத்திலே, ஜாக்ஸன்‌ தெருவிலே இருக்கிற பெண்களது கட்டடத்‌ 
தில்‌ அந்தச்‌ சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்தவர்‌ அந்த மாநாட்டுப்‌ பெண்‌. 
மானேஜர்களின்‌ சபைக்குத்‌ தலைவியாராகிய மிசஸ்‌ பாட்டர்‌ பாமர்‌ என்பவர்‌ 
ஆவர்‌. ்‌ 


கீழ்‌ நாட்டுப்‌ பெண்டிர்‌ 325 
பெண்களைக்‌ காட்டிலும்‌ ஆன்மிகத்‌ துறையிலும்‌ சமயத்‌ 
துறையிலும்‌ அதிகப்‌ பற்றுடையவர்கள்‌ இவர்கள்‌. இந்த 
அழகான பண்புகளை அழியாதவாறு காத்து, அதே சமயத்‌ 
தில்‌ நம்‌ பெண்களது அறிவை வளர்க்க முயன்றால்‌, எதிர்‌ 
காலத்து இந்துப்‌ பெண்டிர்‌ உலகத்துக்கு எடுத்துக்காட்டுப்‌ 
பெண்டிராய்‌ விளங்குவர்‌??. 

சிகாகோ நகரிலே நடந்த சமய மாநாட்டிலே சுவாமி 
விவேகானந்தர்‌ பேசிய பேச்சுகளின்‌ வெளியீ மிகளிலே அவர்‌ 
பேசிய எல்லாப்‌ பேச்சுகளும்‌ வெளியிடப்‌ படவில்லை என்‌ 
பதையும்‌, சிறப்பாக அம்மாநாட்டின்‌ விஞ்ஞானப்‌ பகுதியில்‌ 
அவர்‌ செய்த சொற்பொழிவுகளைப்‌ பற்றி எந்த அறிக்கையும்‌ 
வெளியிடப்பட.வே 
விரும்புவர்‌. பதிரங்க மாநாடு நடந்துகொண்டிருந்த அதே 
சமயத்தில்‌, விஞ்ஞானக்‌ கூட்டங்கள்‌ “கொலம்பஸ்‌ ஹாலில்‌ ”” 
நடைபெற்றன. விஞ்ஞானப்‌ பகுதியில்‌ சுவாமி விவேகா 
அந்தர்‌ அடியிற்காணும்‌ பொருள்களைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌: 

1. “வைதீக இந்து சமயமும்‌ வேதாந்தத்‌ தத்து 
வமும்‌. ?? வெள்ளிக்கிழமை, செப்டெம்பர்‌ 22, 1893, 
காலை 10-80 மணி. 

2. ₹: இந்தியாவின்‌ இக்காலச்‌ சமயங்கள்‌ 22 வெள்‌ 
ளிக்கிழமை, செப்டெம்பர்‌ 22, 1898, பிற்பகற்‌ கூட்டம்‌. 

3. “முன்‌ பேசிய பேச்சுகளைப்‌ பற்றி?? சனிக்‌ 
கிழமை, செப்டெம்பர்‌ 28, 1595. 

4. “இந்து சமயத்தின்‌ சாரம்‌?” திங்கட்கிழமை, 
செப்டெம்பர்‌ 25, 1898. 

£6 இன்டர்‌ ஓஷன்‌ ?? என்ற சிக்காகோ தினசரிப்‌ பத்‌ 
திரிகை செப்டெம்பர்‌ 23, 1992-ல்‌ முதற்‌ சொற்பொழிவைப்‌ 
யற்றி அடியிற்‌ காணும்‌ குறிப்பை வெளியிட்ட து:-- 

வைதீக இந்து சமயம்‌” என்பதைப்பற்றி விஞ்ஞானப்‌ 
பகுதியிலே, நேற்றுக்காலை சுவாமி விவேகானந்தர்‌ பேசி 
னார்‌. மூன்றாவது மண்டபம்‌ கொள்ளும்‌ அளவிற்கு மேல்‌ மக்‌ 
கள்‌ நிறைந்திருந்தார்கள்‌. அங்குக்‌ கூடியிருந்து கேட்டோர்‌ 
நூற்றுக்கணக்கான கேள்விகளைக்‌ கேட்டனர்‌. அந்தத்‌ 


இல்லை என்பதையும்‌ வாசகர்‌ அறிய . 


அணா அர 


324 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


.. துறவியர்‌ மகான்‌ வியக்கத்தகுந்த திறமையுடனும்‌ தெளிவுட்‌ 


வருவதாக அவர்‌ கூறினார்‌. 


னும்‌ அவற்றிற்கு விடை கூறினார்‌. கூட்டம்‌ முடிந்ததும்‌, 
ஆர்வத்துடன்‌ கேள்விகேட்ட மக்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்து 
கொண்டு, தமது சமயத்தைப்‌ பற்றி எந்த இடத்திலாவது ன்‌ 
ஒரு நடுநிலையான பொதுக்கூட்டத்தில்‌ சொற்பொழிவு ஆற்ற 
வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொண்டார்கள்‌. தாம்‌ 'ஏற்கெ 
னவே அத்தகைய திட்டம்‌ ஒன்றை ஏற்படுத்த எண்ணி 


சமய ஒற்றுமை மாநாடு 


| செப்டெம்பர்‌ 24, 1898, “எசகாகோ சண்டே ஹெரால்ட௫ூ?? 


என்ற பத்திரிக்கையில்‌ வெளிவந்தது. ] 
சுவாமி விவேகானந்தர்‌ கூறினார்‌ :-- 


66 ள்‌ எல்லாம்‌ 


[ந்த மாநாட்டில்‌ கூறப்பட்ட கருத்துக்க 
மனித சகோதரத்துவத்தையே பெரிதும்‌ குறிப்பிட்டு 
றன. நாம்‌ எல்லாரும்‌ ஒரே கடவுளின்‌ குழந்தைகள்‌ - 
ஆகையால்‌, இந்தச்‌ சகோதரத்துவம்‌ என்பது இயல்பான 
ஒரு நிலைமையே என்பது பெரிதும்‌ எடுத்துக்‌ காட்டப்பட 
டது. ஆடவுச--அதாவது சகுணக்‌ கடவுளை ஒப்பு 
கொள்ளாத சமய வகுப்புகள்‌ இருக்கின்றன. அந்தச்‌ சமய 
வகுப்புகளைப்‌ புறக்கணித்துவிட விரும்பினால்‌ நமது சகோத 
ரத்துவம்‌ சர்வ வியாபக சகோதரத்துவமாக இராது. தமது 
மேடையானது எல்லா மனித இனங்களையும்‌ அணைத்துக்‌ 
கொள்ளும்‌ அளவிற்கு அகன்று இருக்கவேண்டும்‌. கெட்ட 
அல்லது இழிந்த செயல்‌ ஒவ்வொன்றும்‌ செய்தவனுக்கே 
தீமை பயப்பதால்‌, நம்மைப்போலப்‌ படைக்கப்பட்ட 
சகோதரர்களுக்கு நாம்‌ நலம்‌ புரியவேண்டும்‌ என இங்குப்‌ 
பேசப்பட்டது. நமது நலமே முதல்‌; நம்‌ சகோதரர்‌ 
நலம்‌ பின்னால்‌? என்ற தநோக்கமுடைய வியாபாரிகளது 
நோக்கம்‌ போன்று தோன்றுகிறது இது. எல்லார்க்கும்‌ 
பொதுவான ஒரு கடவுளை நாம்‌ நம்பினாலும்‌ சரி, நம்பாவிட்‌ 
டாலும்‌ சரி, நமது சகோதரனை நாம்‌ நேசிக்கவேண்டும்‌ என 
நான்‌ கருதுகிறேன்‌. ஏன்‌ எனில்‌, ஓவ்வொரு சமயமும்‌, 
ஒவ்வொரு வகுப்பும்‌, மனிதனைத்‌ தெய்விகமானவன்‌ எனறு 
ஒப்புக்கொள்கின்றன. அவனிடத்தில்‌ இருக்கும்‌ அந்தத்‌ 
தெய்வத்‌ தன்மைக்குத்‌ தீங்கு ஏற்படாது இருக்கவேண்டுமா 
னால்‌ நீங்கள்‌ அவனுக்குத்‌ தீமை புரியாதிருக்கவேண்டும்‌??. 


நின்‌ 


கடவுள்‌ அன்பு-1 


[சிக்காக்கோ ஹெரால்டு? என்ற பத்திரிக்கையில்‌ செப்‌ 
டெம்பர்‌ 25, 1599-ல்‌ வெளிவந்தது] 


லாட்லின்‌ தெரு, மன்றோ தெரு, இவற்றிலிருக்கும்‌ 
மூன்றாவது யூனிட்டேரியன்‌ மாதாகோவில்‌ மண்டபத்தில்‌ 
சொற்பொழிவைக்‌ கேட்க நிறைந்து இருந்தவர்கள்‌ நேற்றுக்‌ 
காலையிலே சுவாமி விகே.கானந்தர்‌ செய்த சமயப்‌ பிரசாரத்‌ 
தைக்‌ கேட்டார்கள்‌. “கடவுள்‌ அன்பு? என்பது பற்றி அவர்‌ 
பேசினார்‌. அவரது பேச்சு, சொல்வன்மையுடையதாயிருந் 
தது; தனிச்‌ சிறப்புடன்‌ இருந்தது. உலகத்தின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளிலும்‌ கடவுளைப்‌ பல பெயர்களிலே, பல விதங்‌ 
களிலே, மக்கள்‌ வழிபட்டு வருகிறார்கள்‌ என்று அவர்‌ கூறி 
னார்‌. மகத்தானதையும்‌ அழகானதையும்‌ வணங்குவது மக்‌ 
களுக்கு இயல்பு என்றும்‌, சமயமானது அவர்களது இயல்‌ 
பிலே ஒரு பகுதி என்றும்‌, அவர்‌ மொழிந்தார்‌. கடவுளது 
அவசியத்தை எல்லாரும்‌ உணர்ந்திருக்கின்றனர்‌. கடவுள்‌ 
அன்பே அறம்‌ அருள்‌ நீதி என்பனவற்றை அடிப்படையா 
கக்‌ கொண்ட செயல்களைப்‌ புரியுமாறு அவர்களைத்‌ தூண்‌ 
டிற்று. அன்பே கடவுள்‌. ஆதலால்‌, எல்லா மக்களும்‌ 
கடவுள்‌ மேல்‌ அன்பு கொண்டிருக்கின்றார்கள்‌. சிக்காகோ 
விற்கு வந்ததிலிருந்து மனிதரது சகோதரத்துவத்தைப்‌ 
பற்றி அதிகமாகப்‌ டூபசப்படுவதைச்‌ சொற்பொழிவாளர்‌ 
கேட்டுள்ளார்‌. அவர்‌ அனைவரும்‌ அதனினும்‌ வலியதொரு 
தனையால்‌ கட்டுண்டிருக்கின்றனர்‌ என அவர்‌ நம்புகிறார்‌. 
அதுவே எல்லாமும்‌ தடவுளது அன்புக்‌ குழந்தைகள்‌ 
என்ற தனையாகும்‌. எல்லார்க்கும்‌ தந்தை கடவுளே என்‌ 
பதிலீருந்து தருக்க முறையால்‌ ஏற்படும்‌ பயன்‌ மக்கள்‌ எல்‌ 
லாரும்‌ சகோதரர்கள்‌ என்ற தத்துவமாகும்‌. தாம்‌ காடுகளிலே 
பிரயாணம்‌ செய்து, குகைகளிலே தூங்கியிருப்பதாகவும்‌, 
அவ்வாறு எல்லாம்‌ செய்து இயற்கையைக்‌ கூர்ந்து நோக்கி 
வந்ததன்‌ பயனாக இயற்கைவிதியிலும்‌ உயர்ந்த ஒன்று 
இருந்து மக்களைத்‌ தவறு புரியாதபடி காத்துவருகிறது என்ற. 
நம்பிக்கையானது தமக்கு ஏற்பட்டிருப்பதாகவும்‌ அச்சொற்‌ 
பொழிவாளர்‌ கூறினார்‌. ஏசுவிடமும்‌, மகம்மதுவிடமும்‌, 


கடவுள்‌ அன்பு-1 327 


வேத இருடிகளிட மும்‌ கடவுள்‌ பேசிமிருப்பின்‌, கடவுளது 
குழந்தைகளில்‌ ஒருவரான தம்மிடத்திலும்‌ ஏன்‌ அவர்‌ பேசா 
திருக்கிறார்‌ என்று சுவாமி அவர்கள்‌ கேட்டார்‌. 


““நம்மிட த்தில்‌ உண்மையாகவே. பேசுகிறார்‌. அவா 
தம்‌ குழந்தைகள்‌ எல்லாரிடத்தும்‌ பேசுகிறார்‌. அலர்‌ நம்‌ 
மைச்‌ சூழ்ந்திருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. அவரது எல்லை 
யற்ற அன்பானது நம்மேல்‌ தொடர்ந்து படிந்துகொண்டே 
யிருக்கிறது. நலமாக வாழ்வதற்கும்‌, நல்லதையே செய்து 
கொண்டிருப்பதற்கும்‌ வேண்டிய ஊக்கத்தை நாம்‌ அந்தக்‌ 
கடவுளிடமிருந்து பெற்றுவருகிறோம்‌? என்று கூறினார்‌. 


கடவுள்‌ அன்பு-2 


[டெட்ராயிட்டு யூனிட்டேரியன்‌ சர்ச்சு என்ற மாதா 
கோவிலில்‌, 1894-ஆம்‌ ஆண்டு பிப்பிரவரித்‌ திங்கள்‌ 20-ஆம்‌ 
நாள்‌ செய்த சொற்பொழிவு ; டெட்ராயிட்டு பிரீ பிரஸ்‌ என்ற 
பத்திரிக்கையில்‌ வெளிவந்தது. ] 


னிட்டேரியன்‌ சர்ச்ச என்ற மாதா கோவிலிலே, 
இதுவரையில்‌ பேசிய கூட்டத்தைக்‌ காட்டிலும்‌ பெரிய கூட்‌ 
டத்திலே, கடவுள்‌ அன்பு என்பது பற்றிச்‌ சென்ற இரவு ஒரு 
சொற்பொழிவு ஆற்றினார்‌. நாம்‌ கடவு உண்மையாக 
விரும்புவதால்‌ கடவுளை ஓப்புக்கொள்கிறோம்‌ என்பது கருத்‌ 
தன்று என்பதையும்‌, நமது சுயநலக்காரியங்களுக்காக 
அவர்‌ நமக்குத்‌ தேவையாய்‌ இருப்பதால்‌, நாம்‌ அவரை 
ஒப்புக்கொண்டிருக்கிறோம்‌ என்பதையும்‌ உணர்த்துவதாய்‌ 
இருந்தது அவரது பேச்சின்‌ போக்கு. அன்பு என்பது தன்‌ 
வட்டி சிறிதும்‌ இல்லாதது என்றும்‌, நாம்‌ அன்பு செலுத்துகிற 
ஒன்றைப்‌ புகழ்வதும்‌ பாராட்டுவதும்‌ தவிர்த்து வேறு ஓர்‌ 
எண்ணமும்‌ கொள்ளாது இருப்பதே அன்பு என்றும்‌, சொற்‌ 
பொழிவாளர்‌ கூறினார்‌. தலை வணங்கித்‌ தொழுது; வேறு 
ஒன்றையும்‌ பயனாகத்திருப்பிப்‌ பெறவிரும்பாத பண்பு அது. 
SC அன்பு! தொடர்ந்த அன்பு. இதுவே உண்மை 
அன்பு வேண்டுகிற ஒன்று. 


இந்துப்‌ பெண்மணி ஒருத்தியைப்‌ பற்றிய ஒரு கதை 
இது *₹- அவள்‌ அரசர்‌ ஒருவரைத்‌ தன்‌ கணவராகத்‌ திரு 
மணம்‌ புரிந்துகொண்ட போது, தனக்கு முன்பே கலியா 
ணம்‌ ஆகிவிட்டது என்று அவள்‌ தன்‌ கணவரிடத்தில்‌ 


மொழிந்தாள்‌. “யாரை நீ மணந்துகொண்டாய்‌??? என்று 
அவர்‌ கேட்டார்‌. “தடவுளை?? என்று மறுமொழி கூறினாள்‌. 
அவள்‌ 


ஏழைகளிடத்தும்‌ வறுமையுற்றவர்களிட த்தும்‌ 
“கடவுளிடம்‌ அளவுகடந்த அன்புகொண்டிருக்க 
வேண்டும்‌? என்ற தொள்கையினைப்‌ போதித்தாள்‌. அவளு 
டைய பிரார்த்தனைகளில்‌ ஒன்று பொருளாழமுடையது. அது 
அவளது மனப்போக்கைக்‌ காட்டுகிறது. ₹₹ நான்‌ செல்வத்‌ 
தைக்‌ கேட்கவில்லை; மோட்சத்தைக்‌ கேட்கவில்லை; 


சென்று, 


கடவுள்‌ அன்பு-2 SE 
என்னை நூறு நரகங்களில்‌ கொண்டுபோய்‌ வைக்கவேண்டும்‌ 
என்று விரும்பினால்‌; அவ்வாறே செய்யலாம்‌; ஆனால, 
தொடர்ந்து உன்னை என்‌ அன்பாகக்‌ கருதி நிற்க அருள்‌ 
புரிவாயாக!?? என்பது அந்த ஒரு பிரார்த்தனை: அவளது 
தொடக்க மொழியில்‌ அழகான பிரார்த்தனைகள்‌ நிரம்பியிருக்‌ 
கின்றன. அவளுக்கு முடிவு வந்தபோது, ஓர்‌ ஆற்றங்கரை 
யிலே அவள்‌ சமாதி நிலையில்‌ அமர்ந்தாள்‌. அப்போது 
அவள்‌ ஓர்‌ அழகான பாட்டிசைத்தாள்‌. தான்‌ தன்‌ அன்பு 
நாயகனைச்‌ சந்திக்கப்‌ போவதாக அதில்‌ அளை 
கூறியிருக்கிறாள்‌ . ்‌ 
சமயத்தைத்‌ தத்துவ முறையில்‌ ஆராய்ந்த 2 
திறமை ஆடவர்களுக்கு உண்டு. பக்தியோடு இருப்பது 
என்பது ஒரு பெண்ணிற்கு இயல்பாய்‌ அமைந்துள்ள பை 


பார்க்கும்‌ 


யாகும்‌. அவள்‌ தன்‌ மனத்தால்‌ மட்டுமன்றி ஆன்மாவா 
லும்‌ கடவுள்‌ மேல்‌ அன்பு செலுத்துகிறாள்‌. சாலமன்‌ என்ப 


ல்‌ 
வருடைய பாடல்கள்‌ விவிலிய வேதத்தின்‌ மிகமிக அழகிய 


பகுதிகளில்‌ ஒன்று. அப்பாடல்களின்‌ மொழியானது மேலே 
குறிப்பிட்ட இந்து பக்தி மாதின்‌ மொழிபோல்‌ அன்பால்‌ 


நிறைந்திருக்கின்றது. ஓப்பில்லாத இந்தப்‌ பாடல்களைக்‌ 
விப்‌ பட 


கிறிஸ்தவர்கள்‌ நீக்கிவீடப்‌ போவதாக நான்‌ கேள்‌ 


டேன்‌. அந்தப்‌ பாடல்களைப்‌ பற்றி நான்‌ ஒரு விளக்கத்‌ 


தைக்‌ கேள்விப்பட்டேன்‌. சாலமன்‌ ஓர்‌ இளம்‌ பெண்‌ 
ஊணக்‌ காதலித்தார்‌ என்றும்‌, தம்மை அவளும்‌ காதலிக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌ என்றும்‌, அந்த விளக்‌ 
கத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பெண்ணோ; ஓர்‌ 

விதமான 


இஃபைஞனைக்‌ காதலித்தாள்‌ ; சாலமனோடு எந்த உ 
தொடர்பும்‌ கொள்ள அவள்‌ விரும்பவில்லை. சிலர்‌ இந்த 
விளக்கத்தை உயர்ந்ததாகக்‌ கருதுகின்றனர்‌. ஏனெ னில்‌, 
அந்தப்‌ பாடல்களில்‌ பொதிந்துள்ள கடவுள்‌ அன்பை SACI 
கள்‌ உணர இயலாதவர்கள்‌. 

வேறு இடங்களிலே கட.வுளிடத்துச்‌ செலுத்துகிற அன்‌ 
பானது, இந்தியாவிலே செலுத்துகிற அன்பிற்கு மாறு பட்‌ 
டது. உஷ்ணமானியிலே பூஜ்யத்திற்கும்‌ கீழே 40 டிகிரியைக்‌ 
காட்டுகிற ஒரு நாட்டிற்கு நீங்கள்‌ சென்றால்‌, மக்களது மனப்‌ 
போக்கு மாறியிருப்பது காண்பீர்‌. விவிலிய வேதத்தின்‌ பகுதி 
கள்‌ எழுதப்பட்டதாகக்‌ கூறும்‌ நாட்டிலுள்ள தட்ப வெப்ப 


330 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-7 


நிலைமைக்குத்‌ தக்கபடி அங்குள்ள மக்களின்‌ ஆசாபாசங்கள்‌ 
அமையும்‌. அவை மிகக்‌ குளிர்ந்த மேல்‌ நாடுகளிலுள்ளவர்‌ 
களது விருப்பு வெறுப்புகளுக்கு மாறு பட்டவை. அந்தப்‌ 
பாடல்களில்‌ நிறைந்துள்ள ஆர்வத்தோடு கடவுளைத்‌ 
தொழுவதைக்‌ காட்டிலும்‌ அந்த மேல்‌. நாட்டு மக்கள்‌: 
சர்வ வல்லமை படைத்துள்ள ட ரலரை-செல்வத்கை- 
அத்த ஆர்வத்தோடு தொழுவதற்குப்‌ பெரிதும்‌ 
ஏற்றவர்களாய்‌ இருக்கின்றார்கள்‌. ₹ பக்தியால்‌ நான 
என்ன கைம்மாறு பெறக்‌ கூடும்‌ 2? என்ற அடிப்படையில்‌ 
அவர்களது கடவுள்‌ அன்பு இருப்பதாகப்‌ புலனாகிறது. i 
நலத்திற்கான எல்லாவிதப்‌ பொருள்களும்‌ தங்களுக்கு 
வேண்டும்‌ என அவர்கள்‌ தங்கள்‌ பிரார்த்தனைகளில்‌ 
வேண்டுகின்‌ ரூர்கள்‌. 


கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்கு எதையாவது தரவேண்டும்‌ 
என்று எப்பொழுதும்‌ கடவுளைக்‌ கேட்கின்றனர்‌ ; சர்வ வல்‌ 
ப்பம்‌ ஆண்டவரது அரியாசனத்தின்‌ முன்‌ பிச்சைக்‌ 
காரர்களைப்போல்‌ தோன்றுகின்றனர்‌. ஒரு பிச்சைக்‌ 
காரன்‌ தனக்குப்‌ பிச்சை வேண்டும்‌ என அரசன்‌ ஒருவனை 
டம்‌ கேட்டதாக ஒரு கதை உண்டு. அவன்‌ அப்பிச்சை 
யைப்‌ பெறுவதற்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தபோது; கட 
வளைத்‌ தொழவேண்டிய சமயமாய்‌ இருந்தது அரசனுக்கு. 
££ கடவுளே எனக்கு இன்னும்‌ அதிக செல்வத்தைத்‌ தா; 
பெ] இன்னும்‌ அதிக அதிகாரத்தைத்‌ தா; எனக்கு இன்‌ 
னும்‌. பெரிய சாம்ராச்சியத்தைத்‌ தா?? என்று அரசன்‌ 
பிரார்த்தனை செய்தான்‌. அதைக்‌ கேட்டுப்‌ பிச்சைக்காரன்‌ 
அவவை! ததை விட்டுச்‌ செல்ல ஆரம்பித்தான்‌. அப்போது 
அரசன்‌ திரும்பிப்‌ பார்த்து, “ஏன்‌ நீ போகிறாய்‌ £ 22 என்று 
இ பிச்சைக்காரர்களிடத்தில்‌ பிச்சை கேட்‌ 
பதில்லை ”” என்று பிச்சைக்காரன்‌ பதில்‌ கூறினான்‌. 

மகம்மது நபியின்‌ இருதயத்தைத்‌ தூண்டிய சமய ஆர்‌ 
வப்‌ பித்தினை உணர்வதற்குச்‌ சிலரால்‌ முடிவதில்லை. 
அவர்‌ புழுதியில்‌ விழுந்து புரளுவார்‌ ; வேதனையால்‌ நெளி 
வார்‌. இத்தகைய அதிதீவிர உணர்ச்சிகளுக்கு ஆளான 
புண்ணிய சிலர்களைக்‌ ₹ காக்கை வலிப்பு நோயாளிகள்‌ 2 


கடவுள்‌ அன்பு-2 ம்ம்ம்‌ 
என்று மக்கள்‌ கூறினார்கள்‌. தன்னைப்‌ பற்றிய எண்ணம்‌ 
சிறிதும்‌ இல்லாமையே கடவுள்‌ மேல்‌ கொண்ட அன்பிற்கு 
உள்ள சிறந்த பண்பாகும்‌. இக்காலத்தே சமயம்‌ என்பது 
இனிய ஒரு பொழுது போக்காகவும்‌ நாகரிகக்‌ காட்சியாக 
வும்‌ அமைந்துவிட்டது. மக்கள்‌ செம்மறியாட்டு மந்தை 
போல்‌ மாதாகோவிலுக்குப்‌ போய்வருகிறார்கள்‌. கடவள்‌ 
மிகவும்‌ தேவையானவர்‌ என அவர்கள்‌ கடவுளை வணங்கு 
வதில்லை. பெரும்பாலார்‌ தாம்‌ நாத்திகராய்‌ இருப்பதை 
உணராமலே இருக்கின்றர்‌. தெய்வ நம்பிக்கையில்‌ மிகுந்த 
வர்கள்‌ தாங்கள்‌ என்று அவர்கள்‌ மனப்பால்‌ குடித்து 
மகிழ்ந்து நிற்கின்றார்கள்‌. 


இந்தியா 


[1894-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரித்திங்கள்‌, 15-ஆம்‌ நாள்‌; 
வியாழக்‌ கிழமை டெட்ராயிட்டு நகரிஃ நிகழ்த்திய சொற்‌ 
பொழிவு பற்றி, £டெட்ராயிட்டு பிரி பிரஸ்‌” என்ற பத்திரிக்கை 
யில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ குறிப்புடன்‌ வெளிவந்தது] 


கழ்பெற்ற துறவியாகிய சுவாமி விவேகானந்தர்‌ 


நேற்று இரவு தமது நாட்டு நடை உடைபாவனை _ பழத்த 
வழக்கங்கள்‌ பற்றி ஆற்றிய சொற்பொழிவைக்‌ கேட்டோர்‌ 
கூட்டம்‌ யூனிட்டேரியன்‌ சர்ச்சு என்ற கிறிஸ்தவக்‌ கோவிலை 
நிறைத்து நின்றது. அவரது சொல்வன்மையும்‌ இனிய மரி 
பாதை முறையும்‌ கூட்டத்திலிருந்தவர்களுக்கு மதிழ்ச்சி ட 
டின்‌. தொடக்கத்திலிருந்து இறுதிவரை அவர்கள்‌ அவர்‌ ழ்‌ 
சொல்வதை எல்லாம்‌ மிகுந்த கவனத்தோடு தொடர்ந்து 
கேட்டார்கள்‌ ; அடிக்கடி ஆர்வத்தோடு கை தட்டித்‌ தங்‌ 
கள்‌ உடன்பாட்டைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்கள்‌; 
சிக்காகோச்‌ சமயமாநாட்டிலே அவர்‌ நிகழ்த்திய புகழ்‌ மிகுந்த 
சொற்பொழிவினும்‌ சிறந்ததாக இதனைப்‌ பாராட்டினார்கள்‌. 
இந்தப்‌ பேச்சு அதிக மகிழ்ச்சி யளித்தது. போதனைப்‌ பகு 


தியை விட்டு, தம்‌ சொந்த மக்களின்‌ ஆன்மநிலைகள்‌ சில 
வற்றைப்‌ பற்றிச்‌ சொல்வன்வையுடன்‌ விளக்கிக்‌ கூறும்‌ 
வாய்ப்பின்‌ 


கீ பெற்றபோது, அத்தகைய மகிழ்ச்சியை அவர்‌ 
சிறந்த முறையில்‌ வழங்கினார்‌. சமயம்‌, தத்துவம்‌ ஆன்மிகம்‌ 
உன்ற பொருள்களைப்‌ பற்றிக்‌ கீழை நாட்டுச்‌ சகோதரர்‌ பஜ 
வை கேட்டோர்‌ மனத்திற்‌ பசுமரத்தாணி போன்று அழுத்‌ 
தமாகப்‌ பதிந்தன. உயர்ந்த ஓழுக்கவிதியின்‌ தன்மையைப்‌ 
பற்றி மனச்சான்றுடன்‌ ஆராயும்‌ போது புலப்படும்‌ ட அதி 

களை விளக்கம்‌ செய்த சமயத்தில்‌ ஏற்பட்ட அவரது பேத 
சொலியில்‌ விளங்கிய தாழ்ந்து உயர்ந்த ஓசை நயமும்‌, 
அவர்‌ நாட்டு மக்களுக்குச்‌ சிறப்பாய்‌ அமைந்துள்ள பண 
உடலைச்‌ சிலிர்க்கச்‌ செய்யும்‌ அவரது தன்மையும்‌ து 
தேவ தூதர்‌ எனக்காட்டின. கூட்டத்தில்‌ இருந்தவர்‌ முன்பு 
சில ஒழுக்க உண்மையை எடுத்துக்‌ ' கூறிய சமயம்‌ தவிர, 
மற்றச்‌ சமயத்தில்‌ அவர்‌ சீர்தூக்கியே பேசினார்‌. ஆனால்‌: 


/ 


இந்தியா 333 


அவர்‌ ஒழுக்க உண்மையை எடுத்துக்‌ கூறியபோது; அவரது 
பேச்சின்‌ தன்மையானது சொல்வன்மையால்‌ மிக மிக 
உயர்ந்திருந்தது. 3 


உலகிலேயே மிக மிக உயர்ந்த ஒழுக்கமான து இந்தியா 
விலேதான்‌ இருக்கிறது என அவர்‌ வற்புறுத்திக்‌, கூறினார்‌ - 
அந்த இந்தியாவிலே பாதிரிமார்‌ செய்யும்‌ சேவை பற்றித்‌ 
தம்‌ அருவருப்பை அவர்‌ வெளிப்படையாகவே வெளியிட்‌ 
டார்‌. என்றாலும்‌, வெளிநாட்டுக்‌ கிறிஸ்தவ சேவைக்‌ கழ 
கங்களின்‌ நலத்திற்காக, ஜுன்‌ மாதத்திலே சீன நாட்டிற்குப்‌ 
பிரயாணம்‌ செய்யப்போகிற பிஷப்‌ நிண்டே என்ற பாதிரி 
யார்‌ அந்தக்‌ கீழ்நாட்டுத்‌ துறவியாரைக்‌ கூட்டத்திற்கு அறி 
முகம்‌ செய்துவைத்தது சற்று வியப்பாகவே இருந்தது. டிசம்‌ 
பர்‌ மாதம்‌ முடியும்‌ வரையில்‌ வெளிநாட்டிலே தங்கியிருக்கப்‌ 
போவகாக அப்பாதிரியார்‌ எதிர்பார்க்கிருர்‌. அதன்‌ பிறகும்‌ 
அவர்‌ வெளிநாட்டில்‌ தங்கியிருப்பது நீடிக்குமானால்‌; அவர்‌ 
இந்தியாவுக்குப்‌ போவார்‌. இனிய முறையில்‌ அவர்‌ விவே 
கானந்தரை அறிமுகம்‌ செய்துவைத்த போது, இந்தியாவி 
லுள்ள வியக்கத்தக்க பண்புகளைப்‌ பற்றியும்‌, அங்குள்ள குற்ற 
வகுப்பினரது அறிவைப்‌ பற்றியும்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌- 
தலைப்பாகை அணிந்து, சுத்தமான நீண்ட அங்கி தரித்து; 
அழகும்‌ பொலிவும்‌ நிறைந்த முகத்தோடும்‌, அறிவு மிகுத்த 
கண்களோடும்‌ அந்தக்‌ கறுத்த பெரியார்‌ எழுந்து நின்ற . 
போது, கவர்ச்சி மிக்க உருவத்தினராய்‌ விளங்கினார்‌. பாதிரி 
யார்‌ கூறிய அறிமுகச்‌ சொற்களுக்காக அவருக்கு நன்றி 
செலுத்திவிட்டு, தம்‌ சொந்த நாட்டிலே உள்ள இன வேறு 
பாடுகள்‌ குறித்தும்‌, மக்களின்‌ நடை உடை பாவனைகளைப்‌ 
பற்றியும்‌, பல்வேறு மொழிகளைப்‌ பற்றியும்‌ அவர்‌ விளக்கத்‌ 
தொடங்கினார்‌. முக்கியமாக நான்கு வடஇந்திய மொழி 
களும்‌, நான்கு தென்னிந்திய மொழிகளும்‌, பொதுவான ௪ம்‌ 
யம்‌ ஓன்றும்‌ அங்கு இருக்கின்றன. முப்பது கோடி. மக்களில்‌ 
ஐந்தில்‌ நான்கு பங்கினர்‌ இந்துக்கள்‌. இந்து என்பவன்‌ 
விசித்திரமான ஒரு மனிதனாவான்‌. அவன்‌ எதையும்‌ சமய 
முறையிலே செய்வான்‌; சமய முறையிலே சாப்பிடுவான்‌; 
சமய முறையிலே தூங்குவான்‌ ; சமய முறையிலே காலையில்‌ 
எழுந்திறாப்பான்‌; சமய. முறையிலே நல்ல காரியங்களைச்‌ 
செய்வான்‌; தீய - காரியங்களையும்‌ சமய முறையிலேயே 


பில்‌: 


334 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


செய்வான்‌. “எல்லாத்‌ தன்னலமின்மையும்‌ நல்லது; எல்‌ 
லாத்‌ தன்னலமும்‌ தீயது? என்ற நம்பிக்கையினர்‌ தம்‌ மக்‌ 
கள்‌ என்று எடுத்துரைத்து, தம்‌ பேச்சிலே அமைந்திருந்த 
ஒரு பெரிய ஒழுக்கக்‌ குறிப்பினை வலியுறுத்திக்‌ காட்டினார்‌. 
அந்த மாலைப்‌ பேச்சு முற்றிலும்‌ இந்தக்‌ குறிப்பானது வலி 
யுறுத்திக்‌ காட்டப்பட்டது. அதனையே பேச்சின்‌ சாரம்‌ 
என மொழியலாம்‌. ஒரு வீட்டைக்‌ கட்டுவது தன்னலம்‌ 
என அந்த இந்து வாதித்தார்‌. ஆகவே, இந்து ஒருவர்‌ கட 
வளக்‌ கும்பிடுவதற்காகவும்‌ விருந்தினர்களை ஆதரிப்பதற்‌ 
காகவும்‌ அந்த வீட்டைக்‌ கட்டுகிறார்‌. உணவைச்‌ சமைப்‌ . 
பது தன்னலம்‌. ஆகவே, ஏழைகளுக்காகவே அவர்‌ சமைக்‌ 
கிறார்‌. பசியோடு வருகிற அயலானுக்கு உணவளித்து 
விட்டு, தாம்‌ இறுதியில்‌ உண்கிறார்‌. அந்த நாடு முழுவதும்‌ 
இந்த உணர்ச்சிபரவி நிற்கிறது. எவனும்‌ தனக்கு உணவும்‌ 
தங்குமிடமும்‌ வேண்டும்‌ எனக்‌ கேட்கலாம்‌. எந்த வீடும்‌ 
அவனுக்காகத்‌ திறக்கப்படும்‌. 

சாதிமுறைக்கும்‌ சமயத்திற்கும்‌ எந்த விதமான சம்பந்த 
மும்‌ இல்லை. ஒருவனது தொழிலானது பரம்பரையாக ஏற்‌ 
பட்டிருக்கிறது. ஒரு தச்சன்‌ தச்சனாகவே பிறக்கிறான்‌. ஒரு 
தட்டான்‌ தட்டானாகவே பிறக்கிறான்‌. ஒரு வேலைக்காரன்‌ 
வேலைக்காரனாகவே பிறக்கிறான்‌. ஒரு பூசாரி பூசாரியாகவே 
பிறக்கிறான்‌. இது வெகு அண்மையில்‌ தோன்றிய இக்காலத்‌ 
திமையாகும்‌. ஏனெனில்‌, இது ஏறக்குறைய ஓராயிரம்‌ 
ஆண்டு காலமாகத்தான்‌ இருந்து வருகிறது. இந்த நாட்டி 
லும்‌ மற்ற நாடுகளிலும்‌ தோன்றுவதைப்‌ போல இந்தக்‌ கால 
எல்லையானது இந்தியாவிலே அவ்வளவு பெரிதாகத்‌ தெரிவ 
தில்லை. கல்விப்பேறு, வாழ்க்கைப்‌ பேறு என்ற இந்த 
இரண்டு பேறுகளும்‌ முக்கியமாகக்‌ கருதப்படுகிற பேறுகளா 
கும்‌. இவற்றில்‌ கல்விப்பேறு தலைமையானது. ஒருவன்‌ வேறு 
ஒருவனது உயிரைக்‌ காப்பாற்றலாம்‌. அது சிறந்ததே. 
ஒருவன்‌ வேறு ஒருவனுக்குக்‌ கல்வி கற்பிக்கலாம்‌. இது 
முன்னைய செயலினும்‌ உயர்ந்தது. பணத்திற்காகக்‌ கல்வி 
கற்பிப்பது தீயது. கல்வியை ஒரு வியாபாரப்‌ பொருள்‌ 
எனக்‌ கருதி, அதைப்‌ பணத்திற்காகப்‌ பரிவர்த்தனை செய்‌ 
பவன்‌ தலையிலே பழிவந்து சேரும்‌. ஆசிரியர்களுக்கு அர 
சாங்கமான து அப்போதைக்கு அப்போது பண உதவி புரி 


இந்தியா 335 


கிறது. நகம்‌ உடையனவாகப்‌ பேசப்படுகிற நாடுகளில்‌ 
இருக்கிற நில்மைகளே இந்தியாவிலும்‌ இருக்குமானால்‌, அப்‌ 
போது இந்தியாவில்‌ இருக்கும்‌ ஒழுக்கத்தைவிடச்‌ சிறந்த 
ஒழுக்கமானது இப்போது இந்தியாவில்‌ இருக்கிறது. நாக 
ரிகத்தின்‌ இலக்கணம்‌ என்ன என்று இந்த நாட்டில்‌ எங்கும்‌ 
சொற்பொழிவாளர்‌ கேட்டுள்ளார்‌. “நாம்‌ எவ்வாறு இருக்கி 
"»ோமோ, அதுவே நாகரிகம்‌?? என்ற விடையானது சில 
சமயங்களில்‌ கூறப்பட்டது. இந்த இலக்கணம்‌ தமக்கு 
உடன்பாடன்று என்று அவர்‌ மரியாதையுடன்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டார்‌. இயற்கையினையே ஒரு நாடு கட்டுப்படுத்த 
லாம்‌; வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான காரியங்களை 
இயலும்‌ வரையில்‌ உச்ச அளவுக்குச்‌ செய்துகொள்ளலாம்‌. 
என்றாலும்‌, தன்னைத்தான்‌ வெல்வதற்கு அறிந்துகொண்டவ 
ஊிடத்தே மிகமிக உயர்ந்த நாகரிகமானது இருக்கிறது என்‌ 
பதை அந்த நாடு அறியாமலே இருக்கும்‌. . தன்னைத்தான்‌ 
வெல்லும்‌ அறிவே உயர்ந்த நாகரிகம்‌ என்ற நிலைமையானது 
உலகிலே உள்ள வேறு எந்த நாட்டில்‌ இருப்பதைக்‌ காட்டி 
லும்‌, இந்தியாவிலே பெரிய அளவில்‌ இருக்கிறது. ஏனெ 
னில்‌, இந்தியாவிலே பொருளாதார நிலை ஆன்ம நிலைகளுக்‌ 
குக்‌ கீழ்ப்பட்டதெனக்‌ கருதப்படுகிறது; உயிருடைய ஓவ்‌ 
வொன்றையும்‌ ஆன்மாவின்‌ தோற்றமே ள்ன ஓவ்வொருவ 
னும்‌ காண்கிறான்‌; இத்தகைய தேரற்றங்களைக்‌ காண 
வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு இயற்கையை ஆராய்ந்து 
வருகிறான்‌. வேறு எந்த நாட்டினரும்‌ பெற்றிருப்பதைக்‌ 
காட்டிலும்‌ ஆன்ம பலமும்‌ ஆன்ம ஞானமும்‌ இந்தியாவிலே 
மிக அதிகம்‌ என்ற உணர்வு அங்கு மிகுந்திருப்பதால்‌, கரணை 
யற்ற விதியின்‌ கொடுமைகள்‌ என்பனவற்றைச்‌ சிறிதும்‌ 
களராத பொறுமையுடன்‌ பொறுத்துக்கொள்ளும்‌ அமைதி 
யான மனநிலை அங்கு நிலைத்திருக்கிறது. ஆகவே, அருகி 
லும்‌ தொலைவிலும்‌ உள்ள சிந்தனையாளர்களது கருத்தை 
ஈர்த்து, தம்மை அடைந்து, அவர்கள்‌ தங்கள்‌ தோளின்மேல்‌ 
அமந்துகொண்டிருக்கும்‌ தாங்கமுடியாத இம்மண்ணுலக 
வாழ்வுச்‌ சுமையை விட்டு எறிவதற்கு உதவ வல்ல ஒரு 
நாடும்‌ மக்களும்‌-— இந்தியாவும்‌ இந்தியமக்களும்‌-— இருக்கின்‌ 
ர்கள்‌. அவர்களிடையேயிருந்து என்றும்‌ வற்றாத ஒரு 
ஞான ஆன்ம நதியானது பொங்கி வழிந்தோடிக்கொண்டே 


336 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இருக்கிறது. “இனிமேல்‌ இரத்தம்‌ சிந்துதல்‌ என்ற செயலே 
இருத்தல்‌ கூடாது; போர்களே ஏற்படக்‌ கூடாது? என்று 
கி. மு. 260 லேயே கட்டை பிறப்பித்த முன்னாளைய அரசர்‌; 
தம்‌ நாட்டில்‌ வாழ்க்கைக்கு அவசியமான பெ ரரூள்கள்‌ இன்‌ 
மையால்‌ தொல்லைகள்‌ ஏற்பட்டு வந்தபோதிலும்‌ போர்‌ வீரர்‌ 
களை வெளியே அனுப்புவதற்குப்‌ பதிலாகப்‌ பே ரதனை செய்‌ 
, வதற்காகப்‌ பிக்குகளை ப்‌ பட்டாளம்‌ பட்டாளமாக அனுப்பி, 
அறிவோடு நடந்துகொண்டார்‌. பலாத்த £ரத்தால்‌ வெல்கிற: 
மிருகத்தன்மை வாய்ந்த நாடுகளுக்கு அடிமைப்பட்டு 
உழன்ற போதிலும்‌, இந்தியனது ஆன்மிகப்‌ பண்பான து 
எப்பொழுதும்‌ நிஜத்தே நிற்கிறது; அவனிடமிருந்து 
அதனை எதுவும்‌ பறித்துக்கொள்ள இயலாது. ஒளி மிகுந்த 
குறிக்கோளை நாடி இந்தியர்களது ஆன்மாவானது முன்னேற்‌ 
றம்‌ அடைந்துகொண்டேயிருக்கிறது, ஆதலால்‌, தங்களது 
செல்வ நிலைக்குப்‌ பங்கம்‌ ஏற்பட்டதால்‌ விளையும்‌ துன்பங்களை 
யும்‌ இடர்களையும்‌ பொறுத்துக்கொள்கிற இந்திய மக்களது 
பொறுமையிலே கிறிஸ்துவின்‌ பண்பு போன்ற ஒரு பண்பு 
இருக்கின்றது. அத்தகைய நாட்டிற்கு கிறிஸ்தவப்‌ பாதிரி 
மார்கள்‌ தேவை இல்லை. ஏனெனில்‌, மக்களை அமைதி 
யுடையவர்களாகவும்‌, இனிய குணம்‌ படைத்தவர்களாக 
வும்‌, பிறரது நன்மையை விரும்புபவர்களாகவும்‌, கடவுளால்‌ 
படைக்கப்பட்ட உயிர்களிடத்தில்‌ மனிதனாயினும்‌ சரி, 
இல்‌ பயனும்‌ சரி--எல்லாம்‌ அன்புடையவர்களாகவும்‌ 
இருக்கும்படி செய்யும்‌ சமயம்‌ அவர்களது சமய மாகும்‌ என்று 
அச்சொற்பொழிவாளர்‌ கூறினார்‌. அமெரிக்க ஜக்கிய நாட்‌ 
டை காட்டிலும்‌, அல்லது பூகோளத்திலுள்ள வேறு எந்த 
நா டைக்காட்டிலும்‌, இந்தியாவானது மிகச்‌ சிறந்த நாடா 
கும்‌. பாதிரிமார்களும்‌ அங்கு வருவதும்‌, அங்குள்ள தூய 
ந பருகுவதும்‌, கணக்கற்ற சமயப்‌ பெரியோர்களது 
வாழ்க்கையால்‌ அந்தப்‌ பரந்த சமுதாயத்திலே எத்தகைய 


அழகான சக்தி ஏற்பட்டுள்ளது என்பதைக்‌ காண்பதும்‌ 
அவாகளுக்கு நலமாகும்‌. 


அதன்‌ பிறகு அவர்‌ மனத்தைப்‌ பற்றிய விளக்கம்‌ தந்‌ 
தார்‌. ஆணும்‌ பெண்ணும்‌ சேர்ந்து கல்வி பயிலும்‌ முறை 
நிலவிய அந்தப்‌ பழங்காலத்தில்‌ பெண்களுக்குத்‌ தந்த மரியா 
தையையும்‌ உரிமையையும்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. இந்திய 


ம அத வகைல ப க்வி ட்ட கண்டை... 


இந்தியா 357 


சமயப்‌ பெரியார்களைப்‌ பற்றி எழுதிவைத்திருக்கும்‌ எழுத்து 
களிலே, ஒப்புயர்வில்லாத ஒரு பெண்‌ தீர்க்கதரிசியைப்‌ பதி 
றிய குறிப்பு ஒன்று இருக்கின்றது. கிறிஸ்தவ சமயத்திலே 
எல்லாத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ ஆடவர்களே. ஆனால்‌; இந்தியா 
விலே சமயப்‌ பெண்மணிகளும்‌ சமய நூல்களிலே மிக 
உயர்த்த இடம்‌ பெற்றிருக்கின்றார்கள்‌. இல்லறத்தான்‌ ஒரு 
வன்‌ ஐந்து பொருள்களைத்‌ தொழவேண்டும்‌. அவற்றுள்‌ 
ஒன்று, கற்றலும்‌ கற்பித்தலும்‌. வாயில்லாப்‌ பிராணிகளைத்‌ 
தொழுவது மற்றொன்று. இரண்டாவது சொன்ன தொழு 
கையை அமெரிக்கர்கள்‌ அறிவது கடினம்‌. அத்தொழு 
கைக்கு உரிய மனோபாவத்தைப்‌ பாராட்டுவது ஐரோப்பியர்‌ 
களுக்குக்‌ கடினம்‌. மற்ற நாடுகள்‌ விலங்குகளைப்‌ பெரிய 
அளவில்‌ கொல்கின்றன. மேலும்‌ அந்நாடுகள்‌ ஒன்றை 
ஒன்று கொலை புரிகின்றன; அவை இரத்தக்‌ தடலில்‌ வாழ்‌ 
கின்றன. விலங்குகளின்‌ உடலில்‌ தம்‌ முன்னோர்களது 
உயிர்‌ தங்கியிருப்பதாகக்‌ கருதுவதே இந்தியாவிலே 
விலங்குகளைக்‌ கொல்வதில்லை என்பதற்குக்‌ காரணம்‌ என 
ஓர்‌ ஐரோப்பியர்‌ சொன்னார்‌. விலங்கு நிலையிலிருந்து மிகமிக 
உயராத காட்டுமிராண்டிகள்‌ வாழ்கிற நாட்டிற்கு இக்கார 
ணம்‌ பொருந்தும்‌. கொல்லாமை, ஆன்மாவின்‌ “பலபிறவிகள்‌ 
என்ற வேதக்கருத்துகளைப்‌ பற்றி வீணாகக்‌ குறைகூறுகிற 
இந்தியாவிலுள்ள ஒரு நாத்திகக்‌ கூட்டத்தினரே அந்த 
ஐரோப்பியர்‌ எடுத்துக்காட்டிய காரணத்திற்கு ஆதாரமான 
கருத்துகளை மொழித்துள்ளனர்‌ என்பது உண்மை: எப்‌ 
பொழுதும்‌ அது. ஒறு சமயக்கொள்கையாய்‌ இருந்ததே 
இல்லை; அது உலகாயதக்‌ கொள்கையின்‌ கருத்தாகும்‌. 
வாயில்லா விலங்குகளைத்‌ தொழுவதைச்‌ சொற்பொழிவாளர்‌ 
மிகத்‌ தெளிவாய்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. இந்தியரின்‌ மிகச்‌ 
சிறந்த விதியாகிய விருந்தோம்பும்‌ ஆர்வம்‌ ஒரு ததையால்‌ 
விளக்கப்பட்டது. ஓர்‌ அந்தணனும்‌, அவன்‌ மனைவியும்‌ 
அவன்‌ மகனும்‌, அம்மகனுக்கு மனைவியும்‌ சிலகாலம்‌ பஞ்சம்‌ 
காரணமாக உணவைச்‌ சுவைத்தறியாமலே இருந்தனர்‌. 
குடும்பத்தலைவன்‌ வெளியே சென்று, நாடித்திரிந்து; சிறிது 
தானியத்தைப்‌, பெற்றான்‌; அவன்‌ வீட்டுக்குக்‌ கொண்டு 
வந்து, நாலு பங்காக்கி, அச்சிறு குடும்பம்‌ அதை உண்ணும்‌ 
நிலையில்‌ இருந்தது. அப்போது கதவைத்‌ தட்டும்‌ அரவம்‌ 
22 


ணை. - 


338 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
கேட்டது. தட்டியவன்‌ 


ஓரு விருந்தினன்‌. பங்குகளாகப்‌ 
பிரிக்கப்பட்ட 


பகுதிகள்‌ விருந்தினன்‌ முன்‌ வைக்கப்பட்டன. 
அவனும்‌ பசிதீர்ந்து வெளியேறினான்‌. ஆனல்‌, அவனுக்கு 
விருந்தளித்த நால்வரும்‌ மாண்டுபோயினர்‌. வீருந்தோம்‌ 
பல்‌ என்ற புனிதமான பெயரிலே என்ன எதிர்‌ பார்க்கப்படு 
கிறது என்பதை விளக்க இந்தக்‌ கதையானது இந்தியா 
விலே எடுத்துக்‌ கூறப்படுகின்றது. 


சொல்‌ திறமையோடு சொற்பொழிவாளர்‌ தம்‌ சொற்‌ 
பொழிவை முடித்தார்‌. அவரது பேச்சு முழுவதும்‌ எளியது; 
ஆனால்‌, அவர்‌ கற்பனையுலகில்‌ நுழைந்த போடெல்லாம்‌ அப்‌ 
பேச்சு இனிமையான செய்யுள்‌ நடையில்‌ இருந்தது; அத்‌ 
தக்‌ கீழ்நாட்டுச்‌ சகோதரர்‌ இயற்கையின்‌ அழகுகளை மிகக்‌ 
கூர்ந்து அறிந்தவர்‌ என்பதை அது காட்டிற்று. அவரது 
அளவிற்கு அதிகமான ஆன்மிகப்‌ பண்பானது அவரைக்‌ 
கேட்டோர்‌ எல்லாம்‌ நன்கு உணருமாறு இருந்தது. அவரது 
அந்த ஆன்மிகப்‌ பண்பானது உயிரற்ற பொருள்‌ மேலும்‌ 
உயிருள்ள பொருள்‌ மேலும்‌ அன்பாகத்‌ தோற்றமளிக்‌ 
கிறது. எல்லாவற்றையும்‌ நன்கு இணையுமாறு இணைத்து 
நிற்கும்‌ தெய்விக இணைப்பு விதி கண்ணிற்குத்‌ தெரியாமல்‌ 
தொழிற்பட்டு வரும்‌ செயலையும்‌, நல்லெண்ணங்கள்‌ கண்‌ 
ணுக்குத்‌ தெரியாமல்‌ தொழிற்பட்டுவரும்‌ செயலையும்‌ கண்டு 


ணரும்‌ கூர்த்தமதியாகவும்‌ அவரது அந்த ஆன்மிகப்‌ பண்‌ 
பானது வெளிப்படுகின்றது. 


இந்துக்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ 


[பிப்ரவரி 21, 1894ல்‌ டெட்ராயிட்டு நகரில்‌ ஆற்றிய 
சொற்பொழிவு பற்றி, “டெட்ராயிட்டு பிரீ பிரஸ்‌? என்ற 
பத்திரிக்கையில்‌ வெளிவந்தது. ] 

நிரில்வேறு தத்துவங்களில்‌ ஒன்றையும்‌ அழிக்க விரும்‌ 

பாது, அவற்றை எல்லாம்‌ இணைத்துப்‌ பார்ப்பதே இந்திய 
னுடைய இயல்பாகும்‌. ஒரு. புதிய கருத்து இந்தியாவிற்கு 
வந்தால்‌, அதை நாங்கள்‌ பகைப்பதில்லை; அதை ஏறுது 
கொள்ளவும்‌, எங்களது கருத்துடன்‌ அதனை இணைத்துஃ 
கொள்ளவும்‌ முயல்வது எங்கள்‌ இயல்பு. ஏனெனில்‌; இந்த 
முறை எங்கள்‌ தேவதூதமும்‌, பூமியில்‌ அவதரித்த கட்‌ 
மாண கிருஷ்ண பரமாத்துமாவால்‌ எங்களுக்கு முதலில்‌ 
கற்பிக்கப்பட்டது. “நான்‌ கடவுளது அவதாரம்‌; எல்லா 
நூல்களும்‌ தோன்றுவதற்கு வேண்டிய ஊக்கத்தினை ஊட்டு 
பவன்‌ நான்‌; எல்லா மதங்களும்‌ தோன்றுவதற்கு உரிய 
ஊக்கம்‌ ஊட்டுபவன்‌ நான்‌ ?? என்பதே இந்தக்‌ கடவுள 
அவதாரமானவர்‌ முதலில்‌ போதித்த போதனை ஆகும்‌. 
ஆதலால்‌, நாங்கள்‌ எதையும்‌ புறக்கணிப்பதில்லை. 

எங்களுக்கும்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ இடையே மாறுபட்ட 
கருத்தொன்று இருக்கிறது. அதை நாங்கள்‌ எப்பொழுதும்‌ 
போதித்தது இல்லை. “ஏசுவின்‌ இரத்தத்தின்‌ மூலம்‌ முக்தி 


பெறலாம்‌, அல்லது மனிதனது இரத்தத்தால்‌ தூய்மை 
அடையலாம்‌ 2 என்பதே அக்கருத்து. யூதர்களிடம்‌ 
பழக்கம்‌ 


இருந்தது போலவே, எங்களுக்கும்‌ பலியிடும்‌ ்‌ 
இருக்கிறது. எங்கள்‌ பலியின்‌ பொருள்‌ இதுதான்‌: ட்‌ இந்து 
உணவை நான்‌ உண்ணப்போகிடறன்‌. இதில்‌ ஒரு 
பகுதியைக்‌ கடவுளுக்குப்‌ பலியிடாத வரையில்‌ இது தியது. 
ஆகவே, நான்‌ இதைப்‌ பலியிடுகிறேன்‌.?? இது ஓர்‌ எளிய 
கருத்து. ஆனால்‌, “என்னுடைய பாவம்‌ இந்த ஆட்டுக்‌ 
குட்டியின்‌ மேல்‌ சென்று படியட்டும்‌. இந்த ஆட்டை நான 
பலியிடுகிறேன்‌. அதனால்‌, என்னுடைய பாவத்திலிருந்து 
நான்‌ விடுதலை பெற வேண்டும்‌ 2? என்பது யூதர்களது 
கருத்து. இத்தக்‌ கருத்தை இந்தியாவிலே நாங்கள்‌ 


340 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எப்பொழுதும்‌ உருவாக்கியதும்‌ இல்லை; வளர்த்ததும்‌ இல்லை. 
அவ்வாறு வளர்க்காத தற்காக நான்‌ மகிழ்கிறேன்‌. இத்‌ 
தகைய கொள்கையால்‌ பாவத்திலிருந்து ஒரு பாதுகாப்பினைப்‌ 
பெறுவதற்காக நான்‌ முன்வரமாட்டேன்‌. எவராவது 
என்னிடம்‌ வந்து, “எனது இரத்தத்தால்‌ பர்வ விடுதலை 
பெறுவாயாக 22 என்று கூறினால்‌, “சகோதரரே, போய்‌ 
வீடுக. நான்‌ நரகத்திற்குப்‌ போகிறேன்‌. விண்ணுலகம்‌ 
போவதற்காக ஒரு குற்றமும்‌ இல்லாதவரது இரத்தத்தைச்‌ 
சிந்துவதற்கு நான்‌ ஒரு கோழை அல்லேன்‌. நரகத்திற்குப்‌ 
போவதற்கு நான்‌ சித்தமாய்‌ இருக்கிறேன்‌ 22 என்று நாண்‌ 
அவருக்குக்‌ கூறுவேன்‌. ஆகவே, அந்தக்‌ கருத்து எங்களி 
டையே எப்பொழுதும்‌ முனைத்தெழவில்லை. தீமையும்‌ 
ஓழுக்கமின்மையும்‌ எப்பொழுது தலைதூக்கி ஓங்குகின்‌ 
றனவோ,; அப்பொழுது நானே பூமியில்‌ அவதரித்து, என்‌ 
குழந்தைகளைக்‌ காப்பாற்றுவேன்‌ 22 என்று எங்கள்‌ தேதவ 
தூதர்‌ கூறுகிறார்‌. இதன்படி அவர்‌ அப்போதைக்கப்‌ 
போதும்‌, அங்கங்கும்‌, அவதரித்திருக்கிறார்‌. மனிதகுலத்‌ 
தினை உயர்த்த முயலும்‌ மிகவும்‌ சிறந்த சமய மகானை 
பூவுலகத்தில்‌ எங்காவது நீங்கள்‌ பார்த்தால்‌, கடவுள்‌ அந்த 
மகானிடத்தில்‌ இருக்கிறார்‌ என்பதை நீங்கள்‌ அறிய 
வேண்டும்‌. 


எந்தச்‌ சமயத்தோடும்‌ நாங்கள்‌ எப்போதும்‌ போரிடு 
வதில்லை என்பதற்கு உரிய காண த்தை நீங்கள்‌ இப்பொழுது 
காணலாம்‌. எங்களது வழியே மோட்சத்திற்கு உரிய ஒரே 
ஒரு வழி என்று நாங்கள்‌ சொல்வதில்லை. நிறைந்த 
தூய்மையை எவரும்‌ பெற இயலும்‌. இதற்கு ஆதாரம்‌ 
என்ன? எல்லா நாடுகளிலும்‌ மிகமிக உயர்ந்த சமயப்‌ 
பெரியார்களைப்‌ பார்க்கிறோம்‌. நமது சமுதாயத்தில்‌ பிறந்த 
வராயினும்‌ சரி, வேறு சமுதாயத்தில்‌ பிறந்தவராயினும்‌ 
சரி, நல்ல ஆடவர்ககாயும்‌ நல்ல பெண்மணிகளையும்‌ எவ்‌ 
விடத்தும்‌ பார்க்கிறோம்‌. ஆகவே, “முத்திக்கு உரிய ஓரே 
ஒரு வழி எங்களது வழிதான்‌ 2 என்று சொல்ல இயலாது. 
பல்வேறு மலைகளிலிருந்து பல நதிகள்‌ ஓடி வந்து, தமது 
நீரைக்‌ கடலிலே கலப்பது போல, வெவ்வேறு நோக்கங்‌ 
களை அடிப்படையாகக்‌ கொண்டு பிறந்த, ஒன்றுக்கு ஒன்று 


இந்துக்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ 541 
மாறுபடுகிற எல்லாச்‌ சமயங்களும்‌ கடவுளாகிய உன்னிடத்‌ 
தில்‌ வந்து சேர்கின்றன 2? என்பது இந்தியாவீலே குழந்‌ 
தைக்கு உரிய நித்திய பிரார்த்தினையிலே ஒரு பகுதியாகும்‌. 
இது நித பிரார்த்தனை இருப்பதால்‌, மாறுபட்ட 
சமயங்கள்‌ என்ற காரணத்திற்காகப்‌ போரிடுவது என்ற 
கருத்துக்குச்‌ சிறிதும்‌ இடமில்லை. இந்திய தத்துவ தரல்‌ 
களைப்‌ பற்றிய செய்தி இவ்வளவு. முன்பு தோன்றிய சுருதி 
கள்‌ ஆப்தவாக்கியங்கள்‌ எல்லாம்‌ ஒன்றோடு ஒன்று இணைந்து 
ஒற்றுமைப்பட்டு விளங்குமா று செய்யும்‌ வியக்கத்தக்க பரந்த 
குணமுடைய தீர்க்கதரிசியான கிருஷ்ணபரமாத்மாவிடம்‌ 
சிறப்பாக நாங்கள்‌ பெருமதிப்புக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 


பிறகு விக்கிரகத்தின்‌ முன்‌ வணங்கித்‌ தொழுது நிற்கும்‌ 
மனிதனைப்‌ பார்ப்போம்‌. இந்த விக்கிரக ஆராதனைக்‌ கருத்‌ 
தானது நீங்கள்‌ கேள்விப்பட்டிருக்கிற பாபிலோனியரது 
விக்கிரக ஆராதனை, ரோமர து விக்கிரக ஆராதனை போன்ற 
வற்றின்‌ கருத்துப்போன்றது அன்று. இந்துக்களிடத்திலே 
இருக்கும்‌ இந்த விக்கிரக வணக்கமானது ஒரு தனித்த 
சிறப்பு முறையாகும்‌. விக்கிரகத்தின்‌ முன்‌ ஓருவன்‌ நின்று, 
தன்‌ கண்ணை மூடிக்கெண்டு, “நானே கடவுள்‌; எனக்குப்‌ 
பிறப்பு இல்லை; இறப்பும்‌ இல்லை; எனக்குத்‌ தந்‌ ந்தையும்‌ 
இல்லை; தாயும்‌ இல்லை; காலத்தாலோ அல்லது இடத்‌ 
காலோ நான்‌ கட்டுப்படாதவன்‌; காலவரையறையின்றி 
எப்பொழுதும்‌ இருப்பவன்‌; எல்லையற்ற இன்பம்‌ நான்‌; 
எல்லையற்ற ஞானம்‌ நான்‌; நானே கடவுள்‌; நானே கட. 
வுள்‌; புத்தகங்களாலோ, புண்ணியத்‌ தலங்களாலோ, 
புண்ணியத்தல யாத்திரைகளாலோ, அல்லது வேறு எத 
னலோ கட்டுப்படாதவன்‌ நான்‌; எல்லா ஆற்றலோடும்‌ 
நிலையாய்‌ இருப்பவன்‌ நான்‌; கிறைந்த பேரின்பம்‌ நான்‌5 
நானே கடவுள்‌; நானே கடவுள்‌ 2 என்று எண்ண முயல்கி 
முன்‌. இதைப்‌ பலதரம்‌ சொல்லிய பிறகு, ஆண்டவனே, 
உன்னை, என்‌ அகத்தே காண என்னால்‌ இயலவில்லை; நான்‌ 
ஓர்‌ ஏழை 22 என்று சொல்கிறான்‌. சமயம்‌ என்பது அறிவை 
ஆதாரமாகக்‌ கொண்டில்லை. சமயமே ஆன்மா; சமயமே 
கடவுள்‌. வெறும்‌ புத்தக ஞானத்தாலோ, அல்லது சொல்‌ 
வன்மையாலோ இதைப்‌ பெற இயலாது. கல்வியில்‌ மிக 


342 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 
உயர்ந்த ஒருவனை நீங்கள்‌ அணுகி, ஆன்மாவை ஆன்மாவா 
ஐச்‌ சிந்தித்துப்‌ பார்க்கும்படி கேளுங்கள்‌. அவனால்‌ அவ 
வாறு சிந்திக்கவே இயலாது. 
எண்‌ ணிப்பார்க்கலாம்‌; 


நீங்கள்‌ ஆன்மாவைப்‌ பற்றி 
3 அந்தக்‌ கல்வியாளனும்‌ அதைப்‌ 
பற்றி எண்ணிப்‌ பார்க்கலாம்‌. ஆனால்‌, பயிற்சியின்‌ றி ஆன்‌ 
மாலைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க இயலாது. ஆகவே, சமயத்தைப்‌ 
பற்றி நீங்கள்‌ எவ்வளவு அதிகம்‌ பட த்திருந்தாலும்‌ சரி; 
நீங்கள்‌ ஒரு பெரிய தத்துவ ஞானியாகவும்‌ மிகப்‌ பெரிய 
சமய ஞானியாகவும்‌ இருந்தாலும்‌ சரி, இவை எல்லாம்‌ 
சமயத்தோடு எத்தொட ர்பும்‌ இல்லாதவை என்று இந்து சிறு 
வன்‌ ஒருவன்‌ சொல்லிவிடுவான்‌. ஆன்மாவை ஆன்மா 
வாக நீங்கள்‌ சிந்தித்த இயலுமா? அப்போதுதான்‌ எல்‌ 
ழியும்‌; எல்லா மனக்கோணல் களும்‌ 
அப்போதுதான்‌ எல்லா அச்சங்களும்‌ 
மனிதனும்‌ கடவுளும்‌ நேருக்கு நேராக 


உ எல்லா ஐயப்பாடுகளம்‌ எப்பொழுதும்‌ 
வாய்மூடி மெளனமுற்று மிற்கும்‌. 


லாச்‌ சந்தேகங்களும்‌ ஓ 
நிமிர்த்தப்படும்‌. \ 
மறைந்து ஒழியும்‌. 
வந்து சேர்கிறபே து 


்‌ மேலைநாட்டினர்‌ கருத்துப்படி. ஆச்சரியப்படும்‌ அள 
விற்கு ஒருவர்‌ கல்வி கற்றிருக்கலாம்‌. என்றாலும்‌, அவர்‌ 
சமயத்தின்‌ முதற்படியையும்‌ அறியாதிருக்கலாம்‌. “*ஆன்‌ 
மாலை! ஆன்மாவாக உம்மால்‌ நினைத்துப்பார்க்க இயலுமா225 
என்று கேட்பேன்‌. ஆன்ம விஞ்ஞானத்தில்‌ நீர்‌ முன்னேறி 
யிருக்கிறீரா 2 சடப்பொருளுக்கு மித உயர்ந்த நிலையிலே 
உமது சொந்த ஆன்மா விளங்கும்படி. செய்திருக்கிறீரா 22 
என்று மான்‌ அவரைக்‌ கேட்க விரும்புகிறேன்‌. அவர்‌, 
“அவ்வாறெல்லாம்‌ ஆகவில்லை 3 என்றால்‌, உமக்குச்‌ சமய 
திஸ்‌ என்பது ஏற்படவில்லை. உம்மிடம்‌ இருப்பன எல்லாம்‌ 
பேச்சும்‌, புத்தகமும்‌, விண்பெருமையுமே 22 என்று நான்‌ 
அவருக்குச்‌ சொல்வேன்‌. ஆனால்‌, எளிய இந்து ஒருவன்‌ 
விக்கிரகத்தின்‌ முன்‌ உட்கார்ந்து, தானே அது என்று. 
நினைக்க முயல்கிறான்‌. அதன்‌ பிறகு “ஆண்டவனே ! 
உன்னை ஆன்மாகச்‌ சிந்திக்க இயலவில்லை. ஆகவே உன்னை 
இந்த வடிவத்திலே சிந்தித்துப்பார்க்க அருள்புரிவாயாக!?? 
என்று வேண்டுகிறான்‌; இவ்வாறு கூறி, கண்களைத்‌ திறந்து, 
அந்த உருவத்தைப்‌ பார்க்கிறான்‌. அதன்‌ முன்னர்க்‌. குப்புற 
விழுந்து; தன்‌ பிரார்த்தனைகளைப்‌ பலமுறை செய்கிரான்‌; 


இந்துக்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ 543 


பிரார்த்தனை முடிந்த பிறகு, “கடவுளே, உன்னை இக்குறை 
பாடுடைய முறையால்‌ தொழுதற்கு என்னை மன்னிக்க 
வேண்டும்‌ 2” என்று வேண்டிக்கொள்கிறான்‌. 


இந்து ஒருவன்‌ கருங்கல்‌ துண்டுகளைத்‌ தொழு கிறான்‌ 
என்று உங்களிடம்‌ அடிக்கடி சொல்லி வருகிறார்கள்‌. இத்த 
கய மக்களது ஆன்மாவின்‌ இந்த ஆர்வத்தைப்‌ பற்றி நீங்‌ 
கள்‌ இப்போது என்ன நினைக்கிறீர்கள்‌ 2? இந்த மேல்‌ நாடு 
களுக்கு வந்த முதல்‌ துறலீ நான்‌. உலக வரலாற்றிலே 
இந்து துறவி ஓருவன்‌ கடல்‌ கடந்து சென்ற முதல்‌ நிகழ்ச்சி 
இதுவே. கருங்கல்லைக்‌ கும்பிடுகிறவர்கள்‌ என்ற இத்தகைய 
குற்றச்சாட்டுகளை நாங்கள்‌ கேள்விப்படுகிறோம்‌; இத்தகைய 
பேச்சுகளையும்‌ கேட்கிறோம்‌. என்றாலும்‌, என்னுடைய நாடு 
பொதுவாக உங்களிடம்‌ எவ்வாறு நடந்துகொண்டிருக்கிறது? 
“குழந்தைகள்‌ அவர்கள்‌. பெளதிக விஞ்ஞானத்தில்‌ அவர்‌ 
கள்‌ பெரியவர்களாய்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ பெரிய கட்டி 
டங்கள்‌ முதலியவற்றைக்‌ கட்டலாம்‌. என்றாலும்‌, அவர்கள்‌ 
சமயத்துறையிலே சிறு குழந்தைகளே 35 என்று எங்கள்‌ 
நாட்டவர்கள்‌ புன்முறுவலுடனே சொல்வார்கள்‌. இது எங்‌ 


கள்‌ மக்களது மனப்போக்கு. 


நான்‌ உங்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன்‌ : இரக்க 
மின்றிக்‌ குறைகூறல்‌ என்‌ கருத்தன்று. என்ன செய்வதற்காக 
நீங்கள்‌ மக்களுக்குப்‌ பயிற்சி அளித்து, கல்வி கற்பித்து, 
உடுக்க ஆடை தந்து; அவர்களுக்குச்‌ சம்பளமூம்‌ கொடுத்து 
வருகிறீர்கள்‌ ? எங்கள்‌ நாட்டுக்கு வந்து, என்னுடைய முன்‌ 
மேனோர்களையும்‌, என்‌ சமயத்தையும்‌, என்னைப்‌ பற்றிய ஓவ்‌ 
வொன்றையும்‌ அவர்கள்‌ பழிக்கும்படியும்‌ ஏசகம்படியும்‌ செய்கி 
நீர்கள்‌. அவர்கள்‌ ஒரு கோயிலை அணுகி, நீங்கள்‌ விக்கிர 
கங்களைத்‌ தொழுகிறீர்கள்‌. ஆகவே நீங்கள்‌ நரகத்திற்குப்‌ 
போலீர்கள்‌? என்று சொல்கிறார்கள்‌. இந்தியாவிலுள்ள 
மகம்மதியர்களிடத்தில்‌ சென்று, அவ்வாறு சொல்ல அவர்‌ 
களுக்குத்‌ தைரியம்‌ இல்லை. அவ்வாறு சொன்னால்‌, அவர்‌ 
வானை உருவிக்கொள்வார்கள்‌. ஆனால்‌, இந்து ஓருவன்‌ மிக 
வும்‌ சாந்தமானவன்‌. இந்த மூடர்கள்‌ பேசட்டும்‌2? 
என்று சொல்லி, புன்முறுவலோடு அப்பாற்சென்று விடு 
வான்‌. இது அவனுடைய மனப்போக்கு. ஏசுவதற்கும்‌ 


344 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


குறை கூறுவதற்கும்‌ நீங்கள்‌ மக்களுக்குப்‌ பயிற்சி அளிக்கிறிர்‌ 
கள்‌. ஆனால்‌, உங்கள்‌ நலத்தின்‌ பொருட்டு, உங்களைப்‌ 
பற்றி மிகச்‌ சிறியதொரு குறை கூறினாலுங்‌ கூட; நீங்கள்‌ 
அதைப்‌ பொருது பின்வாங்கி, “எங்களைப்‌ பற்றி ஒன்றும்‌ 


சொல்லாதீர்கள்‌; நாங்கள்‌ அமெரிக்க ர்கள்‌; உலகத்தி 


லுள்ள எல்லா மக்களையும்‌ நாங்கள்‌ பழிப்போம்‌; இகழ்ந்து 
பேசுவோம்‌; ஆனால்‌, நீங்கள்‌ எங்களைத்‌ தொடாதீர்கள்‌; 
நாங்கள்‌ தொட்டாற்‌ சிணுங்கிகள்‌ 22 என்று ஓலமிடுகிறிர்கள்‌. 
நீங்கள்‌  விரும்புகிறபடி நீங்கள்‌ எதையும்‌ செய்து கொள்ள 
லாம்‌. நாங்கள்‌ இருக்கிறபடியே நாங்கள்‌ வாழ்வது எங்‌ 
களுக்குத்‌ திருப்தி என்று நான்‌ உங்களுக்கு அதே சமயத்தில்‌ 


டி - 1 ம்‌ 5 ப] ப] = 
சொல்லிவிடுகிறேன்‌ . ஒரு காரியத்தில்‌ நாங்கள்‌ உங்களைக்‌ 


காட்டிலும்‌ மேலானவர்கள்‌--அத்தகைய பயங்கரமான 

ந்னு 3 - ப ௮ ்‌ | 
பொய்களைக்‌ கண்மூடியபடி. விழுங்கும்படி , நம்பும்படி; நாங்‌ 
தள எங்கள்‌ குழந்தைகளுக்குக்‌ கற்பிப்பது இல்லை. ஒவ்‌ 


வொரு தோற்றமும்‌-ஒவ்வொரு காட்சியும்‌ இனிமை தந்து 
நிற்கின்றன. ஆனால்‌, மனிதன்‌ என்ற ஓரே ஒரு தோற்றம்‌-- 
ஒரே ஒரு காட்சி-அற்பத்தனத்தோடு இருக்கின்றது. உங்‌ 
வய பாதிரிமார்கள்‌ எப்பொழுது குறை கூறினாலும்‌, எல்லா 
இந்தியரும்‌ எழுத்து நின்று; இந்து மகா சமுத்திரத்தின்‌ 
அடியிலுள்ள எல்லா மண்ணையும்‌ எடுத்து, மேற்கே உள்ள 
நாடுகளின்‌ மீது வீசி எறிவார்களானால்‌, அவ்வாறு எறிவதால்‌ 
ஏற்படும்‌ தீமையான து தீங்கள்‌ எங்களுக்குச்‌ செய்துகொண்டு 
வரும்‌ தீமையில்‌ ஒரு சிறு அணு அளவுகூட இராது. எதற்‌ 
தாக நீங்கள்‌ அவ்வாறு செய்கிறீர்கள்‌? உலகத்திலுள்ள எவ 
ரையாவது எங்கள்‌ மதத்தில்‌ சேர்த்துக்கொள்ள ஒரு பாதி 
ரியை நாங்கள்‌ எப்பொழுதாவது அனுப்பினோமா? “உங்கள்‌ 
சம ற்கு நல்வரவு; ஆனால்‌ என்னுடைய சமயத்தை 
ua மேற்கொள்வதற்கு என்னை அனுமதியுங்கள்‌ 2? என 
நாங்கள்‌ உங்களுக்குச்‌ சொல்கிறோம்‌. உங்களது சமயத்தை 
வலுவில்‌ மேல்விழுந்து தாக்கும்‌ மதம்‌ எனச்‌ சொல்கிறீர்கள்‌. 
நீங்கள்‌ வலுவில்‌ மேல்விழுந்து தாக்கும்‌ இயல்பினர்‌. அப்படி 
இருந்தும்‌, எத்தனை பேர்களை உங்கள்‌ மதத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டீர்கள்‌. உலகிலே ஆறு பேர்களில்‌ ஒருவன்‌ சீன 
நாட்டினனாகவும்‌ புத்த சமயத்தனாகவும்‌ இருக்கிறான்‌. 
ஜப்பான்‌, திபெத்து, உருஷியா, சைபீரியா, பர்மா, சையாம்‌ 


கு. ஆ 


த. ர a ்‌ 45 
இந்துக்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ ப 
உங்கள்‌ 

என்ற 
யே 


பாய்‌ 


த ப்‌ த்‌ தனில்‌ புத்தர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்தவ ஒழுக்கமும்‌ கத்தோலிக்கக்‌ கோவிலும்‌ 
எல்லாம்‌ அவர்களைப்‌ பார்த்துக்‌ கற்றுக்‌ கொண்டவை 
ஆகும்‌. இது உங்களுக்கு அருவருப்பான செய்திய 
இருக்கலாம்‌. சரி இவை எவ்வாறு பரவின? ஒறு துளி 
இரத்தம்கூடச்‌ சிந்தாமல்‌! விண்‌ பெருமை பேசுகிறீர்களே - 
கத்தி இல்லாமல்‌ உங்கள்‌ கிறிஸ்தவ மதம்‌ எவ்விடத்தில்‌ 
வெற்றி அடைந்தது? உலக முழுவதிலும்‌ ஓர்‌ இடத்தைக்‌ 
காட்டுங்கள்‌. கிறிஸ்தவ சமய வரலாறு முழுவதிலும்‌ ஓர்‌ 
இடத்தைக்‌ காட்டுங்கள்‌ என்கிறேன்‌. ஒரே ஓர்‌ இடம்‌; 
இரண்டு இடத்தைக்‌ கேட்கவில்லை. உங்கள்‌ முன்னோர்‌ 
கள்‌ எவ்வாறு மதம்‌ மாற்றப்பட்டார்கள்‌ என்பதை நான்‌ 
அறிவேன்‌. அவர்களை மதம்‌ மாற்ற வேண்டும்‌; இல்லை 
என்றால்‌ அவர்களைக்‌ கொன்றுவிட வேண்டும்‌. இதுவே 
எல்லாம்‌. நீங்கள்‌ எவ்வளவு வீண்‌ பெருமை பேசிக்கொண் 
டாலும்‌, மகம்மதிய மதத்தைவீட எந்த நல்லதை நீங்கள்‌ 
செய்யக்‌ கூடும்‌? “நாங்களே மேலானவர்கள்‌. ஏன்‌ தெரி 
யுமா? ஏன்‌ எனில்‌, நாங்கள்‌ மற்றவர்களைக்‌ கொல்லும்‌ திறம்‌ 
பெற்றவர்கள்‌ 2? என்று அரேபியர்கள்‌ கூறினார்கள்‌; விண்‌ 
பெருமை பேசினார்கள்‌. அந்த அரேபியர்கள்‌ இப்போது 
எங்கே. இருக்கிறார்கள்‌? அவர்கள்‌ நிலையான தங்கும்‌ வீடு 
இல்லாமல்‌, எப்பொழுதும்‌ நாடோடிகளாய்‌ அலைந்து திரியும்‌ 
பெதூயின்களாய்‌ விட்டார்கள்‌. உரோம நாட்டினமும்‌ 
அவ்வாறே கூறிக்கொண்டிருந்தனர்‌. இப்பொழுது அல 
கள்‌ எங்கே இருக்கிறார்கள்‌? “சமாதானம்‌ செய்கிறவர்கள்‌ 
புஸ்ணியவான்கள்‌; அவர்கள்‌ இம்மண்ணுலகத்தில்‌ இன்‌ 
புற்று வாழ்வார்கள்‌ 2? என்பன போன்ற விவிலிய வேதக்‌ 
கருத்துகள்‌ தவிடுபொடியாகி விட்டன. அக்கருத்துகள்‌ 
எல்லாம்‌ மணலின்மேல்‌ கட்டிய கோட்டைகள்‌. அலைய 
நெடுநாள்‌ நிலைத்திரா. 

தன்னலத்தை அடிப்படையாகவும்‌, போட்டி மனப்‌ 
பான்மையை வலக்கையாகவும்‌, இன்பத்தை நோக்கமாக 
வும்‌ கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும்‌ சீக்கிரத்திலோ 
அல்லது காலம்‌ தாழ்த்தியோ மாண்டு போவது நிச்சயம்‌. 
அத்தகையவை சாதல்‌ வேண்டும்‌. சகோதரர்களே மான்‌ 


சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. நீங்கள்‌ வாழ விரும்பினால்‌, 


346 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உங்கள்‌ நாடு வாழ வேண்டும்‌ என்று நீங்கள்‌ உண்மையாக 
விரும்பினால்‌, நீங்கள்‌ திரும்பவும்‌ ஏசுவிடம்‌ செல்ல வேண்‌ 
டும்‌. நீங்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ அல்லீர்‌. உங்கள்‌ நாட்டிலுள்ள 
எவருமே கிறிஸ்தவர்‌ அல்லர்‌. நீங்கள்‌ கிறிஸ்துவிடம்‌ செல்ல 
வேண்டும்‌. தலையை வைத்துப்‌ படுப்பதற்கு இடமே பெற்‌ 
றிராத அவரிடம்‌ நீங்கள்‌ செல்ல வேண்டும்‌. “பறவை 
களுக்குக்‌ கூடுகள்‌ உண்டு. 


விலங்கு களுக்குக்‌ குகை உண்டு. 
ஆனால்‌ மனிதகுமாரனுக்கோ உறங்க இடமே இல்லை.22 
சுகவாழ்வின்‌ பெயரால்‌ பிரசாரம்‌ செய்யப்படுகிற மதம்‌ 
உங்கள்‌ மதம்‌. ஆனால்‌, விதியின்‌ சதியே வேறுவிதமாய்‌ 
இருக்கிறதே! இந்தப்‌ பெருமித வாழ்வை மரற்றியேதீர 
வேண்டும்‌— நீங்கள்‌ வாழவிரும்பினால்‌. இந்த நாட்டில்‌ நான்‌ 
கேள்விப்பட்டது எல்லாம்‌ முழுக்‌ கபடம்‌, முழுக்‌ கள்ள 
வேடம்‌. இந்த நாடு வாழவேண்டுமானால்‌, இது கிறிஸ்து 
விடம்‌ திரும்பவும்‌ செல்ல வேண்டும்‌. ஓரே காலத்தில்‌ 
நீங்கள்‌ கடவுளையும்‌ செல்வத்தையும்‌ வழிபட இயலாது. 
இந்தச்‌ செல்வ வளம்‌ எல்லாம்‌ ஏசு தந்தவையாம்‌! இத்‌ 
தகைய தெய்வ நிந்தனையான சொற்களா எல்லாம்‌ ஏ 
மறுத்திருப்பார்‌. செல்வம்‌ கடவுளிடமிருந்து வருகிற எல்‌ 
லாம்‌ நிலையற்றவை; அற்ப வாழ்வுடையவை. கடவுள 
ஒருவரே என்றும்‌ உண்மையாக நிலைத்து நிற்பவர்‌. இவ்‌ 
வீரண்டையும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்க உங்களால்‌ இயலுமானால்‌, 
அதாவது இந்த வியத்தற்கு உரிய செல்வ வளத்ஷதுக்‌ 
கிறிஸ்துவின்‌ குறிக்கோளுடன்‌ சேர்க்க இயலுமானால்‌, அது 


க்‌ அவ்வாறு சேர்க்க உங்களால்‌ இயலாது என்றால்‌, 
செல்வ வளத்‌ 


2 தைத்‌ துறந்துவிட்டு, ஏசுவிடம்‌ மீண்டும்‌ 
CS சேருங்கள்‌. ஏசுலைப்‌ புறக்கணித்துவிட்டு, அரண்‌ 
மனைகளில்‌ வாழ்வதைக்‌ காட்டிலும்‌, ஏசுவுடன்‌ கந்தை 
யோடு வாழச்‌ சித்தமாய்‌ இருப்பது மிக நல்லது. 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 


1A, ந 


[டைட்ராயிட்டு நகரத்திலே, மார்ச்சு 
ஆற்றிய சொற்பொழிவு. “டெட்ராயிட்‌ டு பிரீ பிரஸ்‌? என்ற 
பத்திரிகையில்‌ வெளியிடப்பட்ட கு து. ] 
அப்பா 


gh} 
மிற்ற்று இரவு டெட்ராயிட்டு நகரிலுள்ள 
க நெருக்கமாய்‌ நிறை, ந்திருந்த 


ஹவுஸ்‌? என்ற கட்டிடத்‌ 
கூட்டத்தில்‌ விவேகானந்தர்‌ “பேசினார்‌. அவருக்கு மிகமிக 
இனிய வரவேற்பு அளித்தனர்‌. சிறந்ததொரு சொற்‌ 
பொழிவாற்றினார்‌ அவர்‌. இரண்டபரைமணி நேரம்‌ 
பேசினார்‌. 

இந்த நாட்டிற்கு வந்துள்ள இந்தப்‌ புகழ்‌ பெற்ற 


பெரியாரை மதிப்‌ புக்முரிய பரமர்‌ என்பார்‌ அறிமுகம்‌ 
செய்து வைத்துப்‌ பேசியபோது, ஒரு பக்கம்‌ செம்பாகவும்‌ 
மற்றொரு பக்கம்‌ வெள்ளியாகவும்‌ இருந்த ஒரு கேடயத்தை 
யும்‌ அதனால்‌ ஏற்பட்ட சண்டையைப்‌ பற்றியுமுள்ள ஒரு 
“ஒரு பிரச்சினை க்குரிய 


பழங்‌ கதையை அவர்‌ குறிப்பிட்டார்‌. 
வாதங்கள்‌ 


இரண்டு பக்கங்களையும்‌ நாம்‌ பார்த்தால்‌, 
குறைந்து போம்‌. சம்மதிப்பது என்பது எல்லார்க்கும்‌ 
எளியதொரு செயலே. : அயல்‌ நாடுகளுக்குச்‌ சென்றுள்ள 
பாதிரிமார்‌ இயக்கங்கள்‌ சமய மனத்திற்கு மிக இனியன 
ஆகும்‌. கிறிஸ்தவரது நிலையிலிருந்து பா ந்தால்‌; விவே 
கானந்தர்‌ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்‌ ஆவர்‌ 7 எனப்‌ 
பாமர்‌ கூறினார்‌. கேடயத்தின்‌ செம்புப்‌ பக்கத்தைப்‌ பற்றிப்‌ 


பேசி வருகிற ஒருவர்‌ பேசுவதைக்‌ கேட்பது நல்லது. 
விவேகானந்தர்‌ வரவேற்கப்‌ 


ஆர்வத்‌ த்துடன்‌ 20௦2 குட்‌ 1Q- 
பட்டார்‌. 


ஜப்பானிலும்‌ சைனாவிலுமுள்‌ ஸ்‌ 
எனக்கு அதிகம்‌ தெரியாது; ஆனால்‌, 
பாதிரிமார்ககாப்‌ பற்றி தான்‌ நன்கு அறிவேன்‌. 
களும்‌ சில நாகரிக ஆங்கிலேயர்களும்‌ இருக்கிற ஒறு Q 
பாழ்‌ நிலம்‌ இந்தியா என இந்நாட்டு மக்கள்‌ இந்தியாவைப்‌ 
பற்றிக்‌ கருதுகின்றனர்‌. அமெரிக்க ஜக்கிய நாட்டின்‌ 


பாதிரிமா! ர்களைப்‌ பற்றி 
இந்தியாவிலுள்ள 
பல காடு 
பரிய 


548 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-7 


பரப்பில்‌ பாதி இந்தியாவின்‌ பரப்பு. அங்கு முப்பது கோடி 
மக்கள்‌ இருக்கின்றார்கள்‌. இந்தியாவைப்‌ பற்றிப்‌ பல கதை 


கள்‌ இங்கு வழங்கி வருகின்றன. அவைகளை மறுத்து 
மறுத்துச்‌ சலிப்படை ந்துவிட்டேன்‌. கிறிஸ்தவர்கள்‌ ஒரு 
புதிய 


ட ய்‌ 1) ட - ப. ௨. 
நாட்டிற்குப்‌ போனபோது அங்குள்ள குடிமக்களை 
அவர்கள்‌ அழித்ததைப்போல்‌, இந்தியானவின்மேல்‌ முதல்‌ 
“முதல்‌ படையெடுத்துவந்தவர்களாகிய ஆரியர்கள்‌ இந்திய 


மக்களை அழிக்க முயலவில்லை; ஆனால்‌, கொடுமையான 
செய 


ல்கள£ச்‌ செய்யும்‌ மக்களைப்‌ பண்படுத்த முயன்றார்கள்‌. 


ஸ்தவ சமயத்தோடு ஸ்பானிஷ்‌ தேசத்தார்‌ இலங்கைக்கு 
வந்தனர்‌, அங்குள்ள மக்கனாக்‌ கொன்று அழித்து, அவர்‌ 
ளுடைய தெய்வ உருவங்கள்‌ நிறைந்த கோயில்களை 
அழித்துவிடுமாறு தங்கள்‌ கடவுளானவர்‌ கட்டை இட்டதாக 
அந்த ஸ்பானிஷ்‌ தேசத்தார்‌ நினைத்தார்கள்‌. அங்குள்ள 
புத்தர்கள்‌ தங்கள்‌ சமயத்தலைவரான புத்தபிரானது ஒரு 
அடி நீளமுள்ள பல்‌ ஒன்றை வைத்திருந்தனர்‌. ஸ்பானிஷ்‌ 
மக்கள்‌ அதைக்‌ கடலில்‌ எறிந்துவிட்டு, ஆயிரக்கணக்கான 
மக்களைக்‌ கொன்று, ஒரு சில மக்களை மதம்‌ மாற்றினார்கள்‌. 
மேற்கு இந்தியாவுக்குப்‌ போர்ச்சுக்கீசியா்‌ வந்தனர்‌. 
இந்துக்கள்‌ மும்மூர்த்திகளை நம்புகின்றனர்‌. அந்தப்‌ புனித 
நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு கோயிலும்‌ கட்டி வைத்திருந்தனர்‌. 
படை எடுத்து வந்த அந்தப்‌ போர்ச்சுகீசியர்கள்‌ அக்கோயி 
லைக்‌ கண்டு, அது சைத்தானுடைய வேலை என்று கூறி 
னர்‌; வியக்கத்தக்க அந்தக்‌ கட்டிடத்தைப்‌ பீரங்கிகொண்டு. 
தாக்கி, அதன்‌ ஒரு பகுதியை அழித்தனர்‌. சினம்‌ கொண்டு 
எழுந்த குடிமக்கள்‌ படை எடுத்து வந்தவர்களை நாட்டைவிட்‌ 

ட அரத்திவிட்டார்கள்‌. ஆரம்பத்திலேயே வந்திருந்த 
பாதிரிமார்‌ நாட்டைக்‌ கைப்பற்ற முயன்றனர்‌. தமக்கு என 
ஓரு நில்யான ஆதார இடத்தை வற்புறுத்திப்‌ பெற அவர்‌ 
கள்‌ முயன்ற போது, பலரைக்‌ கொன்றார்கள்‌; ஒரு சிலரை 
மதம்‌ மாற்றினார்கள்‌. தம்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்‌ 
வதற்காக மக்களுள்‌ சிலர்‌ கிறிஸ்தவராயினர்‌. போர்ச்ச 
கீசியருக்கு அஞ்சிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆனவர்களில்‌ நூற்றுக்‌ 
குத்‌ தொண்ணூற்றொன்பது பேர்‌ அவ்வாறு உயிருக்கு அஞ்சி 
ஆனவர்களே. ₹₹நாங்கள்‌ கிறிஸ்தவ மதத்தை நம்பவில்லை; 
நாங்கள்‌ கிறிஸ்தவர்களே என்று சொல்லும்படி வற்புறுத்திய 
| 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 549 


வர்களுடைய வற்புறுத்தலுக்கு ஆளாகிவீட்டோம்‌ 22 என்று 
அவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. அந்தக்‌ கத்தோலிக்கக்‌ கிறிஸ்தவ 
மதம்‌ சீக்கிரமே மறைந்தது. 


“காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளவேண்டும்‌ 2 
என்ற : நோக்குடன்‌ கிழக்கித்தியக்‌ கம்பெனியார்‌ இந்தியா 
வின்‌ ஒரு பகுதியைக்‌ கைப்பற்றினர்‌. அவர்கள்‌ பாதிரிமார்‌ 
களை நெருங்க விடவில்லை. பாதிரிமார்களை மூதலில்‌ வர 
வேற்றவர்கள்‌ இந்துக்களே ; வாணிபத்தில்‌ ஈடுபட்டிருந்த 
ஆங்கிலேயர்கள்‌ அல்லர்‌. பிற்காலத்திலே வந்த பாதிரி 
மார்களைப்‌ பெரிதும்‌ மதித்துப்‌ பாராட்டுவேன்‌ நான்‌. 
அவர்கள்‌ ஏசுவின்‌ உண்மையான தொண்டர்கள்‌. அவர்‌ 
கள்‌ மக்களை: ஏசிப்‌ பழிக்கவில்லை. அவர்கள்‌ எங்களைப்‌ பற்‌ 
றிக்‌ கொடுமையான பொய்களைப்‌ பரப்பவுமில்லை. அவர்கள்‌ 
சாந்தமானவர்கள்‌; அன்புடையவர்கள்‌. ஆங்கிலேயர்கள்‌ 
இந்தியாவின்‌ தலைவர்கள்‌ ஆனதும்‌, பாதிரிமார்‌ இயக்க 
மானது வளர்ச்சியில்‌ தளர்ச்சியுறத்‌ தொடங்கிற்று. பாதிரி 
மார்களது முயற்சிகள்‌ தளர்ச்சியுற்று இருக்கும்‌ தன்மையை 
இன்று இந்தியாவில்‌ காணலாம்‌. தொடக்கத்தில்‌ வந்த 
பாதிரியான டாக்டர்‌ லாங்‌ என்பவர்‌ மக்களுக்குத்‌ துணையாய்‌ 
இருந்தார்‌. அவுரிப்பண்ணை முதலாளிகள்‌ இந்தியாவிலே 
செய்த கொடுமைகளை விளக்கிக்‌ கூ றிய ஒரு நாடகத்தை அவர்‌ 
மொழிபெயர்த்தார்‌. அதன்‌ பயன்‌ என்ன 5 ஆங்கிலேயர்‌ 
அவரைச்‌ சிறையில்‌ அடைந்தனர்‌. அத்தகைய பாதிரிமார்‌ 
இந்தியநாட்டுக்கு உதவி புரிந்தனர்‌; ஆனால்‌, அவர்கள்‌ 
இறந்து போனார்கள்‌. ஞூயஸ்‌ கால்வாயானது சில தீமைகள்‌ 
ஏற்படுவதற்குக்‌ காரணமாயிற்று. 


இப்பொழுது பாதிரியார்‌ மணம்‌ புரிந்துகொண்டு இந்தி 
யாவிற்குச்‌ செல்கிறார்‌. மணம்புரித்துகொண் டிருப்பதால்‌; 
அவருக்குப்‌ பல இடையூறுகள்‌ ஏற்படுகின்றன. அந்தப்‌ 
பாதிரியாருக்கு இந்திய மக்ககரப்‌ பற்றி ஒன்றுமே தெரி 
யாது. அவர்களது மொழியும்‌ அவருக்குப்‌ டேபேசத்தெரியாது- 
ஆகவே, பெரும்பாலும்‌ வெள்ளையர்‌ குடியே தங்கியிருக்‌ 
கும்‌ சிறிய குடியிருப்பு வட்டத்திலே அவர்‌ தங்கிவிடுகிறார்‌. 
கலியாணம்‌ செய்துகொண்டிருப்பதால்‌, அவருக்கு இந்த 
அவதி ஏற்படுகிறது. திருமணமாகாதிருந்தால்‌, மக்களி 


350 விவேகானந்தரின்‌ ஞான்‌ தீபம்‌--சுடர்‌-7 


டையே அவர்‌ தாராளமாய்ப்‌ போய்வரலாம்‌; அவசியமா 
னல்‌ மண்‌ தரையிலும்‌ அவர்‌ படுத்துறங்கலாம்‌. ஆகவே, 
மனைவிக்கும்‌ மக்களுக்கும்‌ வேண்டிய துணைவர்களை நாடியே 
அவர்‌ இந்தியாவுக்குச்‌ செ றார்‌. அவர்‌ ஆங்கிலம்‌ பேசும்‌ மக்‌ 
களிடையே குடி.யிடுக்கிறார்‌. இந்தியாவின்‌ பெரும்பகுதியா 
னதுபாதிரிமார்‌ சேவைக்குச்‌ சிறிதும்‌ இலக்காகாமலே இருக்கி 
றது. பாதிரிகளுள்‌ பெரும்பாலோர்‌ திறமைஇல்லாதவர்‌. வட்‌ 
மொழியை அறிந்துகொள்ளுகிற ஒருபாதிரியாரைக்கூட நான்‌ 
பார்த்ததே இல்லை. ஒரு நாட்டு மக்களையும்‌ அவர்கள்‌ பழக்க 
வழக்கங்களையும்‌ சிறிதும்‌ அறியாத நவர்‌, அவர்களது அனு 
தாபத்தை எப்படிப்‌ பெற இயலும்‌ ? நான்‌ குற்றம்‌ சாட்ட 
விரும்பவில்லை . திறமையற்றவர்களைப்‌ பாதிரிமார்களாக 
இங்குள்ள கிறிஸ்தவர்கள்‌ அனுப்பிவைக்கிறார்கள்‌ . மத 
மாற்றத்திற்காகப்‌ பணம்‌ செலவிட்டும்‌, திருப்தி அளிக்கக்‌ 
கூடிய உண்மையான பலன்கள்‌ ஏற்படவில்லை என்பதைக்‌ 
அரண வருத்தமாய்‌ இருக்கிறது! 


பாதிரிமார்களது ஆதரவை நாடி, அவர்களால்‌ ஒரு 
வாறு வாழ்க்கை நடத்திவருகிற ஒரு சிலரே மதமாற்றம்‌ 
அடைந்தவர்‌. மதம்‌ மாறியலர்களிலே பாதிரிமார்களால்‌ 
இந்தியாவிலே வேலைக்கு வைத்துக்‌ கொள்ளப்படாதவர்கள்‌ 
மீண்டும்‌ தங்கள்‌ சொந்த மதத்திற்கே போய்விடுகின்றார்கள்‌. 
இதுவே மதமாற்றத்தைப்‌ பற்றிய முழு உண்மையின்‌ 
சாரமாகும்‌. மதமாற்றம்‌ செய்யும்‌ முறையிருக்கிறதே, அது 
அறிவுக்கு முரணான முறையாகும்‌. பாதிரிமார்கள்‌ தருகிற 
பணத்தை மக்கள்‌ பெற்றுக்‌ கொள்கின்றார்கள்‌. கல்வீ 
SATE மட்டில்‌, பாதிரிமார்கள்‌ ஆரம்பித்து நடத்தி 
வருகிற லலூரிகள்‌ செம்மையாகவே நடந்து வருகின்றன. 
ஆனால, சமயம்‌ என்றாலோ, அது வேறு விதமாகவே நடக்‌ 
கிறது. இந்து மதத்தினன்‌ மதி நுட்பம்‌ வாய்ந்தவன்‌. 
அவன்‌ பணத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌? ஆனால்‌, மதம்‌. 
மாறுவதில்லையே! இந்தியர்கள்‌ எவ்வளவு பொறுமையான 
வர்கள்‌ என்பது ஆச்சரியப்படத்தக்க உண்மையாகும்‌. : 
“(இந்தியர்‌ போதும்‌ என்ற மனத்தினர்‌. அவர்களை மத 
மாற்றம்‌ செய்ய ஒரு போதும்‌ இயலாது. அவர்களது போதும்‌ 
என்ற மனமே பாதிரிமார்களது செயலுக்குப்‌ பேரிடராய்‌ 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 


4! 91 Fr - 
ப க்கிறது 2? ஒன்று ஒரு பாதிரியார்‌ ஒரு சமயம்‌ கூறும்‌ சிருஃ்‌ 


கிறார்‌ 


பெண்‌ பாதிரிமார்கள்‌ குறிப்பிட்ட சிலர்‌ போகிறார்கள்‌; 
நான்கு ஷில்லிங்கு பணம்‌ பெற்றுக்கொண்டு விவிலியத்தைச்‌ 
சிறிது சொல்லிக்‌ கொடுப்பதோடு பின்னல்‌ வே லயையும்‌ 
கற்றுக்‌ கொடுக்கிறார்கள்‌. இந்தியச்‌ சி சிறுமிகள்‌ ஒரு போதும்‌ 
மதம்‌ மாறமாட்டார்கள்‌. தங்கள்‌ நாட்டிலுள்ள நாத்‌; திகமும்‌ 
சமய நம்பிக்கையின்‌ மையுமே பாதிரிமார்களை அயல்‌ நாடு 
களுக்கு ஓடும்படி செய்கின்றன. நான்‌ இந்த நா ரட்டிற்கு 
வந்தபோது, பரந்த கோக்கமுடைய ஆடவர்‌ பலரையும்‌ 
பெண்‌ டிஷரயும்‌ சந்தித்து வியப்படை ந்தேன்‌. அனால்‌, 
சர்வ சமய மாநாட்டிற்குப்‌ பிறகு, என்னைப்‌ பற்றிக்‌ கோபமும்‌ 
வையும்‌ நிறைந்த கட்டுரை ஒன்றை பெரிய பிரஸ்பிடீரியன்‌ 
பத்திரிகை ஒன்று வெளியிட்டது. அப்பத்திரிகையின்‌ 
ஆசிரியர்‌ அதனை ஆர்வம்‌? என்று குறிப்பிட்டார்‌. பாதிரி 
மார்கள்‌ தங்கள்‌ நாட்டுப்‌ பற்றை விடு வதில்லை; அவர்களால்‌ 
அதை விடவும்‌ இயலாது. ஆகவே, மதமாற்றத்‌ துறையிலே 
அவர்களால்‌ ஓன்றும்‌ செய்ய முடிவதில்லை. ஆனால்‌, அவர்‌ 
கள்‌ லட டர கூடிக்‌ கலந்து இனிதாகக்‌ தாலம்‌ போக்கி 
வருகின்றார்கள்‌. இந்தியா கிறிஸ்துவின்‌ உதவியை நாடி 
நிற்கின்றது; ஆனால்‌, கிறிஸ்துவின்‌ பகைவர்களிடமிருதது 
அன்று. பாதிரிமார்கள்‌ கிறிஸ்துவின்‌ தன்மையைப்‌ பெருத 
வர்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ போல்‌ நடந்து கொள்வ 
தில்லை. அவர்கள்‌ திருமணம்‌ புரிந்துகொண்டவர்கள்‌. 
அவர்கள்‌ இந்தியாவுக்கு வந்து, அங்கு இன்பமாய்‌ தங்கி 
வாழ்ந்து, நன்றாக வயிறு வளர்த்து வருகிறார்கள்‌. பல இந்து 
மகான்கள்‌ புரிந்து வருவதைப்‌ போன்று, கிறிஸ்துவின்‌ சீடர்‌ 
களும்‌ இந்தியாவிலே அதிக நன்மை புரியக்கூடும்‌. ஆனால்‌, 
இந்தப்‌ பாதிரிமார்களுக்கு அந்தப்‌ புனிதப்‌ பண்பு இல்லை. 
கிறிஸ்துவை இந்துக்கள்‌ மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள்‌. 
ஏனெனில்‌, அவரது வாழ்வு புனிதமாகவும்‌ அழகாகவும்‌ 
இருந்தது. ஆனால்‌, தம்மைத்தாமே ஏமாற்றிக்கொள்கிற, 
அறியாமை மிகுந்த, கபடர்களது பரந்த நோக்கமில்லாத 
பேச்சுகளை இந்துக்கள்‌ ஏற்கமாட்டார்கள்‌; அவர்களால்‌ 
ஏற்கவும்‌ இயலாது. 


2 


352 


_ விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மாந்தர்‌ பல்வேறு வகையினர்‌. அவ்வாறு அவர்கள்‌ 
இல்லை என்றால்‌, உலக மக்களது மனப்போக்கானது சீர்கேடு 
அடைந்துவிடும்‌. மாறுபட்ட சமயங்கள்‌ இல்லை என்றால்‌, 
ஒரு ஈமயமும்‌ உயிர்‌ வாழாது. கிறிஸ்தவனுக்கு அவனுடைய 
சமயம்‌ தேவை. அவ்வாறே இந்துவுக்கும்‌ அவனுடைய 
சமயம்‌ தேவை. எல்லாச்‌ சமயங்களும்‌ ஒன்றோடு ஒன்று 
பல ஆண்டுகளாகப்‌ போரிட்டு வந்திருக்கின்றன. தத்தமக்‌ 
குரிய வேத நூலை ஆதாரமாகக்கொண்டு பிறந்த சமயங்கள்‌ 


இன்னும்‌ நிலைத்திருக்கின்றன. ' கிறிஸ்தவர்களால்‌ ஏன்‌ யூதர்‌ 
களை மதமாற்றம்‌ செய்ய இயலவில்லை 2 அவர்கள்‌ ஏன்‌ பார்சி. 
மதத்தினரை மதமாற்றம்‌ செய்ய இயலவில்லை ? சைனாவி 
பெற இயலவில்லை 2 மதமாற்றம்‌ செய்வதற்கெனப்‌ பிறந்த 
்‌ 


லும்‌ ஜப்பானிலும்‌ ஏன்‌ தெரியக்கூடிய அளவுக்கு வெற்றி 
முதல்‌ மதமாகிய புத்தமதத்தைச்‌ சார்ந்தோர்‌ தொகை வேறு 
எந்த மதத்தைச்‌ சார்ந்தோர்களது எண்ணிக்கையைப்‌ 
போல இருமடங்கு ஆகும்‌. அவர்கள்‌ கத்தியை உப்யோ 


கிக்கவில்லை. மகம்மதியர்கள்‌ மிகமிகக்‌ கொடிய முறைகளைக்‌ 
கையாண்டார்கள்‌. 


மதமாற்றம்‌ செய்கிற மூன்று பெரிய 
மதங்களிலே, 


மகம்மதியர்‌ எண்ணிக்கையே மிகமிகக்‌ 
குறைந்த எண்ணிக்கை ஆகும்‌. மகம்மதியர்‌ காலம்‌ மலை 
ஏறிவிட்டது. கிறிஸ்தவ நாடுகள்‌ கொலை செய்து புதிய 
இடங்களைக்‌ கைப்பற்றுவதாக நீங்கள்‌ தினத்தோறும்‌ 
பத்திரிக்கைகளில்‌ படிக்கிறீர்கள்‌. இதைக்‌ கண்டித்து 
எந்தப்‌ பாதிரிமார்‌ ' பிரசாரம்‌ 
இந்த இரத்த வெறி அதிகம்‌ 
கிறிஸ்துவின்‌ மதம்‌ அல்லாத 


செய்கிறார்‌ ? என்‌ 
படைத்த நாடுகள்‌ 
ஒரு மதத்தைக்‌ கிறிஸ்து 
வின்‌ மதம்‌ எனப்பெருமை பாராட்டிக்கொள்ளவேண்டும்‌ ? 
கிறிஸ்தவர்களுக்குத்‌ குந்தைமார்களாய்‌ விளங்குபவர்கள்‌ 
யூதர்களும்‌ அரேபியர்களுமாவார்கள்‌ . அவர்களைக்‌ கிறிஸ்த 
வர்கள்‌ எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள்‌ ! இந்தியா 
விலே கிறீஸ்தவர்களாத்‌ தராசில்‌ போட்டு நிறுத்துப்‌ பார்த்‌ 
தாகிவிட்டது. அவர்கள்‌ வெறும்‌ பதர்களே. அன்பின்றிப்‌ 
பேச நான்‌ விரும்பவில்லை. அவர்கள்‌ மற்றவர்கள்‌ கண்‌ 
களுக்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றார்கள்‌ என்பதை நான்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன்‌. நெருப்புக்‌ 
குழியைப்‌ பற்றிப்‌ பிரசாரம்‌ செய்கிற பாதிரிமார்களைக்‌ காண. 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 338 
ண்டு, 


மக்கள்‌ அஞ்சுகின்றார்கள்‌. கத்திகளைச்‌ சுழற்றிக்கொ 
ரவீன்‌ 


மகம்மதியர்கள்‌ அலைகள்‌ போலப்‌ பல முறை இந்திய க்‌ 
மேல்‌ படை எடுத்து வந்தார்கள்‌. அவர்கள்‌ இன்று எங்கே: 

எல்லாச்‌ சமயங்களின்‌ சேய்மை நாக்கமும்‌ ஆன்மிகப்‌ 
பொருளின்‌ நிலையே. எந்த மதமும்‌ அந்த நிலைக்கு அப்பால்‌ 
எதையும்‌ கற்பிக்க இயலாது. ஒவ்வொரு மதத்திலும்‌ சது 
மேய ஓர்‌ உண்மையும்‌ உண்டு; இந்த உண்மையான 
இரத்தினத்தைத்‌ தாங்கி நிற்கிற அசத்தான பெட்டியும்‌ 
உண்டு. யூதர்களது வேது நூலையோ, அல்லது இந்துக்‌ 
களது வேத நூலையோ நம்புகிற நம்பிக்கை தேவையில்‌ 
லாதது: சந்தர்ப்பங்கள்‌ மாறலாம்‌ ; பெட்டி வேறாக இருக்க 
லாம்‌. ஆனால்‌, மையமாய்‌ விளங்கும்‌ உண்மையே சத்து. 
அடிப்படைகள்‌ எல்லாம்‌ ஒன்றே. ஆதலால்‌ ஓவ்வொரு 
சமுதாயத்திலும்‌ உள்ள கல்வி நலம்‌ பெற்ற மக்கள்‌, அந்த 
அடிப்படைகளை விடாமல்‌ பிடித்துவைத்துக்‌ கொண்டிருக்கி 
றார்கள்‌. “உனக்கு முக்கியமானவை எவை??? என்று 
நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவனைக்‌ கேட்டால்‌, “ஆண்டவர்‌ ஏசு கற்‌ 
1ரித்தவையே?? என்று பதில்‌ கூறுவான்‌. மற்றவற்றில்‌ பெரும்‌ 
பகுதி பொருளற்றவை. அந்தப்‌ பொருளற்ற பகுதியும்‌ 
வேண்டுவதுதான்‌. அதுவே முன்பு குறிப்பிட்ட பெட்டியா 
கும்‌. முத்துச்‌ சிப்பியின்‌ ஓடு இருக்கிறத, அது அழகாய்‌ 
இராது. ஆனால்‌, அதனுள்‌ இருக்கும்‌ முத்தோ அழகானது. 
ஏசுவின்‌ வாழ்க்கை வரலாற்றை இந்து ஒருவன்‌ எப்பொமு 
தும்‌ குறை கூறமாட்டான்‌; மலைப்‌ பிரசங்கத்தை அவன்‌ 
பயபக்தியோடு பாராட்டுகிறான்‌. ஆனால்‌, எத்தனை கிறிஸ்‌ 
தவர்கள்‌ இந்து மத மகான்களது போதனைகளை அறிவார்‌ 
கள்‌? அல்லது கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌ 2 அவர்கள்‌ 
அறியாமையால்‌ விழுங்கப்பட்டிருக்கிறார்கள்‌. உலகத்தில்‌ 
ஒரு சிறு பகுதியை மதமாற்றம்‌ செய்வதற்குள்ளே கிறிஸ்தவ 
மதமானது பல பிரிவுகளாய்ப்‌ பிரிந்து போயிற்று. இதுவே 
இயற்கை விதியாகும்‌. உலகத்துச்‌ சமயங்கள்‌ என்ற இசைக்‌ 
கருவிகள து தொகுப்பால்‌ ஏற்பட்டிருக்கும்‌ ஓர்‌ இணக்கத்திலி 
ருந்து, ஏன்‌ ஓர்‌ இசைக்‌ கருவியை மாத்திரம்‌ எடுத்துக்கொள்‌ 
கிறீர்கள்‌? அந்த இசைக்கருவிகளது இணக்க ஓலி ஒலித்துக்‌ 
கொண்டே இருக்கட்டும்‌. தூய்மையாக இருங்கள்‌. மூடக்‌ 
கொள்கைகளை ' விட்டு, ஆச்சரியப்படத்தக்க முறையில்‌ 

238 


விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌_—சுடர்‌-7 
அமைந்துள்ள இயற்கையின்‌ கூட்டு ஒற்றுமையைப்‌ பாருங்‌ 
கள்‌. அப்படிப்‌ பார்க்கும்‌ போது, மதத்தின்‌ பெரும்பகுதி 
மூடக்கொள்கையாய்‌ விளங்கி நிற்பது தெரியும்‌. எல்லாச்‌ 
சமயங்களும்‌ நல்லவைகளே; ஏனெனில்‌, அடிப்படைகள்‌ 
ஒத்திருக்கின்றன. ஒவ்வொருவனும்‌ தன்‌ தனிப்பண்பை 
நல்லபடி வளர்த்துப்‌ பழகவேண்டும்‌. இந்தத்‌ தனிப்‌ பண்பு 
கள்‌ சேர்ந்ததே ஒரு குறையும்‌ இல்லாத ஒரு முழுமை ஆகின்‌ 
றது. வியத்தற்குரிய இந்த நில்மையானது முன்னமே 
இருக்கிறது. இந்த வியத்தற்குரிய நிலைக்கு ஒவ்வொரு 
மதமும்‌ தன்னால்‌ ஆனதைத்‌ தந்துதவவேண்டும்‌. 


ஏசுவின்‌ குணப்பண்‌ பின்‌ அழகைக்‌ காணாத இந்துவைப்‌ 
பற்றி எனக்கு வருத்தம்‌ உண்டு. இந்து--கிறிஸ்துவினிடம்‌ 
பயபக்திகொள்‌ ளாத கிறிஸ்தவனைப்‌ பற்றி எனக்கு வருத்தம்‌ 
உண்டு. ஒருவன்‌ தன்னைத்தானே எவ்வளவுக்கு எவ்வளவு 
அதிகம்‌ பார்த்து நிற்கிறானோ, அவன்‌ அயலார்களைப்‌ பார்ப்‌ 
பது அவ்வளவுக்கு அவ்வளவு குறைவாய்‌ இருக்கும்‌. இங்‌ 
கும்‌ அங்கும்‌ சென்று, பிறரை மதம்‌ மாறச்‌ செய்து, பிறரூ 
டைய ஆன்மாவைக்‌ காப்பாற்ற முனை ந்திராப்பவர்களுள்‌ 
பெரும்பாலார்‌ தம்‌ ஆன்மாவையே மறந்துவிடுகின்‌ றனர்‌. 
இந்தியமாதர்‌ ஏன்‌ மிக உயர்ந்த நிலை பெறாது இருக்கின்‌ றனர்‌ 
ன ஒருத்தி என்னைக்‌ கேட்டாள்‌. பல்வேறு காலங்களில்‌ 
டை எடுத்து வந்த காட்டுமிராண்டிகளே அதற்குப்‌ பெருங்‌ 
காரணர்‌ ; இந்திய மக்களும்‌ அதற்கு ஓர்‌ அளவீல்‌ காரண 
ற ன்ட்‌ நவீனங்களையும்‌ நடனங்களாயும்‌ தெய்வமாகப்‌ 
போற்றிவருகிற இந்த நாட்டு மாதர்களாக்‌ காட்டிலும்‌, எங்‌ 
கள்‌ மாதர்கள்‌ எக்காலத்தும்‌ மேலானவர்களே. தனது நாக 
ரிகத்தினைப்‌ பற்றிப்‌ பெருமையாகப்‌ பேசி நிற்கும்‌ நாட்டிலே, 
நாம்‌ காண விரும்புகிற ஆன்மிகப்‌ பண்பு எங்கே இருக்‌ 
கிறது 2 அதை நான்‌ காணவே இல்லை. “இந்த உலகத்‌ 
திலே 2? “மறு உலகத்திலே?” என்ற சொற்கள்‌ குழந்தை 
களுக்கு அச்சமூட்ட எழுந்தவை. எல்லாம்‌ ₹*இங்கேதாண்‌?22 
— இந்த உலகத்திலேதான்‌. கடவுள்‌ உடலிலே நாம்‌ தங்கி 
வாழ்வதும்‌ ட்மாடுவதும்‌ இங்கேதான்‌, இந்த உடலிலே 


தான்‌! “தான்‌? என்பது அறவே நீங்கவேண்டும்‌; மூடக்‌ 


கொள்கையை அறவே துறக்கவேண்டும்‌. இந்தியாவில்‌ 
அத்தகையோர்‌ வாழ்கின்றனர்‌. அத்தகையோர்‌ இந்நாட்டில்‌ 


+ 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவ மதம்‌ 355 


எங்கு இருக்கின்றனர்‌? உறின்‌ பிரசாரகர்கள்‌ 
*“கனவுக்காரர்களை 2? நிந்திக்கின்றார்கள்‌. அத்தகைய 


““கனவுக்காரர்கள்‌?? இன்னும்‌ அதிகமாய்‌ இருப்பார்களா 
னால்‌, இந்நாட்டு மக்கள்‌ இன்னும்‌ மிக நல்ல நிலையில்‌ இருப்‌ 
பார்கள்‌. ஆண்டவன்‌ கற்பித்த பாடத்தை அப்படியே இங்கு 
ஒருவன்‌ மேற்கொள்வானானால்‌, அவனை ஒரு பைத்தியக்‌ 
DC என்பார்கள்‌. கனவுக்கும்‌, பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
ரண்டில்‌ தோன்றியுள்ள வீண்‌ பெருமைக்கும்‌ பெரும்‌ வேறு 
பாடு உண்டு. தேனிக்கள்‌ மலரை நாடி வருகின்றன: 
தாமரை மலரைத்‌ திறந்து வைப்பீர்‌. உலகம்‌ முழுவதிலும்‌ 
நிறைந்து இருப்பவர்‌ கடவுளே; பாவம்‌ அன்று. தாம்‌ ஒரு 
வருக்கு ஒருவர்‌ உதவி புரிந்துகொள்வோமாக. நாம்‌ ஓருவ 
ரோடு ஒருவர்‌ அன்போடு இருப்போமாக. எல்லா மகான்‌ 
களையும்‌ வணங்குகிறேன்‌; எல்லாத்‌ தவதூதர்களையும்‌ 
வணங்குகிறேன்‌; உலகம்‌ முழுவதிலுமுள்ள எல்லாச்‌ சமயப்‌ 
பெரியார்களையும்‌ சமயப்‌ பெண்மணிகனையும்‌ வணங்கு 
கிறேன்‌? என்பது பெளத்த மதத்தினரின்‌ சீரிய 
பிரார்த்தனையாகும்‌. 


| 
| 


இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ 
உரிமையும்‌ 


[ 1900 ஆம்‌ ஆண்டு, பிப்பிரவரித்‌ திங்கள்‌, 25-ஆம்‌ நாள்‌ 
ஓக்லண்டு என்ற இடத்திலே செய்த சொற்பொழிவு பற்றி, 
“: ஓக்லண்டு என்குயரர்‌ 23 என்ற பத்திரிகையில்‌ ஆசிரியர்‌ 
குறிப்புடன்‌ வெளிவந்தது. ] 

££ [| ஊீட்டேரியன்‌ சர்ச்ச என்ற கிறிஸ்தவக்‌ கேர்‌ 
லில்‌ நடக்கும்‌ உலக சமயங்களின்‌ மாநாட்டிலே; கீழ்‌ நாட்‌ 
டைச்‌ சார்ந்த புகழ்வாய்ந்த ஞானியாராகிய சுவாமி விவே 
கானந்தர்‌ வேதாந்த தத்துவம்‌ என்பது பற்றிப்‌ பேசுவார்‌? 
என்ற அறிக்கை பெருந்திரளான மக்களை ஈர்த்தது. பெரிய 
பேச்சு மண்டபத்திலும்‌, அதற்கு முன்னுள்ள அறைகளிலும்‌ 
மக்கள்‌ நெருக்கமாய்‌ நிறைந்திருந்தார்கள்‌. வெண்ட்‌ ஹாலைச்‌ 
சார்ந்த துணைப்பேச்சு மண்டபமும்‌ திறந்துவிடப்பட்டது. 
அதுவும்‌ நிறைந்திருந்தது. உட்கார நாற்காலிகளோ, 
நின்று கேட்பதற்கு உரிய இடங்களே இல்லாமையால்‌ 
வெளியேறினோர்‌ எண்ணிக்கை ஐந்நூறுக்குக்‌ குறையரது. 
சுவாமி அவர்கள்‌ மக்களின்‌ உள்ளங்‌ கவர்ந்தார்‌. சொற்‌! 
பொழிவின்‌ இடையிடையே அடிக்கடி கைதட்டி. மக்கள்‌ 
அவரை ஆதரித்தார்கள்‌. சொற்பொழிவு முடித்ததும்‌; தம்மை 
ஆர்வத்தோடு பாராட்டியவர்களுடன்‌ அவர்‌ தனித்துப்‌ பேசி _ 
னார்‌; ££ இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ உரிமையும்‌ ?? 
என்ற தலைப்பில்‌ பேசினார்‌. 


இக்கால உலகம்‌ வேதாந்தம்‌ பற்றிச்‌ சிந்திக்க வேண்டு ம்‌ 
என்று வேதாந்தம்‌ வேண்டுகிறது. மனித குலத்தின்‌ மிதம்‌. 
பெருந்தொகையினர்‌ அதன்‌ ஆதிக்கத்திலே இருக்கின்ற 
னர்‌. இந்தியாவிலே அதைப்‌ பின்பற்றி வாழ்வோர்களை 
அயல்நாட்டினர்‌ இலட்ச இலட்சமாக அடிக்கடி பை 
எடுத்துவந்து தாக்கி, தமது பெரும்படைபலத்தால்‌ அழி 
தனர்‌. என்றாலும்‌, அவர்களது இந்து சமயம்‌ உயிர்வாழ்‌ 
கொண்டே இருக்கிறது. 

உலகத்திலுள்ள எல்லா நாடுகளிலும்‌ அதைப்‌ போ 
ஒரு கோட்பாட்டைக்‌ காண இயலுமா? அதன்‌ நிழலிக 


இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ உரிமையும்‌ 397 


கீழ்‌ ஒண்டி வாழ்வதற்கு வேறு சில கோட்பாடுகள்‌ அதனை 
நாடி வந்து சேர்ந்தன. அவை இன்று வாழ்ந்தும்‌ ன்ட்‌ 
தும இருக்கின்றனா என்றாலும்‌, அவை எவ்வாறு காளான்கள்‌ 
போலத்‌ தோன்றினவோ, அவ்வாறே நாளையதினமி 
மறைத்து ஒழிந்துபோம்‌. தகுதி மிக்க ஒன்றே நிலைத்து நிற்‌ 
கும்‌ என்பதை இது உணர்த்தவில்லையா ? 
. வேதாந்தம்‌ என்ற இந்தக்‌ கோட்பாடு, இன்னும்‌ முழி 
வளர்ச்சி பெறவில்லை. இது ஆயிரக்கணக்கான ஆண்டு 
களாய்‌ வளர்ந்துவத்திருக்கிறது; இன்னும்‌. வளர்த்து 
கொண்டேயிருக்கிறது. இதைப்‌ பற்றி நான்‌ ஒரு (லத்‌ 
நேரத்தில்‌ எவ்வளவு சொல்லக்கூடுமோ அவ்வளவ 
சொல்கிடூறன்‌. 
வேதாந்தம்‌ தோன்றிய வரலாற்றை முதலிலே ௨ 
களுக்குச்‌ சொல்கிறேன்‌. அது தோன்றிய காலத்திலே; 
நன்கு வளர்ந்து பண்பட்ட சமயத்தை இந்தியா பெற்றிருத்‌ 
இது. அவ்வாறு அது வளர்ந்து பண்படுவதற்குப்‌ பல 
ஆண்டுகள்‌ சென்றன. அப்போதே விரிவான சடங்குகள்‌ 
இருந்தன. வாழ்வின்‌ பல்வேறு படிகளுக்கு ஏற்ற ஒழுக்க 
முறைகளும்‌ அப்போதே இருந்தன. பொருளற்ற சடங்கு 
களும்‌ பரிகசிக்கத்தக்க முணுமுணுக்கிற மந்திரங்களும்‌ ஏறி 
படவே, வேதங்கள்‌ வாயிலாக உண்மையான மதத்தை 
விளக்கி நிலைநாட்டுவதற்குப்‌ பெரிய மகான்கள்‌ முன்‌ வத்‌ 
கடவுளால்‌ உணர்த்தப்பட்ட வேதங்களிலிருந்து 
வேதங்‌ 
அவர்‌ 
லாமல்‌ 


தார்கள்‌. 
இந்துக்கள்‌ தங்கள்‌ சமயத்தைப்‌ பெற்றார்கள்‌. 
களுக்கு ஆரம்பமும்‌ இல்லை, முடிவும்‌ இல்லை என்பது 
களது நம்பிக்கை. எவ்வாறு ஆரம்பமும்‌ முடிவும்‌ இல்‌ 1 
ஒரு நூல்‌ இருக்க இயலும்‌ என்பது இந்தக்‌ கூட்டத்திற்கு 
நகைக்கத்‌ தக்கதாய்‌ இருக்கலாம்‌. வேதங்கள்‌ என்றால்‌ புத 
தகங்கள்‌ என்பது பொருள்‌ - அன்று. பல்வேறு . காலங்‌ 
களிலே, பல்வேறு மக்களாலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆனம்‌ 
விதிகளைச்‌ சேமித்துத்‌ திரட்டி வைத்திருக்கும்‌ கருவூலமே 
அவ்வேதங்கள்‌. 

இவ்வாறு தொகுத்துவைத்த மகான்கள்‌ தோன்று 
வதற்கு முன்பே, “ஓருகடவுள்‌ இந்த உலகை ஆண்டு வருகி 
றார்‌; மனிதன்‌ மரணம்‌ இல்லாதவன்‌? என்ற கருத்துகள்‌ 


358 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
பொதுமக்களிடையே வழங்கி வந்தன வாகும்‌. அவர்கள்‌ _ 
அறிந்திருந்தது இம்மட்டே.. இவற்றிற்கு மேல்‌ அறிவதற்கு. ' 
வறு ஒன்றுமே இல்லை என அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. அப்‌ : 
போதுதான்‌ வேதங்களை விளக்கவல்ல துணிவடையோர்‌ 
தோன்றினர்‌. குழந்தைகளுக்கு உதவக்‌ கூடிய சமயமானது, 
சிந்திக்கும்‌ சிந்தனை பெற்ற மக்களுக்கு ஏற்றதன்று என்பதை. 
அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. மனிதனைப்‌ பற்றியும்‌ கடவு 
னைப்‌ பற்றியும்‌ பொது மக்கள்‌ உணர்ந்திருந்ததைக்‌ காட்டி. 
லும்‌ இன்னும்‌ அதிக உண்மைகள்‌ இருக்கின்றன என்பதை 
யும்‌ அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌ . 

ஒழுக்கமே பெரிது என்று சொல்கிற, கடவுள்‌ உண்டா 
இல்லையா என்ற தெளிவில்லாதவன்‌ புறத்தே தெரிகிற உயி 
ரற்ற இயற்கை ஓன்றையே அறிவான்‌. அதைக்கொண்டு . 
அவன்‌ இந்த உலகத்தைப்‌ பற்றி ஒருவிதியை குத்துக்‌ 
கொள்வான்‌. அவன்‌ என்‌ மூக்கை மட்டும்‌ வெட்டிவிட்டு, 
என்‌ உடல்‌ முழுவதையும்‌ பற்றிய உண்மைகளை எல்லாம்‌ 
எடுத்துக்கூறும்‌ தகுதி தனக்கு ஏற்பட்டுவிட்டதாகத்‌. 
துணிந்து கூறுவான்‌. 

அவன்‌ தன்‌ பார்வையை அகத்தே திருப்பிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. ஆகாயத்தில்‌ மிதந்து செல்கிற விண்மீன்களும்‌, 
ஏன்‌ இந்த உலகமுங்கூட; ஒரு வாளி: நீரில்‌ ஒரு துளி 
நீரே. கடவுப்‌ பற்றி ஐயுறுகின்ற உங்களைச்‌ சேர்ந்‌ ' 
தோர்‌ மிகமிகப்‌ பெரியதைப்‌ பார்ப்பதில்லை. அவர்கள்‌ 
இந்த உலகத்தைக்‌ கண்டு அச்சமே கொள்கிறார்கள்‌. 


ஆன்ம உலகம்‌ எல்லா உலகினும்‌ பெரியது. இந்தப்‌ : 
ஞ்சத்தை ஆளும்‌ கடவுளே தாயும்‌ தந்தையும்‌. நாம்‌ 
உலகம்‌ என்று சொல்வதைப்‌ பற்றி இந்த விக்கிரக வணக்கத்‌ 
தினர்‌ கொண்டுள்ள பரிகசிக்கத்தக்க கருத்துதான்‌ என்ன? 
அழுகையோடே குழந்தை பிறக்கிறது; அது 
அதன்‌ முதல்‌ பேச்சும்‌ சொல்லும்‌. அக்குழந்தை மனிதனா 
றது. அம்மனிதன்‌ துன்பத்தினை நன்றாக அனுபவிக்கிறான்‌. 
அவன்‌ தன்‌ மனவேதனையைத்‌ தன்‌ புன்முறுவலால்‌ மறைத்‌ 
துக்‌ கொள்கிறான்‌. 


பிரப 


இந்த உலகத்‌ துன்பத்தைத்‌ துடைக்கும்‌ வழி எங்கு. 
இருக்கிறது? புறத்தே பார்ப்பவர்கள்‌ அதனை எப்பொழு 


இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ உரிமையும்‌ 359 
ள்‌ அகத்தே 


தும்‌ கண்டுபிடித்தல்‌ இயலாது. அவர்கள்‌ தங்க i 
வண்டும்‌- 


பார்வையைச்‌ செலுத்தி, உண்மையைக்‌ காண 
உடலின்‌ உள்ளே சமயம்‌ வாழ்ந்துகொண்டிருக்கிறது: 

உன்‌ தலையை வெட்டி வீழ்த்திக்கொண்டால்‌; மீ முத்தி 
அடைவாய்‌ என்று ஓருவன்‌ பிரசாரம்‌ செய்கிறான்‌. அலல்‌ 
சொற்படி. நடக்க ஒருவன்‌ மூன்‌ வருகிறானா ? “நீ லைல 
திருப்பதை எல்லாம்‌ ஏழைகளுக்குக்‌ கொடுத்துவிட்டு; GEO 
பின்னே வருவாயாக 2? என்று உங்கள்‌ ஏசுநாதரே மொழிகி 
ரூர்‌. உங்களில்‌ எத்தனை பேர்‌ அவ்வாறு செய்திருக்கிறீர்‌ 
கள்‌? இந்தக்‌ கட்டனையின்படி நீங்கள்‌ நடக்கவில்லை: 
என்றாலும்‌, உங்கள்‌ மதத்தின்‌ பெரும்போதகர்‌ ஏசகூநாதரே- 
உங்களில்‌ ஓவ்வொருவருக்கும்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ நல்ல 
அனுபவ ஞானம்‌ உண்டு. ஆதலால்‌, ஏசுநாதரின்‌ கட்டன்‌ 
யின்படி நடப்பது அனுபவசாத்தியம்‌ அன்று என்பதி 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
£ செய்வதற்கு முடியாத ஏதொன்றையும்‌ வேதாந்தம்‌ 
உங்களுக்குச்‌ - சொல்லவில்லை. ஒவ்வொரு விஞ்ஞானத்திற 
கும்‌ அதன்‌ விதிகளுக்குக்‌ கட்டுப்பட்டு நடக்கிற சடப்‌ 
பொருள்கள்‌ இருக்கவேண்டும்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ குறிப்‌ 
பிட்ட வசதிகளும்‌ நல்ல பயிற்சியும்‌ அறிவும்‌ தேவை. 
ஆனால்‌, எந்த வழிப்போக்கனும்‌ சமயத்தைப்‌ பற்றி எல்லாம்‌ 
தெரிந்தவனாக உங்களுக்குச்‌ சொல்ல முன்வருகிறான்‌ - நீங்‌ 
கள்‌ சமயத்தின்படி நடக்கவேண்டும்‌ என்று விரும்பினால்‌; 
சமயத்தை நன்கு அறிந்த ஒரு நிபுணன்‌ சொற்படி நட 
வேண்டும்‌. அந்த வழிப்போக்கனுக்குச்‌ . சமயத்தைப்‌ ப்தி 
றிப்‌ பேசும்‌ துணிவு இருப்பதால்‌, அவனோடு உரையாடு 
வதற்கு மட்டும்‌ நீங்கள்‌ விருப்பம்‌ கொள்ளலாம்‌. 

வீஞ்ஞானத்தை நீங்கள்‌ எவ்வாறு சோதித்து அறிகிறீர்‌ 
களோ, அவ்வாறே சமயத்தையும்‌ சோதித்து அறியவேண்‌ 
டும்‌; உண்மைகளை நேருக்குநேர்‌ அறியவேண்டும்‌ 12 
வுண்மைகளை அடிப்படையாகக்கொண்டு வியக்கத்தக்க 
ஒரு ஞானக்கட்டடத்தைக்‌ கட்ட வேண்டும்‌. 

உங்களுக்கு ஓர்‌ உண்மையான மதம்‌ வேண்டு 1 
றால்‌, அதற்கு உரிய கருவிகள்‌ உங்களிடம்‌ இருக்கவேண்டும்‌ . 
நம்பிக்கை என்பது ஒரு கருவியே அன்று. அதனால்‌ நீங்கள்‌ 


ம்‌ என்‌ 


360 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எந்த நன்மையையும்‌ பெறஇயலாது. ஏனெனில்‌; நீங்கள்‌ 
எதையும்‌ நம்பக்க.டுமாகையால்‌. 

வேகம்‌ அதிகரித்துக்கொண்டே சென்றால்‌, அவ்வாறு 
வேகமாகச்‌ செல்லும்‌ பொருளின்‌ கனமும்‌ குறைந்து 
கொண்டே செல்லும்‌ என்பதும்‌, அப்பொருளின்‌ 
கனத்தை அதிகரித்துக்‌ கொண்டே சென்றால்‌, 
வேகம்‌ குறைந்துகொண்டே. செல்லும்‌ என்பதும்‌ நாம்‌ 
விஞ்ஞானத்தில்‌ அறிந்த உண்மைகளாகும்‌. இத்தகைய 
விதிகளுக்கு அடங்கிய சடப்பொருளும்‌ சக்தியும்‌ இருக்‌. 
கின்றன. “எவ்வாறு சடப்பொருள்‌ மறைந்து சக்தி 
யாக மாறிவிடுகிறது 2? எவ்வாறு சக்தி மறைந்து டப்‌. 
பொருளாக மாறிவிடுகிறது ? என்பதை நாம்‌ அறியமாட்‌ 
டோம்‌. ஆகவே, இவ்வாறு ஒன்று மற்றொன்றாவதைக்‌ 
கொண்டு, சக்தியாகவும்‌ இராமல்‌ சடப்பொருளாகவும்‌ இரா : 
மல்‌ இருக்கிற ஏதோ ஒரு பொருள்‌ இருக்கிறது காணத 
அறிகிறோம்‌. அதையே நாம்‌ மனம்‌ என்கிறோம்‌--௭ங்கும்‌ 
பரவி நிற்கும்‌ மனம்‌ என்கிறோம்‌. ஜி 
உங்களுடைய உடல்‌ தனி, என்னுடைய உடல்‌ தனி. 
று நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌. எங்கும்‌ பரவியுள்ள மனித. 
லிம்‌ என்ற கடலிலே நான்‌ ஒரு நீர்ச்‌ சுழல்‌. ஒரு நீர்ச்‌ ௬ழலா. 
னது பெருங்‌ கடலின்‌ ஒரு பகுதி என்பது உண்மை அல்லவா? . 


என்‌. 
ட 


, இடிக்கொண்டிருக்கும்‌ நீர்‌ அருகே நீங்கள்‌ நிற்கிறீர்கள்‌. 
அத்நீரின்‌ ஒவ்வொரு சிறு துளியும்‌ மாறிக்கொண்டேயிருகி 


கிறது. என்றாலும்‌, நீங்கள்‌ அதை ஒரு சிறு ஆறு என்கிறீர்‌ 
கள்‌. நீர்‌ 5 2 


ஒரு கைக்குழந்தையாய்‌ இருந்தேன்‌; சிறுவன்‌ ஆனேன்‌; 
மனிதன்‌ ஆனேன்‌; வெகுவிரைவிலே முதுகு கூணி, வய 
தில்‌ முதிர்ந்த கிழவன்‌ ஆகிவிடுவேன்‌. உடல்‌ மாறுகிறது; 
சரி. அதோடு மனமானது மாறவில்லை என்று சொல்கிறி 
களே!?? என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. நான்‌ குழந்தையாய்‌ 
இருந்த போதும்‌ -சிந்தித்துக்கொண்டிருந்தேன்‌. இட்‌ 
பொழுது அவ்வாறு சிந்திப்பதில்‌ மிகப்‌ பெரியவன்‌ ஆகிவிட 


இக்கால உலகமும்‌ வேதாந்தத்தின்‌ உரிமையும்‌ 361 


டேன்‌. ஏனெனில்‌, என்‌ மனமே எண்ணங்களால்‌ ஆன 
கடலாய்‌ இருக்கிறது. 

இயற்கைக்கு அப்பால்‌, எங்கும்‌ பரந்துள்ள மனம்‌ என 
பது ஒன்று இருக்கிறது. ஆன்மா என்பது ஓர்‌ அளவை: 
அது ஓரு சடப்பொருள்‌ அன்று. மனிதன்‌ ஓர்‌ ஆன்ம 
“பூமி ஏன்‌ கீழே விழாமல்‌ அப்படியே நிலைத்து நிற்கிறது * 
என்று ஓரு பையன்‌ கேட்டால்‌, எவ்வாறு நாம்‌ பதில்‌ கூறு 
வோமேோ அவ்வாறே, “மரணத்தின்‌ பின்‌ ஆன்மா A 
போகிறது 2 2? என்ற கேள்விக்குப்‌ பதில்‌ கூறவேண்டும்‌ 
இந்த இரண்டு கேள்விகளும்‌ ஓரே தன்மையன. HAC 
னில்‌ ஆன்மா எங்கே போகக்கூடும்‌ 2 


“சாவே இல்லை? என்று கூறுகிற உங்களை நான்‌: கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌, வீட்டுக்குப்‌ போனதும்‌, “நீங்கள்‌ இறந்து 
விட்டதாக நீங்கள்‌ எண்ணிப்பார்க்க முயலுங்கள்‌? என்து- 
நீங்கள்‌ தனியே பிரிந்து நின்று, செத்துப்போன உங்கள்‌ 
உடலைத்‌ தொட்டுப்பாருங்கள்‌. அவ்வாறு செய்ய உங்களால்‌ 
இயலாது. ஏனெனில்‌, உங்கள்‌ உடம்பிலிருந்து நீங்கள்‌ 
தனியே பிரிந்து நிற்க இயலாது. சாவின்மை என்பது பிரச்‌ 
சினை அன்று; இறந்த பிறகு ஒருவன்‌ தான்‌ காதலித்து வரு 
கிற பெண்ணைச்‌ சந்திப்பானா என்பதுதான்‌ பிரச்சினை. 

நீங்கள்‌ ஆன்மா என்பதை நீங்களே அறிந்துகொள்ள 
வேண்டும்‌ என்பது சமயத்தின்‌ பெரிய இரகசியமாகு!2- 
“நான்‌ ஒரு புழு; நான்‌ ஒரு சூனியன்‌ ? என்று அம 
கொண்டு இராதே. ஒரு கவிஞன்‌ சொல்வதுபோல; 66 நிலை 
யாய்‌ இருக்கும்‌ நிலையும்‌; அறிவும்‌, உண்மையும்‌ நானே ?? 
என்பதை நீங்கள்‌ உணர்ந்துகொள்ளுங்கள்‌. இந்த உலகத்‌ 
திலுள்ள தீமைகளில்‌ நானும்‌ ஒரு தீமை2? என்று அழுது 
-யுலம்புவதால்‌ எவனும்‌ எந்த நன்மையையும்‌ செய்ய இய 
லாது. உங்களுடைய குற்றங்களை நீங்கள்‌ எவ்வளவு 
எவ்வளவு குறைத்துக்கொள்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்‌ 
வளவு குற்றங்குறைகள்‌ குறைந்தவற்றை நீங்கள்‌ புறத்தே 
காண்பீர்கள்‌. 


ஜனன மரண. நியதி 


[1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சுத்‌ திங்கள்‌, 7-ஆம்‌ நாள்‌ 
ஓக்லண்டு நகரத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவைப்‌ பற்றி, 
“ஓக்லண்டு டிரிபியூன்‌* என்ற பத்திரிகையில்‌ ஆசிரியரது: 
குறிப்புடன்‌ வெளிவந்தது. ] 


ள்‌ னன மரண நியதி? என்ற பொருள்‌ பற்றி நேற்று 
மாலை சுவாமி விவேகானந்தர்‌ ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்‌: 
“இந்தப்‌ பிறவியையும்‌ மரணத்தையும்‌ ஒழிப்பது எவ்வாறு 2 
- வானுலகத்திற்குப்‌ போவது எவ்வாறு என்பதல்ல, வானுல 
கத்திற்குப்‌ போய்க்கொண்டிருப்பதைத்‌ தடுப்பது எவ்வாறு 
- என்பதே இந்து ஒருவன்‌ தேடிநிற்கிற பொருளாகும்‌? 
என்று சுவாமி விவேகானந்தர்‌ மொழிந்தார்‌. 


ஏதொன்றும்‌ தனித்திருக்கவில்லை என்றும்‌ ஒவ்வொரு. 
பொருளும்‌ எக்காலத்தும்‌ முடிவுறாது தொடர்ந்து நடந்து 
கொண்டேயிருக்கும்‌ காரணகாரிய நிகழ்ச்சியின்‌ ஒரு பகுதி 
யாகும்‌ என்றும்‌ அவர்‌ தொடர்ந்து கூறினார்‌. மனிதனைக்‌ 
அட்டடிலும்‌ உயர்ந்த உயிர்கள்‌ இருக்குமானால்‌, அவையும்‌ 


“ட ட திட்டங்களுக்கு அடங்கியே நடக்கவேண்டும்‌. உயிரி 

விருந்து தான்‌ உயிர்‌ தோன்றும்‌; எண்ணத்திலிருந்து 

தான்‌. எண்ணம்‌ தோன்றும்‌; சடப்பொருளிலிருந்து 

த்‌. சடப்பொருள்‌ தோன்றும்‌. சடப்பொருளைக்‌ 

பலான ஒரு பிரபஞ்சத்தைப்‌ படைத்துவிட 
யலா; 


௮: அது எப்பொழுதும்‌ இருந்துகொண் டேயிருக்‌ 
றது. மனிதர்கள்‌ இயற்கையால்‌ புதியவர்களாகப்‌ படைத்‌ 
கப்பட்டு; இந்த உலகத்திற்கு வருவார்களானால்‌, எந்தவித 
மான எண்ணங்களும்‌ இல்லாமலே அவர்கள்‌ வருவார்கள்‌. 
நாம்‌ அவ்வாறு ஒருவித எண்ணமும்‌ இல்லாமல்‌ அருவ 
தில்லை. ஆகவே, நாம்‌ புதியவர்களாகப்‌ படைக்கப்பட்ட 
வர்கள்‌ ஆல்லர்‌ என்பதை அறியலாம்‌. ஒரு சூனியப்‌ பொரு. 
ளைக்‌ கொண்டு மனித ஆன்மாக்கள்‌ படைக்கப்படுமானால்‌, 
மீண்டும்‌ அவை சூனியத்திற்கே செல்வதை எவரால்‌ தடுக்க 
இயலும்‌ ? எதிர்‌ காலத்திலே நாம்‌ எப்பொழுதும்‌ வாழ்ந்து 
கொண்டே இருக்கவேண்டும்‌ என்றால்‌, இறந்த “அதி த 


ரத 


ஜனன மரண நியதி 1S 
லும்‌ நாம்‌ எப்பொழுதும்‌ வாழ்ந்து வந்தவர்களாகவே இரு 
வேண்டும்‌. 
ஆன்மாவானது மனமும்‌ அன்று; உடலும்‌ வ்‌ 
இஃது இந்து ஒருவனுடைய நம்பிக்கையாகும்‌: “£ பலம்‌ 
நான்‌ ?? என்று சொல்கிற, அழிவில்லாது நிலைத்து நிறக்‌ 
பொருள்‌ எது? அஃது உடல்‌ அன்று; உடல்‌ மாறுவது 5 
மனமும்‌ அன்று; ஏனெனில்‌, அம்மனம்‌ உடலஃைக்காட்‌ 


டிலும்‌ மிக வேகமாக - மாற்றம்‌ அடை ந்துகொண்டே 
நிமிடங்கள்‌ 


இருக்கிறது; மேலும்‌, அம்மனதிலே சில 
கூட எண்ணங்கள்‌ மாறாமல்‌ அறிய இருப்ப 
ஓர்‌ 


தில்லை. நதிக்குக்‌ கரைகள்‌ இருப்பது போல, மாறாத 
ஒற்றுமை மனிகனுக்கும்‌ இருக்கவேண்டும்‌. ௮க்‌ கரைகள்‌ 
மாறுவதே இல்லை. அவை மாருமல்‌ இருக்கவில்லை என்றாலி, 


தொடர்ந்து மாறிக்கொண்டேயிருக்கும்‌ நதியை நாம்‌ ௮8 
மணத்திற்கு 


யவே இயலாது. உடலுக்கு அப்பால்‌, ்‌ 
அப்பால்‌, ஒன்று இருக்கவேண்டும்‌. அதுவே ர்க்‌ 
லவ 


அதுவே மனிதர்களை எல்லாம்‌ ஒன்றாகச்‌ செய்கிறது. த 
னாய்‌ இருக்கிற ஆன்மாவானது மனம்‌ என்ற நுண்ணிய 
கருவி வாயிலாகவே - உடலை இயக்கிக்கொண்டிருக்கிறது- 
“ஒருவன்‌ தன்‌ உடலைத்‌ துறந்துவிட்டான்‌ என்று நாங்கள்‌ 
இந்தியாவில்‌ சொல்வது வழக்கம்‌; ஆனால்‌, “ஒருவன்‌ ன 
உயிரைத்‌ துறந்துவிட்டான்‌ 2 என்று நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌ - 
மணிதன்‌ ஓர்‌ ஆன்மா என்றும்‌, அவனுக்கு ஓர்‌ உடல்‌ உண்டு 
என்றும்‌ இந்துக்கள்‌ நம்புகிறார்கள்‌; ஆனால்‌, மேல்‌ நாடு 
களில்‌ வசிப்போரே, மனிதன்‌ ஓர்‌ உடல்‌ என்றும்‌; ௮௮ 
னுக்கு ஓர்‌ ஆன்மா உண்டு என்றும்‌ நம்புகின்றனர்‌. 
பலவற்றால்‌ ஆன எப்பொருளும்‌ அழியும்‌. வேறு எப்‌ 


பொருளாலும்‌ ஆக்கப்படாத ஓரு தனித்த மூலப்பொருள்‌ 
ஆன்மா. ஆகவே, அதற்குச்‌ சாவே இல்லை. தன்‌ இயல்பி 
டும்‌. 


னலேயே ஆன்மாவானது அழியாது இருக்கவேண்‌ ப 
உடல்‌, மனம்‌, ஆன்மா என்ற மூன்றும்‌ நியதி அல்லது வித 
என்ற ஒரு சக்கரத்தைச்‌ சுற்றி இயங்கிக்கொண்டே யிராக்‌ 
கின்றன. அவ்விதியைவிட்டு அவற்றில்‌ எதுவும்‌ விலகிவிட 
இயலாது. எவ்வாறு விண்மின்களும்‌ சூரியனும்‌ அவற்றிற்கு 
உரிய விதிகளை மீறிச்செல்ல இயலாதோ, அவ்வாறே நாமும்‌ 
இந்த நியதியைவிட்டு மீறிச்‌ செல்ல இயலாது. இவை 


364 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-7 
எல்லாம்‌ எங்கும்‌ பரவியுள்ள ஒரு விதியாகும்‌. ஒவ்வொரு 
செயலையும்‌ தொடர்ந்து அப்பொழுதோ, அல்லது பர்க்‌ 
கடந்த பிறகோ ஒரு பயன்‌ ஏற்பட்டே தீர வேண்டும்‌. eT oot 
பது கரும விதியாகும்‌; ஊழ்விதியாகும்‌. எகிப்து நாட்டிலே 
இறந்துபோன உடல்‌ அழிந்துபோகாது இருக்க அதைப்‌ 
பதம்‌ செய்து வைத்திருக்கின்றனர்‌. பதம்‌ செய்யப்பட்ட 
அந்த உடலின்‌ கையில்‌ வைத்திருந்த ஓர்‌ எகிப்திய 
விதையை ஐயாயிரம்‌ ஆண்டு கழிந்த பிறகு எடுத்து; பூமி 
யில்‌, நட்டதும்‌ அது முளைவிட்டு வளர்ந்தது என்ற உண்மை 
யானது மனிதச்‌ செயல்கள்‌ அழியாது தொடர்ந்துகொண்டே 
இருக்கும்‌ தன்மையன என்பதற்கு ஓர்‌ உதாரணம்‌ ஆகும்‌. 
ஒரு செயலானது வேறு செயலை உண்டுபண்ணாமல்‌ ஒரு 
போதும்‌ அழியாது. நம்‌ செயல்களுக்கு உரிய பயன்கள்‌ 
நாம்‌ வசிக்கிற இந்த உலகத்திலேயே ஏற்படும்‌ என்றால்‌, 
காரணகாரியங்களால்‌ ஆன ஒரு வட்டத்தைச்‌ சுற்றி நாம்‌ 
திரும்பத்‌ திரும்ப வந்துகொண்டே இருக்கவேண்டும்‌ என்‌ 
யது ஏற்படுகிறது, இதுவே மறுபிறப்பு என்ற கொள்கையா 
கும்‌. நாம்‌ சட்ட த்தின்‌_விதியின்‌_ அடிமைகள்‌ ; வேட்கை 
2-0 அடிமைகள்‌; ஆசையின்‌ அடிமைகள்‌; வேறு ஆயிரக்‌ 
கணக்கான பொ 


ட்டம்‌ ருள்களுக்கும்‌ அடிமைகள்‌. பிறவியைத்‌ 
துத்தால்தான்‌, நாம்‌ அடிமைத்‌ தனத்தைத்‌ துறந்து; சுதந்‌ 
திரம்‌ பெற மு 


டியும்‌. கடவுள்‌ ஒருவரே சுதந்திரத்தோடு 


இருப்பவர்‌. கடவுளும்‌ சுதந்திரமும்‌ ஒன்றே, 


உண்மையும்‌ நிழலும்‌ 


[1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சுத்‌ திங்கள்‌. 5-ஆம்‌ தறி 


ஓக்லண்டு நகரத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவு A 
“ஓக்லண்டு டிரிபியூன்‌ என்ற பத்திரிகையில்‌ அதன்‌ ஆசிரிய 
ரது குறிப்புடன்‌ வெளி வந்தது. ] 


றற மால்‌ வெண்டிட்டு ஹாலில்‌ இந்து தத்து? 
ஞானியாரான சுவாமி விவேகானந்தர்‌ மற்றுமொரு பொதி 
பொழிவு ஆற்றினார்‌. “உண்மைத்‌ தன்மையும்‌ நிழலும்‌. 
என்னும்‌ பொருள்‌ பற்றி அவர்‌ பேசினார்‌. col 
சொன்ன தாவது : 


“ஒரு நிலையான தன்மையைப்‌ பெறுவதற்கு மாமு 
ஓன்றை அடைவதற்கு-ஆன்மாவானது எப்பொழுதும்‌ 
முயன்றுகொண்டே இருக்கிறது. அது: எப்பொழுதும்‌ 
திருப்தி அடைவதில்லை. செல்வம்‌, ஆசை விருப்பத்தைப்‌ 
பூர்த்தி செய்கிற செயல்‌ இவையாவும்‌ மாறிக்கொண்டே 
இருக்கும்‌. இவற்றை அடைந்த பிறகும்‌ மனிதன்‌ திருப்தி 
அடைவதில்லை. மாருத ஒன்றன்‌ மிது கொண்டிருக்கும்‌ 
பெருவேட்கையை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதைச்‌ 
சமயம்‌ என்ற விஞ்ஞானம்‌ நமக்குக்‌ கற்பிக்கிறது. இடம்‌ 
பொருள்‌ ஏவலால்‌ சமயங்கள்‌ வேறுபட்டிருப்பினும்‌, ஒறு 
பொருளையே--அதாவது மனிதனது ஆன்மாவிலேதானா 
உண்மைத்‌ தன்மை இருக்கிறது என்பதையே--அளனை 
போதிக்கின்றன. 


“இரண்டு உலகங்கள்‌ இருக்கின்றன என்று வேதாந்தம்‌ 
போதிக்கின்றது. பொறி புலன்களால்‌ அறிகிற புறஉலகம்‌ ' 
ஒன்று; உடலுக்குள்ளே இருக்கிற அகஉலகம்‌ மற்றொன்று. 
பின்னகை எண்ண உலகம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


“இந்த வேதாந்தத்‌ தத்துவம்‌ மூன்று அடிப்படையான 
கருத்துகளைக்‌ கூறுகிறது. அவையே காலம்‌ இடம்‌ காரணம்‌ 
என்பவை. அவற்றால்‌ ஆனது மாயை, இந்த மாயையே 
மனித எண்ணம்‌ தோன்றுவதற்கு உரிய அடிப்படையாகும்‌; 
மனித எண்ணத்தால்‌ ஆன பொருளன்று இந்த மாயை. 


366 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஜெர்மானியத்‌ தத்துவ ஞானியராகிய கான்டு என்பவரும்‌ 
பிற்காலத்தில்‌ இந்த முடிவினைத்‌ தெரிவித்துள்ளார்‌. 


“எனது உண்மைத்‌ தன்மையும்‌, இயற்கையின்‌ உண்‌ 
மைத்‌ தன்மையும்‌, கடவுளின்‌ உண்மைத்‌ தன்மையும்‌ 
ஒன்றே. இவற்றின்‌ இடையே தோன்றும்‌ வேற்றுமை 
தோற்ற அளவில்‌ மட்டுந்தான்‌ உள்ளது. இந்த வேறு 
பாட்டை உண்டாக்குவது மாயை. கரையினது அமைப்‌ 
பானது கடலை ஒரு விரிகுடாவாகவோ , ஜலசந்தியாகவோ* 
வளைகுட ரஈவாகவோ செய்துவிடலாம்‌. ஆனால்‌, உருவத்தை 
உண்டாக்கும்‌ மாயை நீங்கிவிட்டால்‌, விரிகுடா, ஜலசந்தி, 
வளைகுடா என்ற வெவ்வேறான உருவங்கள்‌ ' மறைந்து 
போகும்‌; வேறுபாடுகள்‌ நீங்கிவிடும்‌; எல்லாம்‌ மீண்டும்‌ 
சமுத்திர மே ஆதிவிடும்‌.22 ட்‌ 


பிறகு வேதாந்தத்‌ தத்துவத்திலே காணப்படும்‌. உள்‌ 
சாது சிறத்தல்‌ கொள்கையின்‌ ஆதாரங்களைப்‌ பற்றிச்‌ சுவாமி 
அவர்கள்‌ பேசினார்கள்‌. 


மனிதன்‌ ஒரு காலத்தில்‌ தரயவனாய்‌ இருந்தான்‌; 
தவறி வீழ்ந்தான்‌; மீண்டும்‌ தாயவனாவான்‌ 22 என்ற கருத்‌ 
துடனே இக்காலச்‌ சமயங்கள்‌ எல்லாம்‌ தொடங்குகின்‌ றன. 
அவை எங்கிருந்து இக்கருத்தைப்‌ பெறுகின்றன என்பது 
கத தெரியவில்லை. அறிவின்‌ பீடம்‌ ஆன்மா. புறச்‌ 
சூழ்நிலை ஆன்மாவைத்‌ தூண்டுகிறது. அறிவே, ஆன்மா 
வின்‌ சக்தியாகும்‌, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அது 
உடலை ' உற்பத்தி செய்துகொண்டேயிருக்கிறது. பிறவி 
தோறும்‌ ஆன்மா பெறுகிற வெவ்வேறு விதமான உருவங்‌ 
கள்‌; ஆன்மாவின்‌ வாழ்க்மை வரலாறு என்னும்‌ நூலிலே 
தொடர்ந்து காணப்படும்‌ அதிகாரங்களாகும்‌: நாம்‌ 
தொடர்ச்சியாக உடல்களை உண்டாக்கிக்கொண் டேயிருக்கி 
டூறாம்‌. இந்தப்‌ பிரபஞ்சமானது விரிந்துகொண்டும்‌ ௬ருங்‌ 
கிக்கொண்டும்‌ இருக்கிற நிலையில்‌--மாறிக்கொண்டிருக்கிற 
நிலையில்‌--இருக்கிறது. அடிப்படையிலே ஆன்மா எப்‌ 
பொழுதும்‌ மாறுவதில்லை என்பதும்‌, மாயை அதனை மாற்றி 
அமைக்கிறது என்பதும்‌ வேதாந்தத்தின்‌ துணிவாகும்‌. 
மன எல்லைக்குள்‌ அடங்கிய கடவுளே இயற்கை. இயற்கை 
யின்‌ உள்ளது சிறத்தலே ஆன்மாவின்‌ மாற்றம்‌ ஆகும்‌. 


உண்மையும்‌ நிழலும்‌ 367 
எல்லாவிதமான உருவங்களையும்‌ கொண்டிருக்கிற உயிர்கள்‌ 
பெற்றிருக்கிற ஆன்மாவானது அடிப்படையில்‌ ஓரே தன்‌ 
மையானது. அதன்‌ வெளித்தோற்றத்தை மாற்றி அமைப்‌ 
பது உடல்‌. மனித குலத்திற்குப்‌ பொதுவாய்‌ இருக்கும்‌ 
ந்து ஆன்ம ஓற்றுமை ஒழுக்கத்திற்கும்‌ நீதிக்கும்‌ அடிப்‌ 
படையாய்‌ அமைகிறது. இந்தக்‌ கருத்துப்படி எல்லாரும்‌ 
வரே? ஆகவே, ஒரு சகோதரருக்குத்‌ தீங்கு புரிவது 


தன்‌ ஆன்மாவுக்கே தீங்கு புரிவதாகும்‌. 


“(இந்த எல்லையற்ற ஒற்றுமையின்‌ வெளித்‌ தோற்றமே 
அன்பு: நீங்கள்‌ எந்தத்‌ துவிதக்‌ கொள்கையினால்‌ அன்பினை 
விளக்க முடியும்‌ ? முத்தமிடுவது மனிதனை மனிதன்‌ 
கொன்று தின்னும்‌ :பழக்கத்தி&ள நினைவூட்டும்‌ அடையாள 
மாகும்‌ என்று ஐரோப்பியத்‌ தத்துவ ஞானிகளுள்‌ ஒருவர்‌ 
கூறுகிறார்‌. இவ்வாறு அவர்‌ கூறுவது அவரது விருப்பத்தின்‌ 
போக்கு எத்தன்மையது என்பதையே காட்டுகிறது. அவ 
ரது கருத்து எனக்கு உடன்பாடன்று. 


££நாம்‌ எல்லாரும்‌ தேடுவது எது? சுதந்திரம்‌. வாழ்‌ 
வில்‌ நாம்‌ கொள்ளும்‌ முயற்சியும்‌, மேற்கொள்ளும்‌ போராட்‌ 
டங்களும்‌ சுதந்திரம்‌ பெறுவதற்கேயாம்‌. எல்லா மனித 
இனங்களுக்கும்‌, எல்லா உலகங்களுக்கும்‌, எல்லாச்‌ சமயங்‌ 
களுக்கும்‌ இத்தகைய முயற்சியும்‌ போராட்டமும்‌ 
பொதுவானவை. 

“நாம்‌ கட்டுண்டிருந்தால்‌, நம்மைக்‌ கட்டியவர்‌ யார்‌ 2 
எல்லையற்ற ஒரு பரம்பொருளானது தன்னைத்தானே கட்டிக்‌ 
கொள்ளுமே தவிர, அதனைக்‌ கட்டிவைக்கும்‌ சக்தி வேறு 
எதுவுமே இல்லை.?? | 

சொற்பொழிவு முடிந்ததும்‌, கேள்வி கேட்கும்‌ வாய்ப்பு 
அளிக்கப்பட்டது. அக்கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கூறுவதில்‌ 
வாமி விவேகானந்தர்‌ அரைமணி நேரம்‌ செலவிட்டார்‌. 


முக்தி வழி 


[ 1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சுத்‌ திங்கள்‌, 12-ஆம்‌ நாள்‌, 
திங்கட்கிழமையன்று ஓக்லண்டு நகரத்தில்‌ செய்த சொற்‌ 
பொழிவு பற்றி, ஓக்லண்டு என்குய்ரர்‌” என்ற பத்திரிகையின்‌ 


ஆசிரியர்‌ குறிப்புடன்‌ வெளியான து. ] 1 


இநத சமய பிரசாரகராகிய சுவாமி விவேகானந்தர்‌ 
கருத்துப்படி “முக்தி நெறி?? எது என்பது பற்றிக்‌ கேட்பதற்‌. 
குப்‌ பெருந்திரளான மக்கள்‌ நேற்று மாலை வெண்டிட்டு 
ஹாலில்‌ நிரம்பி இருந்தார்கள்‌. சுவாமி அவர்கள்‌ 
தொடர்ந்து ஆற்றிய மூன்று சொற்பொழிவகளுள்‌ இது 
கடைசியாகும்‌. அவர்‌ சொன்னதாவது : 


“கடவுள்‌ வானுலகத்தில்‌ இருக்கிறார்‌ 2? என்று ஒருவர்‌ 
சொல்கிறார்‌. “அவர்‌ இயற்கையில்‌ வதிகிறார்‌; எங்கும்‌ 
இருக்கிறார்‌ என்று வேறு ஒருவர்‌ உரைக்கின்றார்‌. பெருந்‌ 
தீங்கு ஏற்படும்‌ சூழ்நிலை ஏற்படுகிற போது, நாம்‌ நோக்கி 
யிருக்கிற புகலிடம்‌ ஒன்றே; வேறு அன்று. வேறு வேறு 
திட்டங்களை நாம்‌. எல்லாரும்‌ மேற்கொண்டு பணியாத்றி 
வருகிறோம்‌; என்றாலும்‌, நம்‌ இறுதி நோக்கம்‌ வெவ்வேறு 
அன்று. 

ஒவ்வொரு பெரிய சமயமும்‌ வழி வகுத்துள்ள சீலங்கள்‌ 
துறவு, தன்னலமறுத்தல்‌ இவை இரண்டே. நாம்‌ எல்லா 
ரம்‌ உண்மையின்‌ அவசியத்தை ஒப்புக்கொள்கிறோம்‌. 
அதை நாம்‌ விரும்புகிறோமோ இல்லையோ, உண்மையா 
னது. வெளிப்பட்டே தீரவேண்டும்‌ என்பதை நாம்‌ அறிந்‌ 
திருக்கிறோம்‌. ஒருவகையில்‌ நாம்‌ எல்லாரும்‌ அந்த நன்‌ 
மைக்காக முயன்று வருகிறோம்‌. தடுப்பது எது? அத்‌ 
தடையை ஏற்படுத்துபவர்‌ நாமே. உங்கள்‌ முன்னோர்கள்‌ 
அதைப்‌ பேய்‌ என்று வழங்கினார்கள்‌; ஆனால்‌ நமது பொய்‌. 
யான தன்மையே அது. 


நாம்‌ அடிமை வாழ்வு வாழ்கிறோம்‌; நாம்‌ அதைவிட்டு 
வெளியேறினால்‌ சாவோம்‌. ஒருவன்‌ முழு இருட்டி. 1 
தொண்ணூறு ஆண்டுகள்‌ வாழ்ந்தான்‌. அதனைவிட்‌। 


முக்தி வழி 369 


அவனை வெளியேற்றி, சூரிய ஒளி பரவிய இயற்கை வெளிக்‌ 
தூக்‌ கொண்டுவந்த போது, மீண்டும்‌ தன்னைத்‌ தனது 
இருட்ட லைக்கு கொண்டுபோய்‌ வீடுமாறு அவன்‌ . வேண்‌ 
த கொண்டான்‌. நாம்‌ மனிதனைப்‌ போன்று இருக்கிறோம்‌. 
இ வாழ்வைக்காட்டிலும்‌ புதியதும்‌ சுதந்திரம்‌ மிக்கது 
மான ஒன்று இருக்கிறது. அத்தகைய வாழ்வின்‌ பொருட்டு 
நீங்கள்‌ இந்தப்‌ பழைய வாழ்வை விட மறுக்கிறீர்கள்‌. 


உயிர்நாடி போன்ற சமயத்தை அடைவது என்பது 
மிகவம்‌ அருமையான காரியமாகும்‌. ஒருவன்‌ தனது வேறு 
பட்ட சமயத்தில்‌ எவ்வளவு சிறியவனாய்‌ இருப்பினும்‌, தான்‌ 
முடிவில்லாத. அழிவில்லாத ஆன்மாவைப்‌ பெற்றிருப்ப 


ஒரு : பனி க 
தாக நினைக்கிறான்‌. என்றாலும்‌ அற்பத்தனமான தாழ்ந்த, 
ஏமாற்றுக்‌ கருத்துகளோடு இருக்கிறான்‌. ஒரு நாட்டிலே, 


சமய பழக்கவழக்கத்தை முழுதும்‌ ஆதாரமாகக்கொண் டே, 
ஒருவன்‌ பல மனைவியரோடு வாழ்கிறான்‌. இன்னொரு நாட்‌ 
டிலே; ஒருத்தி பல கணவர்களோடு இருக்கிறாள்‌. அஃதே 
போன்று சிலர்‌ இரண்டு கடவுளரை வைத்திருக்கின்‌ றனர்‌. 
மற்றும்‌ சிலர்‌ ஓரே ஒரு கடவுளை வைத்திருக்கின்றனர்‌. 
வேறு சிலர்‌ ஒரு கடவுளையும்‌ வைத்துக்கொள்ளா 
திருக்கின்றனர்‌. 

முக்தியைப்‌ பெறுவதற்குச்‌ சேவையும்‌ அன்பும்‌ தேதேவை.. 
நீங்கள்‌ ஒரு பொருளை மிகமிக நன்றாகக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
ஆனால்‌; வேண்டும்சமயத்தில்‌ அதை நினைவுக்குக்‌ கொண்டு 
வர உங்களால்‌ இயலாது போகிறது. என்றாலும்‌, அது உங்‌ 
கள்‌ அடிமனத்திலே ஆழ்ந்திருக்கிறது. ஆகவே, நீங்கள்‌ 
வேலை செய்துகொண்டிருக்கையில்‌--அவ்வேலை நல்ல 
வேலையாயினும்‌ சரி, தீய வேலையாயினும்‌ சரி-அதனுடன்‌ 
உங்கள்‌ எதிர்கால வாழ்வின்‌ போக்கையும்‌ அமைத்துக்‌ 
கொள்கிறீர்கள்‌. வேலை செய்யவேண்டும்‌ என்ற கருத்து 
டனே- வேலையை வேலைக்காகவே செய்யவேண்டும்‌ என்ற 
கருத்துடனே நீங்கள்‌ உங்கள்‌ வேலையைச்‌ செய்தால்‌, 
கற்பனை செய்துகொண்ட வானுலகத்திற்கு நீங்கள்‌ போவீர்‌ 
கள்‌; அந்த வானுலகத்தைப்‌ பற்றி எப்பொழுதும்‌ நினைத்‌. 
துக்கொண்டே இருப்பீர்கள்‌. 

24 


310 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
பு 

உலக வரலாறு என்பது அதனுடை.ய பெரிய மனிதர்‌ 
களது வரலாறு அன்று; அதனை ஆட்டிப்‌ படைக்கிற சிறு 
தெய்வங்களது--தலைவர்களது--வரலாேே ஆகும்‌. சமுத்திர 
நீரோட்டத்தால்‌ வந்து சேர்கிற துகள்களைக்‌ கொண்டு, 
சமுத்திரத்திலுள்ள சிறுசிறு தீவுகள்‌ தாமே பெரியனவாகி 
ஒன்று சேர்ந்து, பெருங்கண்டங்களாவது போன்றது உலக 
வரலாறு என்பது. ஆகவே; ஓவ்வொரு வீட்டிலும்‌ செய்யப்‌ 
படுகிற சிறுசிறு தியாகச்‌ செயல்களே உலக வரலாறாகின்‌ 
றன. மனிதன்‌ சமயத்தை ஒப்புக்கொள்கிறான்‌. ஏனெ 
னில்‌, தன்னுடைய மூடிவும்‌ தீர்ப்புமே சரி என எண்ணித்‌ 
தனித்து நிற்க அவன்‌ விரும்பவில்லை. கெட்ட தாய்‌. இருப்ப 
திலிருந்து வெளியேறுவதற்கு அவ்வாறு செய்வதே மிகமிக 
நல்ல வழியாகும்‌ என்று கருதியே அவன்‌ . அச்சமயத்தை 
ஓப்பக்கொள்கிறான்‌ . 


னது கடவுளை நேசிக்கும்‌ அன்பினைப்‌ பெரியதாகச்‌ 
செய்துகொள்வதேே முக்திக்கு உரிய வழியாகும்‌. “* ஜான்‌, 
உன்னைவிட்டு என்னால்‌ வாழ முடியாது 22 என்று உங்கள்‌ 
மனைவி மொழிகிறாள்‌. சிலர்‌ தம்‌ பணத்தை இழப்பதால்‌ 
அவர்களைப்‌ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப 
வேண்டி இருக்கிறது. அவர்கள்‌ பணம்‌ இன்றி வாழ மூடி 
யாது என்ற எண்ணமுடையவர்கள்‌. நீங்கள்‌ அவ்வாரு 
உங்கள்‌ கடவுள எண்ணுகிறீர்கள்‌ ? பணத்தை; நண்பர்‌ 
கள்‌, காய்‌ தந்தையர்களை, சகோதரர்களை, சகோதரிகவு, : 
இந்த உலகத்திலுள்ள எல்லாப்‌ பொருள்களையும்‌ நீங்கள்‌ 
துறந்துவிட்டு, தமது அன்பில்‌--அருளில்‌--சிறிது தரும்படி 
கடவுளை வேண்டிக்‌ கொண்டால்‌, முக்திக்கு உரிய வழியைக்‌ 
கண்டுபிடி த்தவர்கள்‌ ஆவீர்கள்‌. 


இந்திய மக்கள்‌ 


[ 1900-ஆம்‌ ஆண்டு, மார்ச்சூத்‌ திங்கள்‌ 19-ஆம்‌ தேதி 

* தங்கட்கிழமையன்று ஓக்லண்டு நகரில்‌ ஆற்றிய சொற்‌ 

பொழிவு பற்றி, *ஓக்லண்டு என்குய்ரர்‌” என்ற பத்திரிகையில்‌ 
அதன்‌ ஆசிரியரது குறிப்புடன்‌ வெளிவந்தது. ] 


திய சொற்பொழிவுத்‌ தொடரிலே, இந்திய மக்கள்‌ 
என்ற. பொருள்‌ பற்றி; திங்கட்கிழமை இரவு ௬வாமி விவே 
தான ந்தர்‌ ஆற்றிய சொற்பொழிவு மிகவும்‌ கவர்ச்சிமிக்கதாய்‌ 
இருத்தது. அந்த நாட்டு மக்களைப்‌ பற்றி அவர்‌ சொல்லிய 
வற்றில்‌ அக்கவர்ச்சி இருந்ததோடு, அவர்களது மனப்‌ 
தவறான கருத்துகள்‌ என்பனவற்றை அவர்‌ 


போக்கு, 

கூர்ந்து கவனித்து அவற்றைப்‌ பற்றித்‌ தம்‌ கருத்தையே 
பெரிதும்‌ வலியுறுத்தாமல்‌ பேசியதிலும்‌ அக்கவர்ச்சி 
இருந்தது. சுவாமி அவர்கள்‌  கற்றவராயும்‌ புத்திக்‌ 
கூர்மையுள்ளராயும்‌ இருந்த போதிலும்‌, அவர்‌ மேல்‌ 


நாட்டு நாகரிகமே பெரிதனக்‌ கருதியவர்‌ அல்லர்‌ 
என்பது நன்கு விளங்கிற்று. குழந்தை விதவைகள்‌, 
பெண்களைக்‌ கொடுமையாக நடத்துதல்‌, காட்டுமிராண்டித்‌ 
தனமான வேறு செயல்கள்‌ என்ற முறையில்‌ இந்திய மக்கள்‌ 
மல்‌ குற்றஞ்சாட்டி இங்குள்ளவர்‌ பேசீவரும்‌ பேச்சைக்‌ 
கேட்டு, அவர்‌ மிகவும்‌ மனம்‌ வருந்தினார்‌ என்பது தெரிகி 
றது. ஆகவே, அப்பேச்சிற்கு எதிராகப்‌ பதில்‌ கூறவேண்‌ 
டும்‌ என்ற முறையில்‌ அவர்‌ பதில்‌ கூறியுள்ளார்‌ என்பதும்‌ 
தெரிகிறது. 


அவர்‌ தம்‌ பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்‌ 
குத்‌ தம்‌ நாட்டு மக்களின்‌ இனப்‌ பண்புகளைப்‌ பற்றிய 
கருத்தை வெளியிட்டே தம்‌ பேச்சைத்‌ தொடங்கினார்‌. 


மற்ற ஆசிய நாடுகளைப்‌ போலவே இந்தியாவிலும்‌ 
இதன்‌ ஓற்றுமைக்குக்‌ காரணமாய்‌ இருப்பது. மொழி அன்று; 
இனம்‌ அன்று; சமயமே. ஐரோப்பாவிலே இனத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டே நாடுகள்‌ அமைகின்றன. 


372 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


ஆனால்‌, ஆசியாவில்‌, பல்வேறு வகையில்‌ . தோன்‌ நியவர்‌ 
களும்‌, பல்வேறு மொழிகளைப்‌ பேசுபவர்களும்‌, ஒரு _ சமயத்‌ 
தைச்‌ சார்ந்தவர்களாய்‌ இருப்பின்‌, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஒன்று சேர்ந்து, தமக்கென ஒரு நாட்டை ஏற்படுத்திக்‌ * 
கொள்கிறார்கள்‌. வடஇந்திய மக்கள்‌ நான்கு பெரும்பிரிவுக 
ளாகப்‌ பிரிந்திருக்கின்றார்கள்‌.  தென்னிந்தியாவிலுள்ள 
மொழிகளோ வடஇந்திய மொழிகளுக்கு முழுதும்‌ மாறுபட்டு: 
இருக்கின்றன. ஆகவே, தென்னிந்திய மக்களுக்கும்‌ வட 
இந்திய மக்களுக்குமிடையே எந்த விதமான இனஒற்று 
மையோ உறவுமுறையோ இல்லவே இல்லை. வடஇந்திய 
மக்கள்‌ மிகப்‌ பெரிதாய்‌ விளங்குகிற ஆரிய இனத்தைச்‌ 
சார்ந்தவர்கள்‌. பின்லண்டு மக்களும்‌, பைரென்னிஸ்‌ 
நாட்டிலுள்ள பாஸ்கு என்பவர்களும்‌ தவிர மற்ற ஐரோப்பிய 
மக்கள்‌ எல்லோருமே அந்த ஆரிய இனத்தைச்‌ சார்ந்தவர்‌ 
கள்‌. செமிட்டியர்களும்‌, பழங்காலத்து எகிப்தியர்‌ களும்‌ 
எந்த இனத்தைச்‌ சார்ந்தவர்களேோ, அந்த இனத்தைச்‌ 
சார்ந்தவர்களே தென்னிந்திய மக்கள்‌. பிறருடைய மொழி 
களைக்‌ கற்றுக்கொள்வதிலுள்ள துன்பத்தை ஓர்‌ உதாரணத்‌ 
தால்‌ விளக்குவதற்காக, தென்னிந்தியாவிற்குப்‌ போகும்‌ 
வாய்ப்புத்‌ தமக்கு ஏற்பட்ட. போது, அங்குள்ள மக்களில்‌ 
வடமொழி பேசக்கூடிய சிலரிடம்‌ மட்டும்‌ தவிர, மற்றவர்‌ 
களோடு அவர்‌ ஆங்கிலத்திலேயே பேசியதாகக்‌ ௬வாமி 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

சொற்பொழிவின்‌ பெரும்பகுதி சாதிமுறை பற்றிய 
விளக்கத்திற்காகச்‌ செலவிடப்பட்டது. அந்தச்‌ சாதிமுறை 
யிலே தீமை உண்டு என்றும்‌; ஆனால்‌ அதிலுள்ள நன்மை 
களே தீமையைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ என்றும்‌ அவர்‌ கூறி 
னர்‌. சுருங்கக்‌ கூறின்‌, தந்தையின்‌ வேலையை மகனும்‌ 
தவருது மேற்கொண்டு வந்த , பழக்கத்தால்‌, இச்சாதி 
முறை ஆதியில்‌ ஏற்பட்டது. நாளடைவில்‌, சமுதாய 
மானது; மீறிச்‌ செல்ல முடியாத வரம்புகளுள்‌ ஓவ்வொன் றிற்‌ 
கும்‌ உள்ள பல்வேறு சாதிகளாக--வகுப்புகளாக--பிரிந்து 
போயிற்று. இச்சாதி முறையானது மக்களைப்‌ பிரித்தது 
என்றாலும்‌, ஒன்றாகவும்‌ செய்தது; ஏனெனில்‌, ஒரு சாதி 
யைச்‌ சேர்ந்தவர்களில்‌ எவருகாகவது உதவவேண்டிய 
அவசியம்‌ ஏற்படும்போது, அச்சாதியைச்‌ சேர்ந்தோர்‌ அனை 


A 
Aa 


இந்திய மக்கள்‌ 373 


வரும்‌ அச்சாதி இற்றுமை காரணமாக ஒன்றுபட்டு உதவும்‌ 
தடமையோடு இருந்தனர்‌. மற்ற நாடுகளில்‌ வதிவோர்கள்‌ 
சமுதாய முன்னேற்றத்திற்காகவோ, தம்‌ சொந்தப்‌ பதவி 
யின்‌ உயர்வுக்காகவோ கொள்ளும்‌ போராட்டங்களால்‌ 
(வதனைக்கும்‌ பகைமைக்கும்‌ உள்ளாகின்றார்கள்‌. அத்த 
கையி! போராட்டங்கள்‌ இந்துக்களுக்கு இல்லை. எவனும்‌ 
ம்‌ சாதியினைக்‌ கடந்து செல்ல முடியாத நிலையில்‌ 
இருந்ததால. 

சாதிமுறையிலுள்ள ஒரு பெருங்குறை என்ன என்றால்‌, 
அது போட்டி மனப்பான்மையை அழித்து விடுகிறது. அர 
சியல்‌ துறையில்‌ இந்தியா வீழ்ச்சி அடைந்ததற்கும்‌, அயல்‌ 
இனத்தவர்களால்‌ அது அடிமைப்படுத்தப்‌ பட்டதற்கும்‌ அந்‌ 
தப்‌ போட்டி , மனப்பான்மை இல்லாமையே உண்மைக்‌ 
காரணம்‌ ஆகும்‌. 


பெரிதும்‌ விவாதிக்கப்பட்ட பொருளாகிய கல்யாணத்‌ 
தைப்பற்றிப்‌ பேசுகையில்‌, இந்துக்கள்‌ சமுதாய நோக்கம்‌ 
படைத்தவர்கள்‌ என்றும்‌, எதையும்‌ சமுதாய முறை 
யிலேயே செய்பவர்கள்‌ என்றும்‌, அவர்‌ மொழிந்தார்‌. சமூ 
தாய நன்மையைக்‌ கவனிக்காமல்‌, ஒருவரை ஒருவர்‌ காத 
லித்துக்கொள்கிற இருவர்‌ செய்துகொள்ளும்‌ திருமண ஏற்‌ 
பாட்டால்‌ நன்மை எதுவும்‌ இல்லை என்ற கருத்தினர்‌ இந்துக்‌ 
கள்‌ என்றும்‌, இருவரது நன்மையைக்காட்டிலும்‌ சமுதாயத்‌ 
தின்‌ நன்மையே பெரிது என்றும்‌ அவர்‌ மொழிந்தார்‌. 
நான்‌ ஜென்னி என்ற பெண்ணைக்‌ காதலிக்கிறேன்‌ என்‌ 
பதும்‌, ஜென்னியும்‌ என்னைக்‌ காதலிக்கிருள்‌ என்பதும்‌ நாங்‌ 
கள்‌ இருவரும்‌ திருமணம்‌ புரிந்து கொள்வதற்குச்‌ சரியான 
காரணம்‌ ஆகாது 22 என்று சுவாமி அவர்கள்‌ கூறினார்கள்‌. 


இளங்‌ கைம்‌ பெண்களின்‌ நிலைமையானது இங்குக்‌ கூறப்‌ 
பட்டிருப்பது போல அவ்வளவு மோசமானதன்று என்று 
அவர்‌ மறுத்தார்‌. பொதுவாக விதவைகளின்‌ நிலைமையா 
னது மிகவும்‌ செல்வாக்குள்ள நிலைமை என்றும்‌; அதற்குக்‌ 
காரணம்‌ அந்நாட்டுச்‌ சொத்துகளில்‌ ஒரு பெரும்‌ பகுதி 
விதவைகளிடம்‌ இருப்பதே என்றும்‌ அவர்‌ மொழிந்தார்‌. 
ஒருவனோ அல்லது ஒருத்தியே தன்னை ஆண்டவன்‌ 


374 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-7 
மனைவியை இழந்‌ 
வேண்டும்‌ என்‌ 
அவர்கள்‌ நி 
இருக்கிறது 


தவனாகவோ விதவையாகவோ செய்துவிட ] 
று பிரார்த்தனை செய்யத்‌ தூண்டும்‌ அளவுக்‌ 

லையானது பொருமைப்‌ படக்கூடிய வகைய 

என்ற உண்மையை அவுர்‌ எடுத்துக்‌ காட்டினா 
வாழ்க்கையின்‌ உண்மை நோக்கம்‌ திருமணம்‌ இன்றே. 
என்று இருந்தால்‌, இளம்‌ விதவைகளைப்‌ பற்றியம்‌, நிச்சிதா ்‌ 
தம்‌ செய்யப்பட்ட சிறுவர்கள்‌ இறந்து போதன தால்‌ விதை 
களானவர்களைப்‌ பற்றியும்‌ வருத்தமுறலாம்‌. ஆனால்‌, கல்ய 

ணம்‌ என்பது உரிமை என்பதைக்காட்டிலும்‌ கடமையாய்‌ 
இருக்கிறது என்பதும்‌, குழந்தை விதவைகளுக்கு மறுமண 
செய்துகொள்ள உரிமை வழங்க மறுப்பது அவ்வளவு இ 
அன்று என்பதும்‌ இந்து மக்களின்‌ கருத்தாகும்‌. 


மாலைச்‌ சொற்பொழிவு" 


[1894-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 15-ஆம்‌ தேதி அமெ 
ர்க்க ஜக்கிய நாட்டில்‌ மெஸ்ஸாசுஸெட்ஸ்‌ பகுதியிலுள்ள 
லாரென்ஸ்‌ நகரத்தில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ நிகழ்த்திய 
சொற்பொழிவு - 6 தி.ஈவினிங்‌ டிரிப்பூன்‌ 2 என்ற பத்திரிக்‌ 


கையில்‌ வெளிவந்தது. ] 


கழ்பெற்ற பிராம்மண சந்நியாசியான ஸ்வாமி விவே 


தான ந்தருடைய சொற்பொழிவைக்‌ கேட்க நேற்று மாலை 
நூல்‌ நிலைய மண்டபத்தில்‌ மக்கள்‌ திரளாகக்‌ குழுமியிருந்த 
நண்ப சிகாகோ நகரத்தில்‌ சென்ற கோடையில்‌ நடந்த 
சர்வமத மகாநாட்டில்‌ ஓரு முக்கிய புருஷராக விளங்கிய 
விவேகானந்தர்‌ இந்த நாட்டில்‌ சிறிது காலம்‌ தங்கி மக்களின்‌ 
பழக்கவழக்கங்களை ஆராய்ந்து வருகிறார்‌. சொற்பொழிவு 
மாதர்‌ சங்கத்தின்‌ ஆதரவில்‌ நடைபெற்றது. அது சுவை 
மிகுந்த புதிய அனுபவமாக இருந்தது. மாதர்‌ சங்கத்தின்‌ 
தலைவியாகிய மிஸ்‌ வெதர்ப்பீ என்பவர்‌ இந்துமகானைச்‌ சபை 
யார்க்கு உவகையுடன்‌ அறிமுகப்படுத்துகையில்‌, இந்தியா 
வீன்‌ பழமை பற்றியும்‌, அதன்‌ அதிசயமான சரித்திரம்‌ 
பற்றியும்‌ இந்து சமூகத்தின்‌ புத்திவன்மை பற்றியும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. 

சொற்பெருக்கு நிகழ்த்தியவர்‌ தமது தாட்டிற்கியல்பான 
ஆடையணிந்திருந்தார்‌ ; நல்ல சிவப்பு நிற அங்கி; அதே 
. நிறத்தில்‌ இடுப்பில்‌ கட்டப்பட்ட நீண்ட கச்சை ; குலையைச்‌ 
சுற்றிபமைந்த வெண்பட்டுருமாலை ; பழுப்பு நிற முகம்‌ 5. 
உயர்குலப்‌ பிராமணர்க்குரிய ஆழ்ந்த சிந்தனையைக்‌ காட்டு 
வதும்‌ கற்பனையுலகில்‌ உலவுவதுமான கரிய கண்கள்‌ 5 
இவ்வாறு அவர்‌ காணப்பட்டார்‌. அவர்‌ தமது வாழ்க்‌ 
கையை மதத்திற்கே அர்ப்பணம்‌ செய்து பிரம்மசரிய விர 
தம்‌ பூண்டவர்‌. அவர்‌ தம்‌ ஆங்கிலத்‌ திறமையும்‌, தர்க்க 
வன்மையும்‌ அவர்‌ சிறந்த கல்விமான்‌ என்பதை தெளிவாக 
எடுத்துக்காட்டின. மில்டன்‌, டிக்கன்ஸ்‌ போன்ற ஆங்கிலப்‌ 


உலாரென்ஸ்‌ நகரில்‌ உள்ள லாரென்ஸ்‌ பொதுமக்கள்‌ நூல்‌ நிலயத்தில்‌ 
காணப்பெற்றது. 


376 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
பேராசிரியர்களின்‌ மே 
டதிலிருந்து அவருக்கு 
காணப்பட்டது. 


ற்கோள்களை அவ்வப்போது கையாண்‌ 
ஆங்கில இலக்கியத்திலிருந்த மதிப்பு 


அவர்‌ முதலில்‌ இந்து சமூகத்திலுள்ள ஜாதி முல்கு 
யின்‌ பண்புகளைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌, அதிலுள்ள கட்டுப்‌ 
பாடுகள்‌ பண்டைக்‌ தாலத்திலிருந்தாற்போல்‌ அவ்வளவு 
கண்டிப்பாயில்ஐ யென்றாலும்‌, இப்போதும்‌ எல்லாம்‌ பிறவிப்‌ 
பரம்பரையை யொட்டியே நடைபெறுவதாய்க்‌ குறிப்பிட்‌ 
டார்‌. ஜாதிக்கலப்பு முற்றும்‌ தடுக்கப்பட விட்டாலும்‌, 
கலப்பு மணத்தில்‌ பிறக்கும்‌ குழந்தைகளுக்கு அதுனால்‌ சமூ 
கத்தில்‌ இன்னல்கள்‌ ஏற்படுகின்றன. உயர்‌ தலத்தோனா 
கிய பிராம்மணன்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ பகுதியை மத நூல்‌ 
வரத்‌ ஜல தங்களைப்‌ பயில்வதிலும்‌, பிற்பகுதியை இறை 
வளைத்‌ தியானிப்பதிலும்‌ கழிக்கிறான்‌. அவனுடைய குறித்‌ 
கோள்‌ தன்னிடமுள்ள மனிதத்தன்மைக்கும்‌ அப்பால்‌ 


சென்று ஆத்மாவாகவே விளங்க வேண்டும்‌ என்பதாம்‌. 


மேனாட்டுப்‌ பழக்க வழக்கங்களை, அதிலும்‌ முக்கியமாகப்‌ 
பெண்டிரின்‌ நிலைமையில்‌; தாம்‌ கண்ட குறைகளை, அவர்‌ 
எடுத்துக்கூறத்‌ தயங்கவில்லை. நாம்‌ பெண்டிரை மணைவி 
யாகச்‌ சிறப்டி 
பெண்டிரை। 


ரவில்‌ ஒரு பெண்‌ மணி யெளவனம்‌ கடந்து 
அனப்பையிழந்து 


த விட்டால்‌, அவள்‌ மதிப்பை யிழந்து விடு 

ரள; ஆனால்‌ இந்தியாவிலோ, வயதான மாதருக்கு அற 
சாகளும்‌ விலகி வழிவிடுகின்றனர்‌. அங்கு அவ்வளவு மரி 
யாதை - 


. அவர்களுக்குக்‌ காட்டப்படுகிறது. இந்துக்களின்‌ 
வேதத்தில்‌ மிகவும்‌ அழகிய சில : பகுதிகள்‌ பெண்களால்‌ 
ஆக்கப்பட்டவை என்றும்‌ உலகில்‌ வேறு எந்த வேதத்திலும்‌ ந 


1 அவ்வாறு இடம்‌ பெறவில்லை யென்றும்‌ அவர்‌ 
அழுத்தமாகத்‌ கூறினார்‌. 


இந்தியாவில்‌ விதவைகளாக்‌ கொடுமைக்குள்ளாக்குகின்‌ 
றினா என்ற பிரசார 


தென்றும்‌ காட்ட ௮ 


பெண்கள்‌ 


| 
ர்‌ 
ம்‌ பொய்யானகென்றும்‌, ஆதாரமற்ற 
வர்‌ வெகுநேரம்‌ பேசினார்‌. பிறநாடுகளி i 
களிலிலிருந்து செல்லும்‌ கிறிஸ்தவபாதிரிகளின்‌ வசைக்கு. 


ந: 


மாலைச்‌ சொற்பொழிவு 377 


இலக்காக? ஜனா விதவைகளாப்‌ பற்றியும்‌ இடையில்‌ 
A விவாகக்‌ கட்டுப்பாடு மிகுந்த கவனத்துடன்‌ 
தாக்கப்பட்டு வருகிறதென்றும்‌, ஒரு பிராம்மணன்‌ தன்‌ 
உறவில்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ளக்‌ கூடாது என்பது 
சாத்திரம்‌ என்றும்‌ கூறினார்‌. க்ஷய ரோகத்திற்கோ தீராத 
அயொதிக்கோ உள்ளான வர்கள்‌ கலியாணம்‌. செய்துகொள்ள 
அனுமதிக்கப்படுவகில்லை. ஜாதிக்கட்டுப்பாட்டால்‌, ஒரு 
வன்‌ நீரருந்தும்‌ பாத்திரத்தில்‌ மற்றொருவன்‌ நீரருந்தக்‌ 
கூடாது இது போன்ற ஒழுக்கங்கள்‌ மத வாழ்க்கையில்‌ 
ஊந்துவிட்ட போதிலும்‌ இருபத்தெட்டரைக்‌ கோடி 
மக்கள்‌ வாழும்‌ நாட்டில்‌ தொத்து வியாதிகளைத்‌ தடுப்பதற்‌ 
கும்‌ உடல்‌ நலத்தைக்‌ காப்பதற்கும்‌ பெரிதும்‌ பயன்படுகின்‌ 
றன: இந்த நாட்டில்‌ புகைவண்டிகளிலும்‌, வண்டி நிலையங்‌ 
களிலும்‌ மக்கள்‌ எல்லாரும்‌ கலப்பாக நீரருந்துவதை அவர்‌ 
வெறுத்தார்‌. இந்தியாவில்‌ ஆதியிலிருந்தே குழந்தை 
களுக்கு எல்லா உயிர்களிடத்தும்‌ அன்பு புகட்டப்படுகிறது. 
இந்தப்‌ பழக்கத்தின்‌ பலம்‌ எவ்வளவென்றால்‌, ஒரு சிறு 
குழந்தையும்‌ ஒரு புழுவைக்கூட மிதிக்க அஞ்சி விலகிச்‌ 
சசல்லும்‌. மதவாழ்க்கைக்குப்‌ புறம்பானவர்களென்று 
கிறிஸ்தவர்களால்‌ கருதப்படும்‌ இம்மக்களிடை பெரிய 
பெயர்‌ கொண்டதும்‌, கிறிஸ்தவ நாடுகளில்‌ தனது நோக்கம்‌ 
நிறைவேறப்‌ பெறாமல்‌ போவதுமான ஒரு (ஜீவ காருண்ய) 
சங்கத்திற்கு அவசியமில்லாமலிருப்பதும்‌ எண்ணிப்பார்க்க 
வேண்டிய அதிசயம்‌. ஒரு: வீட்டு வாயிலில்‌ ஒருவன்‌ 
அதிதியாக வந்து “நான்‌ பசித்திருக்கிறேன்‌? என்றால்‌ அவன்‌ 
தெய்வமாகவே இந்துவால்‌ போற்றப்படுவான்‌. அன்புடனும்‌ 
ஆதரவுடனும்‌ வர வேற்கப்பட்டு வீட்டுக்காரனுக்கும்‌ 
வீட்டுக்காரிக்கும்‌ முன்பே உண வளிக்கப்படுவான்‌. 
தமது நாட்டின்‌ ஏழ்மை நிலையைக்‌ குறித்துப்‌ பேச்சாளர்‌ 
மிகவும்‌ வருந்தினார்‌. உயர்குலத்தோர்‌. செளக்கியமாய்‌ 
வாழ்ந்தபோதிலும்‌, கோடானகோடி மக்களுக்கு உலர்ந்த 
இலைகளும்‌ பூக்களுமே உண வாகின்றன. அவர்கள்‌ மானிடர்‌ 
எனவும்‌ கூறிக்கொள்ளத்‌ தகுதியில்லாதபடி வாழ்க்கைத்‌ 
தரம்‌ அவ்வளவு தாழ்ந்து, உலகம்‌ கண்டு இரங்கும்படியிருக்‌ 
கின்றனர்‌. சென்ற நூறு வருஷங்களாகக்‌ கிறிஸ்தவர்‌ 
களும்‌ முகம்மதியர்களும்‌ அவர்கள்‌ மேல்‌ பொழியும்‌ மத 


378 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-7 


உபதேசங்களைக்‌ காட்டிலும்‌ அவர்களுக்கு உணவும்‌ கல்வியும்‌ 
கெடுப்பது சீறப்பாயிருக்கும்‌ என்று அவர்‌: வற்புறுத்திக்‌ 
கூறினார்‌. எண்ணங்களை மறைப்பதற்குச்‌ சொற்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ இக்காலத்தில்‌ அதிசயமான இந்து சமூகத்‌ 
தின்‌ . எளிய வாழ்க்கை “பற்றியும்‌ புராதனப்பழக்கங்கள்‌ 
பற்றியும்‌ ஒளிக்காமல்‌ மறைக்காமல்‌ அவர்‌ பேசியதில்‌ 
புதுமையின்‌ பொலிவிருந்தது. பொதுவாக  அந்நாம்டு 
வாலிபர்களும்‌. யுவதிகளும்‌ காதல்‌ வினய ட்டுகளைப்‌ புரிவது 
வழக்கமில்லையென்றும்‌, யுவதிகள்‌ பொதுஸ்தலங்களில்‌ 
வெட்கமின்றித்‌ தைரியமாய்ச்‌ சென்று கணவன்‌ வேட்டை 
யாடுவதில்லையென்றும்‌ கூறினார்‌. இதையெல்லாம்‌ கேட்ட 
போது இந்தப்‌ புகழ்பெற்ற சுதந்திர நாட்டில்‌ வாழ்பவனுக்கு 
எதுவோ தன்னகத்தில்‌ சற்று அழுகியிருப்பதுபோல்‌ 
தோன்றியது. ஒரு கேடயத்தின்‌ இருபக்கங்களையும்‌ பார்த்‌ 
தால்தான்‌ பட்௪பர்தமில்லாத முடிவுக்குவர இயலு 
மாதலால்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டவர்களில்‌ பலர்‌ தங்களுக்‌ 
குப்‌ பிரியமான அமெரிக்கப்‌ பழக்கங்களைத்‌ தங்கள்‌ மதத்திற்‌ 
குப்‌ புறம்பான ஒரு இத்து குறை கூறுவதை நினைந்து மன 
தில்‌ போராட்டத்துடன்‌ சென்றனர்‌. 


்‌ சொற்பொழிவு மிகவும்‌ கவர்ச்சியுடையதாயிருந்ததால்‌, 
வந்திருந்தவர்‌ எல்லாரும்‌ அதை ஆழ்ந்த கவனத்துடன்‌ 
கேட்டார்கள்‌. முடிவில்‌ பலர்‌ சிந்தனையாளரான சுவாமிக்கு 
அறிமுகப்படுத்தப்‌ பெற்றனர்‌. அவர்‌ சமூக வழக்கங்களை 
யொட்டி. உப்சாரத்திலோ, அர்த்தமில்லாத பேச்சிலோ, 
வார்த்தைகளை வீணாக்கவில்லை. டாக்டர்‌ பெளகர்‌ என்பவ 
ரிடம்‌ மட்டும்‌ அவர்‌ மிகுந்த கவனம்‌ செலுத்தினார்‌. இந்த 
அமெரிக்க குடியரசு தோன்றுவதற்கு முன்பு பல நூற்றாண்டு 
கணைக்‌ கண்டிருந்த அதிசய நாட்டை அங்கு கூடியிருந்தவர்‌' 
களுள்‌ நேரில்‌ பார்த்திருந்தவர்‌ அவர்‌ ஒருவர்தான்‌. 


வினாவும்‌ விடையும்‌ 


வாட்‌ 


வினா : 


விடை : 


[1896-ம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 25-ஆம்‌ தேதி ஹார்‌ 
ர்ட்‌ பல்கலைக்‌ கழக பட்டதாசிகள்‌ தத்துவ ஞான 
சங்கத்தில்‌ சுவாமி 
வின்‌ பின்‌ நடை 


1 
விவாதம்‌ 


யவர்கள்‌ நிகழ்த்தியதொரு சொற்பொழி 
பற்ற விவாதம்‌. ] 


இப்போது இந்தியாவில்‌ எந்த அளவில்‌ தத்துவ 
ஞான ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது என்பது 
பற்றிச்‌ சிறிது அறிய விரும்புகிறேன்‌. எத்த அலு 
வில்‌ இந்தப்‌ பிரச்னைகள்‌ ஆராயப்படுகின்‌ றன : 


நான்‌ முன்னே சொல்லியதுபோல்‌ இந்திய மக்களில்‌ 
பெரும்பாலோர்‌ த்வைதிகளாவர்‌. சிறுபான்மை 
யரே அத்வைதிகளாவர்‌. ஆராய்ச்சியின்‌ முக்கியப்‌ 
பிரச்னைகள்‌ ஆன்மாவையும்‌ மாயையையும்‌ பற்றி 
ய்ன வே. உங்கள்‌ நாட்டுக்கு நான்‌ வந்தபோது, 
இரு விஷயம்‌ தெரிந்துகொண்டேன்‌. இன்று 
கடை முறையிலிருக்கும்‌ அரசியலைப்‌ பற்றித்‌ தொழி 
லாளிகள்‌ நன்கு அறிந்துகொண்‌ டிருந்தனர்‌ என்புது 
தான்‌ அது. ஆனால்‌ அவர்களை, மதம்‌ என்றா 
லென்ன 2 ஒவ்வொரு சமய வகுப்பினுடைய கொள்‌ 
கைகள்‌ 
்‌ எங்களுக்குத்‌ தெரியாது, நாங்கள்‌ கோவிலுக்கு 
மட்டும்தான்‌ போவோம்‌” என்றனர்‌. இந்தியாவில்‌ 
இரு குடியான வனை நோக்கி £ உன்னை ஆண்டு வரு 
பவன்‌ யார்‌ 95 என்று கேட்டால்‌, * எனக்குத்‌ தெரி 
பாது. நான்‌ வரி மட்டும்‌ கட்டி வருகிறேன்‌ 1? என்‌ 
பான்‌, ஆனால்‌, “உன்‌ மதம்‌ என்ன 93 என்று 
, உடனே, £ நான்‌ ஒரு த்வைதி? அன்று 
உ மாயை பற்றியும்‌ ஆன்மா பற்றியும்‌ விரி 
ச்‌ சொல்வான்‌. அவனுக்கு எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாது. ஆனால்‌ இத்‌ தத்துவங்களைச்‌ சந்நியாசி 
களிடமிருந்து தெரிந்துகொண்டிருக்கிறான்‌. இது 
பற்றி விவாதிப்பதில்‌ ஆர்வமுடையவன்‌. அன்றாட 


வாக 


என்ன 22 என்று கேட்டதும்‌ அவர்கள்‌, 


வினா : 


விடை : 


விவாதம்‌ 381. 


வேலை முடிந்ததும்‌ விவசாயிகள்‌ மரத்தடியில்‌ உட்‌ 
கார்ந்து இப்பிரச்னைகளை விவாதிப்பார்கள்‌ 


ஹிந்துக்களிடையே வைதிகம்‌ என்பதன்‌ கருத்து: 
என்ன 2 

நவீனமான இந்த நாளில்‌ ஜாதிவிதிகளையனுசரிப்‌ 
பதே வைதிகம்‌ என்று கருதப்படுகிறது. அதா 
வது சாப்பிடுவது, பானம்‌ அருந்துவது, விவாகம்‌ 
செய்வது ஆதியவை பற்றிய விதிககா அனுசரிப்‌ 
பதேயாகும்‌. இதைத்‌ தவிர, வேறு வகையில்‌ 
அவன்‌ இஷ்டப்படி ஓருவன்‌ எந்தக்‌ கொள்கை. 
யையும்‌ நம்பலாம்‌. இந்தியாவில்‌ எந்தக்‌ காலத்‌ 
திலும்‌ ஒரே மாதிரியான மதசாகை வகுக்கப்பட 
வில்லை. ஆகவே வைதிக முறை இது என்று 
வகுத்துச்‌ சொல்ல எவ்வித ஸ்தாபனமும்‌ இருக்க 
வில்லை. பொதுவில்‌ வேதங்களை ஆதாரமாய்க்‌. 
கொண்டவர்கள்‌ வைதிகர்கள்‌ என்று சொல்லப்‌ 


பட்டது. உண்மையில்‌ த்வைதத்தை நம்புகிறவர்‌ 


அநேகர்‌ வேதங்களைக்‌ காட்டிலும்‌ புராணங்களையே 
பெரிதும்‌ நம்புகிறவர்களாவர்‌. 
உள்ளங்‌ கலங்காதிருத்தல்‌ என்னும்‌ கிரேக்க ச்டா 
யிக்‌ தத்துவத்தை ஆக்குவதில்‌ ஹிந்து தத்துவ 
சாஸ்திரம்‌ எடுத்துக்‌ கொண்ட பங்கு எவ்வளவு ? 
அலெக்ஸாண்டிரியர்‌ மூலமாய்ச்‌ ச்டாயிக்‌ முறை: 
இந்து தத்துவ சாஸ்திரத்தினால்‌ ஓரளவு இயக்கப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. பிதகோரஸ்‌ வகுத்த தத்துவ 
சாஸ்திரம்‌ சாங்கிய தத்துவத்தால்‌ இயக்கப்பட்ட 
தாக ஓரளவு சுந்தேகிக்கப்‌ படுகிறது. இது எப்படி 
இருந்தாலும்‌ ' சரி. முதல்‌ தடவை வேதங்களை 
விவேக முறையில்‌ பொருந்தும்படி செய்தது சாங்‌ 
கிய தத்துவ சாஸ்திரமாகும்‌. வேதங்களிலேயே 
கபிலரைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிற து: 
ர்‌ க௫்க்‌ Tad நண்‌ 
£“ஞானத்தாலே முதலாவதாகப்‌ பிறந்த மகரிஷி 
கபிலரைத்‌ தாங்குகிற 2 -- என்று. 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-7 


மேலை நாட்டு விஞ்ஞானத்திற்கும்‌ இதற்கும்‌ உள்ள 
முரண்‌ யாது 2 

முரண்‌ எதுவுமில்லை. அதனோடு ஓத்தபடியேதானி 
ருக்கிறோம்‌. பரிணாமம்‌, ஆகாயம்‌, பிராணன்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றிய கோட்பாடு உங்களுடைய 
நவின தத்துவ சாஸ்திரங்களிலிருப்பது போலே 
தான்‌ இருக்கிறது. நீங்கள்‌ ஒப்புக்கொண்டிருக்கும்‌ 
பரிணாமம்‌ எங்களுடைய யோகிகளிடமும்‌ சாங்கிய 
தத்துவ முறையிலும்‌ இருக்கிறது. உதாரணமாக 
ஓர்‌ உயிரினம்‌ மற்றோர்‌ இனமாக மாறுதலை இயற்‌ 
கையின்‌ உள்‌ நிறைவு என்றார்‌ பதஞ்சலி. 

MEAT: TENT. 

வேறுபாடு எங்கே: என்றால்‌ அவருடைய வியாக்‌ 
கியானத்தில்தான்‌. குடியானவன்‌ அருகிலுள்ள 
கால்வாய்களிலிருந்து வயலுக்குத்‌ தண்ணீர்‌ பாய்ச்ச 
வேண்டுமானால்‌ வயலுக்கு வரும்‌ ஓடையைத்‌ 
திறந்து விட்டால்‌ போதுமானது. அதுபோலவே 


'ஓவ்வொரு மனிதனும்‌ ஈச்வரனாகவே இருக்கிறான்‌. 


அவளை அடைத்திருப்பது கதவிலிருக்கும்‌ கம்பிக 
ளும்‌ தாழ்பாள்களும்‌ பல்வகைச்‌ சூழ்நிலைகளுமே. 
ராக்‌ எசனிஎர்‌ எடி என: இக : 

இவற்றை அகற்றியதும்‌ அவன்‌ வெளியே வந்து 
தன்‌ இயல்பை விளக்கிக்‌ கொள்கிறான்‌. பிராணி 
யில்‌ மனித ஆன்மா தடைபட்டிருக்கிறது. நல்ல 
வாய்ப்பு ஏற்பட்டவுடன்‌ மனித ஆத்மா மனித 
னாகப்‌ பிரகாசிக்கிறது. இதற்கு மேலும்‌ தக்க 
வாய்ப்பு ஏற்ப்பட்டதும்‌ மனிதனிலிருக்கும்‌ பர 
மானமா விளங்குகிறார்‌. ஆகவே இந்தப்‌ புதிய 
கோட்பாடுகளில்‌ வாதிப்பதற்கு எதுவுமில்லை. 
உதாரணமாக சாங்கிய முறையிலுள்ள தோற்றக்‌ 
கோட்பாடு நவீன உடலியலிலிருந்து அதிகம்‌ வேறு 
பட்டதன்று. 

ஆனால்‌ உங்கள்‌ வழியே வேருக விருக்கிறதே2 
ஆமாம்‌. ஞானத்தை அடையும்‌ வழி உள்ளத்தின்‌ 
சக்திகளையெல்லாம்‌ ஓரு முனைப்‌ படுத்துவதே 


விவாதம்‌ 383 


என்று நாங்கள்‌ கருதுகிறோம்‌. புற வீஞ்ஞானத்தில்‌ 
உள்ளத்தை ஒரு முனைப்‌ படுத்துவது வெளியிலுள்ள 
ஏதோபொருளில்‌ அதைப்‌ போடுவது போலாகும்‌. 
அக விஞ்ஞானத்தில்‌ ஒருவனுடைய ஆன்மாவோடு 
அதை இழுத்துக்‌ கொள்வதாகும்‌. இவ்வகை 
உள நிலையை யோக மென்று சொல்வோம்‌. 


இந்த யோக நிலையில்‌ (உள்ளத்தை அடக்கிய 
நிலையில்‌) இந்த அடிப்படை விதிகளின்‌ உண்மை 
தெளிவாகிறதா? 


: யோகிகள்‌ எவ்வளவோ சக்திகளைப்‌ பெறுவதாய்ச்‌ 


சொல்கின்றனர்‌. உள்ளத்தை :நிலையாக்கிக்‌ கொள்‌ 
வதால்‌ பிரபஞ்ச உண்மைகள்‌ அனைத்தும்‌ (வெளி 
உண்மைகளும்‌ உள்‌ உண்மைகளும்‌) மனதிற்கு 
விளக்கமாகின்‌ றன. 


அத்வைதிகள்‌ பிரபஞ்ச அமைப்பைப்‌ பற்றி என்ன 
சொல்லுகிறார்கள்‌ 2 


தோற்றமளிக்கும்‌ இந்த உலகில்‌ இந்தப்‌ பிரபஞ்ச 
அமைப்பும்‌ பிறவும்‌ மாயை என்றே அத்வைதி கூறு 
வான்‌ உண்மையில்‌ இவை இல்லை. நாம்‌ சுதந்திர 
மில்லாமல்‌ கட்டுப்பட்டிருக்கும்‌ காலமெல்லாம்‌ இத்‌ 
குத்‌ தோற்றங்கள்‌ ஏற்பட்டவாறேயிருக்கும்‌. இந்‌ 
துத்‌ தோற்றங்களுக்கிடையே காண ப்படுவனா எல்‌ 
லாம்‌ ஒரு தனிப்பட்ட ஓழுங்கு முறையில்‌ காணப்‌ 
படும்‌. இதைத்‌ தாண்டியதும்‌ விதியும்‌ முறையும்‌ 
கிடையா. அங்கு சுதந்திரம்‌ தான்‌. 

அத்வைதம்‌ த்வைதத்திற்கு எதிரானதா ? 
உபநிஷத்துக்கள்‌ ஒழுங்கு படுத்தப்படாததால்‌ 
குத்துவ ஞானிகள்‌ அதிலிருந்து வாக்கியங்களை 
விருப்பப்படி. எடுத்துக்‌ கொண்டு ஒரு தனி தத்துவ 
முறையாக்கிக்‌ கொண்டார்கள்‌. உபநிஷத்துக்களை 
ஒன்றாகவே எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்‌ 
லாவிடில்‌ அவை ஆதாரமற்றவையாகும்‌. எனி 


னும்‌ உபநிஷத்துக்களில்‌ எல்லா வித தத்துவ முறை 


384 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


களையும்‌ காண்கிறோம்‌. அத்வைதம்‌ த்வைதத்‌ 
துக்கு எதிரானதன்று என்பதே எங்கள்‌ பதில்‌. 
த்வைதம்‌ என்பது மூன்றுபடிகளில்‌ ஒன்றாகும்‌. 
சமயப்‌ பயிற்சி மூன்று படிகளையுடையது. முதல்‌ 
படி த்வைதம்‌. பிறகு மனிதன்‌ அதற்கு மேலுள்ள 
படியை அடைகிறான்‌. அதாவது பகுதி அத்வை 
தம்‌. கடைசியாக அவன்‌ பிரபஞ்சத்தோடெொன்று 
என்று உணர்கிறான்‌. ஆகவே இம்மூன்றும்‌ ஒன்றோ 
டொன்று எதிரானவையன்று. ஓன்றை யொன்று 
நிறை வேற்றுகிறவையாகும்‌. 


வினா : மாயை அல்லது அஞ்ஞானம்‌ இருக்கக்காரணம்‌ 
என்ன £ 

விடை : காரண நிலைக்கு அப்பால்‌ “ஏன்‌ ? என்ற கேள்வி 
எழாது. மாய நிலையில்தான்‌ அதைக்கேட்க முடியும்‌. 
இந்தக்‌ கேள்வியைத்‌ தர்க்க முறையில்‌ நியமனம்‌ 
பண்ணிய பிறகுதான்‌ விடை கூற முடியும்‌. அதற்கு. 
முன்‌ விடைகூற உரிமையில்லை. 

வீனா: ஸகுண பிரம்மம்‌ மாயையைச்‌ சேர்ந்ததா ? 

விடை : 


ஆமாம்‌ ; ஆனால்‌ நிர்குணப்‌ பிரம்மத்தை மாயை 
மூலம்‌ பார்ப்பதுதான்‌ ஸகுணப்‌ பிரம்மம்‌. இயற்‌ 
கையின்‌ ஆதிக்கத்திலிருக்கும்‌ பரமான்மா ஜீவாத்மா 
என்று சொல்லப்படும்‌. இயற்கையை ஆண்டு 
வரும்‌ ஆன்மாவே பரமான்மாவாகும்‌. அல்லது ஸகு, 
ணப்‌ பிரம்மம்‌. . ஒருவன்‌ இங்கிருந்து சூரியனைக்‌ 
காணச்‌ செல்லுகிறான்‌ என்று எண்ணிக்‌ கொள்‌ 
வோம்‌. முதலில்‌ அவனுக்கு சூரியன்‌ ஒரு சிறு சூரிய 
கவே தோன்றும்‌. மேலும்‌ செல்லும்போது 
சூரியன்‌ பெரிதாகிக்கொண்டே டூபாகும்‌. கடைசி 
யில்‌ உண்மையான சூரிய உருவம்‌ காணப்படும்‌. 
சூரியனைக்‌ காணும்‌ முயற்சியில்‌ முன்னேற்றம்‌ படிப்‌ 
படியாக ஏற்படும்‌ போது வேறு வேறு சூரியனைக்‌ 
காண்பான்‌. ஆனால்‌ ஒரே ஒரு சூரியனைத்தான்‌ 1 
அவன்‌ காண்கிறான்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. S$ 
அது போல்வே பரிபூரணப்‌ பொருளின்‌ தோற்றங்‌ 
களே இவை. அதன்படி இந்தத்‌ தோற்றங்களும்‌ 


வி 


விடை 3 


விவாதம்‌ 385 


உண்மையே. போலித்‌ தோற்றமல்ல. அவை கீழ்‌ 
நிலைகள்‌ என்று மட்டும்தான்‌ சொல்லப்படும்‌. 


பரிபூரணமான பொருளை அறிய எந்தத்‌ தனிப்‌ 
பட்ட முறைகளைக்‌ கையாள வேண்டும்‌ 2 கையா 
ளப்‌ படும்‌ முறைகள்‌: எவை 2 


இரு முறைகள்‌ உள்ளன. ஒன்று பிரத்தியக்ஷ 
வழி, மற்றொன்று எதிர்மறை வழி. பிரத்‌ 
தியக்ஷ முறைப்படி பிரபஞ்சம்‌ முழுதும்‌ ஒழு 
குவது-- அதாவது அன்பேயாகும்‌. இந்த 
அன்பு வட்டத்தை எல்லையற்ற அளவு பெரி 
தாக்கிக்‌ கொண்டே போனால்‌ அகிலத்தையும்‌ ஓன்‌ 
ருக்கும்‌ அன்பை அடையலாம்‌. இரண்டாவது 
முறை, £6 இதில்லை 22, ₹6 இதில்ல்‌ ?? என்பதாகும்‌. 

(நேதி, நேதி) உள்ளம்‌ வெளியாக்க முயலும்‌ ஒவ்‌ 

வொரு அலையையும்‌ தடுத்துத்‌ தடுத்துக்‌ கடைசி 

யாக உள்ளமே அழிந்தது போலாகும்‌. அப்‌ 
பொழுது சத்து விளங்கும்‌. அதைத்தான்‌ நாம்‌ 
சமாதி அல்லது உயர்‌ நனவு என்கிறோம்‌. 

அது அகப்பொருளைப்‌ புறப்பொருளோடு ஐக்கிய 

மாக்குவதாகுமல்லவா 2 t 

அகப்பொருனைப்‌ புறப்பொருளேரடு ஐக்கியமாக்குவ 

தன்று. புறப்பொருளை அகப்பொருளோடு ஐக்கிய 

மாக்குவதாகும்‌. உண்மையில்‌ இந்த உலகம்‌ அழி 
கிறது. நான்‌ இருக்கிறேன்‌. நான்‌ மட்டுமே 
இருக்கிறேன்‌. 

எங்களுள்‌ (ஜெர்மெனியில்‌) தத்துவஞானியர்‌ சிலர்‌ 

இந்திய பக்தி மார்க்க முறை மேற்கத்தியருடைய 

தொடர்பால்‌ ஏற்பட்டு இருக்கலாம்‌ என்று நினைக்‌ 
கின்றனர்‌. 

: நான்‌ அதிலொருபங்கும்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. 
அந்த அபிப்ராயம்‌ நிலைத்திருக்கக்‌ கூடியதன்று. 
இந்திய பக்தி என்பது மேற்கத்திய பக்தியைப்‌ 
போன்றதல்ல. எங்களுடைய கொள்கைப்படி 

25 


386 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_க்டா-7 


முக்கியக்‌ கருத்து பயம்‌ என்ற சிந்தஜூயே கிடை 
யாது என்பதுதான்‌. எப்பொழுதும்‌ அன்பே தெய்‌ 
வம்‌ என்பதைத்தான்‌ ஏற்கிறோம்‌. பயத்தினால்‌ 
வழிபட முடியாது, அன்பாலே தான்‌, தொடக்கம்‌ 
முதல்‌ முடிவு வரை அன்பேதான்‌, இரண்டாவ 
தாக; இந்த நினைப்பிற்கு அவசியமில்ல: உப 
நிஷத்துக்களில்‌ மிகப்‌ பழமையான பூத்தியைப்‌ பற்‌ 
றிச்‌ சொல்லியிருக்கிறது. உபநிஷத்துக்கள்‌ கிறிஸ்‌ 
தவ விவிலியத்திற்கும்‌ முன்னேயே இயற்றப்‌" பெற்‌ 
றவை. பக்தியின்‌ ஆரம்பத்தை வேத ஃதங்‌ 
களிலே (ஸமஹிதி) காணலாம்‌. பக்தி என்ற 
சொல்‌ மேற்கத்திய சொல்‌ அல்ல, சீரத்தையி 
லிருந்து உற்பத்தியானது. ஃ 


கிறிஸ்தவ மதத்தைப்‌ பற்றி இந்திய அபிப்பிராயம்‌ 
என்ன ? ய 
கிறிஸ்தவ மதம்‌ சிறந்ததொன்றேயாகும்‌. வேதாந்‌ 
தம்‌ எல்லா மதங்களையும்‌ ஓப்புக்கொள்ளக்‌ கூடியது. 
எங்களுக்கு ஒரு தனி வழி இருக்கிறது. எனக்கு 
ஒரு குழந்தை இருப்பதாய்‌ வைத்துக்கொள்வோம்‌, 
அவனுக்கு ஒரு மதத்தையும்‌ கற்றுக்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. அவனுக்கு பிராணாயாமம்‌ கற்றுக்‌ 
கொடுக்கவேண்டும்‌--அதாவது மனதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ முறை -- ஒரு பிரார்த்தனை மந்திரம்‌, உங்‌ 
களுடைய பிரார்த்தனை மாதிரியல்ல; இவ்வாறு 
கும்‌. “இந்தப்‌ பிரபஞ்சத்தையெல்லாம்‌ உண்டு 
பண்ணின பகவானைத்‌ தியானிக்கிறேன்‌; அவர்‌ 
என்‌ மனத்தைத்‌ தூய்மை செய்யட்டும்‌” (மனத்‌ 
தைத்‌ தெளியச்‌ செய்யட்டும்‌.) இந்த வழியில்‌ 
அவனுக்கு போதனை கொடுக்கப்படும்‌. பிறகு 
அவன்‌ பல்வகைத்‌ தத்துவ ஞானிகளிடமும்‌ உபாத்‌. 
தியாயர்களிடமும்‌ பாடங்கள்‌ கற்றுக்கொள்வான்‌. 
தனக்குத்‌ தகுதியான ஒரு உபாத்தியாயரைப்‌ ம்‌ 
பொறுக்கிக்கொள்வான்‌. இவர்‌ அவனுக்குக்‌ குரு 
வாய்‌ விடுவார்‌. அவண்‌ சிஷ்யனாவான்‌. அவன்‌ 
குருவிடம்‌ சொல்லுவான்‌ : “நீங்கள்‌ விளக்கும்‌ 


விவாதம்‌ _ 387 


இவ்வகைத்‌ தத்துவம்தான்‌ உயர்ந்தது. அதை 
எனக்குக்‌ கற்றுக்கொடுங்கள்‌.” எங்களுடைய அடிப்‌ 
படை ' அபிப்ராயப்படி. ஒருவனுடைய சமய 
முறையும்‌ மற்றொருவனுடைய சமய முறையும்‌ ஓன்‌ 
ராகா. ஒவ்வொருவனுக்கும்‌ தனி வழி உண்டு. 
என்‌ பெண்ணுக்கு ஒரு வழி; பிள்ளைக்கு ஒரு வழி, 
எனக்கு ஒரு வழி என்று ஒவ்வொருவனுக்கும்‌ 
இஷ்டமான வழி உண்டு. அதை நாம்‌ அனுசரித்து 
வருகிறோம்‌. அது எனக்கும்‌ என்னுடைய 
உபாத்தியாயருக்கும்‌ தனியானது. இதைப்‌ பற்றி 
ஒருவருக்கொருவர்‌ சண்டைபோட முடியாது. 
இதை நான்‌ பிறருக்குச்‌ சொல்வதில்‌ பயனில்லை, 
ஒவ்வொருவனும்‌ அவனுக்குப்‌ பொருத்தமான வழி 
யைத்‌ தேடிச்‌ செல்லவேண்டும்‌. பொதுவாய்‌ ஏற்‌ 
படக்‌ கூடிய தத்துவ சாஸ்திரமும்‌ பொதுவிலே ஏற்‌ 
படக்‌ கூடிய சமய முறையும்தான்‌ எல்லாருக்கும்‌ 
கற்றுக்கொடுக்கப்படும்‌. ஒரு வேடிக்கையான 
உதாரணம்‌ சொல்லலாம்‌. ஒற்றைக்காலில்‌ நிற்பது 
எனக்கு நலம்‌ செய்யும்‌. இதைத்தான்‌ எல்லா 
ரும்‌ செய்யவேண்டுமென்று சொன்னால்‌ அது எவ்வ 
வளவு வேடிக்கையாயிருக்கும்‌! ஆனால்‌ எனக்கு மட்‌ 
டும்‌ அது சரியாயிருக்கலாம்‌. நான்‌ ஒரு த்வைதியா 
யிருக்கலாம்‌; என்‌ மனைவி அத்வைதியாயிருக்க 
லாம்‌; எனக்கு, ஒரு பிள்ளை கிறிஸ்துவைத்‌ தொழ 
லாம்‌; வேறொருவன்‌ புத்தபிரானை த்‌ தொழலாம்‌; 
ஒருவன்‌. முகமதைத்‌ தொழலாம்‌. ஆனால்‌; ஜாதி 
விதிகளை மட்டும்‌ இவர்கள்‌ அனுசரித்தாக வேண்‌ 
டும்‌. சமய விஷயம்‌ அவனிஷ்டமே. 

ஹிந்துக்கள்‌ அனைவரும்‌ ஜாதிவகுப்பை நம்புகிறார்‌ 
களா £ 

கட்டாயமாக அனுசரித்தாக வேண்டும்‌. அவர்கள்‌ 
நம்பாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ அனுசரித்தே தீர 
வேண்டும்‌. 3 
இந்தப்‌ பிராணாயாமமும்‌ தியானப்‌ . பழக்கமும்‌ எல்‌ 
லோராலும்‌ பழக்கிக்‌ கொள்ளப்‌ படுகின்றனவா 8 


ப 
₹ ஆமாம்‌; சிலர்‌ மட்டும்‌ ஓரளவு கொஞ்சமாகப்‌. 


* அடைவது சாத்தியமென்று நாங்கள்‌ சொல்‌ 


்‌ 


ம்‌. 


்‌ 
ட்ட 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பழகிக்‌ கொள்கின்றனர்‌. மத சம்பந்தமாக எவ்வளவு 
அனுசரித்தாக வேண்டுமோ அவ்வளவு அனுசரிக்‌ 
கின்றனர்‌. இந்தியாவிலுள்‌ ள கோவில்கள்‌ ்‌, 
இங்குள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள்‌ போலல்ல, ] 
இவையாவும்‌ நாளை மறைந்து போகலாம்‌; ஒரு (௫ 
வரும்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்படமாட்டார்கள்‌. 

சுவர்க்கத்‌திற்குச்‌ செல்ல வேண்டுமென்று விரும்பு 
கிறவன்‌ கோவிலைக்‌ கட்டுவான்‌ ; அல்லது பிள்ளை 
கிடைக்க வேண்டுமென்று கட்டுவான்‌ ; இம்மாதிரி 
ஏதாவது ஒரு எண்ண த்தைக்‌ கொண்டு ஒரு பெரிய 

கோவிலைக்‌ கட்டி. அதில்‌ பூசாரிகளையும்‌ நியமிப்‌ 
பான்‌. நான்‌ கோவிலுக்குச்‌ செல்ல வேண்டிய 
தில்லை. என்‌ வழிபாடெல்லாம்‌ வீட்டிலேயே நடை 
பெறும்‌. ஒவ்வொரு வீட்டிலும்‌ பூஜைக்கென்று 
அறை ஏற்பட்டிருக்கும்‌. அதற்கு பூஜையறை 
என்று பெயர்‌. பிரம்மோபதேசமான பிறகு குழந்‌. 
தையின்‌ முதல்‌ கடமை ஸ்னானம்‌ செய்து வழிபடு 
வதேயாகும்‌, அந்த வழிபாட்டின்‌ முக்கிய அமிசம்‌. 


இந்த ஐக்கியபாவம்‌ உண்மையில்‌ அடைய 
கூடியதா ? அல்லது லக்ஷியந்தானா ஓ 


ரோம்‌. அத்த நிலையை நாங்கள்‌ அடை.கி௫ரம்‌ 


வினா : 


“தான்‌ ஞானம்‌ சமய 
த்‌ 


விவாதம்‌ 589 
என்றும்‌ சொல்வோம்‌. அது வெறும்‌ பேச்சாயிருந் 
தால்‌ அதற்கு மதிப்பில்லை. வேதங்கள்‌ இதையே 
கூறுகின்றன. இந்த பரமான்மாவை முதலில்‌ செவி 
கொண்டு கேட்க வேண்டும்‌; பிறகு வாதித்துத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌; கடைசியாகத்‌ தியா 
னம்‌ செய்ய வேண்டும்‌. செவி கொண்டு கேட்ட 
தும்‌, அதைப்‌ பற்றி சர்ச்சை செய்துதான்‌ கண்மூடித்‌ 
தனமாயில்லாமல்‌ அறிவோடு நம்ப முடியும்‌, 
சர்ச்சை செய்த பிறகு தியானம்‌ செய்தால்‌ பரமான்‌ 
மாவை நன்கு அறிந்துகொள்ள முடியும்‌. அதுதான்‌ 
சமயக்‌ கொள்கையாகும்‌. வெறும்‌ நம்பிக்கை 
மட்டும்‌ சமய உணர்ச்சியாகாது. சமாதிநிலையைத்‌ 
உணர்ச்சி) என்போம்‌ 
நாங்கள்‌. 

இந்த சமாதி நிலையை அடை.ந்தவனால்‌ அதைப்‌ 
பற்றி விளக்க முடியுமா 2 


முடியாது ; ஆனால்‌ அது தரும்‌ பயனை ஆராய்ந்து 
சொல்ல முடியும்‌. மூடன்‌ உறங்கி எழுந்த பிறகு 
மூடனாகவேயிருப்பான்‌. முன்னிலும்‌ அதிக மூட 
னாகவுங்கூடும்‌. வேறொருவன்‌ தியானத்திலிருந்து 
விட்டு எழும்போது தத்துவ ஞானியாகி விடுகி 
றான்‌ ; ரிஷியாய்‌ விடுகிறான்‌. மகாத்மாவாகி விடுகி 
றான்‌. இந்த இரண்டு நிலைக்குமுள்ள வித்தியா 
சத்தை இது வீளக்கும்‌. 


அந்தப்‌ பேராசிரியர்‌ கேட்ட கேள்வியின்‌ தொடர்‌ 
பிலே நான்‌ ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்‌. 
அதாவது தன்னையே மோக நிலையில்‌ கொண்டு 
வரும்‌ முறைகள்‌ பற்றி ஆராய்ந்து விளங்கிக்‌ 
கொண்டவர்களை அறிவீரா? இந்த முறையை 
சாதகம்‌ பண்ணியவர்‌ அனேகர்‌ பண்டைய இந்‌ 
தியாவில்‌  இருந்திருக்கின்றனர்‌. சமீபகாலத்தில்‌ 
அது பற்றி சொல்லப்பட்டதும்‌ சாதகம்‌ செய்யப்பட்‌ 
டதும்‌ யாவை? முன்னிருந்த அளவு இக்கால இந்தி 
யாவில்‌ இல்லையென்பது திண்ணம்‌. 


க கதா உபநிஷத்‌ 1141 15 | 


விவேகானந்தரின்‌ ஞான. தீபம்‌--சுடர்‌-/ 


மேற்கத்திய மக்களாகிய நீங்கள்‌ மோக நிலை என்று 8 
சொல்வது உண்மை நிலையில்‌ ஒரு பகுதியேயாகும்‌. 
நாங்கள்‌ அதைச்‌ சுய மோகஞ்‌ செய்தல்‌ என்போம்‌. 
நீங்கள்‌ இயல்பாக இருப்பதே ஒரு மோகதிலை க 
அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும்‌? என்பார்கள்‌ 
ஹிந்துக்கள்‌. அங்கு சூரியன்‌ பிரகாசிக்க மாட்‌ 
டான்‌; சந்திரனும்‌ இல்லை; நட்சத்திரங்களும்‌ இல்லை; 
மின்னொளியும்‌ விளக்காது, இந்த மனித அக்கினி 
யின்‌ சக்தியை என்னென்று சொல்வது? அது : 
பிரகாசிக்கவே எல்லாம்‌ பிரகாசிக்கிறது 22* அது : 
மோகமாக்குவதல்ல. மோகத்திலிருந்து விடுதலை 
பெறுவதாகும்‌. இத்தகைய தோற்றங்களை யெல்‌ 
லாம்‌ உண்மையென்று கருதும்‌ மதங்கள்‌ ஒரு. 
வகை மோகத்தையே பழகிக்‌ கொள்கின்றன. 
அத்வைதிகள்‌ மட்டுமே இப்படி மோகத்திற்கு 
வசப்படாமலிருக்கின்றனர்‌. எத்தகைய த்வைதத்‌ 
திலும்‌ இந்த மோகம்‌ ஏற்படுமென்று ஓரளவு அறி 
வது அத்வைத வாதியே யாகும்‌. அத்வைதி 
சொல்லுகிறான்‌: ££ வேதங்களையும்‌, சகுணப்‌ பிரம்‌ 
மத்தையும்‌ பிரபஞ்சத்தையும்‌, உன்‌ உடலையும்‌ உன்‌ 
மனதையுமே தள்ளி விடு. ஒன்றுமே இல்லாமற்‌ 
போகட்டும்‌. அப்பொழுதுதான்‌ இந்த மோகத்தை 
ஒழிக்க முடியும்‌. பேச்சு எட்டாமல்‌ எங்கே உளம்‌ 
திரும்பிவிடுகிறதோ; அங்கே அந்த சச்சிதானந்‌ 
தத்தை அறிந்ததும்‌ பயமே போய்விடுகிறது.? அது 4 
தான்‌ மோகத்திலிருந்து விடுதலை. “எனக்கு பாவம்‌ 
புண்ணியம்‌ என்பன இல்லை; துயரம்‌; சந்தோஷம்‌ 
என்பன இல்லை. வேதம்‌, கிரியை முதலியனபற்றிக்‌ 
கவலையில்லை. நான்‌ அன்னமல்ல ; உண்பது மல்ல 
உண்பவனுமல்ல; நான்‌ சத்‌; சித்‌; ஆனந்தம்‌, 
பிரம்மமே நான்‌ ; பிரம்மமே நான்‌ 2? எங்களுக்கு. 
மோகத்தைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. எங்கள 
டைய உளவியலறிவு தனி. அதை இப்பொழுது 
தான்‌ மேற்கு நாடுகள்‌ கற்றுக்‌ கொள்ளத்‌ தொடங்கி 
யிருக்கின்றன. இன்னமும்‌ நன்றாகப்‌ படித்தா 


வினா : 


விடை. : 


வீவாதம்‌ 391 


வில்லை. அப்படிச்‌ சொல்வது எனக்கு வருத்தம்‌ 
தான்‌. ஆனால்‌ அப்படிச்‌ சொல்லவேண்டியிருக்‌ 
கிறது. i 

சூட்சும சரீரமென்று எதைச்‌ சொல்லுகிறீர்கள்‌ 2 


லிங்க சரீரமென்று சொல்வதுதான்‌ சூட்‌௬ம சரீரம்‌. 
இந்த உடல்‌ இறக்கும்போது அது எப்படி வேறொரு 
சரீரம்‌ எடுத்துக்‌ கொள்ள முடியும்‌ 2 சக்தி, சடமில்‌ 
லாமல்‌ இருக்க முடியாது. ஆகவே மெல்லிய 
பொருளின்‌ ஒரு சிறு பகுதி இருந்து வருகிறது. 
இதன்‌ உதவியால்‌ உறுப்புக்கள்‌ புதிய உடலை ஆக்‌ 
கிக்‌ கொள்கின்றன - ஒவ்வொருவனும்‌ அவனு 
டைய உடலை ஆக்கிக்‌ கொள்கிறான்‌ ; உளமே 
உடலயாக்கிக்‌ கொள்கிறது. நான்‌ ஒரு ரிஷியா 
னால்‌ என்னுடைய மூனை ரிஷியினுடைய மூனளையா 
கிறது. இந்த ஜன்மாவிலேயே தன்‌ உடலை யோகியு 
டைய உடலாக்கிக்‌ கொள்ளலாமென்று யோகி 
கள்‌ கூறுகின்றனர்‌. 

யோகிகள்‌ பல அதிசயமான சக்திகளைக்‌ காண்‌ 
பிக்கிறார்கள்‌. ஆயிரம்‌ அவுன்சு கோட்பாடும்‌ சரி; 
ஒரு அவுன்சு செயலாற்றுதலும்‌ சரி. ஆகவே; 
நான்‌ இத்தகைய அதிசங்கள்‌ செய்யப்‌ பெற்றதைக்‌ 
காணவில்லை. அதனாலே அவை பொய்யாகத்‌ 
கான்‌ இருக்குமென்று சொல்ல எனக்கு உரிமை 
யில்லை. அவர்கள்‌ இயற்றியிருக்கும்‌ நூல்களில்‌ 
இன்ன இன்ன அப்பியாசங்களைச்‌ செய்தால்‌ மிகவும்‌ 
அதிசயமான சாதனைகளைச்‌ செய்து முடிக்கலா 
மென்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடா முயற்சி 
யால்‌ சில சிறு சோதனைகளைக்‌ குறுகிய காலத்தில்‌ 
செய்து முடிக்கலாம்‌. இதிலிருந்து இவை பித்த 
லாட்டமல்ல வென்று தெரிந்து கொள்ளலாம்‌. சமய 
நூல்களில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ மிக மிக அதிசய 
சாதனைகளை விஞ்ஞான முறையில்‌ இந்த யோகியர்‌ 
விளக்குகின்றனர்‌. ஒவ்வொரு நாட்டு மக்களிடை 
யேயும்‌ இந்த அதிசய சாதனைகள்‌ குறிக்கப்‌ பெற்று 
உந்கிருக்கிறன. அவை எவ்வாறு நாடுதோறும்‌ 


392 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


புகுந்தன. என்பது முக்கிய கேள்வி. இவை 
யாவும்‌ பொய்யென்றும்‌ அவைகட்குத்‌ து 
விளக்கம்‌ வேண்டாமென்றும்‌ சொல்கிறவர்‌ E> இ 
தறிவுடையவரல்ல; அவை யாவும்‌ பொய்யென்று 
விளக்க வேண்டும்‌. அவ்வாறு விளக்கிய பிறகு 
தான்‌ அதைப்‌ பொய்யென்று சொல்ல உரிமை 
யுண்டு. இதைச்‌ செய்ய வில்லை. யோகிகளைக்‌ 
கேட்டால்‌ இவை மாய அற்புதச்‌ செயல்களல்ல 
என்பார்கள்‌ ; இன்று கூட அவைகளைச்‌ செய்து 
முடிக்கலாம்‌ என்பார்கள்‌. இந்தியாவில்‌ பல அதி 
யச்‌ செயல்கள்‌ இன்றுகூட நடைபெற்று வருகின்‌ 
றின. ஆனால்‌ இவைகளில்‌ ஒன்றாவது மாய அற்புதச்‌ 
செயலல்ல. இவைகளைப்‌ பற்றிய நூல்கள்‌ இருக்‌ 
கின்றன. மேலும்‌ அந்த ஆராய்ச்சியில்‌ உளவிய 
இக்கு ஒரு விஞ்ஞான முறை வகுக்கப்‌ பெற்றது 
என்று மட்டும்‌ ஒப்புக்‌. கொண்டாலும்‌ அதுவே 
யாகிகளுடைய மதிப்புக்குக்‌ காரணமாகிறது. ப்‌ 


யோகியால்‌ விளக்கக்‌ கூடிய தோற்றங்களை உரு 
வாக்கிக்‌ காண்மிக்க முடியுமா 2 


யோகியின்‌ சாஸ்திரத்தில்‌ ஓரளவிற்கு மேல்‌ 


நம்பிக்கை வேண்டாம்‌. பண்புடைய ஒருவன்‌ 
சாஸ்திரத்தை ஆராய்த்து பார்ப்பதில்‌ எவ்‌ ன்‌ 
ளவு நம்பிக்கை வைப்பானோே அவ்வளவு 
ஜான்‌ இதில்‌ தேவை. யோாகியினுடைய 


க்ஷியம்‌ பிரமாதமானது. உளச்சக்தியின்‌ சில 
கீழ்த்தரமான அதிசயங்களை நான்‌ கண்டிருக்கி 
றன்‌. ஆகவே உயர்தர அதிசயச்‌ செயல்கள்‌ 
சாத்தியமில்லையென்று அவ நம்பிக்கை கொள்வ 
தற்கு எனக்கு உரிமையில்லை. யோகியின்‌ குறிக்‌ 
கோள்‌ நிரந்தர அமைதி ; அன்பு இவற்றை அடை 
வதற்கு ஸர்வ ஞானமும்‌ சர்வ சக்தியும்‌ வேண்டும்‌. 
சர்ப்பம்‌ தீண்டப்பெற்ற யோகியை நான்‌ பார்த்‌ : 
திருக்கிறேன்‌. அவர்‌ மயங்கிக்‌ கீழே விழுந்தார்‌. . 
அன்று மாலை மயக்கம்‌ தெளிந்தார்‌. அவரைக்‌. 

கேட்ட பொழுது, ££ என்னுடைய அன்பனிட 


விவாதம்‌ 395 
மிருந்து ஒரு தூதன்‌ வந்தான்‌. 22 என்று: தான்‌ 
சொன்னார்‌. இந்த யோகியிடமிருந்து எல்லா 
வெறுப்பும்‌, கோபமும்‌, பொறுமையும்‌ எரிக்கப்பட்‌ 
டிருந்தன. ஒன்றுமே அவரை எதிர்மறையாக 
இயக்க முடியவில்லை. அவர்‌ அனாதியான அன்‌ 
பின்‌ உருவே. அன்பு செலுத்துவதில்‌ சர்வ சக்தி 
வாய்ந்தவர்‌. அவர்தான்‌ உண்மையான யோகி. 
வாழ்க்கையில்‌ இந்த வேற்றுமைத்‌ தோற்றங்கள்‌ 
இயல்பான நிகழ்ச்சிகளேயாகும்‌. யோகி அடைய . 
விரும்புவது அஃதன்று. ஒவ்வொரு மனிதனும்‌ 
அடிமை; யோகியைத்‌ தவிர, என்றார்‌ யோகி. 


உணவுக்கு அடிமை; காற்றுக்கு, மனைவிக்கு, 
குழந்தைகட்கு, டாலருக்கு ( வெள்ளிக்கு ); 
நாட்டுக்கு, புகழுக்கு அடிமை. இதுபோல 


ஆயிரம்‌ விஷயங்களில்‌ அடிமையாவான்‌. 
இந்த பந்தங்களுக்கு வசமாகாதவன்தான்‌ 
உண்மையான ஒடூயாகியாவான்‌. ஒன்று 
பட்ட உணர்ச்சியில்‌ உறுதியானவர்களே மாய 
வாழ்க்கையில்‌ வெற்றி பெற்றவர்கள்‌. கடவுள்‌ நிர்‌ 
மலமானவர்‌. ஆகவே இவர்கள்‌ பகவானிடமே 
வசிப்பவர்கள்‌. ?? (கீதை V 19) 


யோகிகள்‌ ஜாதிக்கு ஏதாவது. முக்கியத்துவம்‌ 
அளித்திருக்கிறார்களா' ? 


: இல்லை. பரி பக்குவமடையாதவர்‌ தம்‌ பயிற்சிக்‌ 
கூடமே ஜாதி உணர்ச்சி. 


இந்த சமாதி நிலைக்கும்‌ இந்தியாவின்‌ உஷ்னளை 
நிலைக்கும்‌ ஏதாவது உறவு உண்டா 2 

இல்லை என்றுதான்‌ கருதுகிறேன்‌. இறந்த த்‌ 
தத்துவங்களெல்லாம்‌ கடற்கரை மட்டத்திலிருந்து 
பதினாயிரம்‌ அடிகளுக்கு உயரே துருவத்‌ தட்ப நிலை 
யுடைய இமயமலைச்‌ சிகரங்களிலே இருக்கும்‌ 


பொழுது எழுந்த எண்ணங்களே. 
குட்பமுள்ள நாட்டில்‌ இந்த விஷயமாக வெற்றி 
பெற முடியுமா? 


394 


விடை : முடியும்‌. இதுதான்‌ உலகில்‌ சாத்தியமானது. நீங்‌ 


வினா : 


விடை 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 அது 


கள்‌ ஒவ்வொருவருமே பிறப்பினால்‌ வேதாந்திக 
வாழும்‌ ஓவ்வொரு நாளுமே எல்லாவற்றோ 
ஒன்றுபடும்‌ தன்மையை ஓவ்வொரு கண்ட்‌ 
விளக்குகிறீர்கள்‌. ஒவ்வொரு தடவையும்‌ உங்களு 
டைய உள்ளம்‌ உலக நன்மைக்காக இயங்கும்‌ 


காரணம்‌ தெரியாது. அறிவுடன்‌ ஒழுக்க 
முறையை அனுசரிக்கச்‌ செய்வது வேதாந்த தத்து 
வம்‌. எல்லா மதங்களின்‌ சாரமும்‌ அதுதான்‌ 


மேற்கத்திய மக்களாகிய எங்களிடையே சமூக. 
உணர்ச்சி. குறைவாயிருப்பதால்‌ எங்களை பன்மை. 
யுணர்வினர்‌ ஆக்குகிறது என்றும்‌; கிழக்கு நாடு 
களிலுள்ள மக்கள்‌ எங்களாக்‌ காட்டிலும்‌ கருணை 
யுணர்ச்சிக்கு இயங்கக்‌ கூடியவர்கள்‌ 
சொல்ல முடியுமா ? 


கும்‌. உங்களுக்கு எவ்வளவோ சக்தியிருக்கிறது. 
உள்ளத்தை அடக்கியாள நீங்கள்‌ போதிய அளவு 
பழகிக்கொள்ளவில்லை. நீங்கள்‌ சாதுக்களாகவும்‌ 
குணமுடையவர்களாகவம்‌ மாறுதற்கு வெகுகா 
மாகும்‌. கருணையுணர்ச்சியானது இந்தியாவி 
ஒருவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலு 


காள்ளமாட்டார்கள்‌; ஆனால்‌, நான்‌ வேதாந்த; 
தைப்‌ பற்றிச்‌ சொல்லப்போனால்‌, “ஆ! ௮ 
நன்றாயிருக்கிறது2? என்பார்கள்‌. இன்று 


விவாதம்‌ 39> 

வைராக்கியமும்‌ நிஷ்காம்ய நிலையும்‌ இந்தியாவில்‌ 
எங்கு பார்த்தாலும்‌ பரவியிருக்கிறது. நாங்கள்‌ 
மிகவும்‌ சீர்‌ குலைந்திருக்கிறோம்‌ இப்பொழுது; எணி 
னும்‌ அரசர்கள்‌ ராஜ்ஜியங்களைத்‌ துறப்பார்கள்‌ - 
கையில்‌ ஒன்றுமில்லாமல்‌ ஊர்‌ சுற்றுவார்கள்‌ . 

ஒரு சில இடங்களில்‌ கையில்‌ ராட்டை ஏந்திய 
கிராமப்‌ பெண்கள்‌ சொல்வார்கள்‌ : “* என்னிடம்‌ 
துவைதம்‌ பற்றிச்‌ சொல்லவேண்டாம்‌. என்னு 
டைய சர்க்கா “சோஹும்‌? £சோஹும்‌ £ நானே 
அவன்‌ நானே அவன்‌? என்று சொல்லிக்‌ கொண் 
டிருக்கிறது. இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்‌ டிருக்கும்‌ 
போடுது கல்சிலை முன்‌ ஏன்‌ வணங்குகிரார்களென்று 
இவர்களைக்‌ கேட்டால்‌, உங்கள்‌ விஷயத்தில்‌ மதம்‌ 
என்றால்‌ கொள்கைதான்‌; எங்கள்‌ விஷயத்தில்‌ 
சாதனமாகும்‌ என்பார்கள்‌. இதெல்லாம்‌ மறைந்த 
பிறகு, நான்‌ உண்மையை மட்டும்‌ பார்த்து நான்‌ 
வேதாந்தியாவேன்‌ என்பான்‌ ஒருவன்‌. அதுவரை 
எனக்கும்‌ அறிவில்லாதவனுக்கும்‌ வித்தியாசமில்லை. 
அதனாலேதான்‌ நான்‌ கோவிலுக்குச்‌ செல்லுகி 
றேன்‌. மற்றும்‌ சீல வகையிலும்‌ வழிபடுகிறேன்‌ . 
ஞானம்‌ வருவதற்காக நான்‌ கேட்டுவிட்டேன்‌. 
ஆனால்‌ எனக்குத்‌ தெரியவேண்டும்‌. ஞானம்‌ 
உண்டாகவேண்டும்‌ 1? “பல்வகை விளக்க முறை 
கள்‌, பல்வகை வியாக்கியானங்கள்‌-இவை பண்டி 
தர்க்கே; விடுதலை தேடுபவர்க்கல்ல.?? (என்றார்‌ 
சங்கரர்‌) இந்த விடுதலை நோக்கி நம்மைக்‌ 
கொண்டுசெல்வது ஞான மேயாகும்‌. 
ஆன்மிக சுதந்திரமும்‌ ஜாதி அனுசரிப்பும்‌ மக்ஃ&ளி 
டையே எப்படி முரணின்‌ நியிருக்கும்‌ 2 


இராது. ஜாதி வேற்றுமை ஒழியவேண்டும்‌: 
என்று அவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. அது நிரந்தரமான 


நல்ல முறையென்று சொல்லுவதில்லை; ஆனால்‌, 
ங்கள்‌. வேறொரு முறை, இதைவிட நல்லதாக 
இதை 


வகுத்துக்‌ கொடுத்த பிற்பாடு நாங்கள்‌ . 


396 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-7 


விட்டு விடுகிறோம்‌. இதற்கு பதில்‌ என்ன கொடுக்‌ 
கப்‌ போகிறீர்கள்‌ 2 என்று கேட்கிறார்கள்‌. எங்கு 
தான்‌ ஜாதியில்லை? உங்கள்‌ கூட்டத்தில்‌ நீங்கள்‌ 
ஜாதியை உண்டுபண்ண முயன்றுகொண்டிருக்‌ 
கிறீர்கள்‌. யாராவதொருவன்‌ ஒரு பை டாலர்‌ | 
சம்பாதித்துவிட்டால்‌, உடனே அவன்‌, “தான்‌ 
நானூறு பேர்களில்‌ ஒருவன்‌ என்று மார்தட்டிக்‌ 

கொள்வான்‌. நாங்கள்‌ மட்டும்தான்‌ நிரந்தர ஜாதி 
வகுப்பைச்‌ செய்துகொண்டோம்‌. மற்றவர்கள்‌ 
முயலுகிறார்கள்‌, ஆனால்‌ வெற்றி பெறவில்லை. எங்‌. 
களிடம்‌ அஞ்ஞானமும்‌ வேறு கேடுகளும்‌ எவ்‌ 
வளவோ இருக்கின்றன: இதோடு உங்களுடைய 
நாட்டிலிருந்து அஞ்ஞானத்தையும்‌ கெட்ட பழக்‌ : 
கங்களையும்‌ வாங்கிக்கொண்டால்‌ அது பரிகாற 
மாகுமா? இந்த ஜாதிக்‌ கட்டினாலேயே அங்கத 
நாட்டில்‌ முப்பது கோடி மக்களுடைய வயிற்றுக்குச்‌ - 
சோறு கிடைக்கிறது. அது குறையுள்ள நடை 
முறைதான்‌; ஐயமில்லை. ஆனால்‌ இந்த 3 ஜாதி 
வகுப்பில்லையானால்‌ இன்று ஸம்ஸ்கிருத நூல்களைக்‌ _ 
காண முடியாது. ஜாதி முறை அனுசரனையா 
லேயே சுவர்கள்‌ கட்டப்பட்டன; அவற்றைச்‌ : 
சுற்றி எத்தனையோ ஆக்ரமிப்புகள்‌ பொங்கிவந்து 
மோதின. ஆனால்‌ சுவர்கஜாத்‌ தகர்க்க முடிய 
வில்லை. ஜாதியின்‌ உபயோகம்‌ இன்னும்‌ தீர. : 
வில்லை. அதனாலே இருந்து வருகிறது. எழுநூறு _ 
ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த ஜாதி வகுப்பே 
இன்று இருந்து வரவில்லை. அதன்‌ மீது எற்பட்ட 
ஒவ்வொரு மோதலும்‌ அதை மேலும்‌ உறுதிப்படுத்தி ர்‌ 
விட்டன. இந்தியா ஒன்றுதான்‌ வெளியேறி வேறு. 

நாடுகளை ஆக்கிரமிக்கவில்லை என்பதை நீங்கள்‌ அறி 
வீர்களா? அசோகச்‌ சக்ரவர்த்தி அவருடைய சந்ததி 
கள்‌ ஒரு ராஜ்யத்தின்‌ மீதும்‌ படையெடுக்க கூடா 
தென நிபந்தனை இட்டார்‌. எங்கள்‌ நாட்டுக்குப்‌ புதிய _ 
விஷயங்கஜக்‌ கற்றுக்‌ கொடுக்கவேண்டுமென்று 
வருகிறவர்கள்‌ எங்களுக்கு உதவி புரியட்டும்‌. எங்‌. 
களைக்‌ கெடுக்கவேண்டாம்‌. ஏனிந்தப்‌ பல நாடுகள்‌ 


vi 


- விவாதம்‌ 397 


ஹிந்துக்கள்‌ மீது படையெடுத்து ஆக்ரமிக்க 
வேண்டும்‌ ? எந்த நாட்டு மக்களுக்காவது கேடு 
செய்ததுண்டா? அவர்களால்‌ இயன்ற மட்டும்‌ 
உலகிற்கு நன்மை செய்திருக்கின்றனர்‌. சாஸ்திரங்‌ 
காயும்‌ சமய முறைகளையும்‌ கொடுத்திருக்கின்ற 
னர்‌. காட்டுமிராண்டி. கணப்‌ தலம்‌ நாகரிகமடையச்‌ 
செய்திருக்கின்றனர்‌. அதற்கு - இதுதான்‌ உப 
காரமா? கொலையும்‌ கொடுங்கோலுமா 2? அஞ்‌ 
ஞானப்‌ போக்கிரிகள்‌ என்று அழைக்கப்படுவதா 2 
மேற்கத்திய மக்கள்‌ இந்தியாவைப்பற்றி எழுதி 


யுள்ள நூல்களையும்‌, யாத்ரிகர்‌ இங்கு(இந்தியாவில்‌]) . 


சென்று எழுதும்‌ கலைகளையும்‌ பாருங்கள்‌ ! எந்தக்‌ 
கேடுகளைச்‌ செய்தற்காக இவை தரப்படுகின்றன 2 


நாகரிகம்‌ பற்றி வேதாந்தம்‌ என்ன சொல்லுகிறது 2 


நீங்கள்‌ தத்துவ சாஸ்திரிகள்‌. ஒரு பை தங்கம்‌ 
ஒருவனுக்கும்‌ மற்றொருவனுக்கும்‌ இடையே வித்தி 
யாசம்‌ உண்டுபண்ணுமென்று நீங்கள்‌ நினைக்க 
வில்லை. இந்த இயந்திரங்களுக்கும்‌ விஞ்ஞானத்‌ 
துக்கும்‌ என்ன மதிப்பு? ஓரே ஒரு பயன்தான்‌; 
அறிவைப்‌ பரப்புகின்றன. வறுமையை ஓழிக்க 
வில்லை; அதை மேலும்‌ கடுமையாக்கிவிட்டது. 
இயற்கையில்தான்‌ என்ன மதிப்பு இருக்கிறது 2 
கும்பி வழியாய்‌ மின்‌ சக்தியை அனுப்புகிறவனுக்கு. 
நீங்கள்‌ ஏன்‌ ஞாபகச்‌ சிலை அமைக்கிறீர்கள்‌ ? பல்‌ 
கோடிக்‌ கணக்கிலே மின்சாரத்தை இயற்கை உற்‌ 
பத்தி செய்யவில்லையா 2 இயற்கையில்‌ எல்லாமே 
இருக்கின்றன அல்லவா ? இயற்கைச்‌ சக்தி வெளி 
யாகிறது என்பதுதான்‌ இதன்‌ மதிப்பு. இந்தப்‌ பிர 
பஞ்சம்‌ ஜீவாத்மா வியாயாமஞ்‌ செய்வதற்கான இட 
மாகும்‌. இந்த வியாயாமங்களைச்‌ செய்த பிறகு 
நாம்‌ தெய்வங்களாய்‌ விடுகிறோம்‌. ஆகவே பொரு 
ளின்‌ மதிப்பு அது எவ்வளவு தூரம்‌ தெய்வத்தை 
அறிய உதவுகிறதோ அவ்வளவேயாகும்‌. மனித 
னிடமிருக்கும்‌ அந்த திவ்ய சக்தி பிரகாசிக்கச்‌ 
செய்வதே தாகரிகமாகும்‌. 


398 
வினா : 


விடை: 


வினா : 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பெளத்தர்களிடயே ஜாதி வகுப்புச்‌ சட்டங்‌ 
உண்டா? 
பெளத்தர்களிடையே ஜாதி வகுப்பை அதிக! 
காணவில்லை. இந்தியாவில்‌ பெளத்தர்கள்‌ மிகச்‌ : 
சிலரே இருக்கின்றனர்‌. புத்தபிரான்‌ சமூதாய 
சீர்த்திருத்த நோக்கமுடை:பவர்‌ எனினும்‌ பெளத்த. 
மதம்‌ பரவியிருக்கும்‌ நாடுகளில்‌ ஜாதி வகுப்பை? 
செய்ய முயற்சிகள்‌ நடைபெற்று வந்தன. ஆனால்‌ 
அவை வெற்றி பெறவில்லை. பெளத்தர்களிடையே. 
ஜாதி வகுப்பு இருப்பதாய்த்‌ தெரியவில்லை. ஆனால்‌ 
அது இருப்பதாய்‌ அவர்கள்‌ உள்ளத்தில்‌ பெருமை 
கொள்கின்றனர்‌. ட்‌ 
புத்த பிரான்‌ வேதாந்த சன்னியாசியரறாள்‌ ஒரு 
வர்‌. புதியதொரு வகுப்பை உண்டுபண்ணினா 
இதற்குப்பிறகு இன்னும்‌ பலர்‌ செய்து வரும்‌ வகுப்பு 
கள்‌ போல புத்தபிரான்‌ கூறிய கருத்துக்கள்‌ அவரு 
டைய சொந்தமல்ல; அவை புராதனமான வ. 
அவர்‌ ஒரு மகா புருஷராகையால்‌ இந்த எண்ணங்‌ 
களுக்குத்‌ தனி வேகம்‌ கொடுத்தார்‌. பெளத்த. 
மதத்தின்‌ சிறப்பு யாதெனில்‌ அதன்‌ சமுதாய 
நோக்கமாகும்‌. பிராமணர்களும்‌, க்ஷத்திரியர்களும்‌ 
எங்கள்‌ குருக்களாக இருந்திருக்கின்றனர்‌. உப 
நிஷத்துக்கள்‌ பெரும்பாலும்‌ க்ஷத்திரியர்களால்‌ 


றவை. இந்தியா முழுதிலும்‌ , 
பேராசிரியர்களாய்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ கற்பித்‌ 
தன எல்லாம்‌ எப்பொழுதும்‌ பரந்த கருத்துகளா. 
யிருந்தன. பிராம்மண ஆச்சாாரியர்களில்‌ 
ரண்டு பேர்‌ தவிர எல்லாரும்‌ ॥ ய 
அளவுதான்‌ பொருந்தி யிருந்தனர்‌. இராமன்‌, 
கிருஷ்ணன்‌, புத்தர்‌ (அவதாரங்களாக வணங்கப்‌. 
பட்டு வருகின்றவர்கள்‌) க்ஷத்திரியர்களே. ப 
சமய வகுப்புக்கள்‌, சமயாச்சாரங்கள்‌ Al நூல்‌ 
கள்‌ ஆகியவை மோக்ஷ சாதனைக்கு உகந்தை 
களா? ச்‌ 


விடை : 


விவாதம்‌ 399 


ஒருவன்‌ பேரின்ப நிலையை அடைந்ததும்‌ எல்லா 
வற்றையும்‌ எ கைவிடுவான்‌. இந்த நிலையை 
அடைவதற்கு உதவுகின்ற சமயச்‌ சங்கங்களும்‌, 
சமயாச்சாரங்களும்‌, சமய நூல்களும்‌ அந்த அள 
விற்கு சரிதான்‌. ஆனால்‌ இதைச்‌ சாதிக்க இவை 
உதவாவிடில்‌ அலை மாற்றப்பட வேண்டும்‌. 


- £6 அறிஞர்கள்‌ அறியாதார்‌ நிலையைப்‌ பழித்தலா 


வினா : 


விவட : 


வினா : 


விடை : 


வினா : 


காது. அறியாதவர்‌ கைப்பற்றி நம்பியிருக்கும்‌ 
முறையைத்‌ தகர்த்துவிடலாகாது. ஆனால்‌ தக்க 
செயலாற்றி அவர்களிருக்கும்‌ நிலையிலிருந்து நல்‌ 
வழியில்‌ திருப்பிவிடலாம்‌. (கீதை 111 26) 
குனித்தன்மைக்கும்‌ நீதிமுறைக்கும்‌ உள்ள உறவை 
வேதாந்தம்‌ எப்படி விளக்குகிறது ? 

உண்மையான தனிப்‌ பொருள்‌ பிரம்மமே. சகுணம்‌ 
மாயை. இது ஒரு தான உண்மையில்‌ 
அது பரப்பிரம்மமே. உண்மையாக இருப்பது 
அஃது ஒன்றே. ஆனால்‌ மாயையில்‌ பல்வகைத்‌ 
தோற்ற மளிக்கிறது. மாயையில்‌ இந்த மாறுதலைக்‌ 
காணலாம்‌, எனினும்‌ இந்த மாயையில்‌ ஒருமைக்குத்‌ 
திரும்பும்‌ குணமும்‌ உண்டு. இது ஓவ்வொரு நாட்‌ 
டிலும்‌ வழங்கிவரும்‌ நீதிமுறைகளிலும்‌ ஒழுக்க 
முறைகளிலும்‌ ட TT நல. ஏனெனில்‌ 
இது ஆன்மாவின்‌. அமைப்புக்‌ தேவையாகிறது. 
ஆகவே ஒரு வ வற்‌ அடைகிறது. இந்த 
ஓருமையைத்‌ தேடுவதே நீதியொழுக்கமென்‌ 
போம்‌. ஆகவே இதை நாம்‌ எப்பொழுதும்‌ பழக்‌ 
ட்டன வேண்டும்‌. 

நீதியொழுக்கத்தின்‌ பெரும்‌ பகுதி ஒவ்வொருவரோ 
டும்‌ னப ப மம்‌ ப பற்றியல்லவோ விளக்‌ 
குகிறது 2 

அது அப்படித்தான்‌. ஆனால்‌ ட்ட மாயையில்‌ 
வருவதில்லை. 

தனி மனிதனே சத்தென்பது, என்று சொல்கிறீர்‌ 
கள்‌, தனி மனிதனுக்கு ஞானமிருக்கிறதா என்று 
கேட்க விரும்புகிறேன்‌. 


400 


விடை : 


வீனா : 


விடை : ஆமாம்‌. இந்தக்‌ கருத்தின்படி தங்கத்தைப்‌ 


-விழந்த நிலையும்‌ சேர்ந்தது அது. இந்த நிலைமை 


நிலையில்‌ காணும்‌ ஒளியே ஞானமாகும்‌. ஆக 
ஞானம்‌ என்ற சொல்லை சத்தியத்தின்‌ ஒளிக்கு 
யோகிப்பது சரியாகாது. சத்தென்பது ஞானத்தை 
தாண்டியதாகும்‌. 


அது ஞானத்தை சேர்த்துக்கொள்ளுமா ? 


நாணயங்களாக்கலாம்‌. அது போலவேயாகும்‌ 
இந்த நிலையைப்‌ பல்வகை அறிவு களாக்கலாம்‌. 
உயர்‌ நனவு நிலையே அது. நனவு நிலையும்‌ நன 


அடைகிறவனுக்கு நாம்‌ ஞானமென்று சொல்லு 
குணங்களிருக்கும்‌. ஞான நிலையை அடைய 
வேண்டுமென்று விரும்பும்போது ஒருபடி. கீழே 
இறங்கியாக வேண்டும்‌. மாயா நிலையில்தான்‌ 
ஞானமுண்டு. ்‌ 


ன்‌ 
[அமெரிக்க நாட்டு போஸ்டன்‌ நகரத்து இருப 
தாம்‌ நூற்றாண்டுச்‌ சங்கத்தில்‌ நடைபெற்றது. ] 
இஸ்லாமிய மதத்தை வேதாந்தம்‌ எவ்விதத்திலா 
வது இயக்கியதா ? 


விடை : இந்தப்‌ பரந்த சமயக்‌ கொள்கை இஸ்லாமிய மதத்‌ 


தைப்‌ பெருமளவில்‌ இயக்கியுள்ளது. இந்தியாவி 
லுள்ள இஸ்லாமிய மதம்‌ பிற நாடுகளிலுள்ள 
இஸ்லாமிய மதத்திலிருந்து வேறுபட்ட தாயுள்ள து. 
வேறு நாட்டிலிருந்து இஸ்லாமியர்‌ வந்து, இவர்கள்‌ 
வேறு மதத்தினர்‌ கூட வாழ்வது பாவமெனச்‌ 
சொல்லி, இவர்களைக்‌ கிளறிவிடும்‌ போதுதான்‌ இஸ்‌ 
லாமியர்‌ கூட்டம்‌ ஆவேசம்‌ பெற்றுச்‌ சண்டைக்குக்‌ 
கிளம்புகின்றது. 

வேதாந்தம்‌ ஜாதியை ஏற்கிறதா 2 


விடை : ஜாதி வகுப்பு வேதாந்தத்திற்கு முரணானது. ஜாதி 


என்பது சமுதாயப்‌ பழக்கம்‌. எங்களுடைய பெரும்‌ 
போதகர்‌ பலரும்‌ ஜாதி பேதத்தை ஒழிக்க எவ்வ 
ளவோ முயன்றிருக்கிறனர்‌. பெளத்த மதம்‌ முத 
லாக அதற்குப்‌ பிறகு தோன்றிய ஓவ்வொரு சமய 
வகுப்பும்‌ ஜாதி வேற்றுமையை எதிர்த்தே வாதித்‌ 
திருக்கின்றன ; இந்த முயற்சிகள்‌ ஒவ்வொரு தட 
வையும்‌ விபரீதமாக அதை உறுதிப்படுத்திவிட்‌ 
டன. ஜாதி என்பது அரசியல்‌ சங்கங்களுடைய 
விளைவு; பரம்பரைத்‌ தொழிற்‌ சங்கம்‌. ஐரோப்பா 
வோடு ஏற்பட்ட வியாபாரப்‌. போட்டி சமய 
போதனைகளைக்‌ காட்டிலும்‌ எளிதில்‌ ஜாதி பேதத்‌ 
தை முறித்து விட்டது. 

வேதங்களின்‌ சிறப்பு என்ன ? 


விடை : வேதங்களின்‌ சிறப்பு யாதெனில்‌ வேதம்‌ சொல்வ 


தையும்‌ தாண்டிச்‌ செல்ல வேண்டும்‌ என்று மீண்‌ 

டும்‌ மீண்டும்‌ வற்புறுத்துகிற ஒரே ஒரு புனிதமான 

கிரந்தம்‌ அது. வேதங்கள்‌ கூறுவன எல்லாம்‌ குழந்‌ 

தையுள்ளத்திற்கே என்று சொல்லுகின்றன. 
26 


க, 


402 


விடை : 


வினா : 
விடை : 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-? 


ஆகவே குழந்தை நிலையைத்‌ தாண்டி வளர்ந்தது 
வேதம்‌ கூறுவதையும்‌ தாண்டிச்‌ செல்ல வேண்டு 


ஒருவரின்‌ ஜீவ ஆன்மா நிரத்தரமான ௨ 
மையா? 


ஒருவரது ஆன்மா (ஜீவாத்மா) என்பது அவர்‌ த 
எண்ணங்களால்‌ ஆனது; எண்ணங்கள்‌ ஐ 
வொரு கணமும்‌ மாறுபட்டுக்கொண்டேயிருக்‌ 
ஆகவே அது திரந்தரமான உண்மையாயிருக்‌ ்‌ 
முடியாது. அது தோற்ற நிலையில்தான்‌ உள மையா 
யிருக்கும்‌. ஜீவான்மா ஞாபகத்தாலும்‌ எண கு 
லும்‌ ஆனது. இது எப்படி உண்மையாகும்‌ £ ‘ 
பெளத்த மதம்‌ இந்தியாவில்‌ மங்கியது ஏன்‌ 2 
& ர ல லத 
பெளத்த மதம்‌ இந்தியாவில்‌ மங்கிப்போகவில்லை 


CO. 


உண்மையில்‌ அஃது ஒரு பெரும்‌ சமுதாயக்‌ கிள ம்‌ 
சியே. புத்தபிரான்‌ தோன்றியதற்கு முன்‌ 


பழக்கமும்‌ குறைந்து போயிற்று. 


[ப்ரூக்லின்‌ ஒழுக்க முறைச்‌ சங்கத்தில்‌ நடந்தது. ] 


தீமை, துக்கவேதனை முதலியன உலகில்‌ நிரம்பி 
யிருப்பதை எதுவம்‌ நன்மைக்கே எனும்‌ உங்கள்‌ 
மதம்‌ எப்படி ஓப்புக்கொள்கிறது ம்‌ 


விடை : இதற்கு விடை சொல்லுமுன்‌ முதலில்‌ தீமையிருப்‌ 


பதை விளக்கியாக வேண்டும்‌. இதை வேதாற்‌ 
கும்‌ ஓப்புக்‌ கொள்ளவில்லை. ஆனால்‌, ஓரளவு 
குறுகிய காலம்‌ வேதனையும்‌ துக்கமும்‌ இருந்து அத 
னால்‌ கருணையும்‌ பெருந்தன்மையும்‌ வினையுமானால்‌ 
அலை தீமையாகா. தலை கிறந்த நன்மை 
களேயாகும்‌. ஒரு நிகழ்ச்சியின்‌ விளைவுகளை 
அனந்த காலம்‌ RD தொடர்ந்த பிறகுதான்‌ அது 
நன்மை, தீமை என்று உறுதி கூறல்‌ இயலும்‌. 
பேய்‌, பிசாசுகளை வழிபடுவது இந்து மதத்தின்‌ 
அம்சமன்று. மனித சமூகம்‌ முன்னேறிக்‌ கொண்‌ 
டிருக்கிறது. எல்லாரும்‌ ஓரே மாதிரி உச்சியை 
அடையவில்லை. சீலர்‌ மற்றவர்களைவிட அதிகம்‌ 
பெருந்தன்மையுடையோராயும்‌ சத்துக்களாயும்‌ 
இருக்கின்றனர்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ அவனவன்‌ 
சூழ்நிலைக்குள்‌ திருந்திக்‌ கொள்ள வசதியிருக்கிறது- 
நம்முடைய உளளமைப்பை மாற்றிக்‌ கொள்ள இய 
லாது. நம்முள்ளேயிருக்கும்‌ ஆத்ம சக்தியை 
நாசம்‌ செய்யவோ கெடுக்கவோ .. முடியாது. 
ஆனால்‌ அதற்குத்‌ தக்க வழிகளை வகுத்துக்‌ கொடுக்‌ 
கலாம்‌. 
பிரபஞ்சத்தின்‌ அடிப்படைப்‌ பொருள்‌ என்று சொல்‌ 
வது நமது உள்ளத்தின்‌ கற்பஜயல்லவா 2 
என்னுடைய கருத்துப்படி நம்மைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ 
புற உலகம்‌ ஒரு தனிப்பட்ட உருவுடையது. நம்‌ 
முடைய உள்ளத்தின்‌ கற்பனைகளுக்கு வெளியே 
யுள்ளது. சடப்பொருள்களின்‌ பரிணாமத்திலிருத்து 
வேறுபட்டதும்‌ ஆன்மீகப்‌ பரிணாமத்தை ஓட்டியது 


404 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மான பெருவிதியை அனுசரித்து எல்லாப்‌ ப 
புக்களும்‌ முன்னோக்கியும்‌ மேல்‌ நோக்கியும்‌ 
கின்றன. பின்னே சொல்லப்‌ பெற்றது முன்‌ 
சொல்லீயதின்‌ அடையாளமே யன்றி வி 
கமாகாது. இந்த பூ மண்டலத்து வழு 
வில்‌ நாம்‌ எல்லாரும்‌ தனித்தன்மையினரல்லர்‌ 
உயர்‌ பதவியை அடையாமல்‌ நம்மு 
தனித்தன்மை அடைதல்‌ முடியாது; அத்த 
நிலையில்‌ நம்முடைய தெய்வீக ஆன்மாவுக 
அதன்‌ இயல்பை விளக்குவதற்குத்‌ தக்க சாதன 
ஏற்படும்‌. 
வீனா: பிள்ள குருடாகப்‌ பிறந்ததற்குக்‌ காரணம்‌ டெ 
றோருடைய பாவமா; பிள்ளையுடைய பாவ 
என்னும்‌ பிரச்னை ஏசுகிறிஸ்து முன்‌ எழுந்தது 
உங்களுடைய வியாக்கியானம்‌ என்ன 2 


விடை : பாவம்‌ என்பது இந்தப்‌ பிரச்னையில்‌ எழுவதில்‌ 
என்ற போதிலும்‌ பூர்வ ஜன்மத்தில்‌ குழந்தையி 
ஆன்மாவுக்கு ஏற்பட்ட தோஷத்தால்‌ விளை 
இது என்பதே என்‌ கருத்து. இத்தகைய பிரச்‌ 
வினா : 


நம்முடைய ஆன்மாக்கள்‌ நாம்‌ இறக்கும்‌ கால, 
ஒரு சந்தோஷமான நிலையை அடைகிறதா2 


விடை ₹ இறப்பு என்பது ஓரு நிலமாற்றமே. 
இடமும்‌ நம்மிடையே உள்ளவை. காலத்‌ 
இடத்திலும்‌ நாம்‌ இருக்கவில்லை. 
உலகிலாகட்டும்‌, கட்புலனாகாத ) 
நம்முடைய வாழ்க்கையை மேலும்‌ தூம்‌ 
செய்து கொள்வதாலும்‌ உயர்த்திக்‌ கொள்வத 
ஆன்மீக அழகிற்கும்‌ பேரின்பத்திற்கும்‌ நடு 
மான இறைவனை நாம்‌ நெருங்கிக்‌ கொண்டி 
"றோம்‌ என்பதை மட்டும்‌ அறிந்து கொண்டா 
போதுமானது. 


வினா : 


விடை : 


விடை : 


விவாதம்‌ 405 
புனர்‌ ஜன்மம்‌ பற்றி ஹிந்து மதத்தின்‌ கோட்பாடு. 
என்ன 2 ப 


சக்தியை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு 
மாற்றும்‌ பெளதிகக்‌ கோட்பாடு போன்றதே இது 
வும்‌. இந்தக்‌ கோட்பாட்டை முதன்‌ மூதல்‌ 
வகுத்தவர்‌ எங்களது நாட்டுத்‌ தத்துவ ஞானி 
யொருவர்‌. ஆதிகாலத்து ரிஷிகள்‌ சிருஷ்டிதத்து 
வத்தை நம்பவில்லை. சிருஷ்டிதத்துவம்‌ ஏற்கப்பட்‌ 
டால்‌ ஓன்று மில்லாத சூனியத்திலிருந்தே படைப்‌ 
புத்‌ தோன்றியது என்று பெறப்படுகிறது. இது சாத்‌ 
திய மில்லாத காரியம்‌. காலத்திற்கு ஆதியில்லா 
குது போல்‌ சிருஷ்டிக்கும்‌ ஆதியில்லை. பகவா 
னும்‌ சிருஷ்டியும்‌ இரட்டை யாகவே செல்லும்‌ 
எல்லையற்ற நேர்‌ கோடு போன்றவை. இவற்றிற்கு 
ஆதியுமில்லை; அந்தமுமில்லைு, எங்களுடைய 
கோட்பாடு ££ அது இருக்கிறது ; அது இருந்தது; 
அது இருக்கப்‌ போகிறது? என்பதாகும்‌. தண்‌ 
டனகள்‌ யாவும்‌ முன்னை விளைவே. மேற்கத்தியர்‌ 
இந்தியாவிலிருந்து ஒரு விஷயம்‌ அறிந்து கொள்ள 
வேண்டும்‌, அதுதான்‌ சகிப்புத்தன்மை. எல்லா 
நல்ல மதங்களே. எல்லாவற்றின்‌ 


மதங்களும்‌ 
அடிப்படைக்‌ கருத்துக்களும்‌ ஒன்றே. 
இந்தியாவில்‌ பெண்கள்‌ அதிகம்‌ முன்னேற 
வில்லையே ஏன்‌ ? 

நாகரிகமற்ற 


இதற்குப்‌ பெருமளவு காரணம்‌ 
அயல்நாட்டார்‌ அடிக்கடி. படையெடுத்த 
ஓரளவு இந்திய மக்களும்‌ காரணமாவர்‌. 


தேதயாகும்‌. 


[ஹிந்து மதம்‌ பிறரைச்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
முயலவில்லை. ஏன்‌ என்று அமெரிக்காவில்‌ கேட்ட 
பொழுது ஸ்வாமிஜி பின்வரும்‌ விடையளித்தார்‌ : 
புத்த பிரான்‌ கிழக்கு நாடுகளுக்கு போதனை 
யளித்தது போல்‌ நானும்‌ மேற்கு நாடுகளுக்கு 
அளிக்கவேண்டிய போதனை யொன்றுளது.??] 


406 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-7 


வீனா: ஹிந்து மதப்‌ பழக்கங்களையும்‌ ஆராதனைகளை ம்‌ 
இந்த நாட்டில்‌ (அமெரிக்காவில்‌) புகு } 
போகிறீர்களா? 


விடை: நான்‌ தத்துவத்தைத்தான்‌ பிரகடனஞ்‌ 
செய்கிறேன்‌. 


வினா : நரகத்து நெருப்பைப்‌ பற்றிய பயம்‌ விலகினா 
மனிதர்கள்‌ கட்டுப்பாடில்லாதவர்களாய்‌ விடுவா 
ளல்லவா 2 


விடை : அப்படியாகமாட்டார்கள்‌. அன்பினாலும்‌ நம்பிக்கை 
யினாலும்‌ மனிதன்‌ நல்லவனாவது போல்‌ பயத்தா 
லாக மாட்டான்‌. 


4 
[மடத்துத்‌ தினசரிக்‌ குறிப்புகளிலிருந்து திரட்டியது]; 


வினா : எவரைக்‌ குருவென்று கூறலாம்‌ 2 

விடை : உன்னுடைய சென்ற காலத்தையும்‌ வரப்போகும்‌ 
காலத்தையும்‌ சொல்லக்‌ கூடியவராயிருப்பவர்‌ 
எவரோ அவரே குரு ஆவார்‌. 

வினா : ஒருவனுக்கு எப்படி பக்தி உண்டாகிறது ? 

விடை. : உன்னிடம்‌ இயல்பாகவே பக்தி இருந்து வருகிறது. 
காமமும்‌, செல்வச்‌ செருக்கும்‌ அதை மூடி வைத்‌ 
கிருக்கின்‌றன. அவற்றை நீக்கியதும்‌ பக்தி 
வெளித்தோன்றும்‌. 

வினா: நாம்‌ நம்மையே நம்பியிருக்க வேண்டுமென்று. 
சொல்வதன்‌ உண்மைக்‌ கருத்து என்ன ? 

விடை : நம்மையென்று சொல்லும்‌ போது இங்கு பரமான்மா 
வைக்‌ குறிக்கிறது. ஜீவாத்மாவை நம்பியிருப்பதா 
லும்‌ சரியான லட்சியத்தைப்‌ படிப்படியாக 
அடையலாம்‌. காரணம்‌ ஜீவாத்மா என்பது 

h மாயையால்‌ மூடப்பட்டிருக்கும்‌ பரமான்மாவே. 

வினா : அத்வைதம்‌ ஒன்றே உண்மையென்றால்‌, ஓவ்‌ 

வொரு கணமும்‌ எல்லாராலும்‌ அறியப்படும்‌ 

த்வைதம்‌ எப்படி எழக்கூடும்‌ ? 

விடை : அறிவது ஒரு பொழுதும்‌ த்வைதமாகாது. அறியப்‌ 
படுவதை விளக்க முயலும்‌ போது த்வைதக்‌ கோட்‌ 
பாடு உண்டாகிறது. அறிவது த்வைதமானால்‌ 
அறிவுக்கு எட்டியது அறிகிறவன்‌ இல்லாமலே 
தனியாக இருக்கக்கூடும்‌; அது போலவே அறி 
வுக்கு எட்டியது இல்லாமலே அறிகிறவன்‌ இருக்கக்‌ 
கூடும்‌. 

வினா : ஒருவனுடைய ஒழுக்கம்‌ சீராக வளரச்‌ செய்வது 
எப்படி ? 

விடை : சீர்பெற்று வளர்ந்திருக்கும்‌ ஒழுக்கமுடையவர்‌ 
தொடர்பினால்‌ இதைச்‌ செய்யலாம்‌. 


வீனா : 


விடை : 


வினா : 


விடை : 


வீனை: 


விடை : 


“காலத்தை நான்கு யுகங்களாகப்‌ பிரித்திருப்பது. 


ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. வேதங்களுக்குப்‌ பின்‌ 
னாலே வந்த சமயச்‌ சிந்தனைகள்‌, இவை உலகில்‌, 
எந்தப்‌ பகுதியிலிருந்து உற்பத்தியானாலும்‌ சரி, 
அவை வேதங்களிலிருந்து உற்பத்தியான வை : 
என்றே கருதுக. 


வான சாஸ்திரத்தை அனுசரித்தா அல்லது குறிப்‌: 
பில்லாத நிதான வகுப்புக்களா £ 
வேதங்களில்‌ யுகங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லவில்லை. 
இவை புராணகாலத்தியவை; ஆதாரமற்றவை. 


பொருள்களுடைய பொது ஆற்றல்கள்‌ பற்றிய சிந்‌. 
தனைகட்கும்‌ சொற்களுக்கும்‌ உள்ள உறவு அவசிய 
மானதா, மாற்றக்‌ கூடாததா, அல்லது ஏதேச்சை 
யாய்‌ ஏற்பட்டதா; அல்லது பொது சம்மதத்திற்கு 
இசைந்து ஏற்பட்டதா 2 ;்‌ 
இந்த விஷயம்‌ விவாதத்திற்குரியது. ஏதோ ஒரு. 
வகை அவசியமான உறவு, ஆனால்‌ நிரந்தர உற. 
வல்ல, இருக்கிறது. பாஷைகளின்‌ வேற்றுமையி 
லிருந்து இது தெரியவருகிறது. ஏதோ ஒரு நுட்ப 
மான உறவு இருக்கலாம்‌. அதை நமக்கு இது 
வரை தெரித்துகொள்ள இயலவில்லை. ச்‌] 
இந்தியாவிற்குள்‌ வேலை செய்வதற்கு எத்தகைய 

யை அனுசரித்‌்தாகவேண்டும்‌ ? ம 
மூதன்‌ முதலாக மக்களைக்‌ கிரியாம்சையில்‌ கருத்‌. 
இஅடையவர்களாக்க வேண்டும்‌. பலசாலிகளாக்க. 
வண்டும்‌. இம்மாதிரிச்‌ சிங்கங்கள்‌ ஒறு டஜன்‌. 
இருந்தால்‌ போதும்‌. உலகையே ஜெயித்துவிட 
லாம்‌; பல கோடி ஆடுகள்‌ அவ்விதம்‌ செய்ய 


வினா : 


விடை : 


வினா : 
விடை : 


விவாதம்‌ 409 
இயலா. இரண்டாவதாக, உயர்ந்த லக்ஷிய 
முடையவர்‌ எவ்வளவு பெரியவராயிருந்தாலும்‌, 
அவரைக்‌ கண்‌ மூடித்தனமாய்ப்‌ பின்பற்றுமாறு 
மக்களுக்குக்‌ கூறலாகாது. 

[இதற்குப்‌ பிறகு ஹிந்து மத ஆசரணைப்‌ பிர 
தமைகளில்‌ பழுதாக்கப்‌ பெற்றிறாந்த சிலவற்றை 
ஸ்வாமிஜி எடுத்துச்‌ சொன்னார்‌. ஞான மார்க்கத்‌ 
திற்கும்‌ பக்தி மார்ச்கத்திற்கும்‌ உள்ள வித்தியா 
சத்தை எடுத்துச்‌ சொன்னார்‌. ஞான மார்க்கம்‌ 
ஆர்யர்களைச்‌ சேர்ந்ததாயிருக்கலாம்‌. அதனாலே 
அதற்கு அதிகாரிகளைப்‌ பொறுக்குவதில்‌ பலமான 
கட்டுப்பாடுகள்‌ இருந்தன. பக்தி மார்க்கம்‌ 
தெற்கேயிருந்து (ஆர்யர்‌ அல்லாதவர்களிட 
மிருத்து) வந்ததால்‌ அதிகக்‌ கட்டுப்பாடு செய்யப்‌ 
படவில்லை. ] 
இந்தியாவின்‌ புனருத்தாரணத்தில்‌ 
ஸ்ரீ. ராமகிருஷ்ணமடம்‌ என்ன பங்கெடுத்துக்‌ 
கொள்ளப்போகிறது ? 
இந்த மடத்திலிருந்து யோக்கியதையுடையவர்கள்‌ 
புறப்படுவார்கள்‌; உலகை ஆன்மிகப்‌ பெரு 
வெள்ளத்தில்‌ ஆழ்த்திவிடுவார்கள்‌. இதன்‌ பயனாஃ 
வேறு வகையில்‌ புனருத்‌ தாரணங்கள்‌ ஏற்படும்‌. 
அப்படி, பிரம்ம க்ஷத்திரிய வைசியர்கள்‌ ஏற்படுவார்‌ 
கள்‌. சூத்திர ஜாதியே இராது. அவர்களுடைய! 
வேலையை. இயந்திரங்கள்‌ செய்யும்‌. இந்தியாவின்‌ 
இன்றைய தேவை க்ஷத்திரிய பலம்‌. 
மனித ஜன்மம்‌ பின்னோக்கிப்‌ பரிண மிக்குமா 2 


ஆமாம்‌. ஜன்மம்‌ கர்மாவை ஓட்டியது. ஒருவனு 
டைய செய்கைகள்‌ மிருகப்‌ பிராயமாகவே இருந்து 
வந்தால்‌ மிருகத்தை நோக்கியே அவன 
இழுக்கப்படுவான்‌. 

[கேள்வி சமயத்தில்‌(1898) விக்கிரக ஆராதனை 
பெளத்தமதத்தின்‌ விளைவு என்று சுவாமி விளக்கி 
னார்‌. முதன்‌ முதலில்‌ சைத்தியம்‌; பிறகு ஸ்தூபம்‌; 


410 


விடை : 


வினா : 


விடை : 


வினா : 


விடை : 


வினா : 


விடை. : 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
அதன்‌ பிறகு புத்தர்‌ கோவில்‌ இவ்வாறு உண்டா. 
யிற்று. இதே சமயத்தில்‌ ஹிந்து மதக்‌ கோயில்‌ 
களும்‌ உண்டாயின. ] / 


குண்டலினி நம்முடைய சேதனப்‌ பகுதியாகி ட 


மனித உடலில்‌ கமலங்கள்‌ எனப்படும்‌ யோக நிலை 

கள்‌ உண்மையாக இல்லையென்று ஸ்ரீ ராமகிருஷ்ண. 
பரம ஹம்ஸர்‌ சொன்னதுண்டு. ஆனால்‌ யோக 4 
சித்தியாலே உற்பத்தியாகக்‌ கூடியவை என்றும்‌. 
சொன்னார்‌. i 


விக்கிரக ஆராதனையின்‌ பயனாக ஒருவன்‌ முக்தி. 
அடையலாமா ? 


விக்கிரக ஆராதனை நேரடியாக முக்தி தராது 

மறைமுகமாக முக்திக்கு உதவும்‌. பிம்ப ஆராத 
யைக்‌ கண்டித்தல்‌ கூடாது. ' பரிபூரண அத்வைத 
நிலையை அடையப்‌ பலர்‌ தம்‌ உள்ளத்தைப்‌ பண்‌ 
படுத்துகிறது. 


ஒழுக்கத்தின்‌ சிறந்த லக்ஷியம்‌ என்னவாயிருக்க 
வேண்டும்‌ ? 3 
துறவு. 


பெளத்த மதம்‌ எப்படி. இந்தியாவில்‌ பழுது வழிக 
வீட்டுவிட்டுப்‌ போயிற்று ? - 


கொண்டதும்‌ ஒரு மூக்கிய காரணமாகிறது. மதப்‌ 
பிரசாரத்திற்காக அயல்‌ நாடுகளுக்குச்‌ செல்‌ 
போது அயல்நாட்டுப்‌ பழக்கங்களையும்‌ 


விடை 


வினா : 
விடை 


வினா : 
விடை 


வீனா : 


விவாதம்‌ 411 


நேர்ந்தது. அவற்றை இந்தியாவிலும்‌ கொணர்ந்து 
விட்டார்கள்‌ 

மாயைக்கு ஆதியும்‌ அந்தமுமில்லையா 2 
இருவகையிலும்‌ மாயை எல்லையற்றது; பிரபஞ்சம்‌ 


முழுதையும்‌ பொருத்தமட்டிலும்‌ தான்‌. தனியார்‌ 
விஷயத்தில்‌ எல்லையற்றதல்ல. 


பிரம்மத்தையும்‌ மாயையும்‌ ஒரே சமயத்தில்‌ 
தெரிந்துகொள்ள முடியாதே, அப்பொழுது இவை 
களின்‌ நிரந்தர உண்மையை எப்படித்‌ தெரிந்து 
கொள்வது 2 

ஞானம்‌ ஏற்படுவதாலே அது விளக்கப்படும்‌. 
பிரம்ம ஞானம்‌ ஏற்பட்‌ டதும்‌ மாயை மறைந்து 
விடும்‌. கயிறு என்பதை அறிந்ததும்‌ பாம்புத்‌ 
தோற்றம்‌ மறைவது போலாகும்‌. 

மாயை என்பது யாது? 

ஒரே ஒரு வஸ்துதான்‌ இருக்கிறது. அதை ஜடம்‌ 
என்று சொன்னாலென்ன? ஆவியென்று சொன்னா 
லென்ன? ஒன்றை விட்டுவிட்டு மற்றொன்றைத்‌ 
தனித்துச்‌ சிந்திப்பது மிக்கக்‌ கடினம்‌; இயலாது 
என்று கூடச்‌ சொல்லலாம்‌. இதுதான்‌ மாயை 
அல்லது அவித்தியை என்பது. 

முக்தி என்றால்‌ என்ன ? 

முக்தி என்றால்‌ முழு விடுதலை. பாவம்‌ புண்ணியம்‌ 
என்ற பந்தங்களிலிலிருந்து விடுதலை. தங்க விலங்‌ 
கும்‌ இரும்பு விலங்கும்‌ ஒன்றே. ஒரு மூள்ளுத்‌ 
தைத்தால்‌ வேறொரு முள்ளைக்‌ கொண்டு முதல 
முள்ளா எடுத்துவிட்டு இரண்டையும்‌ எறிந்துவிட 
வேண்டுமென்று பரம ஹம்ஸர்‌ சொல்லுவார்‌. 
ஆகவே கெட்ட பழக்கங்களை ஓழிக்க நல்ல பழக்கங்‌ 
கனாக்‌ கையாளவேண்டும்‌. பிறகு நல்ல பழக்கங்‌ 
களும்‌ கைவீடப்படவேண்டும்‌. 


முக்தி என்பது பகவானுடைய அருளில்லாமல்‌ 
கிடைக்குமா ? 


விடை : 


வினா : 
விடை : 


வினா : 


விடை : 


்‌ முக்திக்கும்‌ பகவானுக்கும்‌ சம்பந்தமில்லை. முக்தி 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


நம்மிடம்தான்‌ இருக்கிறது. 


ஆன்மா உடலின்‌ விளைவில்லை என்றெல்லாம்‌ சொல்‌. 
வதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது 2 \ 
அகமின்மையோடு உறவாடியிருக்கும்‌ அகந்தையா 
னது உடல்‌, உள்ளம்‌ முதலியவற்றின்‌ விளைவு. 
உண்மையான்மா இருப்பதன்‌ ஆதாரம்‌ அதை. 
உணர்வதே. ்‌ 4 
உண்மையான ஞானி யார்‌ 2 பக்தன்‌ யார்‌? 
உள்ளத்தில்‌ ஆழ்ந்த அன்பு இருப்பவன்‌ உண்மை 
யான ஞானி. அதே சமயத்தில்‌ வெளி உறவுகளில்‌ . 
அத்வைதத்தை நடைமுறையில்‌ காண்கிறவனுமா 
வான்‌. உண்மை பக்தனென்ருலோ அவன்‌ தன்‌. 
னுடைய ஆன்மாவே பரமாத்மாதான்‌ என்று 
உணர்ந்து அதனாலே உண்மை ஞானியாகி பிறரி. 
டம்‌ கருணை தோன்றி அன்பு கொள்கிறான்‌. ; ஏவத்‌ 
னொருவன்‌ ஞானத்தை எடுத்துச்‌ சொல்லி அல்லது. 
பக்தியை எடுத்துச்‌ சொல்லி மற்றொன்றை இழி 
வாகச்‌ சொல்லுகிறனோ அவன்‌ ஞானியுமில்லை; 
பக்தனுமில்லை த) அவன்‌ ஒரு பொய்யன்‌; ஏமாற்று 
கிறவன்‌. ட. 
ஈச்வரனை மனிதன்‌ ஏன்‌ ஆராதிக்கவேண்டும்‌? 
ஈச்வரன்‌ இருப்பதை ஒருமுறை உணர்ந்துவிட்டால்‌ 
அவரை வழிபடுதற்குக்‌ கணக்கற்ற சந்தர்ப்பங்கள்‌ 
கிடைத்துவிடும்‌. பகவத்‌ சேவையென்பது சமய 
நூல்களில்‌ ' சொல்லியபடி, ஸ்மரணம்‌ என்பி இதி 
பகவான்‌ இருப்பதாய்‌ ஓப்புக்கொண்டுவிட்டால்‌, 
உங்கள்‌ வாழ்வில்‌ ஒவ்வொரு கணமும்‌ பகவானை 
நினைவு கொள்வீர்‌. 


மாயாவாதம்‌ அத்வைத வாதத்திலிருந்து. 
வேருனதா 7 

இரண்டும்‌ ஒன்றுதான்‌. மாயா வாதமில்லாமல்‌ 
அத்வைத வாதம்‌ கிடையாது. ்‌ 


விடை : 


விடை : 


விவாதம்‌ 413 


எல்லையற்ற பரம்பொருளான கடவுள்‌ எப்படிக்‌ 
குறுகிய அளவிலிருக்கும்‌ மனிதனில்‌ அவதரிக்க 
முடியும்‌ ? 


கடவுள்‌ எல்லையற்றவர்‌ என்பது உண்மைதான்‌. 
ஆனால்‌ நீ சொல்லும்‌ முறையிலன்று. உலகாய 
தப்‌ பொருளைப்‌ போல்‌ பரந்திருப்பதாய்க்‌ குழப்பஞ்‌ 
செய்துகொண்டு எல்லையற்றது என்பதற்குக்‌ 
கருத்து விளக்கிக்‌ கொள்கிறாய்‌. கடவுள்‌ மனித 
உருவில்‌ அவதரித்தல்‌ இயலாது என்று சொல்லும்‌ 
போது நீ என்ன நினைக்கிறாய்‌ 2 பரந்த எல்லை 
யற்ற ஸ்தூலப்‌ பொருளாகக்‌ கடவுளை நினைக்கிறாய்‌. 
அவ்வளவு பெரிய பரந்த ஓன்று இவ்வளவு சிறிய 
உடலில்‌ எவ்வாறு அடங்கும்‌ என்று கருதுகிறாய்‌. 
எல்லையற்ற பரம்பொருள்‌ என்கிறபோது. ஆன்மா 
என்ற தூய ஆவியையே கருதுகிறோம்‌. அந்த 
ஆன்மா மனித உருவத்தில்‌ தோன்றுவதால்‌ குறை 
படுவதில்லை. 


“முதலில்‌ சித்தனாய்விடு (உண்மையைத்‌ தெரிந்து 
கொண்டவன்‌) அப்பொழுதுதான்‌ உனக்குக்‌ கர்மா 
வைச்‌ செய்ய உரிமையுண்டு, பிறருடைய நலத்திற்‌ 
காக உழைக்கலாம்‌ ?? என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. 
வேறு சிலர்‌ ஆரம்பத்திலிருத்தேே பிறருக்காக 
உழைக்க வேண்டுமென்பர்‌. இந்த. இரு கொள்கை 


களுக்குமிடையே அநுசரஊா உண்டாக்குவது 
எப்படி ? 


ஒன்றை நீ மற்றொன்றோடு குழப்பஞ்‌ செய்கிறாய்‌. 
கர்மா என்றால்‌ பிறருக்குத்‌ தொண்டு செய்தல்‌ அல்‌ 
லது பிறருக்கு ஞானோபேசஞ்செய்வது என்பது 
கருத்தாகும்‌. ஸித்த புருஷன்‌ ஒருவனுக்கே ஞான 
உபதேசம்‌ செய்யும்‌ உரிமையுண்டு. (அதாவது, 
உண்மையைத்‌ தெரிந்து கொண்டவன்‌) ஆனால்‌ 
பிறருக்கு உதவ ஒவ்வொருவனுக்கும்‌ உரிமை 
யுண்டு. பிறரிடமிருந்து உதவியைப்‌ பெறுபவன்‌ 
பிறருக்கு உதவுவது கடமையாகும்‌. 


[ யோகம்‌, வைராக்கியம்‌, தவம்‌, அன்பு. ] 


வினா : 


விடை : 


்‌ வைராக்கியத்தின்‌ முதற்படி மிகவும்‌ கடினமாகும்‌; 


* தவம்‌ மூன்று வகை. ஒன்று உடலைப்‌ பற்றியது; - 


ப்‌ இந்த இரு ஆன்‌ மாக்களையும்‌ ஒன்றுபட்ட தாக 


5 


1782 
உடல்‌ ஆரோக்கியமாயும்‌ சக்தியுடை.யதாயும்‌ 
இருப்பதற்கு யோகம்‌ உதவுமா? மி 
ஆமாம்‌ ; சாத்தியமாகும்‌ வியாதிகள£த்‌ தவிர்க்கும்‌. 
தன்‌ உடலையே நினைத்துக்கொண் டிருப்பது கடினம்‌: 
பிறருடைய விஷயத்தில்‌ உடலை நினைப்பது 
சாத்தியமாயிருக்கும்‌. பாலும்‌ பழமுமே யோகிய 
ருக்குச்‌ சிறந்த உணவாகும்‌. 


வைராக்கியம்‌ அடைந்ததுமே ஆனந்த நிலையை 
யும்‌ அடையலாமா ? 1 


வேதனை தருவதாகும்‌. அது மூர்த்தியாகுமானால்‌ 
ஆனந்த நிலையையும்‌ அதுவே தரும்‌. ட 


தவம்‌ என்றாலென்ன ? 


மற்றொன்று சொல்‌ பற்றியது; இன்னொன்று உள்‌ 
ளம்‌ பற்றியது. முதலாவது பிறருக்கு உதவவதா 
கும்‌. இரண்டாவது ஸத்யம்‌; மூன்றாவது. மன 
அடக்கம்‌; மனங்குவிதல்‌ இவையாம்‌. 3 


3 
எறும்பிடமும்‌ சித்தியடைந்த ரிஷியிடமும்‌ நாம்‌. 
என்‌ ஒரே ஆன்மாவைக்‌ காண்பதில்லை. 


நோக்குவதற்குப்‌ போதிய காலமாகவேண்டும்‌. 


பரிபூர்ண மடையுமுன்‌ ஞானோபதேசம்‌ செய்வது 
சாத்தியமா 2 ட்‌ . 


இல்லை. குருமகராஜினுடையவும்‌ என்னுடைய 
வும்‌ சீடர்கள்‌ பரிபூரண நிலை பெறுக. தெய்விக. 
சமயத்‌ தொண்டு செய்யும்‌ தகுதி பெற இறை 
அருள்க. முத. 


விடை : 


விவாதம்‌ 415 


கீதையில்‌ காணும்‌ கிருஷ்ணனுடைய திவ்ய விச்வ 
ரூப கம்பீரம்‌ கோபிகளிடையே காணும்‌ கிஷ்‌ ஊனு 
டைய தனிக்‌ காதலைவிட உயர்ந்ததா 2 


தெய்விக காதலே சிறந்தது. தெய்விக மில்லாத 
கனி நபர்‌ காதல்‌ உயர்ந்ததாகாது. அவ்விதம்‌ 
உயர்ந்ததாயிருப்பின்‌ மாமிசப்‌ பிண்டத்தை விரும்‌ 
பும்‌ எல்லா மக்களும்‌ மோக மடைத்திருப்‌ 


பார்களே ! 


விடை 


விடை 


வீனா : 


விடை 


72 1900-ம்‌ ஆண்டு மே மாதம்‌ 24-ந்‌ ( தேதி சான்பிரான்‌ஸிஸ்கோ நகரில்‌ சகோ 
நிவேதிதையார்‌ சில கேள்விகளை எழுதியனுப்பினார்‌. அவற்றிற்கு ௬வா 
யவர்கள்‌ குறித்தனுப்பிய பதில்‌. 


6 
[ நிவேதிதாவுக்கு அளித்த விடை* ] 


கன்னோஜில்‌ நடத்த ஸ்வயம்‌ வரத்திற்குச்‌ சென்ற. 
போது பிருத்விராயும்‌, சத்தும்‌ என்ன வேஷம்‌ பூண்‌ 
டிருந்தார்கள்‌ என்று எனக்கு ஞாபகமில்லை. 
இருவரும்‌ தெருப்‌ பாடகராகச்‌ சென்றனர்‌. 
பிருதிவிராய்‌ சம்யுக்தையை மணஞ்செய்து கொள்ள 
வேண்டுமென்று உறுதி பூண்டது எதனால்‌ ? எதிரி 
யுடைய பெண்‌ என்பதாலும்‌, பேரழகி என்பதா 
இமா? தன்‌ வேலைக்காரி ஒருத்தியை அனுப்பி சம்‌ 
த படம்‌ வேலைக்காரியாக இருக்கச்‌ செய்‌ 
தானா? இந்தத்‌ தாய்க்‌ கிழவி, பிருதிவிராய்‌ மீது சம்‌ $ 
யுக்தை காதல்‌ கொள்ளச்‌ செய்தாளா 2 
அவனுடைய தீரச்‌ செயல்களைக்‌ கேட்டும்‌, அவ. 
ளுடைய அழகைக்‌ கேட்டும்‌ இருவர்‌ தம்‌ பிரதிமை 
களைக்‌ கண்டும்‌ அவர்கள்‌ இருவரும்‌ காதல்‌ கொண்‌ 
டனர்‌. பிரதிமைகளைக்‌ கண்டு காதல்‌ கொள்வது. 
பண்டை நாள்‌ இந்தியப்‌ பழக்கம்‌. 
கோபாலர்களுக்கிடை யே எவ்வாறு கிருஷ்ணன்‌ 
கொண்டுவரப்‌ பட்டான்‌ ? 
கம்சனிடமிருந்து குழந்தையைக்‌ காப்பாற்ற 
வேண்டி, அதைத்‌ தூக்கிக்‌ கொண்டு அதன்‌ 
தந்தை ஊரைவிட்டு ஓட வேண்டியவரானார்‌. 
பிறக்கும்‌ குழந்தைகளிலொருவன்‌ இந்தக்‌ கிருஷ்ண 
னாயிருந்து தன்னைச்‌ சிங்காதனத்திலிருந்து அகற்றி 
விடுவான்‌ என்று அசரீரி வாக்கு சொல்லக்‌ கேட்டு 
அச்சமுற்ற கொடுங்கோல்‌ மன்னனாகிய கம்சு 
அந்த ஆண்டு தொடங்கி எல்லா ஆண்‌ குழந்ை 
களையும்‌ கொன்றுவிட வேண்டுமென்று கட்ட 
யிட்டிருந்தான்‌. கிருஷ்ணனுடைய தந்தையை 
யும்‌ தாயையும்‌ சிறை வைத்திருந்தான்‌. 


விவாதம்‌ 414 
அவனுடை வாழ்வில்‌ இந்தப்‌ பகுதி எப்படி 
முடிந்தது 2 : 

கம்சனால்‌ ஒரு விழாவிற்கு அழைக்கப்‌ பெற்றுத்‌ தன்‌ 
தமயனாகிய பல தேவனையும்‌ வளர்ப்புத்‌ தந்தை 
யாகிய நந்தாவையும்‌ அழைத்துக்‌ கொண்டு கிருஷ்‌ 
ணன்‌ வந்தான்‌. கம்சன்‌ அவனைக்‌ கொல்வதற்கு 
ஏற்பாடு செய்திருந்தான்‌. அவன்‌ கம்ச£னளையே 
கொன்றுவிட்டான்‌. ராஜ்யத்தைத்‌ தான்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌ கம்சனுடைய வம்சத்திலுள்ள ஒரு 
வனைச்‌ சிங்காதனத்தில்‌ அமரச்செய்தான்‌. இந்தச்‌ 
செயலினால்‌ கிடைக்கக்கூடிய பலனைத்‌ தான்‌ ஏற்க 
வில்லை. 


வீனா : இந்த வாழ்க்கைப்‌ பகுதியில்‌ ஏதாவதொரு விசித்‌ 


திரமான நிகழ்ச்சியைச்‌ சொல்ல முடியுமா 2 


விடை : இந்தப்பகுதியில்‌ பலஅதிசய நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்‌ 


றுள்ளன. குறும்புக்காரப்பிள்‌ள-யாயிருந்த பொழுது 
மாற்றாந்‌ தாயாகிய யசோதை தயிர்‌ கடையும்‌ 
கயிற்றைக்‌ கொண்டு அவனைக்‌ கட்ட எவ்வளவோ 
முயன்றும்‌ முடியவில்லை. அப்பொழுது அவள்‌ கண்‌ 
திறந்தது. பிரபஞ்சம்‌ முழுவதுமே அடங்கியிருக்‌ 
கும்‌ கிருஷ்ணனுடைய உடம்பைக்‌ கட்டுவது சாத்‌ 
தியமில்லை யென்று உணர்ந்தாள்‌. உடனே அவள்‌ 
உடம்பு நடுங்கிற்று; அவனை நோக்கித்‌ துதி செய்‌ 
தாள்‌. உடனடியாகவே அவன்‌ தன்‌ மாயையைக்‌ 
கொண்டு தொட்டதும்‌ கிருஷ்ணன்‌ அவளுக்கு. 
சாதாரணக்‌ குழந்தையாகவே தோன்றினான்‌. 
தேவர்களில்‌ முதல்வரான பிரம்மாவானவர்‌ 
பகவானே (விஷ்ணுவே) கோபாலனாய்‌ அவதரித்‌ 
திருக்கிறார்‌ ள்ன்று நம்பாமல்‌ கிருஷ்ணனுடைய 
பசுக்களையும்‌, கோபாலர்களையும்‌ திருடிக்‌ கொண்டு 
போய்‌ குகைக்குள்‌ தூங்கச்செய்துவிட்டார்‌. மீண்டும்‌ 
அவர்‌ கிருஷ்ணனிடம்‌ வந்த போது கிருஷ்ணனைச்‌ 
கூற்றிஎப்பொழுதும்‌ போல்‌ பசுக்களும்‌ கோபாலர்‌ 
களுமிருந்தார்கள்‌. திரும்பவும்‌ இப்‌ பசுக்களையும்‌ 
கோபாலர்களையும்‌ திருடிக்‌ கொண்டு போனார்‌. 
திரும்பவும்‌ வந்து பார்த்தார்‌. முன்போலவே 


2 


418 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-7 


அவர்கள்‌ கிருஷ்ணனிடம்‌ காணப்பட்டனர்‌. - 

பொழுதுதான்‌ அவருக்கு விழிப்பு ஏற்பட்டது. பல்‌ 
லாயிரம்‌ உலகங்களையும்‌, ஆகாயங்களையும்‌ பிரும்‌ 
மாக்களையும்‌ பகவானுடைய உடலில்‌ கண்ட 
காளிங்கன்‌ என்ற சர்ப்பம்‌ யமுனை நதியில்‌ வி 
தைக்‌ கக்கிப்‌ பாழ்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தது 
கிருஷ்ணன்‌ அதன்‌ தலையில்‌ நின்று அதை மிதித்‌ 
நர்த்தனஞ்‌ செய்தார்‌. இந்திரனை வழிபடக்‌ கூடா 
தென்று கிருஷ்ணன்‌ சொல்ல அதனால்‌ இந்திரனுக்‌ 
குக்‌ கோபம்‌ உண்டாகிப்‌, பேய்‌ மழையை எழுப்பி 
விட்டான்‌. இந்த மழையினால்‌ விரஜாவிலுள்ள 
ஜனங்களைக்‌ கொன்று விடலாமென்று எண்ணினான்‌. 
ஆனால்‌ கண்ணன்‌ கோவர்த்தன மலையைத்‌ தனது. 
சிறிய விரலால்‌ தூக்கி அந்த ஜனங்களைக்‌ காப்பாற்‌ 
றக்‌ குடையாகப்‌ பிடித்தான்‌. சிறு வயதிலிருந்தே 
ஸர்ப்ப வழிபாடு இந்திர வழிபாடு இரண்டையும்‌. 
கிருஷ்ணன்‌ மறுப்பான்‌. இந்திர வழிபாடு வேத 
முறையாகிறது. கீதை முழுவதும்‌ வேத முறைகள்‌. 
பாராட்டப்பட வில்லை. இந்தக்‌ காலம்‌ கோபிக 
ளோடு லீலை செய்த காலம்‌. கண்ணனுக்கு அப்‌ 
பொழுது வயது பதினொன்று, 


7 


[குரு, அவதாரம்‌, யோகம்‌ பம்‌, சேவை. 
5 ஜபம்‌, 


வினா : வேதாந்தத்தை எப்படித்‌ தெரிந்து கொள்கிறது 2 


விடை: 


££ சிரவணம்‌, மனனம்‌, தியானம்‌ 22 ஆகிய முறை 
களால்‌. ஸத்குருவிடமிருந்து சிரவணம்‌ செய்ய 
வேண்டும்‌. குருவினுடைய சாக்ஷாத்‌ சிஷ்யனாக 
இல்லாது போனாலும்‌, தக்க அளவு பக்தியுடைய 
வனாயிருந்து குருவின்‌ உபதேசங்களைச்‌ செவி ல்‌, 
துக்‌ கேட்பானாகில்‌ முக்தியடை வான்‌. 


ஸத்குரு யார்‌ ? 
குரு, பரம்பரையில்‌ ஆன்மீக சக்தி பெற்றிருந்தால்‌, 
அல்லது இடைவிடாது பரம்பரை முறையில்‌ சீடர்‌ 
களைப்‌ பெற்றிருந்தால்‌ அவரை ஸத்குரு வென்று 
சொல்லலாம்‌. 

ஆன்மீக உபதேசம்‌ செய்யத்‌ துணிவது மிக 
வும்‌ கடினமான காரியம்‌. பிறருடைய பாவங்‌ 
களைத்தான்‌ ஏற்றுக்‌ கொள்ள நேரும்‌. நல்ல 
தேர்ச்சி அடையாத குருவாக இருந்தால்‌ கீழே 
நழுவி விழக்கூடும்‌. அதனால்‌ உடலுக்கு மட்டும்‌ 
வேரனை ஏற்படுவதோடு நின்று விட்டால்‌ தன்னை 
அதிருஷ்டக்காரன்‌ என்று மதித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


ஆன்மீகக்‌ குருவாலே உபாசகனைத்‌ தகுதியானவ 
னாக்க இயலாதா 2 


: அவதார புருஷனுக்குத்‌ தான்‌ அது இயலும்‌. சாதா 


ரண புருஷனுக்கு இயலாது. 
முக்திக்கு எளிதான வழிகிடையாதா ? 


; ₹*ஜியோமிதிக்கு ராஜ பாதை கிடையாது 22 அவ 


தார புருஷனை அணுகும்‌ அதிருஷ்டமிருந்தால்தான்‌ 
இயலும்‌. பரமஹம்ஸ தேவர்‌ கூறுகிறார்‌: 6 கடைசி 
ஜன்மாலையுடைவன்‌ எப்படியாவது என்னைப்‌ 
பார்ப்பான்‌ 22 என்று. p 


விடை : 


விடை: 


விடை : 


வினா : 


, வீடை : குருதான்‌ உபாயம்‌; குருவில்லாமல்‌ ஞானம்‌ 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


யோகம்‌ அதற்கு இலகுவான உபாயமல்லவா 2 


(ஹாஸ்யமாக) நன்றாகச்‌ சொன்னாய்‌! அப்படியா! 
யோகம்‌ இலகுவான வழியா! உள்ளம்‌ 
தூய்மை யில்லாமலிருந்து யோகாப்பியாசம்‌ 
செய்தால்‌ ஒரு கால்‌ சில சக்திகளைப்‌ பெறலாம்‌. 
ஆனால்‌ அதுவே ஓரு தடையாய்‌ விடும்‌. ஆகவே : 
தூய்மை உள்ளமே_முதன்‌ முதல்‌ தேவை. 09, 


அதை அடைவது எப்படி 2 


சத்‌ கருமங்களைச்‌ செய்தல்‌. ௪த்‌ கருமங்கள்‌ இருவகை. 
யாவன. ஒன்று முன்நோக்கியது. மற்றொன்றுபின்‌ 
நோக்கியது. திருடாதே 2? என்பது பின்‌ நோக்‌ 
கியது, “பிறருக்கு நலத்தைச்‌ செய்‌?? என்பது 
முன்‌ நோக்கியது. ட்‌ 


பிறருக்கு நலம்‌ செய்வது மேல்படியிலல்லவே 
செய்ய வேண்டும்‌ ? கீழ்படியில்‌ செய்தால்‌ அது ஒரு 
வனுக்கு உலக பந்தத்தை உண்டு பண்ணு 
மல்லவா 5 . 


அதை முதல்‌ படியிலேயே செய்ய வேண்டும்‌. 
ஆசையிருப்பவனைத்தான்‌ மாயை மயக்கி விடும்‌. 
அப்பொழுது பந்தத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொள்வான்‌ 
ஆசையில்லாதவர்கள்‌ கட்டுப்பட மாட்டார்கள்‌ 
பழக்கத்தில்‌ அது இயல்பாய்‌ விடும்‌. 
1 நேற்று இரவு நீங்கள்‌ சொன்னீர்கள்‌ எல்ல 
உன்னிடமே உள்ளன ?? என்று. இப்பொழுது நா 

ஷணுவாக விரும்புகிறேன்‌. நான்‌ அந்த உரு 
வத்தை நினைக்க வேண்டுமா ? ஸரி 


அவரவர்‌ தம்‌ சக்திக்‌ கேற்றவாறு இரண்டி 
ஒன்றை உபாசிக்கலாம்‌. 


ஞானம்‌ பெறும்‌ உபாயங்கள்‌ எவை 2 


படாது, 


விடை : 


விவாதம்‌ 423. 
தியான அறையிலிருந்து தியானம்‌ பழக வேண்டுவ 
தில்லை யென்று சிலர்‌ ட ப்பன்‌ இது எவ்வ 
ளவு தூரம்‌ உண்மை 2 
இறையை அறிந்தவர்களுக்கு இது வேண்டிய 
தில்லை. மற்றவர்களுக்கு அவசியமாகும்‌. ஆனால்‌, 
ஸகுணப்‌ பிரம்மத்தைத்‌ தாண்டி நிர்குணப்‌ பிரம்‌ 
மத்தை தியானஞ்‌ செய்ய வேண்டும்‌. ஸகுணப்‌ 
பிரம்ம உபாசனை மோக்ஷத்தைத்‌ தராது. (ஸகு 
ணப்‌ பிரம்மத்தை) உருவத்தைத்‌ தியானித்து உல 
கில்‌ ஜசுவரியங்களைப்‌ பெறலாம்‌. தாயை உப 
சரித்து ஐசுவரியம்‌ பெறலாம்‌; தந்தையை வழிபட்டு 
உபாசனை செய்பவன்‌ ஸ்வர்க்கத்தை அடைவான்‌. 
ஆனால்‌ சாதுவை வழிபடுகிறவன்‌ ஞானத்தையும்‌ 
பக்தியையும்‌ பெறுவான்‌. 


எரா எனன “ஒரு கண நேர ஸத்‌ 
ஸங்கம்‌ இந்த ஸம்ஸாரத்திலிருந்து விலக்கி 
வீடும்‌? என்கிறார்களே; அதன்‌ கருத்து 
என்ன 2 

யோக்கிதையுள்ளா ஒருவன்‌ உண்மையான ஸாது 
வையடையும்‌ போது விடுதலை பெறுவான்‌. உண்‌ 
மையான ஸாதுக்கள்‌ கிடைப்பது அருமை. ஆனால்‌ 
அவர்களுடைய குண விசேஷம்‌ எவ்வளவு என்‌ 
பதை ஒரு பேராசிரியர்‌ சொல்லியிருக்கிறார்‌. அன்‌ 
மார்த்த மற்ற பேச்சு துர்குணம்‌ நற்குணத்திற்கு 
வழங்கும்‌ புகமுறை ள்‌ என்று. ஆனால்‌ அவ 
தாரங்கள்‌ கபால மோசனர்கள்‌. அதாவது, மனிதர்க 
ளுடைய விதியையே மாற்றும்‌ இயல்புடையவர்கள்‌ . 

உலகையே ஒரு கலக்குக்‌ கலக்கக்‌ கூடியவர்கள்‌. 

மிகக்‌ குறைந்த அளவு அபாயமுடையது மனிதனை 
மனிதனில்‌ பிரம்மத்தைக்‌ காண்‌ 


வழிபடுவதாகும்‌. 

பவன்‌ பிரபஞ்சத்திலே வியாபித்திருக்கிற பிரம்‌ 
மத்தை அறிவான்‌. சன்னியாசம்‌, குடும்ப 
வாழ்க்கை இரண்டும்‌ நல்லதுதான்‌. ஞானம்‌ 


தான்‌ அவசியமானது. 


422. 


வினா : 


விடை. : 


வினா : 


விடை : 


வில: 


வீடை : 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எங்கு ஒருவன்‌ தியானம்‌ செய்ய வேண்டும்‌ 
மனதுக்குள்ளேயா ? வெளியேயா ? மனது உள்‌ே 
இருக்க வேண்டுமா 2 அல்லது வெளியே இருக்க. 
லாமா 2 


உள்ளேயே தியானம்‌ செய்ய வேண்டும்‌. உள்ளம்‌ 
இங்கேயா அங்கேயா இருப்பது என்ற பிரச்னையிக ன்‌ 
அந்த உள நிலையை யடைய வெகு காலமாகும்‌. 
இப்பொழுது நமது முயற்சி உடம்பைப்‌ பொறுத்தது... 
தொடர்ந்து அசைவற்று அமரும்‌ நிலைபெற்றால்‌ தான்‌ 
உள்ளத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முயற்சி தொடங்க 
லாம்‌. ஆசனம்‌ பழக்கமாய்விட்டால்‌ உபானு இ 
டைய அவயவங்கள்‌ அசைவற்றிருக்கும்‌. அப்பொ 
முது அவன்‌ இஷ்டப்படி வெகுநேரம்‌ உட்கார்ந்து. 
இருக்கலாம்‌. 


ஒரே மந்திரத்தைத்‌ திரும்பித்‌ திரும்பி ஜபம்‌ செய்வ 
தால்‌ ஒருவன்‌ எளிதில்‌ அயர்தல்‌ கூடும்‌. அப்‌. 
பொழுது ஜபத்தை நீடிப்பதா, அல்லது நல்ல 
நூலை வாசிக்கலாமா ? ர்‌. 
ஜபத்தில்‌ அயர்வு இருவகையாக ஏற்படலாம்‌. 4 
மூளைக்கு அயர்வு உண்டாகலாம்‌, சோம்பலினா 
அயர்வு உண்டாகலாம்‌. மூதல்‌ காரணமாயிருத்‌ 
தால்‌ ஜபத்தைச்‌ சற்று நிறுத்திக்கொள்ளலாம்‌, 
இந்த சமயத்தில்‌ ஜபத்தைச்‌ செய்துகொண்டி ரூ 
தால்‌ போலித்‌ தோற்றங்கள்‌ காணும்‌; உளக்கலத்‌ 
கத்திலேயே கொண்டுவிடக்‌ கூடும்‌. சோம்பலினால்‌ 
ஏற்பட்ட அயர்வுக்குப்‌ பரிகாரம்‌ ஜபத்தை மேலு [ 
செய்வதேயாகும்‌. 


ஜபம்‌ செய்யும்போது ஆனந்தம்‌ உண்டாகலா 
இந்த ஆனந்தத்தால்‌ ஜபத்தை மேலும்‌ செய்ய 
தான்றாமல்‌ போகலாம்‌. அப்பொழுது மேலு 
ஜபம்‌ செய்வதா? 


ஆமாம்‌, இந்த ஆனந்தம்‌ ஆன்மிக முயற்சிக்கு எ 
ராக இருக்கக்‌ கூடியது. அதற்குப்‌ பெயர்‌ ரசாவ 
னம்‌ (இன்பத்தை ரசிப்பது.) இந்த 


விடை 3 


வினா £ 


விவாதம்‌ 4235 
இருந்து விடாமல்‌ அதைத்‌ தாண்டிக்‌ செல்ல 
வேண்டும்‌. 
மனம்‌ எங்கேயோ திரிந்துகொண்டிருக்கும்‌ போது 
வெகு நேரம்‌ ஜபம்‌ செய்வது நல்லதா ? 
ஆமாம்‌, முரட்டுக்‌ குதிரையை அடக்க அதன்‌ 
முதுகில்‌ எப்போதும்‌ உட்கார்ந்து பழக்குவது 
போன்றது இது. 
பக்தி யோகம்‌ என்னும்‌ நூலில்‌ பலவீனமாயுள்ள 
ஒருவன்‌ யோகரப்பியாசம்‌ செய்தால்‌ கடுமையான 
எதிர்ப்புச்‌ செயல்‌ உண்டாகலாம்‌ என்று சொல்லி 
யிருக்கிறீர்கள்‌ அப்பொழுது என்ன செய்ய 
வேண்டும்‌ 2 
ஆன்ம ஞானமறிய முயலும்போது பிராணனையே 
இழந்தால்‌ என்ன? அறிவு பெறுவதற்காகவும்‌ 
மற்றும்‌. பல விஷயங்களுக்காகவும்‌ மனிதன்‌ உயிரி 
ழக்கத்‌ தயாராய்‌ இருக்கும்‌ போது ஞானம்‌ பெறும்‌ 
பொருட்டு உயிரிழந்தால்‌ என்ன ? 
ஜீவ சேவை மட்டும்‌ முக்தி தருமா ? 
ஜீவ சேவை நேரடியாக முக்தி தராது; வேறு 
வழியில்‌ தரும்‌. அதாவது உள்ளத்தைத்‌ தூய்மை 
செய்து தரும்‌. ஒரு காரியத்தைச்‌ சீராகச்‌ செய்ய 
வேண்டுமானால்‌, நீ அந்த சமயத்தில்‌ அந்த வேலை 
மட்டும்‌ போதுமென்று கருதிக்கொள்ள வேண்டும்‌. 
ஒரு சமய வகுப்பிலுள்ள அபாயம்‌ அதில்‌ தக்க 
அளவு ஆர்வமில்லாகதேயாம்‌. அதில்‌ முழு 
சிரத்தை இருக்கவேண்டும்‌. (நிஷ்டை) இல்லா 
விடில்‌ அது வளராது. ' இப்பொழுது கருமாவில்‌ 
கருத்துச்‌ செலுத்தவேண்டுவது அவசியம்‌. 


கருமாவில்‌ நமது நோக்கு கருணையா 
வேறெதாவதா ? 


அல்லது 


விடை : கருணையால்‌ செய்யும்‌ சேவை நல்லதுதான்‌; ஆனால்‌ 


பகவானை நினைத்துச்‌ சேவை செய்வது அதனினும்‌ 


உயரியது. 


வினா : 


விடை: ஜனங்களுடைய விதியை மாற்றும்‌ வல்லபை 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-7 


பிரார்த்தனையால்‌ என்ன பயன்‌ ? 


பிரார்த்தனையால்‌ நுட்பமான குணங்கள்‌ வெளியா 
கும்‌; அறிந்து செய்யப்‌ பெற்றால்‌ எல்லா இச்‌ 
களும்‌ நிறைவேறும்‌; அறிவுக்கு எட்டாமல்‌ இய 
பாகவே செய்யப்‌ பெற்றால்‌ பத்திலொன்றுதா 
நிறைவேறும்‌. அத்தகைய பிரார்த்தனை -காம்யப்‌ 
பிரார்த்தனையாகும்‌. ஆகையால்‌ அவை கைவிடப்‌. 
பட வேண்டும்‌. i 

i ல்‌ அ 
மனித உருவம்‌ பெற்றிருக்கும்போது பகவானை எப்‌. 
படி அறிந்துகொள்வது? 


பெற்றிருந்தால்‌ அவர்‌ பகவானாவார்‌. எந்தச்‌ ௪ 
வும்‌ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு உய்‌ 
யில்‌ முன்னேறி இருந்தாலும்‌, இந்த (அமர்‌ வமான 
அதிசயமான நிலையை அடைய முடியாது. 
ஸ்ரீ ராமகிருஷ்ணரைப்‌ பகவானாகக்‌ கருதுபவரை 
நான்‌ காணவில்லை. நாம்‌ ஏதோ சூசகமாகத்த 

உணர்கிறோம்‌; அவ்வளவுதான்‌. பகவானெ. 

அறிந்தும்‌ உலக வாழ்க்கையில்‌ பற்றுடனிருப்பது 
முரணானது. ்‌ 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 
இந்தியா-சமய பூமி 


[அமெரிக்காவில்‌ சுவாமிஜி இருந்த காலத்தில்‌ இராஜ 
புதனத்தைச்‌ சேர்ந்த கேத்ரி மகாராஜா கீழ்க்கண்ட பாராட்டு 
ரையை அவருக்கு அனுப்பியிருந்தார்‌. இந்தப்‌ பாராட்டுரை. 
1895 மார்ச்‌ 4-ஆம்‌ தேதியன்று தர்பாரில்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது. ] 


அன்பு நிறைந்த சுவாமிஜி, 
இன்று இங்கு இந்த விசேஷ காரியத்துக்காகக்‌ கூட்‌ 

டப்‌ பெற்ற தர்பாரின்‌ தலைவன்‌ என்ற முறையில்‌, அமெரிக்‌ 
காவில்‌ சிக்காகோ நகரில்‌ நடைபெற்ற சர்வ மத மகாநாட்‌ 
டில்‌ இந்து மதத்தைப்‌ பற்றிச்‌ சிறந்த முறையில்‌ தாங்கள்‌ 
எடுத்துக்‌ கூறியதற்காக, என்னுடைய ராஜ்யத்தின்‌ இதய 
பூர்வமான நன்றியை எனது சார்பாகவும்‌ எனது பிரஜை 
களின்‌ சார்பாகவும்‌ நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 

ஆங்கில மொழியில்‌ உள்ள' குறைபாடுகளைக்‌ ௧ 
போது, தாங்கள்‌ விளக்கியிருப்பதைக்‌ காட்டிலும்‌ 
கவோ தெளிவாகவோ இந்து மதக்‌ கோட்பாடுகளை வேறு 
யாரும்‌ விளக்கியிருக்கமுடியும்‌ என்று நான்‌ கருதவில்லை. 

தங்களுடைய சொற்பொழிவாலும்‌ தாங்கள்‌ நடந்து 
கொண்ட முறையாலும்‌ வெளிநாடுகளில்‌ தங்களுக்குப்‌ 
பெரும்‌ செல்வாக்கும்‌ பெருமதிப்பும்‌ ஏற்பட்டுள்ளது? இது; 
பல்வேறு நாட்டு மக்களிடையேயும்‌ பல்வேறு மதங்களைச்‌ 
சேர்ந்தவர்களிடையேயும்‌ பெரும்‌ பார ஈட்டுதலை அளித்திருக்‌ 
கிறது. அது மட்டுமல்லாமல்‌ தங்களுடைய தன்னலமற்ற 
சேவை மேலும்‌ மேலும்‌ வளருவதற்கு உதவியாக; தங்களை 
அவர்கள்‌ நன்கு அறிந்துகொள்ளவும்‌ உதவியுள்ளது. 
இதை, நாங்கள்‌ எல்லாரும்‌, வார்த்தைகளால்‌ விவரிக்க 
முடியாத அருஞ்‌ செயலெனப்‌ பராட்டுகிறோம்‌. வெளி நாடு 
களுக்குச்‌ செல்வதிலும்‌, நாம்‌ எல்லாரும்‌ உயிரெனப்‌ போற்‌ 
றும்‌ நமது புராதன மதத்தின்‌ உண்மைகளை அமெரிக்க மத 


வனிக்கும்‌ 
சரியா 


தாயமான முறையில்‌ தங்களுக்கு எழுதாவிட்டால்‌, எங்களு, 
டைய கடமையிலிருந்து தவறியவர்களாவோம்‌ என்பை 
நாங்கள்‌ , உணருகிறோம்‌. தங்களைப்‌ போன்ற சிறந்த தகு 
வாய்ந்த ஒரு பிரதிநிதி கிடைத்தது இந்தியாவின்‌ புகழு 
முற்றிலும்‌ பொருத்தமேயாகும்‌. 


ல ங்களுடைய நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்‌்- 
ரம்‌. , அந்தக்‌ கண்டத்திற்குத்‌ தாங்கள்‌ முற்றிலும்‌ புதியவ 
ராயிருந்தும்‌ அவர்கள்‌ தங்களை அன்புடன்‌ நடத்தியது, த 
குதிகளில்‌ அவர்கள்‌ செலுத்திய SI 
பைக்‌ காட்டுவதுடன்‌, அவர்களுடைய உயரிய தன்மைஷ 1, 
; அந்தக்‌ கடிதத்தின்‌ அச்சடித்த இருபது நகல்களை நர 
இத்துடன்‌ அனுப்பியுள்ளேன்‌. இவைகளில்‌ யு 
க வைத்துக்கொண்டு, மற்றவைகளைத்‌ அங்கு 
தண்பர்களுக்கு விநியோகிக்கும்படி அன்பாகக்‌ கேட்டு; 
கொள்கிறேன்‌. 
வணக்கம்‌. 
1 தங்கள்‌ மெய்யன்பன்‌ , 
\ 1 ்‌ ராஜா அஜித்சிங்‌ பகதூர்‌, 
கேத்ரி, 


இதற்கு சுவாமிஜி கீழ்க்கண்டவாறு பதில்‌ எழுதினார்‌ :- 
பெருமை மிகு மன்னரே, 


ற்‌ “தர்மம்‌ குன்றி அதர்மம்‌ தலை தூக்கும்போது, மதத்த 
திறன்‌ 2? மீண்டும்‌ நிலை நாட்டுவதற்காக நான்‌ தோன்று 


என்பது புனித கீதையில்‌ நித்திய சொரூபியாகிய 
இறைவன்‌ கூறியதாகும்‌. பிரபஞ்சத்தில்‌ ஆன்மிக சக்தி தி 
த்‌ உயர்ந்திருப்பதற்கும்‌ மற்றும்‌ சில காலம்‌ தாழ்‌ 
நிற்பதற்கும்‌ மூலகாரணத்தை இவ்வாசகம்‌ விளக்குகிறது. 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 427 
மிண்டும்‌ மீண்டும்‌ இந்த மாறுதல்கள்‌ தங்களுக்கே உரித்‌ 
தானா பொருத்த லயத்துடன்‌ ஏற்பட்டுக்கொண்டே இருக்‌ 


மற்ற ஓவ்வொரு பிரம்மாண்டமான மாறுதல்‌ 


த 
கின்‌ றன. 
ஒவ்‌ 

ஓ 


போல இவைகள்‌ தங்களது வரம்புக்குட்பட்ட. 
வொரு சிறு பொருளையும்‌ பாதிக்கின்றன என்றாலும்‌, தானே 
உள்ளாகிவிடும்‌ தன்மை கொண்டுள்ள பொருள்களின்‌ மீது 
தான்‌ அவை வினைவிக்கும்‌ மாறுதல்கள்‌ அதிகமாய்‌ இருக்கின்‌ 


இன. 


பொதுவாக உலகத்தில்‌ மற்றெதிலு ம்‌ உள்ளது 


போலவே, முதன்‌ முதலாக இருந்தது குறைவற்ற ஒரு நடு 
இந்த சம நிலை கெட்டபின்‌, அதை மீண்டும்‌ 


நிலையாம்‌. 
போராட்டங்கள்‌ 


ஏற்படுத்துவதற்காகத்‌ தொடர்ந்து பல 
நடைபெற்றுக்‌ கொண்டிருப்பதைத்தான்‌ நாம்‌ இயற்கையின்‌ 
விளையாட்டு. என்று கூறுகிறோம்‌. முற்காலத்திலிருந்தது 
போன்ற தனி. நிலை ஏற்படாத வரை இத்த மாறுதல்கள்‌ 
.நிகழ்ந்துதானாகவேண்டும்‌. அதே போல; ஒரு குறுகிய 
அளவில்‌ இந்தப்‌ பூமியின்‌ விஷயத்திலும்‌ இது உண்மையே. 
உலகில்‌ மனித இனம்‌ தற்போதுள்ள நிலைமையில்‌ இருக்கும்‌ 
வரை பல்வேறு இனப்‌ பிரிவுகளுக்கிடை யேயும்‌ தனிப்பட்ட 
மனிதர்களுக்கிடையிலும்‌ கூட. இவ்வளவு ஆழ்ந்த வேறுபாடு 
கன அவர்கள்‌ உண்டாக்கிக்கொண்டிருக்கும்‌ வரை, வித்தி 
யாசங்களும்‌, இயற்கையான சகாவாகஃவிருக்கும்‌ ஒன்றுபடுத்‌ 
தும்‌ போராட்டமும்‌, இருந்துதானாகவேண்டும்‌. 

ஆகவே, “பாரபட்சமற்ற?” பிரிவினையும்‌ சம நிலையும்‌ 
உள்ள இந்த உலகத்தில்‌, ஒவ்வொரு நாடும்‌, ஒரு குறிப்பிட்ட 
சக்தியைத்‌ தேக்கிவைத்து விநியோகிக்கும்‌ மின்சார 
உற்பத்திக்‌ கருவி போல்‌ தோன்றுகிறது. ஒரு நாட்டிடம்‌ 
எத்தனையோ உடைமைகள்‌ இருக்கலாமென்றாலும்‌, அந்தக்‌ 
குறிப்பிட்ட சக்திதான்‌, அதன்‌ விசேஷ அம்சமாகப்‌ 
பிரகாசிக்கிறது. உலகின்‌ ஏதாவது ஒரு பகுதியில்‌ ஒரு 
எழுச்சி ஏற்பட்டால்‌, அது ஓரளவு எல்லாரையும்‌ பாதிக்‌ 
கலாமென்றாலும்‌, அது எந்த இனத்தின்‌ தனிச்‌ சிறப்பான 
அம்சமாக விருக்கிறதோ அந்த இனத்தில்தான்‌ ஆழமாக 
ஊடுருவிப்பாய்கிறது. அத்த இனத்தை மத்தியமாகக்‌ 
காண்டுதான்‌ தனது பிரதி பலன்களா விளைவிக்கிறது. 


428 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
இவைகளின்‌ அடிப்படையில்‌ கவனித்தால்‌, மத உலகில்‌ 


தான விளைவுகளை ஏற்படுத்துமென்பது உறுதி. ஏனெனில்‌, 
உலக மத எழுச்சிகளுக்கெல்லாம்‌ விள நிலமாக இந்த பூமி 
தானே மீண்டும்‌ மீண்டும்‌ விளங்கிவந்திருக்கிறது 
மற்ற எல்லாச்‌ சிறப்புகளையும்விட நம்‌ நாட்டுக்குள்‌ 
தனிச்‌ சிறப்பு, இந்தியா ஒரு சமய பூமி என்பதல்லவா 2 


மாற்றக்‌ கூடிய எல்லாம்‌ உண்மை; மற்றவை உண்ணு 
யல்ல. ஆதிக்க மனோபாவம்‌ படைத்தவனுக்கு, பிறர்‌ மீது 
ஆட்சி செலுத்த வேண்டுமென்ற தன்‌ கருத்து நிறைவேற்று 
அறிகு உதவக்‌ கூடிய எல்லாம்‌ உண்மை; மற்றவை உண்‌ 
லல. வாழ்க்கையில்‌ தான்‌ வைத்திருக்கும்‌ விசேஷ 
ஆசையை எதிரொலிக்கக்‌ கூடியவற்றை அன்றி வேற i" 
எதையும்‌ பயனுள்ளதாக மனிதன்‌ காண்பதில்லை. i 


, பணம்‌, புகழ்‌, அல்லது ஏதாவதொரு இன்பத்துக்காகத்‌ 
ளை வாழ்வின்‌ சக்திகளையெல்லாம்‌ பணயம்‌ வைக்‌ 
விரும்புகிறவர்களுக்கு, போர்க்கவசம்‌ பூண்ட துருப்புகளி 
அணிவகுப்பையே பலத்தின்‌ சின்னமாகக்‌ கருதுகிற 
202, புலன்கள்‌ அளிக்கும்‌ இன்பந்தான்‌ வாழ்க்கையளி 
௫8 கூடிய ஒரே ஆனந்தம்‌ என்று கருதுகிறவர்களுக்‌ 
இந்தியா ஒரு பெரும்‌ பாலைவனமாகத்‌ தோன்றும்‌. அதிஃ 
வீசும்‌ ஒவ்வொரு கடுங்காற்றும்‌, தாங்கள்‌ அறிந்த வாழ்வி 
வளத்துக்கு எமனாக இருப்பதையே அவர்கள்‌ காண்பார்‌ 

ஆனால்‌, 
சிரஞ்சிவித்துவ 
தாகத்தைத்‌ த 
டையைக் கு 
ஆகிய மூ 
புலன்களா 


புலன்‌ உலகுக்கு அப்பாலிருந்து சொரியும்‌. 1 
ம்‌ என்னும்‌ ஊற்றை அள்ளிப்‌ பருகித்‌ தங்கள்‌ 
ணித்துக்கொண்டோருக்கு, பாம்பு தனது சட்‌ 
முற்றிவைப்பது போன்று, பெண்‌, பொன்‌, புகழ்‌ 
ன்று பந்தபாசங்களையும்‌ கழற்றிவிட்டோரு 

ல்‌ கட்டுண்ட வர்கள்‌ இன்பம்‌ எனக்‌ கருதி. மே 
தங்க முலாம்‌ பூசப்பட்ட, தூசி நிறைந்த, பலூன்களுக்காக 
பொறுமையுடன்‌ சண்டை சச்சரவிட்டுக்கொள்வ: 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ - 429 
அமைதியான மனோதநிலையின்‌ உச்சத்திலிருந்து பச்சாதாபத்‌ 
துடனும்‌ தன்னிறைவுடனும்‌ காண்பவர்களுக்கு, தங்களு 
டைய கடந்த கால நற்செயல்களால்‌ அறியாமை என்னும்‌ 
தோல்‌ உரிந்து, பேருக்காகவும்‌ புகழுக்காகவும்‌ வீஸ்‌ ஆசை 
கொள்ளாது, அவைகளைக்‌ கடந்து ஓரு பொருளைக்‌ காணும்‌ சக்‌ 
தியுள்ளோருக்கு, அவர்கள்‌ எங்கிருந்தாலும்‌ சரி, ஆன்மிகத்‌ 
தின்‌ தாயகமும்‌ கற்பகச்‌ சுரங்கமுமான இந்தியா கம்பீரமாகத்‌ 
மறையும்‌ நிழல்களைப்‌ போன்ற பிரபஞ்‌. 


தோற்றமளிக்கிறது. 

சத்தில்‌ ஒரு மெய்ப்பொருளாலா இறைவனை நாடிச்செல்லும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ நம்பிக்கையின்‌ சின்னமாக விளங்கு 
கிறது. 


புலன்களால்‌ உணரக்‌ கூடிய ஒரு நிதரிசனமான உழு 
வத்தில்‌ அளித்தால்தான்‌ அதிகாரத்தையும்‌ சக்தியையும்‌ 
பெரும்பாலான மனிதர்கள்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. 
அவர்களுக்குப்‌ போரின்‌ வேகமும்‌ கொந்தளிப்பும்தான்‌-- 
ஆற்றலுடனும்‌ கவர்ச்சியுடனும்‌--உருப்படி. 


அதனுடைய 
தன்‌ முன்‌ வரும்‌ 


யான காரியமாகத்‌ தோன்றுகிறது. 
எல்லாவற்றையும்‌ சாய்த்துவிடும்‌ சுழல்காற்றைப்‌ போன்று 
வாழ்வில்வராத எந்த நிகழ்ச்சியும்‌ அவர்களுக்கு உயிரற்றது 
தான்‌. வெளிநாட்டிலிருந்து வந்து நாட்டைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டவர்களின்‌ காலடியில்‌ நூற்றுக்கணக்கான ஆண்டு 
களாகக்‌ கிடக்கும்‌ இந்தியா, எதிர்க்கும்‌ எண்ணமோ நம்பிக்‌ 
கையோ இல்லாத இந்தியா; மக்கள்‌ மத்தியிலே கொஞ்சமும்‌ 
ஒற்றுமை இல்லாத இந்தியா, தேசபக்தி என்னும்‌ உணர்ச்சி 
யில்லாத மக்க’ைக்கொண்ட இந்தியா, அப்படிப்பட்டவர்‌ 
களுக்கு, ஒரு குப்பை மேடாக, உயிரற்ற அழுகிப்போன 
பொருள்கள்‌ நிறைந்ததாகத்தான்‌ தோன்றும்‌. 

யார்‌ தகுதிவாய்ந்தவர்களோ அவர்கள்தான்‌ திலைப்பார்‌ 
கள்‌ என்று கூறப்படுகிறது. அப்படியாயின்‌, சாதாரணமாக 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகளின்‌ அடிப்படையில்‌ 
கொஞ்சமுந்‌ தகுதியற்றதாகக்‌ கருதப்படும்‌ இந்த இனம்‌, 
வேறு எந்த இனத்திற்கும்‌ ஏற்பட்டிராத அளவு பயங்கர 
மான துரதிருஷ்டங்களைத்‌ தாங்கியும்‌ கூட சீர்குலைந்து 
போகும்‌ அறிகுறி எதுவும்‌ காணப்படாதது ஏன்‌ ? ஆக்க 
மும்‌ தீவிரமும்‌ படைத்ததாகக்‌ கூறப்படும்‌ இனங்கள்‌ பெருகி 


450 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


வந்த சக்தியெல்லாம்‌ நாளுக்கு நாள்‌ மங்கிக்கொண்டிரு 
ஒழுக்கமில்லாதவனெனக்‌ கூறப்படும்‌ இந்துவின்‌ சக்தி, 
அவர்களுடைய சக்தியைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்துகொண்டு 
போவதேன்‌? ஒரு க்ஷண நேர முன்னறிவிப்பில்‌ உலகத்‌ 
இரத்த வெள்ளத்தில்‌ மூழ்கடிக்கக்‌ கூடியவர்கள்‌ மிகவு 
பாராட்ட வேண்டியவர்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. சி 
இலட்சம்‌ பேர்ககாச்‌ செல்வச்‌ செழிப்பில்‌ திளக்கவைக்‌ 
வேண்டுமென்பதற்காக; உலக மக்களில்‌ பாதிப்பே 
பட்டினி போடுபவர்களுடைய புகழ்‌ மகத்தானதுதா 
ஆனால்‌, மற்றவன்‌ வாய்க்குச்‌ செல்லும்‌ ஒரு கவள வட 
வைக்‌ கூடப்‌ பறிக்காமல்‌, கோடிக்கணக்கான மக்களு ௫ 
அமைதியும்‌ வாழ்வும்‌ அளிக்கக்‌ கூடியவர்களுக்கு ஒரு 
பாராட்டுதலும்‌ இல்லையா? மற்றவர்களைச்‌ சிறிதும்‌ துன 
புறுத்தாமல்‌, எத்தனயோ நூற்றாண்டுகளாக எண்ணற்ற, 
மக்களின்‌ விதியை வழிநடத்திச்‌ செல்வதில்‌ ஒரு சக்தியும்‌ 
காணக்‌ கிடைக்கவில்லையா ? 


போலவே டே 


விக்கும்வரை, எந்தத்‌ துர்ப்பாக்கியமும்‌ அந்த நாட 
அழித்துவிட முடியாது. \ 


மதத்தில்தான்‌ இந்தியாவின்‌ ஜீவன்‌ இருக்கிறது. தங்‌ 
டைய முன்னோர்களின்‌ இப்பெரும்‌ சொத்தை இந்‌ 
இனத்தவர்‌ மறக்காதவரை, அவர்களை அழிக்கக்கூடிய சத்‌, 
எதுவும்‌ கிடையாது. 


ஓயாது கடந்த காலத்தைப்‌ பற்றியே சிந்தித்‌ 
கொண்டிருப்பவர்களை, இக்காலத்தில்‌ ஒவ்வொருவ ர 
குறை கூறுகிறார்கள்‌. இவ்வாறு கடந்த காலத்தைப்‌ ப 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌. 451 
ஓயாது சிந்தித்துக்‌ கொண்டிருப்பதுதான்‌, இந்தியாவின்‌ 
. துயரங்களுக்‌ கெல்லாம்‌ காரணம்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. 
ஆனால்‌ எனக்கோ இதற்கு நேர்‌ மாறானதுதான்‌ உண்மை 
என்று படுகிறது. பழங்காலத்தை மறந்திருந்தவரை, ஹிந்து 
தேசம்‌ உணர்ச்சியற்ற நிலையில்‌ ம:பங்கிக்‌ கிடந்தது; கடந்த 
காலத்தைப்‌ பற்றி அறிய ஆரம்பித்தார்களேோ இல்லையோ! 
ஒவ்வொரு திக்கிலும்‌ ஒரு புது ஜீவன்‌ தோன்ற ஆரம்பித்து 
விட்டது. இந்தக்‌ கடந்த காலத்திலிருந்துதான்‌ எதிர்‌ 
காலத்தை உருவாக்க வேண்டும்‌; கடந்த காலம்தான்‌ எதிர்‌ 
காலமாக மாறுகிறது. 


ஆகையால்‌, எந்த அளவு ஹிந்துக்கள்‌ தங்களுடைய 


காலத்தைப்பற்றி அறிந்திருக்கிறர்களோ, அந்த 


பழங்‌ 
ஒவ்‌ 


அளவு அவர்களுடைய எகிர்‌ காலம்‌ பிரகாசிக்கும்‌. 
வொருவர்‌ கவனத்திற்கும்‌ கடந்த காலத்தை யார்‌ கொண்டு 
வருகிறாரோ அவர்‌ இந்த நாட்டிற்குச்‌ சிறந்த நன்மை புரிந்‌ 
தவராவார்‌. நம்முடைய புராதன மக்களின்‌ சட்டங்களும்‌, 
பழக்க வழக்கங்களும்‌ தப்பானவையாக இருந்து வீழ்ச்சி ஏற்‌ 
பட வில்லை. நாம்‌ சரியான முறையில்‌ புரிந்து கொண்டு 
தொடர்ந்து அவற்றை ஓழுங்காக முடிவு வரை நடத்தி 
வராததினால்தான்‌ ஏற்பட்டது இவ்‌ வீழ்ச்சி. 


விமர்சனக்‌ கண்ணோட்டத்துடன்‌ நமது பழங்காலத்தை 
அறியும்‌ மாணவர்கள்‌ இந்தியாவின்‌ சரக நியதிகளெல்‌ ்‌ 
லாம்‌ அவ்வப்போது பெரிய மாறுதல்களடைந்து வந்தன்‌ 
வென்பதை அறிவார்கள்‌ . சமுதாயச்‌ சட்டங்கள்‌, முதன்‌ 
முதலாகக்‌ கொண்டு வரப்பட்ட காலத்தில்‌, ஓரு மகத்தான 
திட்டத்தின்‌ திருவுருவமாக அவை விளங்கின. இத்திட்டம்‌ 
காலப்‌ போக்கில்‌ சிறிது சிறிதாக வெளிப்படுவதாக இருந்தது. 
புராதன இந்தியாவில்‌ வாழ்ந்த மா முனிவர்கள்‌ மிகுந்த தூர 
திருஷ்டியுடன்‌ . நீண்ட எதிர்‌ காலத்தைக்‌ கண்டார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய அறிவுத்திறனை அறிந்து பாராட்ட, 
உலகம்‌ பல நூற்றாண்டுகள்‌ காத்திருக்க வேண்டியிருந்தது. 
அவர்களுடைய வம்ச பரம்பரையினரும்‌ இவ்வாறே காத்‌ 
திருக்க வேண்டியிருந்தது; ஆகையால்‌ இந்த வியக்கத்‌ தக்க 
திட்டத்தின்‌ முழுப்‌ பொருளையும்‌ அறிந்து பாராட்ட அவர்‌ 


க 


போதுதான்‌ தற்காலிகமாக ஓய்வு ஏற்பட்டது. இ 


432 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


களால்‌ இயலவில்லை. இந்தியாவின்‌ வீழ்ச்சிக்கு அதுதான்‌ 
ஒரே காரணம்‌. £ 


புராதன இந்தியாவானது; பல நூற்றாண்டுகள 
பிராமணர்களுக்கும்‌ க்ஷத்திரியர்களுக்குமிடை யே, 
போர்க்களமாக விளங்கி வந்தது. மூன்னணியில்‌ இரு 
இந்த இரண்டு வகுப்பினரும்‌ தாங்கள்‌ ஆசைப்பட்ட திட்‌ 
களுக்காக இந்தியாவைப்‌ போர்க்களமாக்கினர்‌ 


ஒரு புறம்‌, மக்கள்‌ மீது அரசர்கள்‌ சட்டவிரோதம 
கொடுங்‌ கோன்மை ஆட்சி நடத்துவதற்கு: மத கருக்க 
முட்டுக்கட்டையாக நின்றார்கள்‌. பொதுமக்கள்தான்‌ த 
களுடைய சட்டபூர்வமான இரையென்று க்ஷத்திரியர்‌ 
கருதி வந்தார்கள்‌. மற்றொருபுறம்‌ மக்களைத்‌ தங்களுக்குக்‌ கீ 
கட்டுப்‌ படுத்த மத குருக்கள்‌ நாளுக்கு நாள்‌ சடங்கு மூ 
களை அதிகரித்துக்‌ கொண்டே வந்தனர்‌. வெற்றிகரம 
எதிர்த்துப்‌ போராடிய ஒரே சக்தி, க்ஷத்திரியர்களின்‌ ௪க்‌, 
தான்‌. 

இந்தப்‌ போராட்டம்‌ நம்முடைய வரலாற்றின்‌ ஆர 
காலத்திலேயே தொடங்கி விட்டது. சுருதிகள்‌ மூழுவதி 
இதைத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. க்ஷத்திரியர்களி. 
தலைவனாகவும்‌ ஞானத்தைப்‌ பரப்பியவர்களின்‌ தலைவனா? 
வும்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌ வந்து ஓத்துப்போகும்‌ வழியைக்‌ காட்‌ 


விளைவுதான்‌ கீதாபோதனை--தத்து5, சாஸ்திரம்‌, தயா 
மதம்‌ ஆகியவற்றின்‌ சாரம்‌. ஆயினும்‌ பழைய பிணக்‌ 
காரணங்கள்‌ இருந்துகொண்டேயிருந்தன. காரணங்‌ 
இருக்கையில்‌ விளைவு ஏற்படாமல்‌ இருக்க முடியுமா ? 


ஏழைகள்‌ பாமரர்கள்‌ ஆகியோர்‌ மீது ஆதிக்‌ 
செலுத்த வேண்டுமென்று இந்த இரண்டு வகுப்பினருக்‌ 
அளவுக்கு மீறிய ஆசை இருந்தது. ஆகையால்‌ மறுபடி 
போராட்டம்‌ கடுமையாயிற்று. அந்தக்‌ காலத்தைப்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ இலக்கியங்கள்‌ சொற்பமே. ௮௪ 
அக்காலத்திலிருந்த பெரும்‌ போராட்டத்தை ஒரு சிறி, 
எடுத்துக்‌ கூறுகின்றன. கடைசியில்‌ இந்தப்‌ போரா 
க்ஷத்திரியர்களுக்கு வெற்றியாக முடிந்தது. ஞானத்திற்‌( 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 435 
தயாள மனோபாவத்துக்கு வெற்றியாக முடிந்தது. சடங்கு 
முறைகள்‌ ஒழிந்தன. இவைகளில்‌ பெரும்பாலானவை பின்‌ 
னால்‌ தலை தூக்கவேயில்லை. இந்தப்‌ பெரிய எழுச்சியைத்‌ 
தான்‌ புத்த மத சீர்திருத்தம்‌ என அழைக்கிறோம்‌. மத 
அடிப்படையில்‌ கவனித்தால்‌ இச்சீர்திருத்தம்‌; சடங்கு 
முறைகளிலிருந்து விடுதலையளிக்கும்‌ சின்னமாக வீளங்கியது. 
அரசியல்‌ அம்சத்தில்‌ பார்த்தால்‌, மதகுருக்களை க்ஷத்திரி 
யர்கள்‌ வெற்றி கண்டதன்‌ அடையாளமாக இருந்தது. 


புராதனகால இந்தியாவில்‌ தோன்றிய இரு மாபெரும்‌ 
மனிதர்களும்‌--கிருஷ்ணனும்‌ புத்தரும்‌--க்ஷத்திரியர்களே 
என்பது குறிப்பிடத்தக்க உண்மையாகும்‌. இதைக்‌ காட்டி 
லும்‌ குறிப்பிடத்தக்கது என்னவென்றால்‌ இந்த இரண்டு 
தெய்வீக மனிதர்களும்‌, உயர்‌ சாதி, கீழ்‌ சாதி, ஆண்‌, பெண்‌ 
என்ற வேற்றுமை பாராட்டாது ஒவ்வொருவருக்கும்‌ ஞான 
வாசல்‌ திறந்துவிட்டார்கள்‌ என்பதுதான்‌. 


புத்த மதமானது அற்புதமான தார்மீக பலத்தை அளிக்‌ 
கக்‌ கூடியதாக இருந்ததென்றாலும்‌, ஏற்கெனவே ஸ்தாபிதமா 
யிருந்த நம்பிக்கைகளைக்‌ கடுமையாக எதிர்ப்பதாய்‌ இருந்‌ 
தது. அதனுடைய சக்தியில்‌ பெரும்‌ பகுதி, “இது கூடாது; 
அது கூடா து? என்று தடுப்பதிலேயே செலவிட ப்பட்டதால்‌, 
அது, தான்‌ பிறந்த பூமியிலேயே மடிய நேர்ந்தது. அதில்‌ 
எது மீதமிருந்ததோ அது மூடப்பழக்க வழக்கங்களும்‌ சடங்கு 
களும்‌ நிறைந்திருந்தது. எந்த மூடப்பழக்கவழக்கங்களை 
யும்‌ சடங்குகளையும்‌ அது ஓழிக்க வந்ததோ அதைப்போன்று 
நூறு மடங்கு சடங்குகளும்‌ மூடப்‌ பழக்கவழக்கங்களும்‌ 
உடையதாக இருந்தது. வேதங்களில்‌ கூறப்பட்ட மிருக 
பலியை ஓழித்துக்‌ கட்டுவதில்‌ இது ஓரளவு வெற்றி பெற்றது 
என்றாலும்‌, நாட்டைக்‌ கோவில்கள்‌, விக்கிரகங்கள்‌, மதச்‌ 
சின்னங்கள்‌, ஞானிகளின்‌ எலும்புகள்‌ ! ஆகியவைகளால்‌ 
நிறைத்தது. 

இவைகளுக்கெல்லாம்‌ மேலாக, ஆரியர்கள்‌, மங்கோலி 
யர்கள்‌, பழங்குடிமக்கள்‌ ஆசியோரின்‌ கதம்பத்தை அது 
சிருஷ்டி செய்ததில்‌, சில கோரமான வாமாச்சாருக்கு (அச்ச 
மும்‌ அருவருப்பும்‌ தரும்‌ சடங்கு முறை நடத்தும்‌ இடதுசாரி 

28 


434 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-?7 


யினர்‌) அது தன்னையறியாமலே இடமளித்துவிட்டது. அதி 
தப்‌ பெரிய ஆசானுடைய போதனைகளின்‌ நகைப்பிற்கிட 
மான போலியை, ஸ்ரீ சங்கரரும்‌ அவரைப்‌ பின்‌: பற்றிய சந்நி 


யாசிகளும்‌ வெளியே துரத்த நேர்ந்ததன்‌ மூக்கிய "காரணம்‌ 
இதுவே. ப 


இவ்வாறாக, மனித உருவில்‌ வந்த ஒரு மாபெரும்‌ ஆன்‌ ்‌ 
மாவினாலேயே, பகவான்‌ புத்தராலேயே தொடங்கிவைக்கம்‌. 
பட்ட ஒரு ஜீவ நதி நச்சுக்‌ குளமாகியது. இதைச்‌ சீர்திருத்‌ 
துவதற்குச்‌ சங்கரர்‌ பிறக்கும்‌ வரை. அடுத்தாற்போல்‌ வெகு 
வேகமாக இராமாநுஜரும்‌ மத்வரும்‌ தொடர்ந்து பிறக்கும்‌ 
வரை, பல நூற்றாண்டுகள்‌ இந்தியா காத்துக்கிடக்க 
நேரிட்டது. ்‌ 


ப. 


இந்த சந்தர்ப்பத்தில்‌ இந்திய வரலாற்றில்‌ முற்றிலும்‌ . 
புதிய ஒரு அத்தியாயம்‌ தொடங்கிற்று. புராதன , வால 
க்ஷத்திரியர்களும்‌. பிராம்மணர்களும்‌ மறைந்தார்கள்‌ 
ஹிமாலயத்துக்கும்‌ விந்தியத்துக்கும்‌ இடையே உள்ள பூமி, 
ஆரியர்களின்‌ பிறப்பிடம்‌, கிருஷ்ணனையும்‌ பதத யக 
ஈன்று தந்த தேசம்‌, இராஜ ரிஷிகளையும்‌ பிரம்மரிஷிகளையும்‌ _ 
தாலாட்டி வளர்த்த தொட்டில்‌ மெளனமாகியது. இந்திய 
தீபகற்பத்தின்‌ தென்‌ கோடியிலிருந்து, பேச்சிலும்‌ உருவத்தி. 
லும்‌ வேறுபட்டவராக இருந்த இனத்திலிருந்து, புராதன 
பிராமணர்களின்‌ வழித்‌ தோன்றல்கள்‌ நாங்கள்‌. தான்‌ 
என்று கூறிக்கொண்ட வர்களிலிருந்து, சீர்கெட்டுப்போன: 
புத்த மதத்துக்கு எதிர்ப்புத்‌ தோன்றியது. ்‌ 


, ஆர்யவர்த்தத்தைச்‌ சேர்ந்த பிராமணர்கள்‌, க்ஷத்திரி 
யாகள்‌ ஆகியோரின்‌ கதி என்னவாயிற்று ? தாங்கள்தான்‌ 
பிராமணர்கள்‌ அல்லது க்ஷத்திரியர்கள்‌ என்று கூறிக்கொண் 
டிருந்த சில கலப்பு வகுப்பினரைத்‌ தவிர அவர்கள்‌ முற்றி ள்‌ 


இத்தேசத்திலே பிறந்த சிறந்த குடியினரிட.மிருந்து பாடம்‌ 


படித்துக்கொள்ள வேண்டுமென அவர்கள்‌ தற்பெருமை 
யுடன்‌ கூறிக்கொண்டது வீணாயிற்று. ' சாம்பல்‌ பூசி 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 435 


சாக்கை அணிந்து, அடக்கஓஒடுக்கத்துடன்‌, தென்‌ 
னிந்தியர்கள்‌ காலடியில்‌ உட்கார்ந்து அவர்கள்‌ பாடம்‌ 
படித்துக்கொள்ள வேண்டியதாயிற்று; இதன்‌ விளைவாகத்‌ 
தான்‌ மீண்டும்‌ இந்தியாவுக்கு வேதம்‌ கிடைத்தது. முன்பு 
எக்காலத்திலும்‌ கண்டிராதவாறு வேதாந்தம்‌ புத்துயிர்‌ பெற்‌ 
றது. கிரகஸ்தர்கள்‌, கூட ஆரண்யகத்தைப்‌ படிக்க 
ஆரம்பித்தார்கள்‌. i 

புத்தமத இயக்கத்தில்‌ க்ஷத்திரியர்கள்‌தான்‌ உண்மை 
யான தலைவர்களாக இருந்தார்கள்‌. அவர்கள்‌ கூட்டங்‌ 
கூட்டமாகப்‌ புத்தமதத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. சீர்திருத்தம்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதிலும்‌ மதமாற்றம்‌ செய்யவேண்டு 
மென்பதிலும்‌ அவர்களுக்கிருந்த ஆர்வத்தில்‌, சம்ஸ்கிருதத்‌ 
தைப்‌ புறக்கணித்துவிட்டு மக்களுக்குப்‌ புரியும்‌ மொழி 
வகையை உருவாக்கினார்கள்‌. இதனால்‌ க்ஷத்திரியர்களில்‌ 
பெரும்பாலோருக்கு சம்ஸ்கிருதப்படிப்போ வேத ஞானமோ 
இல்லாமற்‌ போய்விட்டது. இவ்வாறு- தென்னிந்தியா 
விலிருந்து வந்த இந்தச்‌ சீர்திருத்த அலை, ஓரளவு மத குருக்‌ 
களுக்கும்‌ புரோகிதர்களுக்கும்‌ மட்டும்‌ பலன்‌ அளித்தது. 
இந்தியாவில்‌ வாழ்ந்த மற்ற கோடிக்கணக்கான மக்களைப்‌ 
பொருத்தவரை, அவர்கள்‌ அதற்கு முன்பு அறிந்திராதவாறு 
அதிக விலங்குகளை மாட்டியது. 

க்ஷத்திரியர்கள்‌ எப்போதுமே இந்தியாவின்‌ முதுகெலும்‌ 
யாகவும்‌; விஞ்ஞானம்‌, சுதந்திரம்‌ ஆகியவற்றின்‌ ஆதர 
வாளர்களாகவும்‌ இருந்து வந்திருக்கிருர்கள்‌. இந்தியாவில்‌ 
மூட நம்பிக்கைகளை அகற்ற மிண்டும்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ 
குரல்‌ எழுப்பியிருக்கின்றனர்‌. இந்தியாவின்‌ வரலாறு முழு 
வதிலும்‌, ஆக்கிரமிப்பு மனோபாவத்துடன்‌ மத குருக்களின்‌ 
கொடுங்கோன்மை ஏற்பட்ட போது, அதை வெற்றிகரமாகத்‌ 
தடுக்கும்‌ அரணாக விளங்கி வந்திருக்கிறார்கள்‌. 


ச்ஷத்திரியர்களில்‌ ஒரு பெரும்‌ பகுதியினர்‌ அறியாமை 
யில்‌ மூழ்கி, அவர்களில்‌ மற்றொரு பகுதியினர்‌ மத்திய ஆசியா 
விலிருந்து வந்த அநாகரீக மக்களுடன்‌ கலந்து, மதகுருக்‌ 
களின்‌ ஆட்சியை நிலை நிறுத்தத்‌ தங்கள்‌ வாள்‌ பலத்தை 
அளித்த போது இந்தியத்‌ தாயின்‌ கையிலிருந்த விஷக்‌ 


436 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கோப்பை நிரம்பிவிட்டது. இப்பாரத பூமியும்‌ கீமே சாய்‌ 
தது. இம்மயக்கத்திலிருந்து க்ஷத்திரியர்கள்‌ தெளி, ்‌ 
எழுந்து, தம்மைத்தாமே விடுவித்துக்கொண்டு; மற்றவ 
களின்‌ காலைப்‌ பிணைத்திருந்த சங்கிலிகளையும்‌ அறுத்து எடு 
கும்‌ வரை, இந்தியா சாய்ந்தது சாய்ந்ததுதான்‌! புரோகித; 
தொழில்‌ இந்தியாவைப்‌ பிடித்த ஒரு சணியனாகும்‌. தன்‌ 
டைய சகோதரனை மனிதன்‌ தாழ்த்திவிட்டு, தான்‌ தாழ்‌ 
அடையாமல்‌ தவிர்க்க முடியுமா ? 


மன்ன ரே! தெரிந்துகொள்ளுங்கள்‌. உங்களு ட. 
முன்னோர்கள்‌ கண்டுபிடித்துக்‌ கொடுத்த உண்மைகளிலெ! 
லாம்‌ மகத்தான உண்மை; இப்பிரபஞ்சமெல்லாம்‌ ஒன்றே 
என்பதுதான்‌. ஒருவன்‌ தனக்குத்தானே தீங்கு வீளைவித்‌ 
துக்‌ கொள்ளாமல்‌ மற்றொருவனுக்குத்‌ தீங்கு வினை விக்க முடி 
யுமா 2 பிராம்மணர்களும்‌ கஷத்திரியர்களும்‌ செய்த கொடு: ன்‌ 
கோன்மை வட்டிபோட்டு அவர்கள்‌ தலையிலே மறுபடியும்‌ 
விழுந்திருக்கிறது. ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அடிமைத்தனமும்‌ 


இழிவும்‌ தான்‌ அவர்கள்‌ கர்மவீனையின்‌ பலன்‌. 0 


“மனதை ஒருமையில்‌ நிறுத்தியவர்கள்‌ , இந்தப்‌ பிறப்‌ 1. 
லேயே காலத்தையும்‌ இடத்தையும்‌ கடந்திருக்கிறார்கள்‌??. 
என்று உங்கள்‌ முன்னோர்களில்‌ ஓருவரே கூறியிருக்கிறார்‌. . 
கடவுளே அவதாரமெடுத்து வந்ததாகக்‌ கருதப்படும்‌ ஒரு. 
வரே இவ்வாறு கூறியுள்ளார்‌. நாமெல்லாரும்‌ அதை நம்ட 
கிறோம்‌. அவருடைய சொற்கள்‌ வீணானவையா ? அர்த்த. 
மற்றவையா ? இல்ஜயேல்‌-அவைகள்‌ அர்த்தமற்றை 
யல்ல என்பது நாமெல்லோருக்கும்‌ தெரியும்‌--பிறப்பு, 
ஏன தகுதிகளையும்‌ மீறிய, படைப்பில்‌ உள்ள பரிபூர 
சமத்துவத்தை மறுக்க முயலுவது பெருந்தவறாகும்‌. ஒன்ற 
என்ற நிலையை அடையும்‌ வரை, யாரையும்‌ காப்பாற்ற 
முடியாது. 


G 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 437 
மேலாக, எல்லாப்‌ பொருள்களிலும்‌ எல்லா உயிர்களிலும்‌ 
ஒன்றேயிருக்கிறது என்ற இந்தத்‌ தத்துவத்தை, அதாவது 
எல்லாவற்றிலும்‌ இறைவனைக்‌ காணவேண்டும்‌ என்ற இந்‌ 
தத்‌ தத்துவத்தைக்‌ கடைப்பிடியுங்கள்‌. 

. இதுதான்‌ முக்திக்கு வழி; பலவாகக்‌ காண்பது தான்‌ 
பந்த பாசத்துக்கு வழி. லோகாயத சமத்துவம்‌ இல்லாமல்‌ 
லோகாயத சுதந்திரம்‌ அடைய எந்த மனிதனோ அல்லது 
நாடோ முயற்சி செய்ய முடியாது. அது போன்றே மனதில்‌ 
சமத்துவ நிலை அடையாமல்‌ மன விடுதலையை அடைய 
முடியாது. 

அஞ்ஞானம்‌, வேற்றுமை பாராட்டல்‌, ஆசை ஆகிய 
மூன்றும்தான்‌ மனிதனின்‌ துயரங்களுக்கு அடிப்படையான 
மூன்று காரணங்கள்‌. இதில்‌ ஒன்று வந்தால்‌, மற்ற இரண்‌ 
டும்‌ பிரிக்க முடியாது; சேர்ந்தே வந்துவிடும்‌. ஒரு மனிதன்‌, 
மற்றொரு மனிதனைக்‌ காட்டிலும்‌ ஏன்‌, மற்றொரு மிருகத்தைக்‌ 
காட்டிலும்‌ கூடத்‌ தன்னை எவ்வாறு உயர்ந்தவனாகக்‌ கருத 
லாம்‌? எல்லாம்‌ ஒன்றே : 

வ்‌ ளின்‌ தான்‌ ௮ தா எ கன்‌ 

நீதான்‌ ஆண்‌, நீதான்‌ பெண்‌, நீதான்‌ குமாரன்‌, தீ 
தான்‌ கூமாரி?? 

£“இவைகளெல்லாம்‌ சந்நியாசிகளுக்குத்தான்‌ 
ஆனால்‌, நாங்கள்‌ இல்லற வாசிகளாயிற்றே 22 என்று சிலர்‌ 
கூறுவார்கள்‌. மற்றும்‌ பல கடமைகளை ஆற்ற வேண்டியுள்ள 
ஒரு இல்லறவாகி இந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது 
என்பது உண்மையே. ஆயினிம்‌ இதுவும்‌ அவனது இலட்சிய 
மாயிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, ஒன்றென உணரும்‌ 
நிலையை அடைவதுதான்‌ சமுகம்‌; மனிதவர்க்கம்‌, மிருகங்‌ 
கள்‌, இயற்கை ஆதிய எல்லாவற்றின்‌ இலட்சியமும்‌. 
ஆனால்‌ அந்தோ! ஒன்று என்ற நிலையை அடைய வேற்‌ 
அமை பாரட்டுவதுதான்‌ வழி என்று எண்ணுகின்றனர்‌. 
கெட்டது செய்வதன்‌ மூலம்‌ நல்லதை அடையலாம்‌ என்பது 
அவர்கள்‌ கருத்துப்‌ போலும்‌ ! 

இதுதான்‌ மனித இயற்கையின்‌ விபரீதம்‌, மனிதவர்க்‌ 
கத்துக்கு வந்தபடி, எல்லாத்‌ துன்பங்களுக்கும்‌ மூலகாரணம்‌ 


சரி; 


488 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


கெல்லாம்‌ இது தான்‌ பிறப்பிடம்‌. 
ன. ஸ்ஸ்‌ எசான்‌ எவ 
ட்ட. ௫ எண்ண கறி என்‌ எரர்‌ என ப 


“ எங்கும்‌ சமத்துவமாக இறைவன்‌ இருக்கிறதை அறி 
தலால்‌ : அவன்‌ ஆன்மாவை ஆன்மாவால்‌ துன்புறு, 
துவதில்லை. ஆகையால்‌ மிக உயர்ந்த இலட்சியத்தை அை 
கிறான்‌ 25: இந்த ஓரே வாசகம்‌, ஒருசில சொற்களி 
எல்லாரும்‌ உய்வதற்கான பொதுவழியைக்‌ கா 
விடுகிறது. 


1... இராசபுதன வீரர்களாகிய நீங்கள்‌, புராதன இந்தியா 
வின்‌ பெருமையாக விளங்கினீர்கள்‌. உங்களுடைய வீடு 
சிக்குப்பின்‌ இந்த தேசம்‌ சீர்கேடடைந்தது. க்ஷத்திரிய 
பரம்பரையைச்‌ சேர்ந்தவர்கள்‌, பிராமண பரம்பரையை 
சேர்ந்தவர்களுடன்‌ ஒத்துழைத்தால்‌ தான்‌ இனி இந்‌ 
பவை உயர்த்த முடியும்‌. கிடைக்கும்‌ பணத்தையும்‌ ௮, 
ரர ததையும்‌ பங்குபோட்டுக்‌ கொள்வதற்காக இவர்கள்‌ ஒத்‌ 
துழைக்க வேண்டுமென்று நான்‌ கூறவில்லை. ஆனால்‌ பல 
வீனமானவர்களுக்கு உதவவும்‌, அறியா மக்களுக்கு எயு 
தறிவைப்‌ புகட்டவும்‌, தங்களுடைய முன்னோர்களின்‌ புக 
தபூமி இழந்த பெருமை மீண்டும்‌ பெறவும்‌ இவர்கள்‌ ஓத்‌ 
_ துழைக்க வேண்டும்‌. 


இந்த சமத்துவமின்மை உடல்‌, மன, ஆன்மீக பந்தங்க 


இதுதான்‌ பொருத்தமான சமயம்‌ என்பதை யார்‌ மறு 
AD 2 மறுபடியும்‌ சக்கரம்‌ சுழன்று விட்டது. மறுபடி। 
இந்தியாவி 


லிருந்து குரல்‌ எழும்பி விட்டது. இந்தக் கு 
விரைவில்‌ உலகின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ கேட்டுத்‌ தாக 
வேண்டும்‌. ஒரு குரல்‌ எழும்பிவிட்டது. அதிலிருந்து 
ரொலிகள்‌ கிளம்பி நாளுக்கு நாள்‌ அது பலமடைந்து 
கிறது. இதற்கு முந்திய குரல்களை யெல்லாம்‌ விட இக்கு 
வலி வாய்ந்தது, ஏனெனில்‌ அவையெல்லாம்‌ சேர்ந்த, 
லவா இது? சரசுவதி நதியின்‌ கரையில்‌ மூனிவர்களி 
பேசிய குரல்‌, மலைகளின்‌ பிதா என்று அழைக்கப்படும்‌ i 
யத்தின்‌ ஓவ்வொரு குன்றிலும்‌ எதிரொலித்த குரல்‌, கி 
ணர்‌, புத்தர்‌, சைதன்யர்‌ ஆகியவர்களின்‌ மூலம்‌ வெ 


கேத்ரி மன்னர்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 439 
தைப்போல்‌ சமவெளியில்‌ இறங்கிய குரல்‌, மீண்‌ 
டும்‌ பேசிவிட்டது. மீண்டும்‌ கதவுகள்‌ திறந்து விட்டன. 
வாசற்கதவு மிகவும்‌ விசாலமாகத்‌ திறக்கப்பட்டிருப்பதால்‌, 
ஜோதி நிறைந்த அந்த சாம்ராஜ்யத்துக்குள்‌ நுழையுங்கள்‌. 

எனது அன்புள்ள அரசே, நீங்கள்‌ இதிலிருந்து ஒதுங்கி 
யிருப்பீர்களா 2 நிலையான, நிரந்தரமான மதத்தைத்‌ தாங்கி, 
அதன்‌ உறுதிமிக்க பாதுகாவலர்களாகவும்‌ துணைவர்களாக 
வும்‌ விளங்கும்‌ ஒரு இனத்தின்‌ வழித்தோன்றலாகிய்‌ நீங்கள்‌ 
ஒதுங்கியிருப்பீர்களா ? நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள்‌ என்‌ 
பதை. நான்‌ அறிவேன்‌: மதத்திற்கு உதவ முன்வரும்‌ 
முத ற்கை உங்களுடைய தாகத்தான்‌ இருக்கும்‌ என்பதையும்‌ 
நான்‌ அறிவேன்‌. இராஜா அஜித்சிங்‌ அவர்களே, உங்களு 
டைய குடும்பத்தின்‌ விஞ்ஞான சாதனைகள்‌ பிரபல 
மானவை. அவைகளுடன்‌, ஓரு துறவியே பெருமைப்‌ படக்‌ 
கூடிய பரிசுத்தமான ஒழுக்கமும்‌ மனித வர்க்கத்தின்‌ மீது 
எல்லையற்ற அன்பும்‌ நிறைந்த உங்களைப்பற்றி நான்‌ நினைக்‌ 
கும்‌ போது இந்த இறவா மதத்தில்‌ மகத்தான மறுமலர்ச்சி 
ஏற்படும்‌ என்ற உறுதியான நம்பிக்கை ஏற்படுகிறது. உங்‌ 
களைப்‌ போன்றவர்களெல்லாம்‌ அதைப்புனரமைக்கச்‌ சித்த 
மாக இருக்கும்போது, அது ஏன்‌ புத்துணர்வு பெறாது ? 

உங்களுக்கும்‌ உங்களைச்‌ சார்ந்தவர்களுக்கும்‌ என்றென்‌ 
றும்‌ இராமகிருஷ்‌ ஊரின்‌ ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்க 
வேண்டும்‌. பலருடைய நல்‌ வாழ்வுக்காகவும்‌ சத்தியத்‌ 
துப்பரப்புவதற்காகவும்‌ ்‌ நீடுவாழ வேண்டும்‌ 
என்பதே எனது ஓயாத பிரார்த்தனை. 


நீங்கள்‌ 


விவேகானந்தா. 


என்‌ வீர மைந்தர்க்கு 
[1894-ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 19-ந்‌ தேதி நீயூ 
யார்க்‌ நகரிலிருந்து அளசிங்கப்‌ பெருமாளுக்கு எழுதியது. ] 


இயக்கத்தில்‌ நெருங்கிச்‌ சேருங்கள்‌. அன்பு நேர்மை, 
பொறுமை இவை தவிர வேறொன்றும்‌ தேவையில்லை. 
வாழ்வு என்பது வளர்ச்சியே அதாவது விரிவடைதலே; 
அதுவே அன்பாகும்‌. ம்‌ ்‌ 
படும்‌ ; அன்புதான்‌ வாழ்விற்குரிய ஒரே நியதியாகும்‌... தனு 
னலம்‌ யாவும்‌ இறப்பாகும்‌. இன்றும்‌ இனி என்றும்‌ இருக்கும்‌ 
உண்மைக்‌ கருத்து இதுவே. நலம்புரிதலே வாழ்வு 5 அமி 
லார்க்கு நன்மை புரியாதிருத்தலே சாவு. மனிதர்‌ இதி 
தொண்ணூறு சதவிகிதம்‌ இறந்தவர்களே ; பேயர்‌ இதி 
ஏனென்றால்‌, என்‌ அருமை மைந்தர்காள்‌! நேசிக்கின்‌ றவர்‌ 
தவிர வேறு யாரும்‌ வாழ்வதாகக்‌ கருதப்பட மாட்டார்கள்‌. 
சிந்தியுங்கள்‌! என்‌ குழந்தைகளே ! சிந்தியுங்கள்‌ $ ஏழை. 
கள்‌ அறிவற்றவர்கள்‌ தாழ்த்தப்‌ பட்டவர்கள்‌ பற்றிச்‌ 
சிந்தியுங்கள்‌ ! டின்‌ ஆன்மாவை இறைவனது திருவடியில்‌ 
அர்ப்பணியுங்கள்‌ , பிறகு சக்தி, உதவி, எல்லைக்கடங்காத்‌ 
திறமை ஆகியன உண்டாகும்‌. போராடு, LE) தி 
பதே பத்து ஆண்டுகளாக என்‌ வாழ்வின்‌ குறிக்கோளாக 
இருந்தது. போராடு என்றே இன்றும்‌ கூறுகின்றேன்‌. எங்‌ 
இம இருள்‌ நிறைந்திருந்தபொழுது, போராடு என்று கூறு: 
அது வழக்கம்‌. ஒளி தோன்றத்‌ தொடங்கிய பிறகும்‌ நான்‌. 
உ சறிாடு என்றே பகர்கின்றேன்‌. என்‌ குழந்தைகளே! 
அஞ்சாதீர்கள்‌ 
மானது உங்க 
துடன்‌ மேலே 
னம்‌ சில மணி நேரங்களில்‌ அது முழுவதும்‌ உங்கள்‌ காலடி 
யில்‌ கிடக்கும்‌, த 
அன்று ; 
அன்பு ஓ 


ஆகவே அன்பே வழ்க்கை எனப்‌ 


என்‌ வீர மைநதர்க்கு 441 
சமயக்‌  கொள்கைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ அளித்தார்கள்‌. 
நாமும்‌ அபூர்வமான சமயத்தைப்‌ பெற்றுள்ளோம்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ சமூகத்தின்‌ காலில்‌ கடின விலங்கை மாட்டிவிட்‌ 
டார்கள்‌. நம்‌ சமூகம்‌ பயங்கரமானது அல்லது பேயாட்ட 
மானது என்று ஒரே வார்த்தையில்‌ கூறலாம்‌. மேலை நாடு 
களில்‌, சமூகத்திற்கு என்றும்‌ சுதந்திரம்‌ இருந்திருக்கின்றது. 
அவர்களைப்‌ பாருங்கள்‌. அதே நேரத்தில்‌ அவர்களது சம 
யத்தையும்‌ நோக்குங்கள்‌. 

சுதந்திரமே வளர்ச்சியின்‌ முதல்‌ தேவையாகும்‌. எண்‌ 
ணவும்‌ பேசவும்‌ மனிதனுக்கு எவ்வாறு சுதந்திரம்‌ இருக்‌ 
கின்றதோ, அவ்வாறே மற்றவர்க்குத்‌ தீங்கு விளைவியாத 
வரையில்‌ உணவு, உடை, திருமணம்‌, மற்றும்‌ எல்லாவற்றி 
லும்‌ அவனுக்குச்‌ சுதந்திரம்‌ வேண்டும்‌. 


நாம்‌ உலகாயத நாகரிகத்தை எதிர்த்து முட்டாள்‌ தன 
மாகப்‌ பேசுகின்றோம்‌. அந்த அறியாமையை ஒப்புக்‌ 
கொண்டாலும்‌, இந்தியாவில்‌ ஆன்மிக வளர்ச்சி பெற்ற 
ஆண்களும்‌ பெண்களும்‌ நூறாயிரவர்‌' உள்ளனர்‌. இப்‌ 
பொழுது; இவர்களது ஆன்மிக வளர்ச்சிக்காக, முப்பது 
கோடி மக்கள்‌ காட்டுத்தனத்திலும்‌ (நாகரிகமின்மையிலும்‌) 
பட்டினியிலும்‌ மூழ்கிக்‌ கிடக்க வேண்டுமா ? எதற்காக ஒரு 
வன்‌ பட்டினிகிடக்க வேண்டும்‌ ? எப்படி முகம்மதியர்‌ 
இந்துக்ககாத்‌ தோற்கடிக்க முடிந்தது ? இந்துக்கள்‌ 
யே காரணமாகும்‌. தையற்‌ 
ந்த முகமதியர்கள்‌ இந்‌ 


களால்‌ 
உலகாயத நாகரிகம்‌ அறியாமை 
காரனால்‌ தைக்கப்பெற்ற உடை உடுக்‌ 
துக்களுக்குக்‌ கற்றுத்‌ தந்தார்கள்‌. உணவில்‌ தெருப்புழுதி 
கலவாதவாறு. எப்படித்‌ தூய்மையாக உண்பது என்பதை 


இத்துக்கள்‌ முகம்மதியரிடமிருந்து கற்றார்கள்‌! பொருசரியல்‌ 
நாகரிகம்‌ மட்டுமின்றி, ஆடம்பர வாழ்க்கைகூட, ஏழை 
களுக்கு வேலை தருவதற்காகத்‌ தவைப்படுகின்‌ றது. 


உணவு! உணவு! இங்கு எனக்கு உணவு தரமுடியாமல்‌, 


விண்ணில்‌ நிலைத்த இன்பம்‌ தருவதாகக்‌ கூறப்படும்‌ கடவுளை 
நான்‌ நம்பவில்லை. இந்தியா உயரவேண்டும்‌) ஏழைகள்‌ 
உண்ண வேண்டும்‌ ; கல்வி பரவவேண்டும்‌ ; புரோகிதரா 

புரோகிதராதிக்‌ 


திக்கம்‌ எனும்‌ தீமை நீக்கப்பட வேண்டும்‌. 
கம்‌ இருக்கக்கூடாது ; சமூகக்‌ கொடுமை இருக்கக்கூடாது ! 


442 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


உணவுப்‌ பெருக்கமும்‌, எல்லாருக்கும்‌ சிறந்த வாய்ப்பும்‌ 
இருக்கவேண்டும்‌ ! நமது இளம்‌ மூடர்கள்‌ ஆங்கிலேயரிட 
மிருந்து மேலும்‌ அதிகாரத்தைப்‌ பெறுவதற்காகக்‌ கூட 
கள்‌ நடத்துகின்றார்கள்‌. அவர்கள்‌ சிரிக்கிறார்கள்‌. சுதந்திரம்‌ 
கொடுக்கத்‌ தயாராகாத எவரும்‌ சுதந்திரம்‌ பெறத்தகுதி 
வாய்ந்தவர்‌ அல்லர்‌. ஆங்கிலேயர்கள்‌ எல்லா அதிகாரங்‌ 


களையும்‌ உங்களுக்குத்‌ தருவதாக வைப்போம்‌. அதிகாரம்‌ 


பெற்றவர்கள்‌ மக்களா அது பெறமுடியாதவாறு கீழ்‌ நிலையி 
லேயே வைத்கதிருப்பார்கள்‌. அடிமைகள்‌ அடிமைகளை 


ஆக்குவதற்காத அதிகாரத்தை வேண்‌ டுகின்றார்கள்‌ . 


இப்பொழுது, நமது சமயத்தை வற்புறுத்துவதன்‌ மூல 
மும்‌, சமூகத்திற்குச்‌ சுதந்திரம்‌ அளிப்பதன்‌ மூலமும்‌ மெது 
இட்ட. இதை அடைய இயலும்‌. பழைய சமயத்‌ 
திலிருந்து புரோகிதராதிக்கம்‌ எனும்‌ தீமையை விலக்குங்கள்‌; 
உலகத்திலேயே மிகச்‌ சிறந்த சமயத்தைப்‌ பெறுவீர்கள்‌. 
புரிந்துகொள்ள முடிகின்றதா ? இந்தி 
தப்‌ பின்பற்றும்‌ ஐரோப்பிய சமுதாயத்தை 
உருவாக்க முடியுமா? முடியும்‌ என்றே நான்‌ 
5 அது அமைத்தே ஆகவேண்டும்‌. 


A இப்பொழுதுள்ள பெரும்‌ திட்டமானது மத்திய இந்தியா 
வட்‌ EO காலனியைத்‌ தொடங்கவேண்டும்‌ என்பதே. 
லட மங்கள்‌. அ தந்திரத்துடன்‌ உங்கள்‌. கொள்கைகள்‌ 
பின்பற்றலாம்‌. பின்னர்‌ எதையும்‌ ஆன்மிக சக்தியுள்ள 
இ மாறறவல்ல ஓன்று எல்லாரையும்‌ மாற்றும்‌: அதற்குள்‌ 
த ல ய்‌ ஒன்றைத்‌ தொடங்கி, இந்தியா எங்கும்‌ அதற் 
கட பல கிலைகத ஏற்படுத்துங்கள்‌. இப்பொழுது சமய 
அடிப்படையிலே அதைத்‌ தொடங்குக. கடினமான சமுதா 
யச்‌ சீர்திருத்தம்‌ எதையும்‌ இப்பொழுது போதிக்கவேண்‌ 
டாம்‌; மூட கம்பிக்கைகளாத்‌ தூண்டிவிடாமல்‌ இருந்தால்‌ 
வமின்‌ வார்‌ பெறும்‌! அக ட்வ் கை சங்கரர்‌, 
இராமாநுஜர்‌, சதன்யர்‌ ஆகியவர்கள்‌ அருளிச்செய்த 
சர்வ ஜன முக்தி, சமத்துவம்‌ என்ற பழைய கொள்கைகளின்‌ 
அடிப்படையில்‌ சமுதாயத்தைச்‌ சீர்திருத்த மூயலுக. 


கனன்று எழுக; கனல்‌ பரப்புக. உழைத் திரு! உழைத்திடு, 
மற்றவர்க்கு வழி காட்டும்போது வேலைக்காரனைப்‌ போன்று 


நம்புகிறேன்‌ 


என்‌ வீர மைந்தர்க்கு 445 
நடந்துகொள்‌. தன்னலமற்றிரு; தனிமையில்‌ மற்றவரைப்‌ 
பழிதூற்றும்‌ நண்பனின்‌ சொற்களை ஒருபோதும்‌ கேளாதே. 
எல்லையற்ற பொறுமை கொள்‌; வெற்றி உன்னுடையகே. 


இப்பொழுது இதை நினைவில்‌ 
யாங்கியர்‌ (அமெரிக்கர்‌) சொல்வது போன்று மற்றவர்களை 
ஏனென்றால்‌, நான்‌ எனது கடிதங்‌ 
அதனால்‌ உன்‌ மனத்துள்‌ 


வைத்துக்கொள்‌ :- 


அடக்கியாள முயலாதே. 
களை உனக்கே அனுப்புகின்றேன்‌. 
தோன்றும்‌ விளைவை என்னுடைய மற்ற நண்பர்‌ மீது காட்ட 
மூயலாதே. ஒருபோதும்‌ நீ அத்தகைய முட்டாளாக இருக்க 
மாட்டாய்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌; எனினும்‌, உன்னை 
எச்சரிப்பது எனது கடமை என்று எண்ணுகின்றேன்‌. இது 
தான்‌ எல்லா இயக்கங்களையும்‌ அழிக்கின்றது. உழைத்திடு; 


உழைத்திடு; மற்றவர்‌ நலனுக்காக உழைப்பதே 


வாழ்வாகும்‌. 

எந்த விதமான பாசாங்கோ, தந்திரமோ, கள்ளத்தனமோ 
இருக்கக்கூடாது என நான்‌ விழைகின்றேன்‌ நான்‌ எப்‌ 
போதும்‌ பரம்பொருளை; பகல்வெளிச்சத்தைப்‌ போன்று 
பரந்துள்ள உண்மையையே நம்பியிருக்கின்றேன்‌. பெய 
ருக்கோ புகழுக்கோ அன்றி நன்ருற்றுவதற்கோ, வஞ்சித்‌ 
தேன்‌ என்று என்‌ மனச்சாட்சியில்‌ தோன்றும்‌ களங்கத்‌ 
துடன்‌ நான்‌ இறத்தலை வேண்டேன்‌. தீயொழுக்கத்தின்‌ 
மூச்சோ அன்றி தீய கொள்கையின்‌ கரையோ அங்கே படி 
தல்‌ கூடாது. 

மனம்‌ அலைபாயவேண்டரம்‌; திரை மறைவில்‌ வஞ்சனை 
புரியவேண்டாம்‌ ; பகட்டிக்‌ கொள்ளவேண்டாம்‌ ; மூலையில்‌ 
(மறைவாக) ஒன்றுமே செய்யக்‌ கூடாது. குருவினிட 
மிருந்து தனிச்‌ சலுகை எதிர்பாராதே. முன்னேறுங்கள்‌, 
என்‌ வீர மைந்தர்களே--பணம்‌ இருந்தாலும்‌ இல்லாவீடி 
னும்‌--பின்பற்றுவோர்‌ இருந்தாலும்‌ இல்லாவிடினும்‌! உங்‌ 
களுக்குக்‌ கடவுள்‌ பத்தி இருக்கிறதா? முன்னேறுங்கள்‌, 
எதிர்ப்புச்‌ சக்தியை நோக்கிச்‌ செல்லுங்கள்‌. நீங்கள்‌ தடுத்‌ 
தற்கு அரியவர்கள்‌. 

எப்படிப்பட்ட முட்டாள்தனமானது! பிரம்ம ஞான. 
வாதிகள்‌ என்னுடைய வெற்றிக்கு வழி வகுத்ததாக அவர்‌ 


444 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-7 


தம்‌ இதழ்கள்‌ கூறுகின்றன. ஆம்‌! முற்றும்‌ அறியாமையே! 
பிரம்மஞான வாதிகளா வழி வகுத்தார்கள்‌! ம 


எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌! உண்மையற்ற எல்லாவற்‌ 
றிடமும்‌ எச்சரிக்கையுடன்‌ இருங்கள்‌; உண்மையில்‌ விடாப்‌. 
பிடியுடன்‌ இருந்தால்‌, நாம்‌ ஒருவேள மெதுவாக, ஆனால்‌ 
நிச்சயமாக வெற்றி பெறுவோம்‌. நான்‌ இருந்ததில்லை என்ற. 
நினைவுடன்‌ உழைத்திடுக. கடமை முழுவதும்‌ உங்களையே 
நம்பியிருப்பது போல்‌ உழைத்திடுக. ஜம்பது நூற்றாண்டு 
கள்‌ உங்களையே எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கின்றன; 
இந்தியாவின்‌ எதிர்காலம்‌ உங்களை நாடியிருக்கின்‌ றது. 
உழைத்திடுக. நான்‌ எப்பொழுது திரும்பிவர இயலும்‌ சான்‌ 
பதை நான்‌ அறியேன்‌. இங்கே பெரும்‌ பணி செய்தற்குப்‌. 
பேரிடமுளது. இந்தியாவில்‌ நன்றாகப்‌ புகழ்வார்களேயன்றி, 
ஒரு பைசாவும்‌ தரமாட்டார்கள்‌. தாங்களே பிச்சைக்காரர்‌ 
னாய அவர்கள்‌ அவர்களை எங்கிருந்து பெறுவார்கள்‌ 2. 
அவர்கள்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு மேலாகச்‌ சமூகத்‌. 
இற்கு நன்மை செய்யும்‌ தன்மை இழந்துவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ இப்பொழுதுதான்‌ தேசம்‌, பொதுவாழ்வு முதலியன 
பற்றிய கருத்துக்களைக்‌ கற்கத்‌ தொடங்கியுள்ளார்கள்‌. 
அன வே நான்‌ அவர்களைக்‌ குறை கூறேன்‌. 4 


உ உங்கள்‌ அனைவர்க்கும்‌ என்‌ ஆசிகள்‌. 


கல்கத்தா மக்களின்‌ பாராட்டுக்குப்‌ பதில்‌ 
[சுவாமி விவேகானந்தர்‌ மேலை நாடுகளில்‌ ஆற்றிய 
தொண்டைப்‌ பாராட்டி 1894-ஆம்‌ ஆண்டு செப்டெம்பர்‌ 
2-ஆர்‌ தேதி கல்கத்தா நகர மண்டபத்தில்‌ நடந்த. 
பொதுக்‌ கூட்டத்தின்‌ தலைவராகிய ராஜப்‌ பியாரி 
மோஹன்‌ முகர்ஜிக்கு 1894-ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ 15-ஆத்‌ 
தேதி நியூயார்க்கிலிருந்து, சுவாமிஜியால்‌ எழுதப்பட்டது.] 


மீமீபத்தில்‌ கல்கத்தா நகர மண்டபத்தில்‌ நடந்த கூட்‌ 
டத்தில்‌ நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும்‌ என்‌ 
நாட்டு மக்கள்‌ எனக்கு அனுப்பிய அன்புமிக்க பாராட்டுதல்‌ 
களையும்‌ பெற்றுக்‌ கொண்டேன்‌. 

என்‌ சிறு தொண்டுகளை நீங்கள்‌ புகழ்த்ததற்கு என்‌ 
உளம்‌ கனிந்த நன்றி. 

ஒருவரோ அன்றி ஓரு நாடோ, மற்ற சமுதாயத்தின 
ரிடமிருந்து விலகி நின்றால்‌, வாழ முடியாது என்பதை நன்கு. 
உணர்ந்தேன்‌. பெருமை; கொள்கை, புனிதத்‌ தன்மை 
பற்றிய தவறான கருத்தால்‌ எப்போதாவது அவ்வாறு விலகி 
நிற்க முயன்றால்‌, அதன்‌ பயன்‌ அவ்வாறு வீலகி 'நிற்பவருக்கு. 


அழிவே தரும்‌. 
இந்தியாவின்‌ இழிந்த நிலைக்கும்‌, சீரழிவுக்கும்‌ காரண 
மானவற்றுள்‌ முக்கியமான ஒன்று தேசாசாரம்‌ எனும்‌ 
வரை எழுப்பியதுதான்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. 
அச்‌ சுவர்‌ எழுப்பியதன்‌ அடிப்படை நோக்கம்‌ மற்றவரை 
வெறுப்ப த. உண்மையில்‌, புத்த மதம்‌ பரவியுள்ள 
பக்கத்து நாடுகளுடன்‌ இந்துக்கள்‌ தொடர்பு கொள்ளாமல்‌ 
தடுப்பதே பழங்‌ காலத்திய குறிக்கோளாக இருந்தது. 
அது குறித்து முற்கால அல்லது பிற்தாலப்‌ போலி 
நியாயங்கள்‌ எத்தகைய பொய்க்‌ காரணங்கள்‌ கூறினாலும்‌, 
அதன்‌ தவிர்க்க முடியாத முடிவு ஒன்றே. அதாவது யாரும்‌ 
தன்னைச்‌ சீரழித்துக்‌ கொள்ளாமல்‌ மற்றவரை வெறுக்க 
முடியாது என்ற நியாய விதியை எடுத்துக்‌ காட்டுதல்‌. 
புராதன மக்களின்‌ முன்னணியில்‌ இருந்த இனம்‌ இன்று 


446 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


பழிச்‌ சொல்லிற்கும்‌, இழிவுக்கும்‌ ஆளாகியிருக்கிறது. நம்‌ 
முன்னோர்கள்‌ கண்டுபிடித்து வேறுபடுத்திய விதியின்‌ 
பங்கத்திற்கு நாமே சான்று. 

கொடுத்து வாங்குவதே முறையாகும்‌. இந்தியா மறு 
படியும்‌ உயர்நிலைக்கு வர விரும்பினால்‌, தன்னிடத்துள்ள 
உயர்ந்த பொக்கிஷங்களை எடுத்து உலக நாடுகளிடையே 


பரப்புதல்‌ -இன்றியமையாதது. அதற்குப்‌ பதிலாக மற்ற 
நாடுகள்‌ தர வேண்டியதையும்‌ பெற்றுக்‌ கொள்ளத்‌ தயாரா 
யிருக்க வேண்டும்‌. விரிதலே வாழ்வு; குறுகல்‌ சாவு. 


அன்பே வாழ்வு; வெறுப்பே சாவு. என்று நாம்‌ பிறரை 
வெறுக்கத்‌ தொடங்கினோமோ, அன்றே இறக்கத்‌ தொடங்கி 
விட்டோம்‌. வாழ்வாகிய விரிவுக்கு நாம்‌ திரும்பினாலன்்‌ றி, 
நமது சாவைத்‌ தடுக்க எதனாலும்‌ இயலாது. 

எனவே, பூமியில்‌ உள்ள எல்லா இனத்தவருடனும்‌ 
நாம்‌ கலக்க வேண்டும்‌. குப்பைத்‌ தொட்டியில்‌ இருக்கும்‌ 
நாயைப்‌ போன்று வாழ்கின்ற, மூட நம்பிக்கை தன்ன 
ஆகியவற்றின்‌ பிண்டங்களாக உள்ள நூற்றுக்‌ கண்‌ 
மனிதர்களைவீட, வெளி நாடுகளில்‌ யாத்திரை செய்யும்‌ 
ஒவ்வொரு இந்தியனும்‌ நாட்டிற்கு அதிக சேவை செய்கின்‌ 
றன்‌. மேலை நாடுகள்‌ எழுப்பியுள்ள தேசீய வாழ்வின்‌ 
அபூர்வ வேலைப்பாடுகள்‌, வலிமை வாய்ந்த பண்பெனும்‌ 
தூண்களினால்‌ தாங்கப்படுகின்றன. நாமும்‌ அத்தகைய 
தூண்களை நிர்மாணிக்காத வரையில்‌, வல்லரசுகளுக்கு எதி 
ராகச்‌ சீறுவதும்‌ சிலிர்ப்பதும்‌ பயன ற்றனவே. 

பிறருக்குச்‌ சுதந்திரமளிக்கச்‌ சித்தமாயிராத எவரும்‌, 
தாம்‌ சுதந்திரம்‌ பெறத்‌ தகுதியுள்ளவர்‌ ஆவாரா ? தேவை 
யற்ற விஷயங்களைப்‌ பற்றி அலட்டிக்‌ கொள்வதில்‌ நமது 
சக்தியைச்‌ சிதற விடடமல்‌, அமைதியாக மனிதத்தன்மை 
யுடன்‌ பணியில்‌ ஈடுபடுவோம்‌. யார்‌ எதைப்‌ பெறத்‌ தகுதி 
யானவரோ, அவம்‌ அதைப்‌ பெறாது தடுத்தல்‌ இந்த பிரபஞ்‌ 
சத்திலுள்ள எந்தச்‌ சக்தியாலும்‌ இயலாது. முற்காலம்‌ மிகச்‌ 
சிறந்திருந்தது என்பதில்‌ ஐயமில்லை ; ஆனால்‌ எதிர்காலம்‌ 
மேலும்‌ சிறந்திருக்கும்‌ என்று முழு மனதுடன்‌ நம்புகின்றேன்‌. 

தூய்மை, பொறுமை, ஊக்கம்‌ ஆகியவற்றில்‌ நாம்‌ நிலைத்‌ 
திருத்குமாறு ஸ்ரீ சங்கரர்‌ அருள்வாராக. 


சிக்காகோ நகர்‌ கொலம்பியா அரங்கில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ 
அக்டோபர்‌ 1893 


கவிதைகள்‌ 


1 
சந்நியாசி கீதம்‌ 


[1895-ம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ நியூயார்க்கு நகரில்‌ 
உள்ள ஆயிர ந்தீவுப்‌ பூங்காவில்‌ இயற்றியது. ] 


1 


[னவலி படைத்த மாசிலாத்‌ துறவி ! 
சுவைமலி இன்பச்‌ சுரந்தனை எழுப்புதி! 
மதிதலக்‌ கறைஉரறாு வெகுதொலைக்கப்பால்‌, 
புலப்பகை வெறுக்கை புகழிவை அமைதியைக்‌ 
கலைப்பதற்‌ கென்றும்‌ தலைப்பட ஈத்‌ தலத்தை 
அறிவுமெய்‌ என்னும்‌ அருவிகளுட னே 
பரமானந்தத்‌ திருமா நதிபாய்‌ 
வெற்புறு குகையைப்‌ பொற்புறு வனத்தைப்‌ 
பிறப்பிட மாக்கொடு சிறப்புமிக்‌ கார்ந்ேேதே-- 
எழும்‌ கீதத்தை முழங்குதி நன்கு! 
ஓதுக நீ ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 

2 


ற்டன்உறு நெஞ்சத்‌ தடல்‌ மிகு துறவி ! 
இறுக்கிடு தளகளை தொறுக்குதி அவைதாம்‌ 
ஒள்ளிய அரும்பொற்‌ நாயா யினும்சரி, 
எள்ளிய கரும்பொற்‌ றகாயாயினும்‌ சரி, 
ஏஃமுறு வீருப்பும்‌ அகம்‌ வெறு வெறுப்பும்‌, 
நன்மையும்‌ நன்மை இன்மையு மாதித்‌ 
தொந்தம்‌ தாம்‌ இப்‌ பந்தத்‌ தொகுதி. 
'பசையொடு தழீஇயினும்‌ கசையடி தரினும்‌ 
டிம்‌ அடிமை ஆகுவ னேயலால்‌, 
சற்றும்‌ சுயேச்சை உற்றவன்‌ அலன்‌ அறி. 
பொற்றனை ஆயினும்‌ பற்றிப்‌ பிணிப்புழிக்‌ 
குன்றா வலிஉடைத்‌ தன்றோ ? ஆதலின்‌ 
ஆங்கவை களைந்து நீங்குதல்‌ நெறியே... 
ஓதுக நீ “ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


கவிதைகள்‌ 449 


5] 


ட[தற்கும்‌ அஞ்சா இயல்புடைத்‌ துறவீ[ 
இடுக்கண்‌ மேன்மேல்‌ அடுக்கும்‌ பொருட்டுச்‌ 
சிமிட்டிச்‌ சிமிட்டிச்‌ சிற்றொளி காட்டி 
இட்டுச்‌ செல்லும்‌ துட்டத்‌ தீப்பேய்‌ 
அந்த காரம்‌ அடியோடு தொலைத்‌ த ! 
வாணாள்‌ ஆசையைப்‌ பேணா தொழிதி, 
ஆ! ஆ!! அதுவே ஜீவாத்‌ மாவைப்‌ 
6 புநரபி ஐநநம்‌ புநரபி மரணம்‌ 2 
என்னும்‌ இவற்றிற்‌ கீர்த்துச்‌ செல்லும்‌. 
தான்‌ அடங்‌ கொருவன்‌ தான்‌ அடக்குவன்‌ எலாம்‌. 
ஈதறிந்‌ தென்றும்‌ இடங்‌ காடா திருத்தி! 
ஓதுக நீ £ ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 
4 


அஞ்சுதல்‌ அறியா நெஞ்சநற்‌ றுறவீ! 
எவன்‌ விதைப்பவனோ அவன்‌ அறுப்பவனே! 
காரணம்‌ உள வேல்‌ காரியமும்‌ உள. 
நன்மை விதைத்தவன்‌ நன்மை அறுப்பன்‌. 
தீமை விதைத்த வன்‌ தீமை அறுப்பன்‌. இவ்‌ 
விதியி னின்றும்‌ விலக்கா வார்‌ இலர்‌. 
உருப்பெற்‌ நோர்க்கெலாம்‌ உறுதக உண்டெனப்‌ 
புகல்வர்‌--இதனிற்‌ பொய்இலை. ஆயினும்‌, 
நாம ரூபம்‌ ஆம்‌ இவற்‌ றப்பால்‌ 
என்றும்‌ தடையற நின்றுள தான்மா. 
அதுதான்‌ நீஎன்‌ றறிய க்கடவை. 
ஓதுக நீ (ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 

5 


ன்றினும்‌ திரியா உளம்‌ உடைத்‌ துறவி! 
பெற்றோர்‌ மக்கள்‌ உற்றோர்‌ பெண்டிர்‌ 
இத்தகை யாவும்‌ மித்தையே என்னக்‌ 
கானா தார்மெய்‌ காணாதாரே. 

ஆண்‌, பெண்‌ இல்லா ஆன்மா வானது 
எவர்க்கே தந்தை? எவர்க்கே மைந்தன்‌? 
எவர்க்கே பகை அது? எவர்க்கே உறவது? 
29 


450 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


யாவற்‌ றுள்ளும்‌ யாவு மாய்‌அவ்‌ 
ஒன்றே உளதஃ தன்றிமற்‌ நிலையால்‌. 
அது தான்‌ நீ என்றறியக்‌ கடவை 
ஓதுக நீ “ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 
6 
முலியா மனத்து வலியார்‌ துறவி! 

ஒன்றே உளதவ்‌ ஒன்றும்‌ என்றும்‌ 
தன்‌ வயத்துவமாய்த்‌ தான்‌ இருப்பதுவே. 
யாவையும்‌ உணர்ந்த தாவிலாத்‌ தனிமை 
நாம ரூபம்‌ ஆம்‌ இவை இல்லது. 
களங்கம்‌ இன்றி விளங்கும்‌ பொருள்‌ அது. , 
இவ்வெளி மயக்கெலாம்‌ அவ்வொரு பொருட்கண்‌ 
உளதே ஆகும்‌. பசாகறு லோகக்‌ 
காட்சி யாகவும்‌, சாட்சி யாகவும்‌ 
ஆன்மா ஆகவும்‌, அப்பொருள்‌ தோன்றும்‌. 
அதுதான்‌ நீ என்‌ றறியக்‌ கடலை. 
ஓதுக நீ ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 

2 71 

ஹமரகஸம்‌ மிகுந்த யூகசந்‌ யாஸி! 

இவ்வுல கேனும்‌ அவ்வுல கேனும்‌ 
ஈயாச்‌ சுயேச்சை எங்கே தேடுவை? 
ஏடு கோயலிற்‌ ேடுதல்‌ வீணே. 

ரமே தான்‌ நின்னை மேன்மேல்‌ 

ச்‌ செல்லும்‌. இரும்‌ பாசத்தைப்‌ 

3 தால்‌ அப்‌ பற்றனை உதறுக. 

மயங்கிச்‌ சிந்தை மாழ்கலை. 

“ஓம்‌ தத்‌ ஸத்‌. ஓம்‌? என. 
8 


நி கருமன்‌ ஆற்றல்சால்‌ துறவீ! ்‌ த 

ங்கும்‌ மங்களம்‌ எங்கும்‌ தங்குக. 

) வேண்டாம்‌ என்னால்‌ உயிர்க்கே. 
உய ததோர்‌ மாட்டும்‌ இழிந்தோர்‌ மாட்டும்‌ 
யாவற்‌ றுள்ளும்‌ மேவியோன்‌ யானே. 
இம்மையும்‌ அம்மையும்‌ வெம்மைகூர்‌ நரகும்‌ 


கவிதைகள்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ எண்ணும்‌ நலமும்‌ 
திதும்வேண்‌ டிலன்‌2 என ஓதி, அவ்வணமே 
உறுதளை அனைத்தும்‌ அறவொழித்‌ திடுக. 
ஓதுக நீ “ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


ப] 


இ றுதிகொள்‌ உள்ளத்‌ தொருபெருந்‌ துறவி! 


இந்தச்‌ சடலம்‌ இங்‌ கெவ்‌ வாறாக 
ஆம்‌ போம்‌ என்னா ஆய்ந்திடல்‌ ஓழிக. 
அதற்குள வேலையை அது முடிக்திடுக. 
கர்மவெள்‌ ளத்தின்‌ கதி அது செல்க. 
ஏயநன்‌ மாலை வேயினும்‌ அதன்மேல்‌ 

மன விருப்பெய்தி மகிழவும்‌ வேண்டாம்‌. 
யாக்கையை ஒருவன்‌ தாக்கி உதைப்பினும்‌ 
கோப தாபம்‌ கொள்ளவும்‌ வேண்டாம்‌. 
புகழ்கின்‌ றானும்‌, புகழ்‌ உறு வோனும்‌ 
இகழ்கின்றோனும்‌ இகழ்‌ உறுவோனும்‌ 
எகனே அன்றி அநதேகரோ? அலரால்‌ 
இகழ்ச்சி புகழ்ச்சிகள்‌ எண்ணில்‌ ஒன்றே எனத்‌ 
தேறி உணர்ந்தே ஆறுதல்‌ அடைக. 

ஓதுக நீ ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


10 


யம்‌ மிருந்த செயிரறு துறவி! 


காமம்‌ புகழ்‌ பொருள்‌ தாமுள இடத்து 
வாய்மை எத்‌ நாளும்‌ வரமாட்டாது. 

மாதரை மனைவியாய்‌ மதிப்பவன்‌ எவனும்‌ 
பூரணத் துவம்‌உறக்காரணமே இலை. 

தினை அளவேனும்‌ தனதெனக்‌ கொள்வோன்‌. 
சினமெனும்‌ தளையிற்‌ சிக்குவோன்‌, இவர்கள்‌ 
மாயை என்னும்‌ வாயிற்‌ கடவார்‌. 

ஆதலின்‌ இவற்றை அறவொழித்‌ திடுக. 
ஓதுக நீ ஒம்‌ குத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


11 


நிறம்பெறு நெஞ்சத்‌ தறம்பெறு துறவி! 


உறைவிடம்‌ எதுவும்‌ உனக்கென வேண்டாம்‌ 


452 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
நின்னைக்கொள்ளும்‌ வீடெது? நேய! 

விசும்பே கூரை, பசும்புல்‌ படுக்கை. 

தற்செய லாகத்‌ தான்‌ கிடைப்பதுவே 

உண்டி ஆகும்‌. அவ்வுண்டி நன்றாக 7 3 
அட்டிருப்‌ பினும்‌, அது கெட்டிருப்‌ பினும்‌ எணேல்‌ 
அன்ன பானியமெதும்‌ தன்‌ இயல்‌ புணர்த்த 
மன்னிய தூய மாசுறுத்‌ தாதே. 

ஓடிப்‌ புரளும்‌ ஒரு நதிபோல 

என்றும்‌ சுயேச்சை ஒன்றி இருத்தி. 

ஓதுக நீ “ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


12 4 
இ ரனுடை உள்ளத்‌ தொருபெருத்‌ துறவி! 
ஆனமெய்ப்‌ பொருளை அறிபவர்‌ சிலரே. 
ஏனையோர்‌ நின்னே இழிப்பர்‌ வெறுப்பர்‌. 
மேலோய்‌! அதை ஓர்‌ காலும்‌ கருதேல்‌. 
இஷ்டப்‌ படிஎங்‌ கெங்குமே மீ 
எய்தும்‌ இன்பமும்‌ நைதரு துன்பமும்‌ 
எண்ணா தேகி அன்னோர்‌ போர்த்த 
மாயை என்னும்‌ மாயிருள்‌ நீக்குதி. 
ஓதுக நீ ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


13 


பலப்பகை வெல்‌ மனப்‌ பலப்‌ பெருந்‌ துறவீ! 
கர்ம பந்தம்‌ கழியும்‌ மட்டும்‌ 
ஓவ்வொரு நாளும்‌ இவ்விதம்‌ முயன்று 
சேதநன்‌ தன்னைத்‌ தீதுறு தளையின்‌ 
நின்றும்‌ விடுக்குதி. என்றும்‌ பிறப்பிலை. 
“நானும்‌? “நீயும்‌? நரரும்‌ சுரருமில்‌; 
“யான்‌? என்பதுவே யாவும்‌; யாவும்‌ < 
யானே; அதுவே தான்‌ ஆனந்தம்‌. 
அதுதான்‌ நீ என்‌ றறியக்‌ கடவை. 
ஓதுக நீ “ஓம்‌ த்த்‌ ஸத்‌ ஓம்‌? என. 


ஓம்‌ தத்‌ ஸத்‌ 


ஃட அண்னன்‌ 


கவின்‌ 453 


அன்னை காளி 
1 


கை கணங்கள்‌ தகர்ந்திட, எழிலியும்‌ 
ஒன்றை யொன்று ஒளித்துப்‌ படர்ந்திட 
காரிருள்‌ செறிந்து கடுங்குரல்‌ எழுந்தது ; 
காற்றும்‌ சாழன்று முழக்கம்‌ செய்தது ; 
பல்லாயிரம்‌ பித்தரின்‌ ஆன்மாக்கள்‌ 
வெஞ்சிறை தவிர்ந்து விடுபடல்‌ போன்று 
வேரோடு மரங்களைப்‌ பிடுங்கி வீசியது 
சாலையில்‌ உளவெலாம்‌ சாடப்‌ பட்டன 
தொடுகடல்‌ குழப்பத்‌ தொடும்மிகச்‌ சேர்த்து 
மலைபோல்‌ உயரும்‌ அலைகளை அடித்தே 
விண்ணினை எட்ட விம்மி யெழுந்தது 
அகோரமான ஒளிக்‌ கற்றைகள்‌ 
எப்பக்கமும்‌ சென்றே வெளிப்‌ பட்டன 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ சாவின்‌ நிழல்கள்‌ 
கறைபடுத்‌ திடவே கருநிறத்‌ தோடு 
துன்பமும்‌ பிணியும்‌ சிதறிப்‌ பரவிட 
ஆனந்த வெறியில்‌ களிப்புடன்‌ 
ஆடியே வருக! அன்னாய்‌ வருக! 
2 


நிரியங்கரி என்பது நின்பெயர்‌ அன்றோ 
சாவே நினது மூச்சும்‌ அன்றோ 
அடிமலர்‌ அதிர்வுகள்‌ ஒவ்வொன்‌ ராலும்‌ 
அண்டம்‌ என்றும்‌ அழிவெய்‌ திடவே 
அனைத்து மழிக்கும்‌ கால காளியே 
வருக அன்னாய்‌ வருக! வருக! 
3 ௦ 
இன்னாமை இன்பம்‌ என நினைந்‌ திடுவோன்‌ 
சாவினை விருப்பாய்‌ தழுவமுந்‌ திடுவோன்‌ 
ஊழிக்‌ காலத்‌ துள மகிழ்ந்‌ தாடுவோன்‌ 
அவனையே நாடி அன்னையும்‌ வருமே. 


454 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
அன்னை விளையாட்டு அறிபவர்‌ யாரே? 


1 


இ யர்தவ முனிவ நீ, உளத்தகத்‌ தன்னை 
திருவினை யாடல்‌ தெளியினும்‌ தெளியலாம்‌ 
எவரே அறிவார்‌ எம்மனை செயலை? 
அடங்கி யிருந்தும்‌ ஆணை தவருப்‌ 
படைக்கல மன்னை பயில்வற மறைக்கும்‌ 
துறையின்‌ ஆழம்‌ தொடவும்‌ அணுகவும்‌ 
துணியு மனத்தினர்‌ தூயவர்‌ எவரே? 


2 


()மலியே யொருகால்‌ நிழல்வரு காட்சி 
திரையகம்‌ காணவும்‌ சிறிது வாய்க்கலாம்‌ 
அவா நிறை விழிகளால்‌ அறிய முயன்று - 
நடுங்கு முருக்களை நன்குமுன்‌ பாய்ந்து 
தடையறு வலிமை தாங்கும்‌ செயல்களைக்‌ 
காணவும்‌ பெற்றதோ, காட்சி யிங்கிவைதாம்‌ 

| யாங்கே எப்பொழு தெவ்வணம்‌ எய்துறும்‌ 

என்னு முண்மையை எம்மனை யன்றியே 
அறிய வல்லவர்‌ அவனியில்‌ யாவரே 
ஒளிபெறு முனிவரன்‌ உரைக்க வியலா 
அளவில்‌ ஒருகால்‌ அறியினு மறியலாம்‌ 
எப்பொழு தன்னை எவ்வுயிர்‌ தன்னை 
அரியணை யாக்குமென்‌ றறிபவர்‌ யாரே? 
எவள்பிறை யாட்டம்‌ இணையிலா முறையோ 
எவள்‌ திருவுள்ளம்‌ எதிர்ப்பிலா விதியோ 
அவள்திருக்‌ குறிப்பை அடக்குபு தட த்தும்‌ 

ன்‌ குகவு முளதோ? சான்ற சுதந்திரம்‌ 
i அடக்க எழுதரும்‌ ஆணை தான்‌ யாதே? 

தந்தை கனவாத்‌ தனிப்பெருந்‌ தகைமை 
மைந்தன்‌ மதலை வாய்க்கப்‌ பெறலாம்‌ 
அன்னாள்‌ படைத்த அரிவை யகத்துளே 
ஆயிரம்‌ திருவை அன்னை அமைப்பே 


கவிதைகள்‌ 45% 
கட்டவிழ்ந்தோன்‌ களிப்பாடல்‌ 


௬ க்குண்ட பைந்நாகம்‌ தாவிப்‌ படம்விரியும்‌ 


தீக்கொழுந்து தூண்டத்‌ கிகழ்ந்தொளிரும்‌- தாக்கிய 
வேல்‌ 


ஆவியிலே பாய அரிமாவின்‌ நீள்முழக்கம்‌ 
கூவியெழும்‌ பா லச்‌ சுரம்‌. 


நின்ன வாள்விச்சில்‌ மீக்கிளர்‌ த்த கார்மேகம்‌ 
துன்னிப்‌ படைதிரட்டும்‌ தொல்லூழி--தன்னுள்ளே 
, ஆழும்‌ துரியமெனும்‌ ஆன்மப்‌ பெருங்களியில்‌ 
சூழும்‌ பெரிய சுகம்‌. 

்ண்பஞ்‌ சடைக! கருத்து சலிப்பெய்த! 

நண்புடனே காதல்‌ நலம்‌ அறுக!--எண்ணரிய 

துன்பப்‌ படைதொடுக்கத்‌ தொல்லைவிதி; காரிருள்தான்‌ 


இன்ப வழியடைக்கில்‌ என்‌ 2 


தங்கள்‌ ஐந்தும்‌ பொறிகலங்கிச்‌ சீறியுனை 
மோதி அழிக்க முனைந்தாலென்‌ 2 ஈதறிக 
ஆன்மாவே! நீ தெய்வம்‌; அங்குமிங்கும்‌ பாராதே 
மேன்மேலும்‌ செல்கஅதோ வீடு. 


ஒரி னகத்துத்‌ தேவனலேன்‌ $; மானிடனல்‌ லேன்‌; 
விலங்‌(கு) 
ஆன வுடல்‌ சிந்தையலேன்‌ ; ஆண்பெண்ணும்‌ ;- 
நானல்லேன்‌ 
என்னியல்பு கூறவந்த ஏடெல்லாம்‌ ஊமைகளாய்க்‌ 
கண்மயங்கும்‌; நான்பிரமம்‌ காண்‌. 


செங்ககிரோன்‌ திங்கள்‌ திரைவையம்‌ தோன்றாமுன்‌ 
பொங்குகோள்‌ விண்‌ மீன்‌ புலராமுன்‌--எங்கிலுமே 


கற்பாந்த காலமும்‌ கண்படா முன்னின்றேன்‌ 
நிற்கின்றேன்‌ நிற்பேன்‌ நிலை. 


456 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-7 


ஜி த்துபுகழ்‌ ஞாலம்‌ இலங்குபுகழ்‌ இன்கதிரோன்‌ 
சீர்த்தியமை திங்கள்‌ திகழ்மீன்வான்‌— இத்தனையும்‌ 
ஊழென்னும்‌ சாட்டையிலே ஊசலிடும்‌ கட்டினிலே 
வாழும்பின்‌ சாகுமிவை வந்து. 


ங்ருத்தென்ற போர்வை கனவென்‌ ற பாசவலை 
விரித்துப்‌ பிணிக்க விரிந்த;—பிரித்தறியா 
எண்ணமென்ற கைத்தறியில்‌ இன்பதுன்பம்‌ பாழ்நரகு 


விண்ணுலகு வையமென வீழ்ந்து. 


ற்ரிலமிடம்‌ காரண காரியங்கள்‌ எல்லாமே 
மேலெழுந்த தோற்றம்‌ விளங்கிடுவாய்‌--ஞாலத்தே 
எண்ணம்‌ புலன்கள்‌ இவற்றுக்கும்‌ அப்பால்‌ நான்‌ 
களைணுற்ற சான்றாவேன்‌ காண்‌. 


இரண்டு பலவன்று இருப்பவெலாம்‌ ஒன்றேகாண்‌ 


திரண்டனணைத்தும்‌ என்னுள்ளே தங்கும்‌ ;- 


த ச மருண்டிங்கே 
என்பால்‌ எனக்கே இகழ்வு பகையுண்டோ-? 
அன்பே விளங்கும்‌ அறி. 


ற்னவு கலைந்தெழுவாய்‌ கட்டறுத்து வீடுபெறு 
நினைவிலச்சம்‌ நீங்கு நிலையாய்‌ என துநிழல்‌ 


மாயைகான்‌ என்னை மருட்டாதே நண்குணர்வாய்‌ 
ஆயநீ ஈசன்‌ அறி. 


அறியாத தெய்வங்கள்‌ 
(1899-ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதத்தில்‌ எழுதியது. ] 
இல 


ணர்‌ வொருசிறிதும்‌ எய்தா மையல்‌ 


ன்‌ ளிடும்பையுற்றே இணையும்‌ வாழ்வான்‌ 


்‌ பொறை சுமந்து தாழ்வுள்‌ வீழ்ந்து 

மீன்வழியை மருண்டிருண்டு தடவிச்‌ செல்வான்‌ 

அன்பமின்பம்‌ பிறப்பிறப்புத்‌ தூய்மை தீமை 
தோற்றமுறும்‌ தாரையதும்‌ தோன்றாக்‌ காலை 


கவிதைகள்‌ 457 


பொன்பயிலும்‌ ஒளிக்கதிரைப்‌ பொருந்தக்‌ கண்டு 
புலனறியான்‌ கடவுளென்றே போற்றினானே. 


அன்றறியா மனவுறுதியகத்தே யெய்தி 
அங்கமெலாம்‌ பரகியதால்‌ அவன்வாழ்‌ வாழ்க்கை 
என்றுமவன்‌ கனவினுமே எய்யா வாற்றான்‌ 
ஏற்றமுறா வுணர்த்தவற்றை யெல்லால்‌ காட்ட 
ஒன்றவலன்‌ உலகத்தின்‌ உப்பால்‌ நோக்கும்‌ 
உயர்முனிவர்‌ மூட பக்தியுடையா னென்றார்‌ 
அன்றுமவன்‌ அதனாற்றல்‌ அமைதி தேர்ந்தே 
அறிவீரே மூடபக்தி அஃதென்றானே. 
2 


[.ியமதி கார மெனு மதுவை மாந்தி ~ 

நின்றவற்றை யனுபவிக்கு நிலையும்‌ பெற்றே 

மதிமயங்கி யுழலுமவன்‌ மகிழ்ச்சி பூக்கும்‌ 
வனமெனவே நிலத்தையெண்ணி மனிதச்‌ சாதி 

கதிதெளிவில்‌ புழுப்போன்றே களிப்புக்‌ காகும்‌ 
கைய்பொருளா மதிக்கின்ருன்‌ கணக்கே யில்லா 

உதிதவொளி மயமாகும்‌ உவப்பின்‌ கூட்டம்‌ 
உளக்கண்முன்‌ இரவுபகல்‌ உறக்கண்டானே. 


ரிரிலநிறங்கள்‌ விளங்குமொளி மாறக்‌ கண்டான்‌ 

பயின்றவிழி யொளிமறையப்‌ பல்லா றோ 

கலகலக்கும்‌ பொறியைந்தும்‌ கலங்கக்‌ கண்டான்‌ 
கருதுறு தன்னல நினைவே கதியா நின்றான்‌ 

நிலவுமின்ப துன்பமெனும்‌ நிலையை யெய்தி 
நிறையுணர்வும்‌ உயிர்வாழ்வும்‌ நினைப்பின்‌ முன்னாள்‌ 

இலகுநிலை யறிந்து கரமிரண்டி லேந்தும்‌ 
இழிபிணம்போ லிருப்பதனை எய்தினானே. 


யந்து பிணம்‌ வீழ்கக்‌ கருதி னாலும்‌ 
கழியாமை பற்றிநின்ற கதியை நோக்கி 
ஐயேயான்‌ இறந்தேனும்‌ அமைதி காண்பேன்‌ 
அழிபிண த்தை யெறிவே னென்றவாவி நின்றான்‌ 
கையேறு செல்வமதி கார மெல்லாம்‌ 
கழிந்திழிந்த மனிசரோடும்‌ கலந்து வாழும்‌ 


| 
| 


458 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மெய்யேயும்‌ துயர்க்கண்ணீர்‌ விழிப்பின்‌ கண்ணே 
மிக்க நண்பர்‌ நகைத்தாலும்‌ வியன்கண்டானே. 


நன்றி வாய்ந்த நலங்கொள்‌ _மொழிகளாற்‌ 
சென்ற செல்வம்‌ சிறிதும்‌ நினைப்பிலான்‌ 
ஒன்றிநின்ற உறுதுயர்த்‌ தெய்வமே 
என்று நின்னுற வெய்துக வென்னுமே. 
a) 
ஓ ளத்தமைந்த வலிசான்ற உணர்ச்சி யெல்லாம்‌ 
ஓடுக்குதிறம்‌ அமையாதான்‌ உறுதி யோடு 
களத்தமருக்‌ கெழவிரையும்‌ கருத்தின்‌ போக்கைக்‌ 
கடிந்தடக்கி நிறுத்திவைக்கும்‌ கற்பு மில்லான்‌ 
வளத்தமையும்‌ உடனலத்தின்‌ வாய்ப்பு வாய்த்தான்‌ 
மனித்தரினம்‌ நல்லோனா மதிக்க வாழ்வான்‌ 
அளத்தலிலா ஆழ்வலையுள்‌ அவலங்‌ கொண்டே 
அவலிப்பார்‌ இடைதனக்கோர்‌ அமைதி கண்டே. 
பிட ்‌ டுருகிமனம்‌ பீழை யெய்தாப்‌ 
பெரு நிலையில்‌ அழுக்கினிலே பிறழ்ந்து வீழும்‌ 
திறமுடைய ஈக்களெனத்‌ தெளிவானானான்‌ 
திருவருளாற்‌ செல்வமுற்றுச்‌ சீர்மை கண்டு 
SR வழுக்கியவன்‌ புவியுள்‌ வீழ்ந்தான்‌ 
வரும்‌ விழிதிறந்து பொருந்த நோக்கி 
அறநெறியை மரங்கற்கள்‌ அழியா வென்றும்‌ 
அழியாதே வாழுமென்றும்‌ அறிந்தா னன்றே. 
[மிர நிற்கும்‌ கல்லிருக்கும்‌ மனிதன்‌ ருனே ப்‌ 
4 வரும்விதியை யெதிர்த்துநின்று மாற்ற வல்லான்‌ 
உரமமையும்‌ அணைகடந்தே விதியி னோங்கி 
உயாவுறலாம்‌ என்பதையும்‌ உணர்விற்‌ கண்டான்‌ 
பரவசமாய்‌ அடங்கு பண்பும்‌ பயிற்சி போகப்‌ 
பரபரப்பா லெழும்‌ வாழ்வைப்‌ பாரா நின்றான்‌ 
விர வுபெரு விசாலமுள வியப்பார்‌ வாழ்வில்‌ 
வெளிநோக்கி யொளியெழுந்து விளங்கிற்‌ றன்றே. 


[ அவ 


கவிதைகள்‌ 459 


[கயாம்‌ சாந்திநின்‌ ற நிலையம்‌ கண்டான்‌ 

நிறைதுயரக்‌ கடல்கடந்த நேர்தல்‌ தேர்ந்தான்‌ 

சத்தியிலா மரத்தினொடும்‌ தாழ்கல்‌ லோடும்‌ 
தனையினமா நிறுத்துமொன்றைத்‌ தானேதேடி 

சுத்திநிலை யிழந்தழிந்து தூய்மை தீர்ந்து 
துயரிடையே வீழ்ந்த தன்னைத்துறந்த ஞாலம்‌ 

எத்திசையோ எனநோக்கி இனிதே பாவம்‌ 
எனமனத்து ளரூணர்வே னென்‌ றெண்ணினானே. 


உறுதிசால்‌ இதயத்தாய்‌ சற்றே தாங்குக 
[கேத்ரி மன்னருக்கு எழுதியது] 
1 
று திரவன்‌ அடங்கிக்‌ கார்முகில்‌ மாயினும்‌ 
வானகம்‌ இருளால்‌ மயங்கு மாயினும்‌ 
தீர மனத்துச்‌ செல்வ இன்னும்‌ 
சற்றே தாங்கித்‌ தருக்குற முயல்க 
இறுதியில்‌ வெற்றி யறுதியாகுமே. 
2 
கதிரின்‌ பிறகே கோடை யெய்துறும்‌ 
அகல்முழை யெல்லாம்‌ அலைமே லேறும்‌ 
ஒளியினு மிருளினும்‌ ஒன்றையொன்‌ றுந்தும்‌ 
உறுதியும்‌ தீரமும்‌ உடையோ னாதியே 
பி 


விாழ்வக்‌ கடன்கள்‌ வாய்மையே யாகும்‌ 


வாழ்வகத்‌ தின்பமோ வறிதே பறப்பதே 

எல்லையும்‌ கரப்புண்‌ டெங்கோ இருப்பதே 

உறுதிய மனத்தாய்‌ இறுதி காறும்‌ ர 

நினாது வன்மையும்‌ நெஞ்சகத்‌ துரமும்‌ 

இருளினை யெதிர்த்தெ எழுந்து செல்கவே, 
4 


டரிவ்வினை தானும்‌ இழக்கப்‌ பெருதே 


எவ்வகைப்‌ பாடும்‌ இழிந்து வீணாகாது 


460 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


நாடிய நாட்டம்‌ நயந்தில தாயினும்‌ 
ஆற்றல்‌ அனைத்தும்‌ அகன்றே போயினும்‌ 
இனிவரு மெல்லா வேற்றமும்‌ எய்துவான்‌ 
மரபினர்‌ நின்னகம்‌ வருமா றுளதே 
உறுதிய வுளத்தாய்‌ ஒருசிறு பொழுது 
பற்றி முயல்க பயின்ற நன்மை 

ஒன்றும்‌ வறிதே சென்றிடா தன்றே. 


5 


ட] லக வாழ்விடை உயர்குணச்‌ சான்றோர்‌ 


அறிவிற்‌ சிறந்தோர்‌ அநேகர்‌ அல்லே. 
எனினும்‌ பற்றுதற்‌ கியல்நெறி காட்டுதற் 
குரிய கலனையுள்ள தவர்கணேோ. 
பொதுவர்‌ அவர்தம்‌ பூரண மதிப்பைக்‌ 
காலம்கடந்தே கருத்தாற்‌ றெளிவார்‌ 
எவரையு நினையா தியல்‌ நெறிபிடிக்கவே. 
6 

நெல்சனல்‌ உறுபொருள்‌ நெடுந்தொலை காண்பார்‌ 
நின்னுறு துணையாய்‌ நின்றதறிதியே 
ஆற்றலி னிறைவன்‌ அடங்குநின்‌ னகத்தே. 
பெரியோய்‌ வரமும்‌ பெறலரும்‌ பேறும்‌ 
நின்னை நாடி. நிரம்பப்‌ பொழிவன 
அனைத்தும்‌ நலமே ஆகுமால்‌ நினக்கே. 


விழிப்புற்ற இந்தியா 


[பிரபுத்த பாரதத்துக்கு எழுதியது. ] 
1 2 


ன்னுமொரு முறைஎழுக ! விழிக்க ! 


உறங்கினை நியே இறந்தனை யல்லை 
புத்துயிர்‌ நின்னகம்‌ பொருந்தப்‌ புரிந்து. - 
துணிபுறு காட்சி சடருறக்காணக்‌ 

கமல விழிகளுக்கமைதி யுதவி 

உலகெதிர்‌ நோக்கும்‌ உண்மை யுருவமே 
இல்லை மரணம்‌ என்றும்‌ நினக்கே. 


ட்ட நி 


கவிதைகள்‌ 461 
2 
ன்போல்‌ நடந்து முன்னே செல்க 
மெல்லச்‌ செல்க தொல்லைச்‌ சாலையுள்‌ 
அடங்கிய பூமியின்‌ அமைதியும்‌ கலையா 
மெல்லடியிட்டு மேக்குறச்‌ செல்க 
ஆயினும்‌ வன்மையி னமைந்த வுறுதியோடு 
| இன்பமே தீரமே இயையும்‌ சுதந்திர 
நடையினானடக்க நன்கு விழித்தே 
பிறரையும்‌ விழிப்பினைப்பெறவே தூண்டிக்‌ 
கிளருநன்‌ மொழிகளைக்‌ கிளந்து நடத்தியே. 
3 © 
இர நமனை யகன்றனை வளருமெய்யன்பால்‌. 
இதய முருகவே யெடுத்துளை வளர்த்து 
நினாது வளர்ச்சி நிலையினைக்‌ காண்டொறும்‌ 
மகிழ்ச்சி மீதூரும்‌ மனத்தோடு பேணிய 
இல்ல மகன்றனை இமய மெய்தினையே 
விதியின்‌ வலிமை மிக்கதே யாகும்‌ 
அறமு மிதுவே அனைத்து மீண்டு 
பிறந்திட நாடிப்‌ பெறாவலி கிளர்வுற 
வருவ துண்மை வளர்வது முண்மையே. 
4 


நிரிறுவலும்‌ புதுமை வளர்ச்சி வாய்ப்புற 
மேக மூடிய வியன்பனிப்‌ படலம்‌ 
வாழ்த்தி நினக்குறும்‌ வன்மையு முதவுமா௯ 
பிறந்தகந்‌ தன்னிலே பெருமை பூணுக 
புதுமை மருட்சிகள்‌ போதரப்‌ புரிந்து 
தேவ கங்கைநின்‌ திருவாய்‌ மொழியைத்‌ 
குன்னிசை யொன்றத்‌ தகவே புரிக 
தேவ தாருவின்‌ தண்ணிழல்‌ நினக்கு 
அழிவே யறியா அமைதியைத்‌ தரவே. 

3 


ட] வற்றினு மேலா யிமாலயன்‌ மகளாம்‌ 
A தூய்மை மென்மை ௬டரும்‌ இறைவி 


ர 462 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அவற்றுளும்‌ ஆற்றலாய்‌ இயங்கும்‌ அன்னை 
உயிர்க்கு யிராகும்‌ உமாதேவி நின்மாட்டு 
எல்லாச்‌ செயலு மியற்றுவித்‌ தருள்வாள்‌ 
| உலகமே யொன்று யிலகவும்‌ புரிவாள்‌ 
உண்மையின்‌ வாயில்‌ உரிமையாற்‌ நிறந்த 
கருணை யுருவினாள்‌ காண்பன வெவற்றுளும்‌ 
ஒருமையை விளக்கும்‌ ஒருபெருந்‌ தெய்வதம்‌ 
அளவை கடந்த அன்பே யாகுக 
| அழியா ஆற்றலை அருளுக நினக்கே. 
- 6 
வபர நின்னை இனிது வாழ்த்துவர்‌ 
காலமு மிடமும்‌ கணக்ககப்‌ படுத்தி 
தமக்குளமுத்துறும்‌ தகுதியை யெய்தா 
மாண்புறு ஞானியர்‌ மக்களின்‌ முந்தையர்‌ 
உண்மையினிதயம்‌ ஒன்றென வுணர்ந்தோர்‌ 
புன்மொழி கொண்டோ நன்மொழி கெ ராண்டோ 
மாந்தருக்‌ கப்பொருள்‌ வழங்கி யருளினோர்‌ 
அன்னவர்‌ ஊழியனாகி யவர்தம்‌ 
மறைப்பொருள்‌ பெற்றனை மற்றஃதொன்றே. 
71 
அன்பே யினிநீ அதனை விளக்குக 
உயரிய நினாதுமெய்‌ யொலியின்‌ முன்னர்க்‌ 
கனவும்‌ காட்சியும்‌ கரப்பது காணுதி 
படி.ப்படி யாகப்‌ பரவும்‌ கனவுகள்‌ 
மறையு நிலத்தே மறைவு ற்றொதுங்கும்‌ 
உண்மை யுறுதிசால்‌ உண்மையொன்டூற 
தன்பெரு மாண்‌ புறத்‌ தான்விளங்குமே.. 
8 
இ _லகினுக்‌ குரைத்தற்குரிய பொருளை 
ம்கு [ய்‌] 
இயம்புக விழிக்க இனிக்கனா வேண்டா 
இந்நிலம்‌ கனவுகள்‌ இயங்குறு நிலமே. 


நினைவுகளிடையே வினையெனு மதுதான்‌ 
நாரிலாமாலிகை யேருறத்‌ தொடுக்கும்‌ 


கவிதைகள்‌ 465 


கறுமை மலரும்‌ நாறு மலர்களும்‌ 

கலக்குமத்‌ தெரியல்‌ காணுமெவ்‌ வுயிர்க்கும்‌ , 
வேரோதண்டோவேரறோ விலையே 

இன்‌ மையினின்‌ றே எதுவும்‌ பிறந்தது 
உண்மை தென்றல்‌ ஒருகால்‌ உளரின்‌ - 
மிண்டுமஃதழிந்து வீழுமின்மையு ளே 
உறுதியுணர்வோடுண்மையை நோக்குக 
அதனோ டொன்றே ஆகுக நன்றே 

ஓழிக காட்சிகள்‌ ஓழிக கனவுகள்‌ 
கனவுகாணாது கழிதலியலாதேல்‌ 

உண்மைக்‌ கனவுகள்‌ உளமுறக்‌ காண்க 
அவைதாம்‌ அழியா அன்பும்‌ உரிமையால்‌ 
உலகுக்‌ குழைக்கும்‌ உரிமையு மாகுமே. ச 


ஜுலை மாதம்‌ நாலாந்‌ தேதிக்கு 

[சுவாமி விவேகானந்தர்‌ 1902-ம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ 
நாலாந்தேதி இவ்வுடல்‌ நீத்தர்‌. 1898-ம்‌ ஆண்டு ஜூலை 
மாதம்‌ 4-ந்‌ தேதி அமெரிக்க நண்பர்‌ சிலருடன்‌ காஷ்மீரத்‌ 
தில்‌ யாத்திரை சென்று கொண்டிருந்தார்‌. அன்று காலை 
உணவு நேரத்தில்‌ அமெரிக்க விடுதலை தினத்தைக்‌ கொண் 
டாடு முகத்தான்‌ உரக்ஃப்‌ படித்தற்கு இதை எழுதினார்‌. ] 

1 


இ ரவிடையடர்ந்து சூழ்ந்தே எங்கணும்‌ வத்து 
கொண்டு 


புரவுபூண்‌ நிலத்தைப்‌ போர்த்த போர்வையாம்‌ 
கரியமேகம்‌ 


கரவுற வொழிதல்‌ கண்டாய்‌ கதிரெழுநின்னால்‌ ஞாலம்‌ 
உரவுறும்‌ விழிப்பை யெய்தியுணர்வது காண்டிநன்றே 
2 


௪ 


॥ரிறவைகள்‌ குழுமிப்‌ பாடும்‌; பன்மலர்‌ விண்மீன்‌ போல 
நிறமமை முடியைத்‌ தூக்கும்‌ நிறைபனித்‌ துளியை 
யேந்தி 
| உறவுநல்‌ வரவுகூறும்‌ உறுபுனலேரி யெல்லாம்‌ 
புறனுறு மன்பே காட்டிப்‌ பூத்தபல்‌ கோடிகண்ணே. 


464 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
விழ்களாம்‌ கமலத்தானே விழைந்து நல்வரவு கூறும்‌ 
கழிமகிழ்‌ முகத்தே காட்டிக்‌ கதிரொளி யர சேநின்னை 


வழிவழி வாழ்த்துக்‌ கூறிவரவ நல்வரவு கூறும்‌ 
பொழிகதிர்ஞாயி இேநீ பொழிதியால்‌ உரிமை வழ்வே. 


4 


பன்னெடுங்‌ காலமாகப்‌ பல பரு நிலங்க ளெல்லாம்‌ 
நின்னையே நினைந்து நோற்ற நிலையை நீ நினைத்துப்‌ 
பாராய்‌ 
மன்னிய சிலர்தம்‌ நண்பும்‌ மனைவாழ்வ மிழந்தாரந்தோ 
நின்னையே நாடித்‌ தத்தம்‌ நிலத்தையு துறந்தாநன்றே. 
5 
மு டலெல்லாம்‌ கடந்து பண்டைக்‌ காடெலாம்‌ கடந்து 
சென்றார்‌ 
அடியிடுபத 6 மொல்லொன்றும்‌ ஆருயிர்ச்சமர மாகும்‌ 
தொடர்பணி பழுக்குநாளில்‌ தோன்‌ நினை நீயே 
2 . யன்பாற்‌ 
கடவுளை வேண்டல்‌ அன்பு கடும்பெருற்‌ தியாக 


மெல்லாம்‌ 
6 


(ிமிமையை யெய்தி வேண்டும்‌ முழுப்பயன்‌ 


வினைப்பவாகி 
எழுவது தெரிந்து நீயும்‌ இயைபுறு முறைமை யானே 
வழுவகல்‌ மதித்த ரென்றும்‌ வருக்கத்தே யுரிமை 
வாழ்வாம்‌ 
விளக்கத்தக்க கிளர்ச்சியோ டெழுந்தா 
யன்றே. 


கெழுமொளி வி 


7 


ற்லவநீ யினியு நின்றன்‌ தடையிலா நெறியே செல்க 
நலமருள்‌ ஒளியை நல்கும்‌ நண்பகல்‌ உலகு சூழ்க 
நிலமெலாம்‌ நினது தோற்றம்‌ நிரம்புறும்‌ விளக்கம்‌. | 


4 காண்க. 
பலபல மனிதர்‌ மாதர்‌ பரிவினால்‌ நிமிர்வாராக. 


கவிதைகள்‌ 465 
8 


ற்ம்மூடல்‌ பிணியா நின்‌ ற தகாகளின்‌ தகர்வுகாணா 
எம்முடை யரசே யென்ன இதயநன்‌ குருகாநிற்கத்‌ 
தம்முயர்‌ புதுமை யெய்தும்‌ சால்பினை யுணர்வாராகி 
விம்முறு முணர்ச்சி யானே மிகுமகிழ்‌ வெய்துவாரே. 


வரம்‌ பெறு கனவே 
[ 1900-ம்‌ ஆண்டு ஆகஸ்டு 17-ந்தேதி பாரிஸ்‌ நகரில்‌ 
எழுதியது. ] i 


[என்மை யாயினும்‌ தீமை யாயினும்‌ 
நன்‌ மகிழ்ச்சிதான்‌ தன்‌ முகத்தையே 
மென்மை தோன்றவே காட்டுமா யினும்‌ 
விழும மாக்கடல்‌ எழுவ தாயினும்‌ 
தன்மை யன்னதே தக்க வாற்றினால்‌ 
தளர்வின்‌ நோதலும்‌ வளர்வின்‌ ஆதலும்‌ 
வன்மை வேண்டுமே மழையும்‌ வெய்யிலும்‌ 
வருக வேடமே மருவ வேண்டுமே. 
2 


அகுள்கொள்‌ நன்கனவாகு மன்னையே 

அங்கு மிங்குநின்‌ அளியி னாகிய 

மருள்கொள்‌ போர்வையை மறைவு வைத்தியே 
வலிய கூரிய வரிகள்‌ மாற்றுக 

இருள்கொள்‌ துன்பமே யேய்ந்த தீமையாம்‌ 
எதையு மாற்றியே யின்ப மாக்குக 

சுருள்கொள்‌ கடுமையே தோன்று மொன்றினைத்‌ 
தூய்மை வெண்மையே தோன்ற வைத்தியே. 


3 


மரய மந்திரம்‌ மற்று முள்ளதோ 
வாய்த்த யாவும்‌ நின்வண்மை யாகுமே 
ஆய நின்கரம்‌ படுமுன்‌ அங்ஙனே: 
அழகில்‌ பாலையும்‌ சோலை யாகுமே 
30 


466 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தீய பேரிடி. தூய பாடலாம்‌ 
சிந்தை சோர்வுறச்‌ செய்ய வல்லதாம்‌ 
பேய--சாவுமே பெரிய யாவினும்‌ 
பெரிய வீடெனாப்‌ பேசலாகுமே. 


காலையில்‌ மலர்ந்த நீல மலருக்கு 


[நியூயார்க்கு நகரதீதைச்‌ சேர்ந்த மேற்கு நாட்டு 
சிஷ்யை ஒருத்திக்கு 1896-ம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 
6-ந்‌ தேதி எழுதியது. ] 

1 
| பனியுறைந்த நிலமாயி னென்னே 
நினதுசட்டை குளிர்வாடை நிலையிருப்பி னென்னே 
நினதுநெறிக்‌ கின்பநண்பன்‌ நேர்ந்திலதா லென்னே 
நினதுமணம்‌ வறிதேயித்‌ நிலம்பரந்தா லென்னே 
2 


மெயயன்பே வறிதாகி வீழ்வுறினும்‌ என்னே 
வியப்புரிய நினது மணம்‌ வீண்படினு மென்னே 
வெய்யகடுந்‌ தீமைநன்றை வென்றாலு மென்னே 
வீழ்மறமே யறமமுத்தி மேம்படினு மென்னே. 
3 
நீன்னி௰ல்பு புரியாதே நிமிருதி மென்மலரே 
கிறைதூய்மை, இனிமைகெழு நீல நறுமலரே 
இன்றுமென்றும்‌ நின்னகத்தாம்‌ இனியநறுமணத்தை 
இரவாமை கரவறவே எவர்க்கு மளித்தருளே 


தவறாக உணர்ந்த நிலை 
1 
மங்கைக்‌ கரையிலே பண்டோர்‌ புராணிகர்‌ 
கடவுளே சீதை இராமனென 


இங்கண்‌ வருவதும்‌ சீதை துயர்வதும்‌ 
இன்புற வோதி விளக்கினரே. 


கவிதைகள்‌ 467 
2 


யுகம்‌ உபதேசம்‌ நேசமாக்‌ கேட்டுப்‌ 
பிரிந்தனர்‌ மக்கள்‌ மனைப்புறமே 
ஈசன்‌ அருளையும்‌ சீதை இராமன்‌ 
எனவரு மாண்பையும்‌ எண்ணமிட்டே 
3 - 
ரறட்டத்தினின்றே குரலொன்‌ நெழுந்தது 
கூறுதிர்‌ ஐயே விடையென வே ம 
நீட்டி முழக்கிய சீதை யிராமரை ய 
நீயிரே யாரென்‌ றுரைத்திரென்றே. 
4 


ின்னுயர்‌ கொள்கை யிழித்தனை மாற்றினை 
என்று நான்‌ கூறுவன்‌ இப்பொழுதே 
மன்னுயி ரெல்லாம்‌ கடவுளே யென்று 
வழுத்திலேன்‌ மற்றது வெற்றுரையே. 
5 
இ ணர்க தெளிக உரைப்பன்‌ இதனையே 
உண்மை கடவுளே மற்றவை பொய்‌ 
அணாவுறு ஞாலம்‌ கனவே மெய்போல 
அழகுறத்‌ தோன்றிவிளங்கினுமே. 
6 
இ£கமாம்‌ சத்தியம்‌ என்றும்‌ இருக்குமே 
இறைவன்‌ அவனே எனவறிதி 
தேக முயிராய்த்‌ தெரிவதி யானலேன்‌ 
தேறும்‌ இறைவனே யானலவோ 


பான பாத்திரம்‌ 
1 


[நனக்கென வமைந்த பான நிறைகல மிஃதா மென்பல்‌ 
எனக்கென நீயேகாய்ச்சி யிடுங்கடும்‌ பானமிஃதே 


466 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


மனக்குறு குறைகள்‌ தாபம்‌ வளர்ந்து பல்லாண்டா 
யெய்தி. 
அனைத்து நின்றன யே யென்ப தறிந்தனென்‌ 
விளம்புவேனே 
2 


ட்‌ ரதுநின்‌ போக்கா மென்பன்‌ இடரிருள்‌ மிகுவதொன்றே. 
பிதுறுபரல்‌ கல்லெல்லாம்‌ விழுமமே வினைக்கநின்ற 

காதல்‌ நண்பனயான்‌ நன்மைக்‌ காட்சிகள்‌ காண 

விட்டேன்‌ 


போதுவன்‌ அவன்‌ என்மார்பம்‌ போதராய்‌ குழலி 
நீயே. 
3 


1 துநின்‌ பணியாம்‌ கண்டாய்‌ இன்பமோடெழி 
லீங்கில்லை 
ஈதுமற்றெவர்க்கும்‌ வாயா தெனதுலகத்தி னுள்ளே 
ஈதுநல்லிடத்தைக்‌ கொள்ளும்‌ இயைவது கொள்க 


நீயே 


_ ஈதுநீயுணர்க கண்மூ யென்முக நோச்குவாயே. 
அருள வாழ்த்து 
1 


[1900-ம்‌ ஆண்டு செம்டம்பர்‌ மாதம்‌ 22-ந்‌ தேதி 
சகோதரி நிவேதிதைக்கு எழுதியது. ] 2 
வின்னி னிதயமும்‌ அதிரதன்‌ உள்ளமும்‌ 
தென்றல்‌ நறுங்கால்‌ ஒன்றிய இனிமையும்‌ 
ஆரிய பீடத்‌ தமைந்த மந்திரமும்‌ 
ஒளிசால்‌ உரிமையின்‌ உயர்வுறும்‌ வண்மையும்‌ 
௪ ஆகிய இவையெலாம்‌ அமைக நினக்கே 
மேலும்‌ நலமெலாம்‌.வெள்ளமா வினைக 
பண்டைய ஞானியர்‌ கண்‌ டிராக்‌ கனவுகள்‌ 
நினக்கே யாகுக நிறைபுகழ்ப்‌ பாரத 
நாட்டிடை யெதிரிலில்‌ நண்ணு. மகற்குத்‌ 
தேவியும்‌ தோழியும்‌ செவிவியும்‌ சிலதியும்‌ 
நாள்மையு மோருமையா நற்றுணை யாயே 


கவிதைகள்‌ 469 


அமைதி வேட்டல்‌ 
[குட்வின்‌ அவர்கள்‌ நினைவாக 1898-ம்‌ ஆண்டு 
ஆகஸ்டு மாதம்‌ எழுதியது. ] . ; 


)_டுக்கள்சூழ்‌ அகல்வானத்தே உயிரே நீயிவர்ந்து 
: செல்க 
அடுக்குமானந்த வாழ்வை அகவிகாயுரிமை காண்க 
தொடுக்குறுமிடமமே காலம்‌ தோன்று மெய்க்காட்சி 
மாயா 
இடுக்கணில்‌ அமைதி யென்றுமின்ப வாழ்வுனக்கா 
மன்றே 
2 
| 2 மெய்ப்பணியே பூர்ண நினைப்புறு தியாகமாகும்‌ 
நினது வாழ்மனையே யெல்லை நிரம்பு மன்பிதயமாகும்‌ 
மன துறு நினைவினின்பம்‌ வருகால தேச மாய்க்கும்‌ 
அனகன பீடத்திட்ட அலரேபோலிருத்தி யன்றே 


3 
நிரிந்றெலாம்‌ சிதைந்து மாய்ந்த பரம வானந்தம்‌ 
கண்டாய்‌ 
முற்ற வாழ்விறப்பென்றாகி முகிழ்த்த லொன்றகத்‌ 
தேடிக்காய்‌ 
உற்றவர்‌ துணைவலென்றும்‌ உலகிலே பிறர்க்கா. 
்‌ வாழ்ந்தாய்‌ 


கற்றனை மேலே செல்க கலாமுலகன்பு செய்தே. 
ஒளி 
[1900-ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 26-ந்‌ தேதி 
பேலூர்‌ மடத்தில்‌ எழுதியது. ] 
இஃ்க மங்கும்‌ எங்கும்‌ நோக்குவன்‌ 
எல்லாம்‌ முறைக்கண்‌ இருக்கவே காண்பன்‌ 


ஆழத்‌ தமைந்த அவலத்‌ திடையே 
ஒளிமய ஆன்மா ஒளிர்க்‌ காண்பலே. 


470 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
உயிர்க்‌ கடவுள்‌ 


[அமெரிக்க நண்பர்‌ ஒருவருக்காக 1897-ம்‌ ஆண்டு 
லை மாதம்‌ 9-ந்‌ தேதி அல்மோராவில்‌ எழுதியது. 
ஐ ட்‌ நம்து ழி 


1 


0] எளும்‌ புறமும்‌ ஒளியாவான்‌ 
உழைப்பார்‌ கரத்துள்‌ உரமாவான்‌ 
மெள்ள நடப்பார்‌ கால்களிலே 
மேவி நடப்பான்‌ அவனே, நீர்‌ 
கொள்ளும்‌ யாக்கைத்‌ திருக்கோயில்‌ 
கொலுவீற்‌ நிருக்கும்‌ கோமானாம்‌ 
வள்ளல்‌ அவனை வழிபடுவீர்‌ 
வனைந்த சிலைகள்‌ உடைத்தெறிவீர்‌. 


2, 


ஓ) _யர்ந்தோன்‌ இழிந்தோன்‌ ஒருங்காவான்‌ 

ஊனப்‌ பாவி தவஞானி 

வயங்கு தெய்வம்‌ புழுவென்னும்‌ 
வடிவம்‌ இரண்டும்‌ தாமாவான்‌ 

நயந்து காண அறியவரும்‌ 
ஞானச்‌ சித்தாய்‌ முழுமுதலாய்‌ 

வியந்தே அவளை வழிபடுவீர்‌ 
வெற்றுச்‌ சிலைகள்‌ உடைத்தெறிவீர்‌! 


2) 


இக்க காலம்‌ எதிர்காலம்‌ 
இருக்கும்‌ காலம்‌ இக்கணக்கைத்‌ 
துறந்து நிற்கும்‌ துயவெளித்‌ 
தொடர்பில்‌ இறப்பும்‌ பிறப்புமிலை 
சிறந்த அவனுள்‌ எஞ்ஞான்றும்‌ 
செழித்தோம்‌ செழிப்போம்‌ செழிக்கின் ரோம்‌ 
மறந்த அவனைத்‌ தொழுவீரே 
மற்றைச்‌ சிலைகள்‌ உடைப்பீரே 


கவிதைகள்‌ 471 
4 
விர்‌ மும்‌ இறையை மறந்திட்டு 


வளம்சால்‌ உலவாப்‌ பேரொளியால்‌ 
ஞூழும்‌ உலகில்‌ அவன்கூட்டும்‌ 

சுகத்தைக்‌ கானா அறிவிலிகாள்‌! 
பாழும்‌ பேய்த்தேர்க்‌(கு) அலைந்தேநீர்‌ 

பாழ்த்த கலகம்‌ விளைக்கின்‌ நீர்‌; 
வாழி ஒருவன்‌ புகழ்பாடி 

வனைந்த சிலைகள்‌ உடைப்பீரே! 


படைப்புப்‌ பாடல்‌ 


[ ருக்வேதம்‌ (10-- 1289) ] 
1 


வி]ிரமர்வமக்‌ காலத்‌ தில்லை; வாழ்வின்மை யதுவுமில்லை 
தாழ்வது நிலம மில்லை; தானுயர்‌ வானுமில்லை 
போழ்வறு மயலை மூடும்‌ பொருளே து புகற்சி யாதே 
பேழ்பிலவிருளினாழம்‌ பிறங்கிய பொருளஃதியாதே மி 
2 


அமிவுமந்‌ நாளிலில்லை; அமுத வாழ்‌ வதுவு மில்லை 
இழிவுறு மிரவு மில்லை; எல்லுறு பகலுமில்லை 
மொழியசை வற்றதாகி மூலமஃதியக்கம்‌ காணும்‌ 
கழிபெருந்தனிமை மாண்பு கலந்ததன்‌ மேலொன்‌- 

றின்றே 
3 

ஆதியின்‌ இருளின்‌ கண்ணே அமைவுற விருளே 


நிற்கும்‌ 

வேதியா வண்ணம்‌ நீண்ட வியன்புனல்‌ வடிவம்‌ 
்‌ பூண்டே 

ஓதிய அதன்கண்‌ மாய்ந்தே உள்ளுறை பொருளா 
மஃதே 

தீதிலா அருந்த வத்தைச்‌ செய்துமாண்‌ பெய்திற்‌ 
றன்றே 


472 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-7 


4 


ரிரினமுதல்‌ விதையா மாசை வந்தது முதன்மையாக 
முனிவரர்‌ இதனைத்‌ தம்முண்‌ முயற்சியான்‌ வாழ்வினோடு 
கனியும்‌ வாழ்வின்மை தன்னைக்‌ கண்டு தேர்ந்துணரா 
நின்றார்‌. 
இனியிதன்‌ கதிர்கள்‌ உம்பர்‌ இம்பரோ டிருபால்‌ உண்டே 
3) Ww 
அன்னது நிகழ்ந்த பின்னர்‌ அமைந்தது படைப்பின்‌ 
மாண்பு | 
தன்னது நிலைமை தானே தாங்குறுந்‌ தகுதி யானே 
_ பன்னரும்‌ படைப்பி னாற்றல்‌ பறந்துமேல்‌ நிரம்பா நிற்க 
மன்னரு நெறியில்‌ நன்கு வளர்வுற லாயிற்‌ றன்றே. 
6 
| 
| 


வழியினை யறிவார்‌ யாரே 2 மற்றதை யுரைத்தார்‌ 


யாரே? 
எழுவது மிதுதான்‌ யாண்டை யாண்டு முன்னிற்றலாகும்‌ 
தழுவு முன்னேற்றம்‌ கண்டு தாவினர்‌ தேவ ரெல்லாம்‌ 
வழுவற வறியார்‌ யாரே வந்ததீதி யாங்‌ கணின்றே 
ர 


யிங்‌ கிருந்‌ தெழுந்த தாகும்‌ இன்ன முன்னேற்றந்‌ 


்‌ \ தானே 
ஈங்கிது தகைப்பா ருண்டோ இல்லையோ உரைத்தல்‌ 

ட்‌ ன்றாம்‌ 
ஓங்கிய வான மாளு A 


த்‌ ம்‌ ஒருவனே அரசாம்‌ ஆகில்‌ 
ஆங்கியை புகழாய்‌ 


அன்னோன்‌ அறிவனோ அறிகி லானோ 
நிர்வாண ஷட்கம்‌ 
[ நிர்வாணம்‌ பற்றிய ஆறு பாடல்க 


ச ப ச ள்‌. ஸ்ரீ சங்கர பகவத்‌ 
பாதா இயற்றியதன்‌ மொழிபெயர்ப்பு. 1| ்‌ 
1 


[ழினமகன் றேன்‌; புத்தியில்லேன்‌; சித்தமில்லேன்‌ 
அகங்கார வகைமை யில்லேன்‌; | 


கவிதைகள்‌ 473 


வினவிருந்த செவியில்லேன்‌ ; நாவில்லேன்‌; 
நாசியிலேன்‌; விழியு மில்லேன்‌; 

கனமுறைந்த வானில்லேன்‌; நிலமில்லேன்‌ ; 
கனலில்லேன்‌; காஜு மில்லேன்‌; 

தின நிறைந்த சிதானந்த ஒருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சிவோக மன்றே! 


2 


| பருமை மிகு பிராணனிலேன்‌; ஐவகைய 
ம்‌ வாயுவி லேன்‌; பிறந்த மெய்யின்‌ 
அருமையுறு தாதுவகை எழுமையிலேன்‌ ; 
கோசமெனு மைந்து மில்லேன்‌ ; 
உ.ரிமை பெறும்‌ வாக்கினோடு பாணிபதம்‌ 
பாயு பத்தம்‌ ஒன்று மில்லேன்‌ 
திருவருளும்‌ சிதானந்த ஒருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சிவோக மன்றே. 
3 


வெறப்புமிலேன்‌; வீருப்புமிலேன்‌ ; அவாவினோடு 

மயக்க மெனும்‌ விழும மில்லேன்‌; 

செறுப்புரிய மதமுமிலேன்‌; மாற்சரியம்‌ 
எனும்‌ பெயர்‌ பூண்‌ சிறுமை யாகேன்‌; 

பொறுப்புரிய அறமுமிலேன்‌ ; பொருளுமிலேன்‌ 
இன்பமிலேன்‌ ; புகழ்‌ வீடிலேன்‌ ; 

கிறப்பரிய சிதானந்த ஓருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சிவோகமன்‌ 6ற. 


்‌ 4 


ண்ணியமே பாவமெனு மிருமையிலேன்‌ ; 
இன்பதுன்பம்‌ பொருந்த லில்லேன்‌; 

எண்ணிய்‌ மந்திரம்‌ தீர்த்தம்‌ வேதமோடு 
வேள்வி யெனும்‌ இயைபு மில்லேன்‌; 

உண்ணிய வெய்துணவு மில்லேன்‌ ; உண்பதிலேன்‌; 
அதுதுய்க்க உரியே னல்லேன்‌; 

திண்ணியதாம்‌ சிதானந்த ஒருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சிவோக மன்றே 


474 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
5 


இறப்புமிலேன்‌; இறப்புறுமோ வெனுமையம்‌ 

இலேன்சாதி பேத மில்லேன்‌; 

பிறப்புமிலேன்‌; தந்தையிலேன்‌; அன்னையிலேன்‌ 
உறவுபிற பெறுவே னல்லேன்‌. 

சிறப்புமிகு நண்புமிலேன்‌; குருவுமிலேன்‌; 
சீடனெனும்‌ சிறுவனில்லேன்‌ ; 

திறப்பரிய சிதானந்த ஒருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சிவோக மன்றே 


6 


ர னதும்‌ விகற்பமிலேன்‌; ஆசார வுருவமிவை 

இயைவே னல்லேன்‌; 

வானேயும்‌ கடந்துள்ளேன்‌; பொறிபுலன்கட்‌ 
கப்பாலாய்‌ வயங்கா நின்றேன்‌; 

கோனேயும்‌ அசங்கதத்தேன்‌ முத்தியிலேன்‌; 
பந்தமிலேன்‌; குறிப்பிற்‌ கெட்டாத 

தேனேறும்‌ சிதானந்த ஒருவனியான்‌ 
சிவோக மென்பன்‌ சீவோக மன்றே. 


என்‌ நாடகம்‌ முடிந்தது 


[1895-ம்‌ ஆண்டு வசந்த காலத்திலே நியார்க்கு 
நகரில்‌ எழுதியது. ] 
1 
ற லமெனும்‌ அலையிலென்றும்‌ எழுந்தும்‌ வீழ்ந்தும்‌ 
கையடித்துக்‌ கால்வீசி யுருண்டு செல்வேன்‌ 
சாலமெனவெதிர்‌ காட்சி பொருளில்‌ காட்சி 
தமைநோக்கி யுமிரோட்டம்‌ தாழ்தல்‌ பாய்தல்‌ 
கோலவரு முடிவில்‌ பெருங்கூத்தும்‌ கண்டு 
குமுறுகிறேன்‌ மனமகிழ்ச்சி கொளவே மாட்டேன்‌ 
ஏலலென்றும்‌ ஓடுவதாய்‌ எல்லைக்‌ கோட்டை 
என்றென்றும்‌ எய்துகிலா இதனைக்‌ கண்‌ டே. 


கவிதைகள்‌ 475 


2 
[ரிறக்துபிறந்‌ துறுந்தோறும்‌ வாயில்‌ நிற்பேன்‌ 
பீழைமிகும்‌ வாயிலது திறப்பக்‌ காணேன்‌ 
சிறந்த வொளிக்கதிர்‌ நெடுநாள்‌ தேடித்‌ தேடிச்‌ 
சிறுபயனுமெய்தாமை மழுங்கும்‌ கண்கள்‌ 
அறந்குழுவும்‌ வாழ்க்கையெனும்‌ குறுகல்‌ வார 
அவதிநின்று கீழ்நிலத்தை அளவா நின்றேன்‌ 
பறந்தழுது நகைத்துவிழும்‌ குழுவைக்‌ காண்பேன்‌ 
பரிவெதற்கென்றியா வருமேயறியா ரன்டூற. 
3 


இருண்டு முன்னர்‌ எதிர்நிற்கும்‌ கதவம்‌ உண்டே 
இதற்கப்பால்‌ போக்கில்லை எனவே கூறும்‌ 
திரண்டமுடி பிதுவேகாண்‌ விதியை யாவும்‌ 
செயல்புரியேல்‌ இயன்றளவு பொறுத்தல்‌ நன்றே 
உருண்டுசெல்க பிறரோடு வாழ்விரத முண்டே 
உணர்விழந்து பித்துங்‌ கொண்டுழல்வாயாக. 
தெருண்டுணர முயலுமவன்‌ துயரே காண்‌ பன்‌ 
சிறிதுநின்றே யவரோ டுறைதல்‌ நன்றே 
4 
இசப்பகலும்‌ பெரும்பேறு எளியேற்‌ கில்லை 
இருளாழி மிதக்குநில மென்னு மொக்குள்‌ 
விளைத்தவுள்ளீ டில்லாத வருவம்‌ நாமம்‌ 
வீதல்பிறப்‌ பிவையொன்றும்‌ பொருளாகாவே 
தளைத்தவின்ன பொருக்ககன்று தாவிச்‌ செல்வான்‌ 
தந்தபெயருருவ மெலாம்‌ தாமே மாயக்‌ 
கிளைத்தலிரு பெருங்கதவம்‌ திறக்க வேண்டும்‌ 
கிளருமெனக்‌ கவைதிறந்தே யாதல்‌ வேண்டும்‌ 
பெரிதிகாத்த நின்மதலை பெருவீடெய்தப்‌ 
பெருங்கதவம்‌ திறந்தருள்வாய்‌ கருணைத்‌ தாயே 
அரியலொளி வாயில்வழி அடியேன்‌ செல்லல்‌ 
ஆரியக்கூத்‌ தடங்குமினி அடைவன்‌ வீடே 
5 


இருளைக்‌ விளையாட வெளியே விட்டாய்‌ 
எனைமருட்டும்‌ வெருட்சி முகபடமும்‌ பூண்டாய்‌ 


4/6 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அருளுளதா நினைப்பகல அச்ச மெய்த 5 
அடிநாயேன்‌ விளையாட்டோ வினையா யிற்றே 
மருளுமலை பொங்குகடல்‌ மீதே வீழ்ந்து 
வலிந்திங்கு மங்குமெறி பட்ட வாற்றான்‌ 
சுருளுமுண்டு வாழ்துயரம்‌ துன்பமுண்டு 
தோன்று மினியின்பமெனு நினைப்பு முண்டே 
6 
, யிரிங்குயிரின்‌ வாழ்வதுவே இறப்பின்‌ வண்ணம்‌ 
இறப்பதுவோ மீண்டணுகும்‌ இன்ப துன்பம்‌ 
தாங்குயிர்வாழ்‌ வுருளிலியை பிறிதோர்‌ சுற்றாம்‌ அந்தி 
தக்கவொளி விளங்கு பொன்மைக்‌ கனவுத்தோற்றம்‌ 
யாங்குகுதல்‌ வாய்ச்சிறுவர்‌ இனிது காண்பர்‌ 
இறுதியிலே யவை பொடியா மழிவும்‌ காண்பர்‌ 
வீங்குமுணர்வுறுதி யெலாம்‌ விளிந்து மாய 
வீழ்க்கு மன்ன துருப்படலம்‌ வாழ்க்கை யாமே. 
77 


துமை யெனுந்தளர்‌ பருவக்‌ கடை நாட்காலை 
மூதறிவு பிறக்கும்‌ உருள்முனைய மாட்டேம்‌ 
பொதுநெறியே நானாளும்‌ யாண்டும்‌ யாண்டும்‌ 
போவதுருள்‌ ! இளமைவலி பொருமே யாகில்‌ 
அதுசிறிய மாயை விளையாட ற்கேற்ப 
அமைகருவியென வறிந்து பொய்ம்மைத்‌ தேற்றம்‌ 
உதுவியக்கு பொறியாசை யச்சாம்‌ ஆரம்‌ 
உறுமின்ப துன்பமென ௮ணரலாமே. 
8 
ர்றையறியேன்‌ செல்கின்றேன்‌ திசையுமோரேன்‌ 
துலையிலருட்‌ பெருந்தாயே காத்தல்‌ வேண்டும்‌ 
திறைகனலிதன்‌ கணின்று மீட்டல்‌ வேண்டும்‌. 
நினைவாசை மிதப்பினின்று நீக்கவேண்டும்‌ 
பொறையில்‌ திகில்தரும்‌ முகத்தைக்‌ காட்டவேண்டா 
பொறுக்கும்‌ வலியிலேனன்னாய்‌ அந்தப்பார்வை 
குறைவிலருள்‌ பொழிந்தருள்க அன்பு காட்டிக்‌ 
குற்றமிகுந்‌ தாலுமருட்‌ குறிப்பி லே 


| 


கவிதைகள்‌ - 477 
டி 
ட] ப்பொழுதும குழப்பமிலாக்‌ கரைக்கே யென்‌ 
என்தாயே இருகரத்தால்‌ அழைத்துச்‌ செல்க 
வெப்புமிகு துயர்க்கப்பால்‌ விழிநீர்க்‌ கப்பால்‌ 
வியனுலக ஆனந்த நிலைக்கு மப்பால்‌ 
ஓப்பறுசெங்க திர்‌ மதியம்‌ உடுக்கள்‌ மின்னே 
உணர்வரிய உரைப்பரிய உயர்வு சான்ற 
அப்பெரிய வொளிபெற்றே அவைகள்‌ வாழும்‌ 
அவ்விடத்தே சேர்ப்பிக்க அருளினாலே 
10 
இன வென்றும்‌ நின்முகத்தைக்‌ கனவின்‌ மாயை 
எளியேற்கு விளங்காமை மறையா தாக, 
துனியடியேன்கூத்து முடிவு கண்டாய்‌ 
தாடேயேயென்‌ தனையறுத்து வீடு நல்கே. 


சாந்தி 
1 
[1899-ம்‌ ஆண்டு நியூயார்க்கு ரிட்ஜ்லிமனோரில்‌ 
எழுதியது.] 


இரவிமையினன்னது வருவது காணாய்‌ 


ஆற்ற லின்மையாம்‌ ஆற்றலா மதுவே 

இருளிடை யிருக்கும்‌ எல்லொளி யஃதே 

பேரொளி யிடையுறு பெருநிழ லதுவே. 
2 


ஓ] ன்றும்‌ உரைபெரறா இன்ப மதுவே 
உணர்வுறு தாழ்ந்த உறுதுய ரஃதே 
வாழ்வுறு அழிவரு வாழ்வு மன்னதுவே 
வருந்துறா நித்திய மரணமு மதுவே 

3) 

இன்பமும்‌ துன்பமும்‌ இல்லை யஃதே 

இரண்டினிடையே இருப்பதா மதுவே 


478 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-? 
இரவு மெல்லையும்‌ இல்லை யதுவே 
இரண்டையு மிணைக்கும்‌ இணைப்பா மஃதே 

4 

சையினு ளிருக்கும்‌ இனிய நல்லமைதி 

தெய்விகக்‌ கலையுட்‌ சிறந்த நிருத்தம்‌ 
பேச்சுக்‌ கிடையே பிறக்கு மவுனம்‌ 
உணர்ச்சி யிரண்டின்‌ ஊடே பிறக்கும்‌ 
இதய அமைதி யென்ப ததுவே. 

ட 

றுணப்‌ பெறாத கவின்மலி யழகு 

தனிமை வீளங்குறு புனித மெய்யன்பு 
பாட.ப்‌ பெறாது வாழ்பாட லஃதே 
அறியப்‌ பெறாத அறிவு மதுவே. 

6 
(ரண்டு வாழ்விடையே இயைந்த சாவதுவே, 
இருபெரும்‌ புயலிடை இலங்கு மமைதி 
உயிர்ப்படைப்‌ பெழுந்த ஒருபெருஞ்‌ சூனியம்‌ 
மீண்டு மஃதொடுங்க விரையு மகமே 

7 

றுண்ணீர்த்‌ துளியும்‌ கடுகும்‌ ஆங்கே 

நகைக்கு முருவீஷ நன்கு விளக்கவே 
வாழ கமைந்த வரையறை யதுவே 
சாந்தி வாழும்‌ தனிம யதுவே. 


கவிதைகள்‌ 


2 


படைய்புப்‌ பாடல்‌ 
1 


இ ருவம்‌ பெயர்நிறம்‌ மருவிலாப்‌ பெரும்பிழம்பு 


இறப்பெதிர்‌ வெனவரு மறப்பரு காலம்‌ 
இல்லது காலத்‌ தெல்லை கடந்தது 
இடமில தொலியில தெல்லையு மற்றது 
எவ்வகைத்‌ தொடர்பு மில்லது மறுத்துரை 
அன்மை வாசகம்‌ ஆங்கடங்‌ குறுமே 

2 


அவ்வழி நன்றே அடிதில நோக்கி 
மூல மகாநதி முழங்கிப்‌ பாயுமே 
ஒளிகெழு மவாவெனு முருவினை யெய்தியே. 
பாய்ந்த அதன்புனல்‌ வாய்ந்த சினத்தால்‌ 
யானுளேன்‌ யானுளேன்‌ யானுளேன்‌ என்று 
முடுக்குற முழங்கி யடுக்குற வருமே 
3 


டரல்லை யிலவா வெனு மிப்பே ராழியில்‌ 
எண்ணிறந்‌ தெல்லை யிகந்த பேரலைகள்‌ 
ஒளியொடு தோன்றும்‌ ஓ ஓ அவைதாம்‌ 
எத்துணை யாற்றல்‌ இயைவன பலதிறத்து 
எத்தனை கோடி இயலுரு வியைவன 2 
எத்தகை யமைதி இயைபுறப்‌ பொருந்தின ? 
எத்துணை வகைய இயக்கம்‌ இயன்றன? 
இவற்றினை யளந்தறிந்‌ தியம்புவார்‌ யாரே £ 

்‌ 4 


> 


நிரின்னூ ௫யிரம்‌ பசுங்கதிர்‌ வெண்மதி 
பன்னூ ராயிரம்‌ பகற்கதிர்‌ ஞாயிறு 
இப்பெரு மாகட லிடையிற்‌ பிறந்தே 
பொருவரு முழக்கொடு வெருவர விரைவ 
வான மாநில மறையா திற்கும்‌ 


479 


460 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-7 


ஒள்ளொளி மிகையால்‌ உயர்வுசால்‌ துறக்கம்‌ 
எங்கும்‌ பரப்பி யினிதர சாளுமே. 


தி) 
இரவினில்‌ விரைவும்‌ மயங்கும்‌ சோர்வும்‌ 


உயிரில்‌ தன்மையும்‌ உடையபல்‌ லுயிரினம்‌ 
அதனு ளெழுந்தே அவனியில்‌ வாழ்வுறும்‌ 
இன்ப மெய்தும்‌ துன்பமு மெய்தும்‌ 

பிறப்பும்‌ பிணியும்‌ இறப்பும்‌ எய்துமே 
உண்மையி லவனோ ஒளிகெழு ஞாயிறு 
அவன்பெறு கதிர்க்கணம்‌ அவனருள்‌ வழித்தே 
கதிரொடு கதிர்கெழு கதிரவ னென்றும்‌ 
இருமை யெலாமவன்‌ ஒருமை விளக்கே. 


--( வங்கமொழிக்‌ கவிதை ) 


நண்பர்க்கு 
1 
இகள யொளியெணன மருளுவ தியாண்டே 


துன்பமே யின்பமாத்‌ தோன்றுவ தியாண்டே 
படுபிணி நலமாம்‌ பாவனை ய 
புனிற்றிளங்‌ குழவியின்‌ பொ 
அதனுயிர்‌ வாழ்வி, 
அறிவுசால்‌ அன்ப 
ஈண்டுநீ 


ாண்டே 
ரூம லமூகை 
ன அறிவிப்ப தியாண்டே 
்‌ அத்தகு நிலத்தே 
இன்பமு மெய்த தினைத்தியோ ? 

2 


(மிடிவலாப்‌ போரும்‌, ஒழிவிலாப்‌ போட்டியும்‌ 
யாங்கு நிகழுமோ, இ 
தந்தையே யெதிர்க்க 
யான்யான்‌ என்பதே 


ணியதன்‌ மதலையைத்‌ 
ச்‌ சிந்தை செய்யுமோ 
கத என்பதே யாங்கெப்‌ பொழுதும்‌ 
பேச்சும்‌ பாட்டும்‌ பிணிப்புமாய்‌, இருக்குமோ 
அறிவுசால்‌ அன்ப அத்தகு நிலத்தே 

பரம சாந்தி பயில நாடுதியோ ? 


கவிதைகள்‌ 481 
3 


நவ ருலகமே தீயபாழ்‌ நரகமாம்‌ 
சேராச்‌ சேர்க்கை தெளிந்தி யாவரே 
மாசமு சார மாயைநீத்‌ தேகுவார்‌! 
கருமத்‌ தளயாற்‌ கழுத்திறு கியதே 
அவலத்‌ தழுந்தும்‌ அடிமை யின்னவன்‌ 
யாங்கே யெய்தி இன்ப முறுவனே. 


4 
யா. மார்க்கமும்‌ போக மார்க்கமும்‌ 
இல்லற வாழ்வும்‌ இனையறு துறவும்‌ 
பக்தி வழிபாடும்‌ பணம்‌ திரட்டுவதும்‌ 
விரதமும்‌ தியாகமும்‌ மிகுகடுந்‌ தவமும்‌ 
ஆகிய அனைத்தையும்‌ ஆய்ந்துளே னெனினும்‌ 
யாதனை யறிந்துளேன்‌ இயம்பறி கிலனே. 
5 
இன்பமோ இம்மியும்‌ இல்லையென்‌ றுணர்வேன்‌ 
வாழ்வென்‌ பதுவோர்‌ மயக்கம்‌ தருகலம்‌ 
நின்னது இதயம்‌ நிமிர மேற்சென்று 
நிற்கு மளவும்‌ நின்பெருந்‌ துயரம்‌ 
மிகுதியே யாமென மெய்யுற வுணர்க. 
6 


ரந்த மனங்கொளும்‌ பண்ப தன்னலம்‌ 
நினைகிலா அன்ப நிலைகெட்‌ டழிந்த 
நீளல 'கிதனில்‌ நினக்கிட மிலையே 
இரும்பின்‌ பெருஞ்சிலை யேற்கும்‌ தாக்கைச்‌ 
சலவைக்‌ கல்லில்‌ சிலையும்‌ பொறுக்குமோ 2 


7 


இ ணர்ச்சி யின்றி யுயர்வுகெட்‌ டிழிந்தே 


மதுமய வாக்கும்‌ இதய நஞ்சமுமாய்‌ 
உண்மை யொழிந்து தன்னை வணங்கி 
31 


482 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-7 


இருக்கத்‌ துணிதியேல்‌ இச்சமு சாரத்‌ 
தமைந்த நிலமை யடைதி யாதியே. 
8 
இ ள்ளூண ர்‌ வுயர்வான்‌ உயிரையும்‌ பிணைத்து 
இந்நிலத்‌ தமைந்த எனதுவாழ்‌ நாளுட்‌ 
பாதி கழித்தேன்‌ பரந்த பேரன்பாம்‌ 
பேற்றினைப்‌ பெறவே பித்தன்‌ போல 
உயிரது நிழலையும்‌ உறப்பற்‌ றினனே. 
9 


மெய்ந்நெறி தெளிவான்‌ வேறுவேறு நெறிகளில்‌ 


நுழைந்தாய்ந்‌ துள்ளேன்‌ முழைவாழ்ந்‌ துள்ளேன்‌ 
சுடலையில்‌ திரிந்துள்ளேன்‌ சுரநதிக்‌ கரையிலும்‌ 
பிறபிற புண்ணியப்‌ பெருநதிக்‌ கரைக்கணும்‌ 
ஐயமே யுணவா யலைந்தன பலே 

10 


நண்பரி னகன்று நல்லுடை பெருதே 


கந்தை யணிந்து கைப்பொரு ளின்றியே 
இறைவ னருளினா லெய்துறு முணவை 
மபைதொறு மிரந்து வயிற்றை நிரப்பித்‌ 
தவத்தின்‌ கடுமை தாங்கா துடலம்‌ 
இனைப்புற வாழ்ந்த யானிவ்‌ வாழ்விடை 
எப்பொருள்‌ தேடினேன்‌ எனவினவுதியோ | 
11 . 
ரொலக்கொளா யன்ப சிந்தனை கூறுவல்‌ ன 


- எனதுவாழ்‌ விடையில்யான்‌ இப்பே ருண்மையை 
உணர்ந்து தெளிந்துளேன்‌ உலகவாழ்‌ வாகிய 
புணரி யலைகளாற்‌ புரட்டப்‌ பெற்றும்‌ 
கடலுக்‌ கப்பாற்‌ கரையிற்‌ சேர்க்கும்‌ 
ஓடமொன்‌ றுண்மை உள்ள முணர்ந்ததே. 

12 

ெிழெபடு முறைகளும்‌ வருமுயி ரடக்கமும்‌ 

சாத்திரம்‌ தத்துவம்‌ தரிசன பேதமே 


கவிதைகள்‌ 


பற்றறப்‌ பற்றுதல்‌ மற்று மினயன 
மனத்து னெழுந்து வளர்ந்த மயக்கமே. 
மெய்ப்பொரு டெளியும்‌ மெய்யன்‌ பொன்றே 
தேடத்‌ தகுந்த சிறப்புள நிதியமே. 

13 


கீவனே பிரமம்‌ தெய்வமே மனிதன்‌ 
பேயே பிசாசமே பிரேதமே பூதமே 
பண்ணவன்‌ விலங்கு பறவை பூச்சியே 
புழுவே யென்வீங்‌ கெழுவன அனைத்துளும்‌ ' 
இதயத்‌ தலத்தில்‌ இவ்வன்‌ புள்ளதே. 
14 


துவருட்‌ சிறந்த தேவன்‌ யாவன்‌ 
எல்லா வுலகையும்‌ இயக்குவான்‌ யாவன்‌ 
அன்னை தன்‌ மகவுக்‌ காக வுயிர்விடும்‌ 
கள்வனோ துணிந்து களவாடு வானே. 
இவ்விரு செயலும்‌ இதயத்‌ தெழுந்த 
அன்பின்‌ தூண்டுத லானே பிறப்பதை 
அறிந்து தெளிக அனைத்துமாண்‌ பாகுமே 
15 
[றிக்களின்‌ வாக்கு மனங்கட்‌ கப்பால்‌ 
தலத்தினுந்‌ தீங்கினும்‌ நிலைக்குமற்‌ றதுவே 
எல்லாம்‌ வல்லதாய்‌ எல்லாம்‌ அழிப்பதாய்க்‌ 
காளியென்‌ றெழுதரும்‌ காட்சியு மதுவே 
அன்பே யுருவாம்‌ அன்னையு மதுவே. 
16 


[ய யிழபே பெருமிடித்‌ துயரே 
தருமமே அதற்குத்‌ தனிப்பகை யாகிய 
அதரும வகையே அறவினை மறவினைக்‌ 
கமைந்த பயனே ஆகியயிவை யெலாம்‌ 
பல்வேறு நெறியாற்‌ பழையவப்‌ பொருளின்‌ 
வழிபாடாமென மதிக்கத்‌ தகுமால்‌ 
சீவன்‌ தானே செய்வன யாவையே 


483 


விவேகானந்தரின்‌ ஞான தீபமழ்‌--சுடர்‌-7 


17 
நிழிகிழ்ச்சி நாடுவான்‌ மயங்கு மனத்தனே 
பீழையே விழைவோன்‌ பித்தனேயாவன்‌ 
சாவு விரும்புவான்‌ தானொரு பொறியறை 
வீயா வாழ்வோ வீணாடையாமே 
18 
$டிளிமிகு மனத்தேர்‌ களிமிக வமர்ந்தே 
நெடுந்தொலை நெடுந்தொலை நீசென்‌ ரலுமே 
சமுசார சாகரம்‌ தான்சூழ்ந்‌ திருக்கும்‌ 
இன்ப துன்பமாய்‌ எழுமலை முழங்கவே. 
19 
ட ்‌ ட்‌ ்‌ 
ஏ றகினை யிழந்த பறவாய்‌ கேளாய்‌ 
பிழைத்துப்‌ போதற்‌ கிழைத்தநெறி அஃதிலை 
அடிக்கடி யடிபட்‌ டந்தோ வீழுதி 
இயலா வொன்றை யேன்முய லுதியே. 
~ 20 
இ]றிதே நம்பிய அறிவினை விடுக 
தோத்திரம்‌ நிவேதன ம்‌ தொடும்வலி விடுக 
தனைமறந்‌ துயரும்‌ தகுதிசா லன்பே 


உரியமா கதியாம்‌ எரியினுள்‌ வீழ்ந்தே 
பூச்சிகள்‌ உண்மை புகல்வகா ஊினக்கே. 


21 
அழகின்‌ மயங்கிய அற்பப்‌ பூச்சி 
கண்ணிழந்‌ துனது கருதுநின்‌ னான்மா 
அன்பெனு மதுவால்‌ வன்பிழந்‌ துளதே 
மெய்தெளி யன்ப வெய்ய நெருப்பிடை 
இழிந்த தன்னல எண்ணத்‌ தனையும்‌ 
ஆன்ம தோடம்‌ அனைத்தையு மிடுகவே. 
22 


இரப்பவற்‌ கின்பம்‌ என்றேனு முளதோ 


அறத்துக்‌ குரியனா யமைவதில்‌ நலமென்‌ ? 


கவிதைகள்‌ 485 


என்றும்‌ ஈக எவ்வகை மாறும்‌ 
கருதேல்‌ நின்றன்‌ கருத்துளே நிறைந்த 
பெருநிதி யுளவே தருமம்‌ புரிகவே. 

23 


அநந்த வத்துவுக்‌ கமைந்தவோர்‌ சந்ததி 
நீயே யென்பதை நெஞ்சுற வுணருக 
இதயத்‌ தகமுற விருக்குமன்‌ பாழ்கடல்‌. 
ஈக லென்றும்‌ எதனையும்‌ ஈகவே 
மாறெதிர்‌ விழைவோன்‌ வனமெனும்‌ வாரிதி 
சிறுதுளி யளவிலும்‌ சிறுகி யொடுங்குமே. 
24 


[ரம மெனுமொரு பெரும்பொருள்‌ முதலாப்‌ 
புல்லிய புழுவாப்‌ போமுயி ரளவும்‌ 
அறவும்‌ சிறிதா மணுவி னளவும்‌ 
அன்பின்‌ மயமாம்‌ அவனே உள்ளான்‌ 
அன்பநின்‌ னுளத்தை ஆன்மா அதனையே 
உடலை யவற்றின்‌ அடியி னிடுகவே. 

25 


வைநின்‌ முனமவன்‌ எடுத்தபல்‌ தோற்றமே 
இவற்றை மறுத்தலின்‌ யாங்கவற்‌ ேடுதி 
ஏற்றத்‌ தாழ்வற எல்லா வுயிரையும்‌ 
அன்பினாற்‌ றழுவுறு மவனே கடவுளை 
நன்கு வழிபடு நடையின்‌ னாவனே. 
- (வங்கப்‌ பாடல்‌) 


நான்‌ உனக்கு இசைக்கும்‌ கீதம்‌ 
1 
ப ஒகின்றே னொரு பாட்டுனக்‌ காகவே 
பாடுகின்றேன்‌ மக்கள்‌ பாராட்டுரை 


நாடுகின்றே னிலேன்‌ நன்மையே தீமையே 
நந்தும்‌ பழிப்பே புகழுரையே 


486 விவேகானநதரின்‌ ஞான தீபம்‌--சுடா-7 


2 
அடிமை நுமக்கே யிருமை யுருக்கொளும்‌ 
அத்தனேதாய்நும்‌ சரண்புகுந்தேன்‌ 
அடிமலர்‌ பற்றிச்‌ சிரத்தினை வைத்தனன்‌ 
ஆதரவெய்த வணங்குவனே. 
3 
(ின்றன்‌ புறத்திலே என்றும்‌ உறுதியாய்‌ 
எந்தைநீ நின்றனை நன்றுறவே 
நின்று திரும்பு வேனாயின்‌ யான்‌ நின்முகம்‌ 
நேருறக்‌ கண்டு மகிழுவனே 
ட்ட? 
புன்னகை தோற்றிய நின்முகம்‌ காண்பனே 
போற்றியே யின்னொரு பாட்டிசைப்பேன்‌ 
என்னகமச்ச மொழிந்ததே காண்‌ பிறப்‌ 
பிறப்பிவை யென்னடி. வீழ்ந்தன வே. 
்‌ 5 
பிறந்து பிறந்து வருந்தோறும்‌ யான்‌ நின்‌ 
பெருந்தொழும்‌ பேற்கும்‌ நியதியுளேன்‌ 
சிறந்த கருணேக்கடலே நின்‌ போக்கோ 
தெளிவில தன்னதா வென்விதியே 
வி 
தியை அறிந்திலேன்‌ அறிய விழைந்திலேன்‌ 
வியத்தகு பக்தியே முக்தி சபம்‌ 
கதியை யருளும்‌ தவமுத லாயின 
ஆணு மனுபவம்‌ பூசனையே 
7 
ட ன்பவை யின்னவை போல்வன வேனைய 
எந்தையே நின்னரு ளாணையினால்‌ 
முன்புற வோட்டினேன்‌ என்னகத்‌ தின்னும்‌ 
முகிழ்க்கும்‌ அவாவெொன்‌ நெழுந்துளதே 


கவிதைகள்‌ 
8 


நின்னொடு மொன்றி யிணங்கு நிலைமையே 
பெயத்‌ துருவமே நீதெளிதி 
என்னையும்‌ நின்னகம்‌ ஈர்த்தருள்‌ ஆசை 
இடைவெளி நம்மைப்‌ பிரியாமலே. 
9 


வியோ புறவுல கன்புற நோக்குமே 
விழைவொடு தன்னகம்‌ நோக்கிய$த 
விழியிதன்‌ கூத்தென்னை வேற்றகம்‌ தன்னையே 
மேவும்‌ கருத்தே பிறவிலையே 
10 
ர யென்கண்கள்‌ விழிகள்‌ பிறவிலை 
நீயே நீயேயென வோதுகின் றேன்‌ 
தாயேயென்‌ தந்தையே நின்முகந்‌ தன்னையே 
தாங்கு முயிருள்ள கோயிலெலாம்‌ 
11 


[நிழலைக்‌ குழவி விளையாட்டுப்‌ போலவே 
மற்றென தெண்ணமெலா நினக்காம்‌ 
கிழவசில கால்யான்‌ நின்னைச்‌ சினப்பேன்‌ 
கிடைக்கப்‌ பெறாமலகன்‌ நறொழிவேன்‌ 
12 


ஆஇநூயினும்‌ நன்கிருள்‌ அந்த காரத்திலே 
அடிமைமுன்‌ பேச்சறக்‌ கண்ணீருடன்‌ 
நீயெனை நோக்கியே நிற்பது காண்கின்றேன்‌ 
நின்முகம்‌ என்முகம்‌ நோக்குவடதே 
13 
அன்பு பொழியு முகத்தினைக்‌ கண்டதும்‌ 
அடியனேன்‌ நின்னக மீளுகின்றேன்‌. 
பொன்புணை நின்பதம்‌ போதில்‌ வணங்கியே 
போற்றியுருகி யடங்குவனே 


487 


488 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-7 


14 
ஏரன்றுநீ நின்மகன்‌ பாற்சினம்‌ கொள்கிலை 
என்ப தறியு முறுதியினால்‌ 
நின்றன்‌ கழல்விழுந்தேன்‌ குறை போற்றென்‌ 
நேயம்‌ விளக்கி யிரந்திலனே. 
15 
ட] த்தனை குற்றம்‌ குறைகள்‌ என்பாலுள 
ஏழை யறிவின்‌ திறமறிவாய்‌ 
அத்தனே தின்னையொழிந்‌ தெவர்தாமே 
அடிமை குறைகள்‌ பொறுப்பவரே 
்‌ 16 
[பிரின்தியே யென்பது கண்டுளேன்‌ பன்முறை 
யாளநீயே நீயே நான்‌ எம்பெருமான்‌ ல்‌ 
மான்‌ நீயென்‌ சொல்லுளாய்‌ வாயுளாய்‌ கல்விச்‌ 
வாணிவீணா பாணியாக வுளாய்‌ 
17 
நன்னரு ளாற்றின்‌ பெருக்கால்‌ விரைவினால்‌ 
நின்னிச்சைக்‌ கேற்ப வுயிர்செலுமே 
நின்னொலி யாகிய பேரிடி வாரிதி 
நேரு மலைபொலி மேற்படுமே 
18 
ரீற்திர சூரியர்‌ நின்குரல்‌ காட்டுவர்‌ 
தருமிளங்காற்று நின்மெல்‌ லொலியே 
மந்திர மில்லையே உண்மையே மீதெலாம்‌ 
மற்றிவை யெல்லாம்‌ புறச்செயலே 


19 
அரியவல்‌ லானொரு ஞானிதன்‌ னுள்ளத்தில்‌ 
ஆயந்துணர்‌ கின்றேன்‌ அகச்சிறப்பை 
அறியவே நியருள்‌ பேருரை தன்ன 
அறிவிக்கு மாற்றலிவை பெறுமோ. 


கவிதைகள்‌ 489 
20 
ராறு திங்களே பாய்வரும்‌ கோள்களே 
நன்கொளி, வீசுறு தாரகையே 
மீயுறும்‌ வானத்‌ தமைந்தபல்‌ கோடி 
வியனுல கங்களே வாலொனியே (தூமகேது) 
21 
மிஃனலே யெங்கும்‌ பரந்தெழும்‌ வானமே 
வேறுள தோற்ற மிவற்றை யெலாம்‌ 
நன்னர்‌ விழித்து மதித்தன நோக்கியே 
நாளும்‌ இருக்கும்‌ விழிகள்‌ உண்டே 
22 
ற்ம்மே கோபமே லோபமே மோகமே 
காணுமத மொரு மாச்சரியம்‌ 
யாமென வந்த பிறப்பெனு நாடகம்‌ 
ஈங்கு நிகழ இட. ந்தருவ 
23 


யிரனயா னெனு நினைப்‌ பெவற்றி னிடையே 
இடம்பெறும்‌ அத்தகை அறிவினியல்‌ 
ஈனவறியாமை இன்பமே துன்பாம்‌ 
இருமை யுணரு முணர்ச்சிகளே 
24 & 


பிறப்பது வாழ்வது தேய்வ திறப்பது 

பெற்ற மனத்துறு பீழைநிலை 

புறத்த தகத்ததே யாகு மிருகரம்‌ 
போந்தன யாவு முறைமுறையே 

25 

ழ்கட லாழ்த்தும்‌ வானத்தி லுச்சியில்‌ 
அழகிய சந்திரன்‌ சூரியனே 

வாழ்பல தாரகை எல்லையில்‌ தேயமே 
மற்றும்‌ அறிந்துள சுற்றுவரை 


டா 
490 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌" 


26 
[ன மொடு புத்தியே சித்தம்‌ அகங்காரம்‌ 
வானோர்‌ இயக்கர்‌ மணிதர்பிறர்‌ 1 
எனவிவர்‌ யாரும்‌ விலங்கே பறவையே 
இழிபுழு பூச்சி யேனையவே 
214. 5 
அணுவே அணுத்திரள்‌ உயிரினம்‌ உ 
அனைத்தும்‌ அகம்புற மாவனவும்‌ 


நுணுகு மதனுளே வாழ்வு பெறுவன 
நோக்கி னதுவே பொதுநிலமாம்‌ 


28 
இஃ்வண்ண மாகப்‌ புறத்துள தோற்றம்‌ 
இசைப்பது நுட்பக்‌ கருத்திலையே 
செல்வண்ண மான மனித்த ருடலிடை 
சேரும்‌ புருவ மயிர்போலவே 
29 
இகம்பெரு மேரு மலையின்‌ முடியிலே 
என்றும்‌ பனியே படிந்திருக்கும்‌ 
கரும்பெரு மேகத்தி செல்லை கடந்துவிண்‌ 
காயம்‌ கடந்து பலகாதமே 
ம்‌ 30 
டிகளோ ராயிரம்‌ வெண்பனிப்‌ போர்வையின்‌ 
மூடி யெழுந்தன வானிடிக்கும்‌ 
ஓடி.வில்‌ ஒளியொடு மின்னலின்‌ மிக்க 
ஒளியும்‌ விளக்கி விளங்குறுமே. 
31 
யிரம்‌ தூய கிரணங்க ளோடும்‌ 
அயன வடக்கண்‌ வரும்‌ கதிரோன்‌ 
மீயுயர்‌ மேருவின்‌ மீதுதன்‌ ஒள்ளொளி 
வீசுவன்‌ கோடி இடி பொரவே 


யிரிலா 


கவிதைகள்‌ 491 
32 


(ழிடிமுடி தோறும்‌ முழுவொளி ஞாயிறு 
முட்டி முடுகி மயங்குவனே 
முடியணி மேருவை வெப்பா லுருக்கவே 
மோதித்‌ தகர்வுற்‌ றதுவிழுமே. 
33 


பொல யிருந்தது நன்றா யுருகிப்‌ 
புனலாய்‌ விழுந்து பரந்ததுவே 
என்னா மீதுவொர்‌ கனவென யாவரும்‌ 
எண்ண வே மேரு மறைந்ததுவே.' 


34 
டரண்ணில வாகி மனத்தே யெழுந்த 
இயக்க மனைத்து மருட்செயலால்‌ 
பண்ணிய வொன்ரு யடங்கி யமைந்ததும்‌ 
பல்கோடி ஞாயிற்றை வெல்லுமன்றே. 
35 
ரிக்கும்‌ சூரியன்‌ தோற்ற முறுவதே 
சிறுமைய ஞாயிறு திங்கள்‌ உடு 
அத்தருணத்தே யொடுங்கி மழுங்கி 
அடங்கி யுருகி மறைந்திடுமே. 
36 


வின்‌ வலகமே பாதலமே மண்ணே 
மற்றும்‌ விரிந்துள பேருலகே 
ஆனவிவை யெலாம்‌ குளப்படி. நீருள்‌ 
அடங்கும்‌ சிறுமை பெறுவன வே 
37 
இன்ன நிலையிற்‌ புறத்தே விளங்கும்‌ 
இருக்கைய ஞால வகைகடந்து . 
தன்ன தகத்தே தகவே விளங்கும்‌ 
தனிப்பே ருலகை யறிவதுண்டே 


492 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


38 


ஓலி! ஆடல்‌ வேண்டிய போக வகைகள்‌ 
ஒடுங்கிய தற்புகழ்‌ உள்ளத்தெழும்‌ 
ஈன வுணர்வின்‌ குழப்பம்‌ அடங்கிற்று 
இதயத்தின்‌ தந்தி அறுப்புண்டதே 
39 


பீர்தந்திரம்‌ வந்தது கட்டிய கட்டெலாம்‌ 
துகள்படத்‌ தேய்ந்தே யறுந்தன வே 
பதந்தரும்‌ ஆசையே மாயமே யெல்லாம்‌ 
பறந்தன போயின பற்றறவே. 
40 
அசைவே யிலாததோர்‌ மாபெரு நல்லொலி 


ஆங்கே யெழுந்தது நன்குறவே 

வசைதவிர்‌ நின்குரல்‌ நின்னொலி யன்னதே 
மற்றது கேட்டேன்‌ அடிமையுமே 

41 
|ரிணிவொடு நின்பணி யேற்கவும்‌ நன்கு 

பயின்று முறையா னிறைவேற்றவும்‌ 

துணிவொடு நின்றன னெந்தையே நின்னருள்‌ 
தோற்றும்‌ குறிப்பை யுணர்வதற்கே. 


42 
இ லக மொடுங்கும்‌ பிரளய காலத்தே 


உண ர்வே உணர்வான்‌ உணர்பொருளே 
நிலவுத லில்லா நிலையிலே ஞாலம்‌ 
நிலையற்று ஞாயிறு திங்களொடே 


43 
விண்மீன்‌ இனமும்‌ விழுந்தொழி நாளிலே 
வீவில்‌ நிருவாண தானத்திலே 
எண்ணும்‌ செயலொடு செய்வதே செய்பவன்‌ 
யாவும்‌ இலாத நிலையினிலே 


கவிதைகள்‌ 


44 
றுருவியாம்‌ தன்மையே காரணத்‌ தோடு 
கரந்து கழிந்த பெருநிலையில்‌ 
இருளின்‌ பெரும்பிழம்‌ பெங்கும்‌ பரந்தே 
இருக்கையில்‌ யானே இருப்பவனே 
45 


இசும்வரு ஞாலமும்‌ ஏனை யுலகமும்‌ 
இல்லா தொடுங்கும்‌ பிரளயத்டத 
அரும்பெரு ஞாதாவே ஞானமே ஞனோயமே 
ஆனமுன்‌ நறொன்றா யடங்கையிலே 
46 
இ _லகினை வேறுபிரித்‌ துணராமையும்‌ 
உள்ளத்‌, துணர்தலு மற்றநிலை 
இலகொளி ஞாயிறே திங்களே தாரகை 
இல்லா திருளே செறிவுறவே. 
47 
(ிலகைப்‌ பந்தமு மில்லா நிலையிலே 
முக்குண வேற்றுமை யொன்றறவே 
ஆவன ஞால மனைத்து மிருக்கையில்‌ 
அனைத்துமே யொன்று யடங்குகையில்‌ 
48 


இர்ண்ணிய தூய அணுவாகி யெஞ்சிய 
நோன்மை விளக்கு நிலமையிலே 
எண்ணிய யாவைக்கு முட்பொரு சாகவே 
யானே யிருப்பன்‌ அசைவறவே 
49 


மிற்று மொருமுறை யென்னை மலர்த்துவன்‌ 
வாழு மெனாதொரு பேராற்றலால்‌ 
முற்று முணர முதற்க ணெழுந்து 
முனை த்த்தே யோமெனு மந்திரமே 


494 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-? 


50 
தியொலி யிஃது மோதுமே சூனியம்‌ 


ஆகிய அந்த வுலகத்திலே 
ஓதிய வெல்லை யிலாப்‌ பெருந்தேயமே 
ஜல்லொலி மற்றிது கேட்பதுவே 
51 


(மழ தன்மையே காரண்‌ மாகும்‌ குழுக்கள்தாம்‌ 
முற்றும்‌ உறக்கம்‌ ஒழிவனவே 
புதுமை யுயிரெழுந்‌ தெண்ண லரியதாம்‌ 
பொற்பார்‌ அணுவை யியக்குமன்‌ ஜே. 
52 
இ லக வுயிர்வாழ்வு மென்மெலத்‌ தோன்றி 
உடலம்‌ பெறவே இபயக்கமுறும்‌ 
அலகில்‌ திருக்கூத்து மாடியே தூரிதாம்‌ 
அனந்தத்தை யெய்த முயல்வதுண்‌ டே 
53 
இ யிருள்ள காற்றே முன்பூதங்கள்‌ மாய்ந்த 
உவரியின்‌ மேலே அலையெழுப்பும்‌ 
பயில லெழுந்தும்‌ படர்ந்தும்‌ விழுந்துமே 
பாயும்‌ அலைபெருங்‌ கோபமொடே. 
54 
இ யர மெதிர்ப்பினால்‌ அங்கங்கே தூவும்‌ 
உருக்கள்‌ அலகிலா: அவ்விடத்தே 
அயரு நினைப்பி லுலகங்க ளாகவே 
ஆகாய மீதி லியங்குறுமே 
55 
1 AN 
மரு ள்கள்‌ உடுக்கள்‌ விரைந்து நடக்கும்‌ 
குவலய மென்ற மனித நிலம்‌ 
நாள்கள்‌ வினாடியே நாழிகை நோக்கி 
நலமுற வானத்‌ துருளுமன்றே 


கவிதைகள்‌ 495 
56 
தொடக்கத்தில்‌ எல்லாம்‌ அறிந்தவன்‌ நானுள்ளேன்‌ 
தோன்றும்‌ இயக்கம்‌ உளேன்‌ இலனே 
அடக்கத்தில்‌ உள்ள உயிர்வகை யாவுமென்‌ 
அளவறு மாற்றல்‌ மலர்ச்சியன்றோ 
57 ப 
ஏன்னது தெய்விக சக்தியா மாயையொடு 


யானே களித்து விளயாடுவன்‌ 
அன்ன லொருமையன்‌ யானே பலவாய்‌ 
அவற்றுளே என்னுரு நோக்குவனே 
58 


மரவ மறியும்யான்‌ ஆதியி லுள்ளேன்‌ 
இயக்க முளேனென இல்லே னெனா 
மேவு முலகப்‌ படைப்பி தென்னாற்றலின்‌ 
விண்டு விரிந்த வெளிப்படை யே 
59 


ந] ன்னுடை யாணையினாலே பெரும்புயல்‌ 


இருநில நோக்கி யெழுவதுண்டே 
மின்னு பிடியும்‌ விளங்கவே மேகமும்‌ 
வெற்று வெளியைக்‌ கலக்கிடுமே. 


60. 


மெல்லென மெல்லெனத்‌ தென்ற லெழுந்து 
மீதுரா நன்மை யுயிர்ப்பெனவே 
நல்லதன்‌ நன்மை விளங்க வுளருமே 
நற்கதிர்‌ திங்கள்‌ விரிப்பதுண்டே 
61 
நிலத்‌ மெய்யெலாம்‌ நல்லுடை போன்று 
நிரம்பும்‌ பயிர்பச்சை தோன்நினவே 


நலமுறு தாரு வகைவகை தோன்றின 
நன்‌ மலர்‌ மெல்ல ம்லர்ந்ததுவே 2 


496 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
62 


ட டுழுன்மலர்‌ நன்கு மலர்ந்தது தன்முகம்‌ 
மேலே விழுந்தபனித்‌ துளியோடு 
அன்மை கெடுக்கும்‌ கதிரவன்‌ முன்னே 


அழகுறத்‌ தோன்றி விளங்கியதே 
வங்க மொழி. 


ஆடுக! சியாமா ஆடுக! அங்கு 
1 


[த்தால்‌ மனங்கவர்‌ வளரெழில்‌ மலர்கள்‌ 
முகையால்‌ மயங்கி முரலும்‌ ௯ரும்பினம்‌ 
உம்ப ருலகில்‌ உறைவார்‌ நிரம்ப 
இம்பர்‌ நிலத்துக்‌ கெய்துக வெனப்பொழி 
புன்னகை மழையே போலும்‌ வெண்ணிலா 
பண்டை நினைப்பின்‌ பகுதிகள்‌ தம்மை 
மாயக்‌ கரத்தால்‌ மலர்த்தி யெழுப்பும்‌ 
மென்றிரு மலையத்‌ தென்றல்‌ வளியே 
சலசலத்‌ தோடும்‌ தண்ணீ ராறுகள்‌ 
ஓடைகள்‌ அலையெழு மழறுபுன லேரிகள்‌ 
மெல்லின வண்டர்‌ விரை வுறச்‌ சூழ்ந்து 
மொய்க்கு மெண்ணறு முண்டக மலர்கள்‌ 
நுரைகெழு வெள்ளம்‌ விரைவுற வெழுவது 
அதனின்‌ நெழுதரும்‌ அருவி யிசையே 
மலைமுழை யதற்கு வழங்கு மெதிரொலி 
இலைகளில்‌ மறைவுற்‌ றிதயத்‌ துடிப்பாம்‌ 
காதற்‌ கருத்தைக்‌ கனிவறப்‌ பாடும்‌ 
இசைதெரி குருவிகள்‌ இளஞ்சிறு பறவைகள்‌ 
காலை யிளங்கதிர்‌ கடவு ளோவியன்‌ 
பொன்மயத்‌ தூரிகை பொருத்தி யெழுதிய 
நிலமெனும்‌ பெயருறு நீள்திரைச்‌ சீலை 
விளக்கிக்‌ காட்டும்‌ துளக்கமில்‌ காட்சி 
நிறப்பெருஞ்‌ செல்வம்‌ உறப்பெறு மியற்கைச்‌ 
செல்வியின்‌ மார்பிற்‌ சிறக்கும்‌ நலங்கள்‌ * 
பலநிறக்‌ காட்சிகள்‌ படைத்த சாலை 
உணர்ச்சிக்‌ கடலை உயிர்ப்பிப்‌ பதுவே. 


கவிதைகள்‌ 497 


2 


இஃ யில்‌ பெருமுழக்‌ கெழுமுகில்‌ மோதுகை, 
வானமு நிலமும்‌ வளைக்குமைம்‌ பூதச்‌ 
சமரம்‌, இருளினைத்‌ தாவறக்‌ காலும்‌ 
இருட்பெரும்‌ பிழம்பே, இரும்‌ பிரளயக்கர்ற்று 
அதிர்சீன மெழவே முதிர்வுற வீசுகை 
வீரைந்து தோன்றி மிகுமொளி மின்னலின்‌ 
அரத்தச்‌ சிவப்பினோ டஞ்சுதரு மரணமும்‌ 
அளிக்க வல்லதாம்‌ ஒளிப்பெரும்‌ பிணக்கு 
நுரையொடு முழங்கி நூழிலாட்‌ ட.யரும்‌ 
வரைமுடி. பாய விரைவுறு திரைகள்‌ 
முறுகிக்‌ கலங்கி இறுகிய இறுக்கம்‌ 
வெளியிடப்‌ புரளும்‌ களிநிலை நிலமே 
தன்னழி வுறவே தானடி யடங்குவது 
நிலத்தைப்‌ பிளந்து நெருப்பு வெளிப்படும்‌ 
மாபெரு மலைத்தொடர்‌ மாய்ந்தணு வாமே 

3 


நல நீர்நிலை நெருக்கமா நிலத்தே 
அழகு கொழிக்குமோர்‌ அலங்கார நிலையம்‌ 
அல்லி ஆம்பல்‌ அழகுறப்‌ பொலிவது 
கொடி கெழு முந்திரிச்‌ செழுங்கனிக்‌ குலைகள்‌ 
தந்த மதுநுரை தழைப்புற விரும்பவே 
செவிச்சொல்‌ உரைத்துச்‌ சிந்தையு ளெழுதரும்‌ 
காத லுணர்ச்சியை மோதல்‌ புரியுமே 
யாழொலி செவிக்கமூ தெனவே யெழுதரும்‌ 
அதனிசை நூன்முறை அமைந்து நன்கெழுதலின்‌ 
மனித மனத்தகம்‌ வளர்க்கு மாசையை 
உணர்ச்சிக்‌ கிளர்ச்சியை உரைப்பது மெங்ஙனே! 
காதல்நெடு மூச்சுக்‌ கணக்கிலு மடங்குமோ £ 
கண்ணிருந்‌ திழியும்‌ கனல்‌௬டு புணலே 
டூபரெழி லிளமகள்‌ பிம்ப பலாதரம்‌ 
உணர்ச்சி யிருகடல்‌ ஓப்புறத்‌ தோன்றும்‌ 
இருகரு விழிகள்‌ எதிர்படு மிருகரம்‌ 
காதற்‌ பஞ்சரம்‌ ; கருத்தழி யிதயம்‌ 
32 


498 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


சிறைப்பட்‌ டதன்கண்‌ சிறைப்படு பறவையபோல்‌ 
அடங்கி யொடுங்கி யகமகிழ்ந்‌ திருக்குமே 
4 


பர்க்க முழங்கும்‌ போரிசை யெழுந்தது 
அமர்க்கியல்‌ பறையும்‌ அதிர்வுற முழங்கும்‌ 
மறவர்‌ நடையால்‌ மண்ணாக நடுங்கும்‌ 

_ குண்டுகள்‌ உமிழும்‌ குழாயுரு வுள்ள 
பெரிய சிறிய கருவிக ளெல்லாம்‌ 
முழக்க மெழுப்பும்‌ முகில்பொரப்‌ புகையெழும்‌ 
அஞ்சுதரு சமரிடை அனலைக்‌ கக்கும்‌ 
குண்டுறு கருவியின்‌ மண்டுறு மொலியே 
ஆயிரம்‌ சிதர்கள்‌ அதிர்ந்து சிதறுமே. 
ஆங்காங்‌ கெதிர்வார்‌ அழிவுற மாய்க்குமே 
யானையு மிவுளியும்‌ மானமாத்‌ தலைவரோடு 
இமையவ ரலகிடை யேறும்‌ குண்டினால்‌, 
இவ்வகக்‌ கூத்தால்‌ இருநிலம்‌ குலுங்குமே 
பரீமீ தமர்ந்த பல்லா யிரவர்‌ 
மறவர்‌ பகைவர்தம்‌ வன்படை பற்றுவர்‌ 
புகையுறு கனலிற்‌ பொழிகுண்டு மழையின்‌ 
ஊடே யுருவினர்‌ உயிரினை மதியார்‌ 
சென்றே வெற்றி சேர்வர்‌ கொடியும்‌ 
உயிர்வுறும்‌ வீரத்‌ துயர்வுறும்‌ சிறப்பாற்‌ 
பெற்ற பெருமை பிறங்க விளக்கியே 
வெம்புணீ ரருவி வெய்து பெருகவே 
மறவுணர்‌ வுளத்தெழ மறப்படை தொடரக்‌ 
கோடிகரம்‌ பழ்றினான்‌ மடி வுறும்‌ விடுமே 
ஆயினும்‌ அக்கொடி. அடர்த்துமேற்‌ செலுமே 
மற்றொரு மறவன்‌ மகிழ்த்ததை யெடுப்பனே 
அவன்கழற்‌ கீழே அளவிட.ற்‌ கரிய 
மறவர்‌ சமர்நிலம்‌ மடிந்து கிடப்பரே 
ஆயினும்‌ களரா தவன்முன்‌ னடக்குமே 
வெற்றி வெற்றி வெற்றியென்‌ நிசைத்தே 
ஊனுடல்‌ இன்ப வறவுக்‌ கவாவுறும்‌ 
புலனோ மயக்கும்‌ நல்லிசை விழையும்‌ 
மனமோ நகைகெழு மகிழ்ச்சியை நோக்கும்‌ 


கவிதைகள்‌ 


இதயமோ துயரிகந்‌ தேறவே முயலும்‌ 
உள்ள மூருக்கும்‌ வெள்ள மதியின்‌ 
நிலவினை நீங்கி நிறைகதிர்‌ ஞாயிறு 
காலும்‌ லெம்மையிற் களிப்பவர்‌ எவரே 
கடுங்கதிர்‌ பொரவே கடுமனம்‌ படைத்த 
பாவியும்‌ குளிர்நிலாப்‌ பரவவே விரும்பும்‌ 
உண்மையி லெவரு முவப்ப தின்பமே 
துன்பினைத்‌ துயரினை வன்புறப்‌ பிணித்து 
மனத்துள்‌ நிறுத்தி மகிழும்‌ பாவி 
உயிர்ப்பது முளதோ உலகத்‌ தினிலே 
இன்பக்‌ கலத்தே துன்பமே கண்டு 
அமுத பானத்‌ தழிவிடம்‌ கண்டு 
வாயிடை விடமே வைத்த பாவியும்‌ 
நன்றே தனக்கு நாடுவன்‌ மிகவே. 


6 


ட] வரும்‌ வெருவர எழுமுருக்‌ கண்டு 
வெருள்வர்‌ மருள்வர்‌ உருள்‌ வர்‌ புறள்வர்‌ 
சரிந்த கூந்தலள்‌ சாவி னுருவினள்‌ 
ஆகிய காளியை அடைய வலாதெவர்‌ 
அவள்கரச்‌ சுரிகை அளவிலாக்‌ குருதி 
பொழிவதே யச்சம்‌ பொழிவது மிகவே 
அதனை மெல்லவே அகற்றி அவள்கரத்து 
இனிய விசைபொழி யாழினை யிசைப்பர்‌ 
அஞ்சுதரு காளி, அனைத்து மழிப்பாய்‌ 
ஒருத்தி நீயே உண்மை யாதி ல 
உனது நிழல்தரும்‌ உயர்திரு நிழலே 
மகிழ்ச்சி விளைக்கும்‌ வனமாலி யாவன்‌ 
அன்னையே அச்சம்‌ அருளா அனைத்தின்‌ 
மூலமு மழிக்க கோல மாயையை 
ஒட்டுக மகிழ்ச்சியா லொளிரும்‌ கூத்‌ தின 
உடம்பினுள்‌ எழுந்த உவப்பு நினைப்பை 
பற்றிக்‌ கிழித்துப்‌ பாழ்படுத்‌ துகவே. 


ர 


மெய்யே நினக்கவர்‌ வெண்டலை மாலைகள்‌ 


அணிவர்‌ ஆயினும்‌ அணுக நடுங்கி 


499 


500 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


அருட்பெருந்‌ தாயே அன்னா யென்றே 
அச்சத்‌ தானே அலறிப்‌ பரவுவர்‌ 
நின்பெரு நகையாம்‌ வன்புறு மிடியால்‌ 
திகம்பரை யாயநின்‌ திருவுடற்‌ காட்சியால்‌ 
அன்னார்‌ இதயம்‌ அடங்கி யொடுங்கும்‌ 
ஆயினும்‌ அவர்தம்‌ தாய்நீ அவுண 
அழிப்ப தாகவே அணியுற வுரைப்பர்‌ 
அன்னை நின்‌ கோலம்‌ அவாவுற நோக்க 
விரும்புவ தாகவே வெளிப்பட நடிப்பர்‌ 1 
நின்னருட்‌ காட்சி நீயே நல்கும்‌ 
நானையி லந்தோ நடுங்கிப்‌ பறப்பரே 
உலகில்‌ வாழ்வுறும்‌ உயிரனைத்‌ தினுக்கும்‌ 
முடிவு நல்கும்‌ முடிபொருள்‌ நீயே 
விரைவினி லழிக்கு மிடுக்குள்‌ பிணிவகை 
எல்லாம்‌ பரப்பிய இறைவி நீயே 
நின்கரத்‌ தானே நிரம்பிய. நஞ்சொடு 
வழியும்‌ கலங்களா மற்றவை வருமே. 

8 


ிரி திகெடு மேழாய்‌ மற்றுநீ நின்னையே 
ஏமாற்று பணியி லிறங்கி யுள்ளாய்‌ 
நினாது சென்னியைநீ திருப்பு வதிலை 
அங்ஙனம்‌ திருமிய வளவில்‌ அன்னையின்‌ 
உருகெழு முருவம்‌ உன்விழிப்‌ படுமே. 
இன்பம்‌ வேண்டி துன்‌ புபின்‌ சென்‌ நனை 
தன்னல மனைத்தும்‌ தாங்கிய மனத்தொடு 
பக்தி பூசனை பரித்தனை சட்டையா 
வெட்டுண்‌ குட்டியின்‌ வெம்புணீர்‌ சொரியும்‌ 
சிரம்கா ணளவில்‌ திகிலில்‌ ஆழ்வையே. 
அத்தகு காட்சியா' அதிரும்தின்‌ இதயமே 
கோழை கோழைதீ கொள்ளுதி யிரக்கமோ 
என்னுயிர்‌ வாழிய! என்னை புதுமையே 
ஈாவர்க்கு நான்‌ உண்மை இசைக்கத்‌ துணிவேன்‌ 
யாரே மெய்ம்மை இதனை நோக்குவரே 

90 

பர்கவறுற்கள்‌ பெறுகமா வீடே 

காமக்‌ கள்ளைக்‌ கடிக பெண்ணுற 


க அய ட்ய 


கவிதைகள்‌ 501 


வடைய விரும்பும்‌ ஆசையை ஓழிக்க 
யாழினைத்‌ தகச்க்க இருங்கடல்‌ முழக்கொடு 
ஏறிமேற்‌ செல்க இழிகண்ணி ளாயே 
பருகுக உயிரையே பலியிடத்‌ துணிக 
உடலம்‌ வீழ்க உனது வீண்‌ கனவெலாம்‌ 
ஓதுக்குக வீரனே உள்ளான்‌ கூற்றுவன்‌ 
நின்சிரப்‌ பக்கம்‌ நினக்கும்‌ தகுமோ 2 
அச்ச வுணர்ச்சி 2 அவலச்‌ சுமையே 
ஆயினு முண்மையில்‌ அமைவுற நன்றே 
இதுவே என்னிறை என்பெருந்‌ தெய்வம்‌ 
அவள்வாழ்‌ கோயில்‌ சவமிவீழ்‌ சுடலையே.. 
10 


இத்தமில்‌ சமரமாம்‌ அந்தமில்‌ சிதைகளே 


அவனுக்‌ கெனவமை சிவபூ சனையாம்‌ 
பன்முறை தோற்பினும்‌ பகுற்றமமே யடையேல்‌ 
பெருமையே புகழே வருமன நம்பகம்‌ 
சிற்றுயிர்‌ இவையெலாம்‌ பற்றற வொழிகவே 
இவையெரிந்‌ தொழிய வோரீமம்‌ பண்ணுக 
துடிக்கும்‌ இதயமே சுடலை யாகுக 

ஆங்கு வந்துநின்‌ மாற்ற லுருவமாம்‌ 

காளி சியாமை களித்து நடிக்கவே. 


திவ்ய மாதா திருப்பாடல்‌ 
| 


அழகின்‌ மிகுந்தவளே-— கரங்களால்‌ 
அன்பினோ டின்பமுந்‌ துன்பமும்‌ ஏந்தினாய்‌ 
கெழுமிய நன்மை செய்வாய்‌-இறைவியே 
கேட்பது யாரை நீ தேட்டுறும்‌ யாரெனப்‌ 
பழகிய சத்தெனு நீர்‌--நின்செயல்‌ 
பாய வலைகளா லாய வெறிபடும்‌ 
அழக ழியுயி ரொருமை--மீள நன்‌ ள்‌ 
ருற்றவோ விடைவிடா வாற்றலோ டாக்குவாய்‌ 

2 


அலகில்‌ அவனி மாதா இடைவிடாது 
ஆற்றி யுயிரினத்‌ தேற்ற பலனருள்‌ 


502 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


இலகமுன்‌ செய்வினை யே--வரும்வினை 
இரண்டும்‌ பயன்தர அரண்தரும்‌ ஆணையாய்‌ 
உலகில்‌ அவள்மதலை--யெனச்சொலும்‌ 
உரமிலா நாயேற்கும்‌ வரமருள்‌ செய்தியே 
விலகில்‌ வினைக்கயிற்றைக்‌--தர த்தினால்‌ 
விக்கி யழுத்தலை நோக்கினன்‌ அன்னையே. 

3 


ட்டும்‌ இயற்கை யென்கோ--படைப்பறும்‌ 


ஒன்றென வோதுகோ ஒன்றும்‌ வினயென்கோ 
எட்டும்‌ பயன்‌ என்கவோ-- அன்ன தே 
இல்லையென்றா லொன்றும்‌ இல்லையென்‌ ரகுமே 
கட்டு மதன்‌ விருப்பேதடையறக்‌ . 

காண்புறு நீதியை மாண்பு தியதியை 

விட்டு விலகிலா-முதற்றுஃை 

வேண்டு மெனக்குமோர்‌ மாண்ட வுறையுளே. 


4 


நர ன்னை யவள்மகிமை--வகைகளளே 


எல்லையி லாற்றலின்‌ தொல்லை யுருவமே 
மன்னு முலகமெலாம்‌--வளர்ந்தெழும்‌ 
வன்மை பொலிசக்தி யென்ன விளங்குமே 
பின்னு பிறப்‌ பறப்பாம்‌-— பெருங்கடல்‌ 
பேத வுருவங்கொள்‌ சோதறு சக்திகள்‌ 
இன்னும்‌ திரிபிலதை--மாற்றியே 
ஈர மவளின்றேல்‌ யாருளர்‌ மெய்த்‌ துணை 
௮ 


ஜுர்டீரை போல்விழிகள்‌--இறைவியே 


தக்கமெய்ந்‌ நண்பர்க்கும்‌ மிக்க பகைவர்க்கும்‌ 
ஆமொரு தன்மையினால்‌-பரிசமோ 

ஆகூழ்‌ உடையர்க்கும்‌ போகூழ்‌ உடையர்க்கும்‌ 
காமித போகம்‌ கரும்‌--மரணமும்‌ 

காழ்மை நித்திய வாழ்வு நின்‌ னல்லருள்‌ 
கோமகளே யனையே--அருள்முகம்‌ 

குழவி யெனையகன்‌ நொழியா தருள்கவே. 


கவிதைகள்‌ 503 


6 


இன்ன யெனவுரைக்கோ--எவையுமாம்‌ 
ஆண்டவன்‌ என்னவே வேண்டிப்‌ புகழ்கவோ 
என்னறி வெவ்வளவே--என்கையால்‌ 
யாவும்‌ புரந்தருள்‌ தேவியைப்‌ பற்றவோ 
பொன்னடி பற்றுகின்‌றேன்‌-—திருவருள்‌ 
போதித்த வண்ணமே சாதித்தேன்‌ அபயத்தை 
மன்னிய மெய்ப்‌ பணியே வழிபடும்‌ 
வாழ்வுள பாதத்தே தாழ்வன்‌ நிலைப்பனே. 

7/ 


pi லெனையே-— பிடித்தவள்‌ 
பீழை வழிகடந்‌ தேழையைப்‌ பூரணச்‌ 
சிறப்பு நிலையில்வைத்தாள்‌--அறிபவள்‌ 
திருவிளை யாடல்‌ மருவும்‌ நெறியிலே 
உறப்பெரும்‌ வாஜ்வெனதைத்‌-திருத்தினள்‌ 
உற்ற நற்றாய்‌ எனவெற்றி வினை த்தவள்‌ 
அறப்பணி யாள்புரிவ துறுபயன்‌ 
ஆயினும்‌ ஆகாது போயினும்‌ அன்னையே. 


( சம்ஸ்கிருதக்‌ கவி) 
சிவ துதி 
1 


இிணங்குவல்‌ ! வாழ்த்துவல்‌ ! வழுத்துவல்‌ சிவனை 
அளவை கடந்த அருஞ்சிறப்‌ பினனவன்‌ 
தெளிவுறு நிலையில்‌ வளியிலா வானம்‌ 
ஒப்பவன்‌ அவனே ; உலகப்‌ படைப்பெலாம்‌ 
அவன்செய லென்றே அறையப்‌ படுமால்‌ 
அளிப்பவன்‌ அவனே அழிப்பவ னவனே 
இவ்வென்‌ பிறவி இயலுமெய்‌ யன்பெலாம்‌ 
எப்பொரு ளுக்குமே இறைவனா யமைந்தும்‌ 
அவற்றைக்‌ கடந்தே அலகிலா தொளிரும்‌ 
சிவபரம்‌ பொருட்கே சேர்வ தாகுகவே. 

2 


இறைமை யெஞ்ஞான்று மெவன்க ணிலைக்குமோ 
மாயையின்‌ மயக்கை மாய்ப்பவன்‌ எவனோ 


504 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


எல்லை யிகந்ததாம்‌ எவனருள்‌ விளக்கம்‌ 
எல்லாப்‌ பெயரினும்‌ ஏற்றம்‌ பொருந்திய 
மாதேவ நாமம்‌ வழங்குவ தெவற்கோ 
இன்ப அன்பினை இயம்புமெவன்‌ தமூஉ 
மனித்தர்‌ மனத்தே மண்டல வாழ்வும்‌ 
சிறப்பும்‌ பிறவும்‌ சீறிய நாடகமென 
விளக்கி யருளும்‌ வியப்பிளை யுடைத்தோ 


3 


அலகளாற்‌ கலங்குறும்‌ ஆழிநீர்‌' நிகர்ப்ப 
ஆற்ற லனைத்தையும்‌ ஆட்டி யலைத்தே 
எதன்கண்‌ முன்னை இயக்கப்‌ பெரும்புயல்‌ 
பண்டைய வினைகளைப்‌ பற்றிச்‌ சுழற்றுமோ 
யான்நீ யென்னும்‌ இருமை நினைப்பே 
எதன்கண்‌ இயங்குமோ இயக்கம்‌ அடங்க 
அம்மனம்‌ தன்னை அமையின்‌ ஜிலமாம்‌ 
சிவத்துள்‌ அடங்கிய சிறப்பை யுணர்ந்து 
அத்தகு சிவத்தின்‌ அகமுறப்‌ புகழ்வனே. 

்‌ 4 

பெற்றவர்‌ பிறந்தவர்‌ மற்றவர்‌ என்ற 
தோற்றமும்‌ உள்ளத்‌ தூய்மைக்‌ கருத்தும்‌ 
அளவறு முருவ வமைப்பும்‌ பிறவும்‌ 
உள்ளதோர்‌ பொருட்கண்‌ ஒடுக்கம்‌ பெறலான்‌ 
வாழ்வெனு நினைப்பே மறைவதி யாண்டோ 
மாற்ற மென்னும்‌ காற்றடங்‌ கியதால்‌ 
அகம்புற வுணர்ச்சி அடங்குவதி யாண்டோ 
மனத்தி னியக்கம்‌ மடகிகி நிறுத்தும்‌ 
ஆற்றலாம்‌ அரனை அகமுற வணங்குவன்‌ 
வாழிய சிவமென வாழ்த்துவல்‌ யானே 


a} 
வெள்ளிய தாமரை விளங்குறு மெழில்போல்‌ 


இருளு மயக்கும்‌ இகப்புற லொழிதலால்‌ 
வெள்ளி விளக்கமா விளங்குபே ரொளியி&- 
அருள வல்ல அருட்பெருஞ்‌ சோதியை 


கவிதைகள்‌ 


தன்பெரு நகைப்பால்‌ நன்பெரு ஞானம்‌ 

நல்கும்‌ இறையை நடுவகம்‌ நிலைத்தே 

சிதறா தடங்கும்‌ இதய மலரிடை 

விளங்கும்‌ பொருத்‌ துளங்குத லறியாப்‌ 

பேரறி வருவமாம்‌ பெருநீர்‌ நிலையில்‌ 

இயங்கா நிற்கும்‌ எழிலுரு வோதிமம்‌ 

என்னுளம்‌ காக்க என்றுமங்‌ கிருக்கும்‌ 

சிவத்தை வணங்குவன்‌ சென்னி தாழ்த்தியே 
6 


இமை யனைத்தும்‌ சிதைக்கும்‌ தலைவனை 
கலியின்‌ மாசு கடி.ந்தருள்‌ பிரானை 
தக்கன்‌ மகள்கரந்‌ தரப்பெறு மிறைவனை 
வெள்ளிய அல்லிபோல்‌ விளங்கும்‌ ஒருவனை 
பிறர்நலம்‌ பெறவே இறவு துணியும்‌ 
அருளே உருவாமவனை அடியவர்‌ பாலே 
கருணை விழியைக்‌ காட்டும்‌ கடவுளை 
விழுங்கிய நஞ்சால்‌ விளங்கிய நீல 
களத்தனை வணங்குவல்‌ உளத்தில்‌ இருத்தியே. 


ஆனந்த சிவம்‌ 
1 


ஹூனக்குளெழு மானந்தம்‌ தானே புக்குத்‌ 

தனதிருகை கபோலங்கள்‌ தட்ட வாடும்‌ 

கவத்த.தமருக முழங்கும்‌ தலையின்‌ மாலை 
கனிவுபெற இணங்க முறக்கலைக்‌ கூத்தாடும்‌ 

புனற்கங்கை சடைமுடிமேற்‌ போரிட்‌ டோடும்‌ 
பொருவில்‌ திரிசூலமனற்‌ பொழியைக்‌ கக்கும்‌ 

மனக்கின்ப மளிக்குமதி கனன்று வெம்ப 
மரதேவன்‌ கூத்தாட்டு வழங்கு மன்றே. 


சமாதி துதி 


ரியன்‌ இல்லையே சந்திரன்‌ இல்லையே 
தோன்று மொளிகள்‌ வெளி மறைந்த 


அகவ? 


506 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுட்ர்‌-7 


பாரிய மண்டலம்‌ சாயைப்‌ போலப்‌ 
பரப்பில்‌ மிதங்குமே பண்டெனவே 


2 


ஆட்டமில்‌ நெஞ்சத்தே ஆடி மிதப்பதாய்‌ 
அழியு மகில மிருக்கு மன்றே 
ஓட்ட முறுமெழும்‌ உள்ளத்துள்‌ உள்ள 
ஒருமை அகத்தில்‌ ஒடுங்குமன்றே. 
ப்‌ 


மென்லலச்‌ சாயையே யாகு முலகெலாம்‌ 
மீண்டன மூல வகட்டினுக்கே 
தன்மய மாயின நானுளேன்‌ நானுளேன்‌ 
தானெனும்‌ தத்துவம்‌ பாய்ந்ததுவே. 
4 
அன்னதும்‌ நின்றே அவ்வெள்ளம்‌ ஓய்ந்தது 
அகிலமும்‌ ஒன்றாய்‌ அடங்கினவே 


உள்ளலு மில்லையே உரைப்பது மில்லையே 
உற்றி துணர்வான்‌ உணர்பவனே 


கண்ணனுக்கு... 
ராகம்‌ : சாமா தானம்‌ : ஆதி 
பல்லவி 
அன்பனே, கண்ணா, அடியேனை விடுவாய்‌, 
ஆற்றிற்கு நான்‌இன்‌ று செல்லவே வேண்டும்‌ 
(அன்பனே ) 
அநுபல்லவி 
என்றுமே உன்றன்‌ அடிமை நான்‌ அல்லவோ 
என்னிடம்‌ குறும்புகள்‌ ஏடூனாநீ செய்கிறாய்‌ 
(அன்பனே) 
சரணம்‌ 
யமுனை சென்றென்‌ குடம்‌ நிறைத்திடவேண்டும்‌ 
யாதும்‌ தடைசெயேல்‌ வேண்டினேன்‌ உனையே 
பாரினில்‌ யாவரும்‌ பகர்ந்திட வொண்ணா 
பழம்பெரும்‌ புதுமைகள்‌ வாய்த்திடும்‌ கண்ணா 
(அன்பனே) 


கவிதைகள்‌ 507 


சிவபெருமான்‌ திருநடனம்‌ 


ராகம்‌ : குந்தலவராளி தாளம்‌: ஆதி 
யல்லவி 


ரிவ பரம்பொருளின்‌ திருநடம்‌ பாரீர்‌ 

செகமெலாம்‌ படைத்தே துடைத்திடும்‌ அந்தச்‌ { 
(சிவபரம்‌) 

அநுபல்லவி 
தவத்தனி யோகத்தின்‌ தலைவனாம்‌ பரமன்‌ 
தன்கரத்தே பிநாகம்‌ தாங்கிடும்‌ முதல்வன்‌- (சிவபரம்‌) 
சரணம்‌. 

விரித்த செஞ்சடைதான்‌ விசும்பெலாம்‌ பறந்திட 

மேலேழ்‌ உலகங்கள்‌ தாளங்கள்‌ கூட்டிட 

அடுத்ததோ ஊழியென்‌ றவனியும்‌ குலுங்கிட * 

ஆடுகின்றான்‌ அவன்‌ அற்புத நடனம்‌ - (சிவபரம்‌) 


ஸ்ரீ ராமகிருஷ்ண திவ்ய சங்கீர்த்தனம்‌ 
1 


| A 'வணங்குவமே-- இறைவனே 
நீண்ட வுலகெலாம்‌ வேண்டும்‌ பெருமானே 
மன்னை முழங்குறலே-சமுசார 
வன்மைய பந்தத்தை இன்மை புரிந்தவ 
மின்னும்‌ அகளங்களே--உத்தும 
மேவிய பண்புகள்‌ பாவிய கோலமே 
மன்னு குணம்‌ கடந்தாய்‌--நர வுடல்‌ 
வாய்த்தனை நின்னையே வாழ்த்தி வணங்குவோம்‌. 

2 

விரககு மன ததியே--அவைகளே 
வாய்வுற லரிதாய சேய்மையிலுள்ளனை 
நாக்கு மொளி யுருவே--ஒளியெலாம்‌ 
நுண்ணிது சென்றமர்‌ புண்ணிய மாயினை 
தேக்கு மிதய குகை-நீபுகும்‌ 
செய்தியால்‌ ஒள்ளொளி யெய்தி விளங்குமே 
யாக்கு மனித வுடல்‌--மனத்திடை 
எய்து மிடரிருள்‌ பொய்செயும்‌ தெய்வமே. 


508 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


3 


டவுஃவேறு கீதங்களால்‌--இனிமையை 
விளக்கவே மெய்யன்பர்‌ கிளக்கும்‌ இசைப்பணி 
செவ்வி மிருதங்கமே--இசைவுறத்‌ 
தீம்தாம்தோ மென்னலே தாம்‌ பெருவாழ்வுறும்‌ 
பவ்விய நெஞ்சின ராய்‌--மாலையிற்‌ 
பாடி. வணங்குவர்‌ தேடியே போற்றுவ; 
செவ்விய ஞான மெனும்‌--மருந்தினாற்‌ 
இேறிநின்‌ நீள்விழி யாய நோக்கமே 
4 
ரர யை யொழித்திடுமே--பாவத்தின்‌ 
வகையெலாம்‌ போக்குறும்‌ மிகையினாய்‌ நல்லறிவு 
ஆய பெருத்தூய்மையே--நினதுரு 
ஆகுமே ஞாலத்தின்‌ வாகு புரிதியே 
மேய தனி யொளியாய்‌--9 தளிவுறும்‌ 
மெய்யுணர்‌ வாழியே திவ்விய காமமே 
சாய்வறு தெய்வப்பித்தே--அன்பினார்‌ 
சாருவர்‌ சரண்சமு சாரம்‌ கடப்பரே 
5 
இ லத அதிபதியே யோகத்தால்‌ 
ஒளிருதி அவதாரத்‌ தெளிவுரு வாகவே 
கலக மிகுவதுவாம்‌--சிறுமைசால்‌ 
கால மிதனிலே கோலும்‌ மருந்த 
வபய்‌ நின்னருள ரல்‌--அடியரேம்‌ 
மல்லிய நெஞ்சமும்‌ புல்லும்‌ சமாதியே 
அலகில்‌ அருளுருவே--நின்‌செயல்‌ 
அத்தனே யாவுமே சத்த வைராக்கியம்‌ 
6 


ன்பக்‌ கொடுமையையே--டவரெ ஈடும்‌ 
தூக்கி யெறிந்தனை நோக்கி லழித்தனை 
அன்பிற்‌ பிணித்திருக்கும்‌--காளியாம்‌ 
அன்னையின்‌ பந்தமும்‌ நின்னால்‌ அறுந்ததே 


உலை ஆப 


கவிதைகள்‌ 


இன்பிற்‌ சிறப்புறவே--நினதுயிர்‌ 
யார்க்கும்‌ எளிதுறப்‌ பார்க்கு ளருளினை 
வன்பிற்‌ சிறப்பமையும்‌— தியாகமே 
மக்களின்‌ மிக்கோயே புக்க பூ பாலக. 


7 


நொ வற்றிருந்தாய்‌--பொருளேதும்‌ 
பெருந்திரு தின்மனம்‌ பொருந்துற வில்லையே 
எண்ணுறு மின்பமெலாம்‌--நின்றுளத்‌ 
தென்றும்‌ வெறுப்பினைத்‌ துன்றுவ வாயின 
மண்ணினில்‌ ஓப்பறியாத்‌ தியாகியே 
மற்றுநின்‌ பாதத்திற்‌ பற்றி பத்தியே 
கிண்ணி தெமக்கருள்வாய்‌-—யாமது 
செல்ல மெனப்பெறது நல்லுல கெய்துவேம்‌ 


8 


அச்சமிலாய்‌ இறையே--ஐயமாம்‌ 
ஆரிருள்‌ சூழ்வுறாப்‌ பேரியல்‌ புள்ளனை 
உச்ச உயர்நிலையில்‌--மன நினது 
ஒன்றி யுறுதியா நின்ற தெம்மையனே 
வச்சமில்‌ மெய்யன்பரே- காரண 
மாநாடு நீந்தியே மேனாடு மாண்பினர்‌ 
வைச்ச 'கருவமிலார்‌-குல சாதி 
மரபு பெயர்‌ புகழ்‌ மறந்துனை நாடுவர்‌; 

9 


ட] ன்னோடு செல்வமைய-- நிவி பதம்‌ 


என்று மிருமலர்‌ மன்னு மதன்‌ முன்னே 
மன்று முலகமெலாம்‌--மெல்லவே 
வந்த பசுவின்கால்‌ தந்த குளப்படி 

- துன்னு சிறுகுழிய- அன்பையே 
தோற்றிய மூர்த்தியே சாற்று சமநிலை 
மன்னுயிர்‌ கண்டருள்வாய்‌--இன்பதுன்பம்‌ 
மாயுமே தேவனே தூயநின்‌ முன்னரே 2 


(வங்கமொழிப்‌ பாடல்‌). 


509 


= 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 
ஸ்ரீ ராமகிருஷ்ண சரணம்‌ 
1 


ஹறிம்ஹ்‌ ரீம்‌ அசைவிலா உண்மையினுருவமே 
ஒன்றுகுண மும்மை வென்றனை யெனினும்‌ 
பண்பின்‌ சிறப்பாற்‌ பாராட்டெய்‌ தினை 
பரிவொடு நின்னையா னிரவொடு பகலும்‌ 
பணிகிலேன்வழுத்திலேன்‌ பரவிலே னெனினும்‌ 
அறிவறு சிறுமை அனைத்தையு மொழிக்கும்‌ 
கருணை திரம்புநின்‌ கமல பாதமே 
ஆதலி னெளி யோர்க்கன்ப நீயே 
ஒருபெருஞ்‌ சரணமா யுள்ளனை யெனக்கே 

2 
ன்மிய சக்தி மான்மிய பக்தி 
இறைவழி பாடே யெனுமிவை பிறப்பிறப்‌ 
பென்னும்‌ சக்கரம்‌ இறுதியுறச்‌ செயூஉ௨ 
உதவலான்‌ ஒருபேருண்மையை யுணர்த்தச்‌ 
சாலுமெனவே சாற்றுமிம்‌ மொழிகள்‌ 
வாக்கான்‌ எழுந்தே வழங்குறு மாயினும்‌ 
உள்ளத்‌ தகத்திலேவுற வில்லையே 
ஆதலின்‌ எளியோர்க்கன்ப நீயே : 
ஒருபெருஞ்‌ சரணமா யுள்ளனை யெனக்கே 
3 

தெய்விக சத்திய தீவிய மார்க்கமாம்‌ 
இராம கிருஷ்ண எம்‌ பெருந்‌ தெய்வமே 
பக்திநின்‌ பதயுகம்‌ பற்றுமே யாயின்‌ 
அவாவெலா நின்னுழை யடங்குவ வாதலின்‌ 
இராசத குணக்கடல்‌ இவைகடந்‌ தேறுவ 
இஃதெங்ஙன மெனின்‌ இறைவதின்னிணையடி 
மனித்தரை மோதும்‌ மரண வலைகளை 


அவர்கடந்‌ துயவருள்‌ அமுதமாயின காண்‌ 
ஆதலி னெளியோர்க்கன்ப நீயே 


ஒருபெருஞ்‌ சரணமா யுள்ளனை யெனக்கே 


11 
கவிதைகள்‌ 5 


4 


| மாரயையை யொழித்தருள்‌ தூயதெய்வதமே 
ஷ்ணவென முடியுதின்‌ தனித்திரு 


2 நாமம்‌ 
தூய்மை நன்மை வாய்மை பொருந்தி 


பாவ வியல்பைப்‌ பவித்திர மாக்கும்‌ 
உயிரின மெல்லாம்‌ உறுவதற்‌ குரிய 
பெரும்பே ருகிய பெரும அடியேன்‌ 
்‌ தேறோருறையுள்‌ விரியுலகிலனே 
ச ஆதலி னெளியோர்க்கன்‌ ப நீயே 
ஒருபெருஞ்‌ சரணை மா யுள்ள&ை யெனக்கே . ல்‌) 
3 (சம்ஸ்கிருதப்‌ பல்‌ 
ராமகிருஷ்ண 
ஆட்‌ மரா முஷ்ண ஸ்துதி 


ப] வனிருந்தா னிராமனென எவனன்பின்‌ 


பெருநதிதான்‌ இடையிடின்றித்‌ ள்‌ 
தவனிருந்த சண்டாளன்‌ அருகிலும்‌ பெருந்தேவன்‌ 


கானா மேலும்‌ 7! ்‌ கில்‌ 
| எவனகன்ற வுலகினுக்கே உதவிநின்றான்‌ மூன்றுலகி 
| எவனீடில்லான்‌ 


எவனறிவின்‌ பெருங்கடல்தான்‌ ௫ 
| வியையுமன்பால்‌ இணைந்த தாட 


2 


இளி ரிமுடி வெழுமொலி போற்‌ சமர்‌ முழக்கை 
i அடக்கியருள்‌ உரவோன்‌ யாரே 
ஆழிசங்கு கரத்தேந்தி யருச்சுனற்குக்‌ 
கீதையினை யருளிச்‌ செய்தே 
பாழியிருள்‌ அகற்றியருள்‌ பிரான்‌ யாரே 
பகவனவன்‌ பரிவே பூண்டான்‌ 
ஆழிபுடை சூழுலகி லிராம கிருஷ்ண 
அவதாரம்‌ அடைந்தா னன்றே. 


3 


தயுரு 
மா 


1 ர்வெனு நோய்‌ மருந்தருளும்‌ மருத்துவனைச்‌ : 
சரண்புகுதும்‌ வரம்யான்‌ பெற்றேன்‌ 


512 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-7 


தாழ்வறியா வாற்றகலனும்‌ பெருங்கடலின்‌ த 
எழுந்து திரை தானே யாவான்‌ ‘ 

யாழ்குழலேந்திறை வனருள்‌ விளையாட்டில்‌ 
எத்துணையோ இயற்றியுள்ளான்‌ 

பாழ்படுபேரைய மெனும்பே யோட்டும்‌ 
படையெனயாம்‌ பணியலாமே 


5 
[நீர ர வருவ மெடுத்தருளும்‌ குரவனெனும்‌ தெய்வதத்தை 


நணுகா நின்று 

சரண மென விசைக்கின்றேன்‌ சமுசாரப்‌ பிணிக்‌ 
கமைந்த தணிவு காட்டும்‌ 

பரமசுகமருத்துவனை சுத்துவித தத்துவத்தே 
பயின்று பக்தி 

வரமமையு முடைபோர்த்த தெய்வினைமாம்‌ 
செயலாக வழுத்து வாமே 

வெல்க இராம கிருஷ்ண மெய்யறிவன்‌ மெய்ப்புகழே 
புலக வுலக மெலாம்‌ புக்கு. 


(சம்ஸ்கிருதப்‌ பாடல்‌) 


ய ப நே 


உ N= NNO ஜெ. 4 


ம. 
ON > 


[9 


19. 


பிழை திருத்தம்‌ 


பிழை 
செலுத்துகிறார்கள்‌ 
புல்ன்களுக்கு 
அடங்கியே 
பகுப்பு 
மனிதன்‌ 
நானே 
அகடாமி 
என்பதே: 
பாராட்டலாம்‌. 
கோழை 
தத்துவமாகும்‌.?? 
அஞ்ஞனத்தால்‌ 
உண்மையும்‌ 
எவருக்காகவது 
நதரத்தில்‌ 
அதுனால்‌ 
உயர்குலத்தோர்‌. 
ஏற்ப்பட்டதும்‌ 
கூறுவான்‌ 
சமஹிதி 
அடைகிறான்‌ 
கரையோ 
எதிர்த்தெ 
துறந்தாநன்றே 
நியார்க்கு 


திருத்தம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
புலன்களுக்கு 
அடங்கிய 
பகுப்பு 5 
மனிதர்‌ 
நானே. 
அகாடமி 
என்பதே 
பாராட்டலாம்‌ 
கோழை?? 
குத்துவமாகும்‌ 
அஞ்ஞானத்தால்‌ 
உண்மை 
எவருக்காவது 
நகரத்தில்‌ 
அதனால்‌ 
உயர்குலத்தோர்‌ 
ஏற்பட்டதும்‌ 
கூறுவான்‌. 
சம்ஹிதி 
அடைகிறான்‌. 
தறையோ 
எதிர்த்தே 
துறந்தாரன்றே 
நியூயார்க்கு 


914 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-- சுடர்‌ 7 


Read as follows : 
Page 59 
எ ஏரில்‌ எண்ணார்‌ சண | 
ன்னான்‌ சக: TATA ॥ | 
Page 224 - £3 
ணன. ஏவி னி | 
எணண எள எண்‌; ॥ 


Page 382 . 
எனா: எசா 

Page 421 
எ என்ன்ன ச 

Page 434 
நன எண: | 

Page 438 


என்‌ Te எ எள்ளி ஏ | 
எ கண்ணனார்‌ என்‌ அர ஈர்‌ arf ॥ 


பொருட்குறி 
அ 


அசோகச்‌ சக்ரவர்த்தி -- தமது 
சந்ததிகள்‌ எந்த ராஜ்ஜியத்தின்‌ 
மீதும்‌ படையெடுக்கக்‌ கூடா 
தென நிபந்தனை இட்டார்‌-396 

அஞ்சத்தக்கவர்கள்‌ இந்தப்‌ பிர 
பஞ்சம்‌ பாவமும்‌, சோகமும்‌, 
சாவும்‌ நிறைந்த இடம்‌ என்று 
சொல்பவர்கள்‌ -638 

அஞ்ஞானம்‌--அஞ்ஞானமே மாயைக்‌ 
குக்‌ காரணம்‌-₹6 

அஞ்ஞானம்‌ -— அஞ்ஞானம்‌ என்ற 
காரணத்திலிருந்து பாவர்‌ என்ற 
காரியம்‌ தோன்‌ றுஇறெது-258 

அத்வைதம்‌ - ஒழுக்க நெறியின்‌ 
அடிப்படை -5 1,307 

, அத்வைதமும்‌ துவைதமும்‌-- துவை 

தம்‌ என்பது இயற்கையின்‌ வெளித்‌ 


தோற்றத்தில்‌ காணப்படுவது 
அத்‌ வைதமே பரிபூரண ஆன்மிக 
சாரம்‌-141 


்‌ அத்வைதமும்‌ துவைதமும்‌--அத்வை 
தம்‌ ஜீவான்ம வாதத்தை ஏற்‌ 
பதில்லை. துவைதமோ ஜீவான்ம 
வாத்தை. ஏற்கிறது-174 ‘ 
. அத்வைதம்‌ துவைதமும்‌--இரண்‌ 

டும்‌ எதிரானவை அல்ல-384 ்‌ 

அத்வைதவாதம்‌- மாயாவாதம்‌ இல்‌ 
லாமல்‌ அத்வைதவாதம்‌ கிடை 
1 -412 

அப்பில்‌ அவலங்கி _ அமெரிக்கப்‌ 
பத்திரிக்கை-298, 297, 241 ்‌ 

அமரவாழ்வு--கடவு அடையும்‌ 
போதுதான்‌ அமரவாழ்வு பெறு 
தறோம்‌-124 

அர்த்தார்த்தி-பொருளொன்றையே 
விரும்பும்‌ நிலை-216 1 

அருச்சுனன்‌- பீஷ்மரையும்‌ அரோ 
ணரையும்‌ போரில்‌ கொன்றது 
தன்னலமற்ற பணியே-38,40,292 

அல்மோரா-470 


ப்பு அகராதி 


அலமேடாநகர்‌— கலிபோர்னியாவில்‌ 
உள்ளது-247 
அவதாரங்கள்‌ -— கபால மேோசனர்‌ 
கள்‌. அதாவது மனிதனது விது 
யையே மாற்றும்‌ இயைபுடைய 
வர்கள்‌-421 
அவதார புருஷர்கள்‌ கிறையறிவு 
என்னும்‌ பரிபூரண ஞானம்‌ 
பெற்றவர்கள்‌-162 
அளசிங்கப்‌ பெருமாள்‌ -- சுவாமி 
ஜியின்‌ ஈண்பர்‌-440 
அறிவின்‌ பயன்‌--மனங்குவிதலே-1??' 
அறிவு - சுதந்திரமும்‌  இறனும்‌ 
சேர்ந்த கலவை. நம்‌ இலட்யெம்‌ 
அறிவு அன்று; விடுகலையே-94 
அன்பு - ஒரு முக்கோணம்‌. முதல்‌ 
கோணம்‌ அன்பு ஒரு போதும்‌ 
கேட்பதில்லை, இரண்டாவது 
கோணம்‌ அன்பு அச்சமற்று. 
மூன்றாவது கோணம்‌ அன்பினால்‌ 
பெறும்‌ பயன்‌ அன்பே-102, 108, 
104, 208, 285, 112 
அனபு-ஆண்டவன்‌ அன்பின்‌ ஐந்து 
படிகல்‌-128 202 
அன்பு எல்லையற்ற ஆன்மவொற்று 
மையின்‌ வெளித்தோற்றம்‌-857 
அன்புப்பைத்தியம்‌- இதன்‌ முன்பு 
ஆண்டவனைச்தவிர, மற்ற எல்‌ 
லாம்‌ மறைந்துவிடும்‌-112 
அனுபூதி அறிவு அனுபூதி அறிவே 
சமயம்‌-62 
அனுபூதி மான்கள்‌--அனுபல அடிப்‌ 
படையில்‌ சமயத்தைப்‌ போதிப்‌ 
போர்‌-116 


உ அனுபூதிமானும்‌ இறிஸ்தவ மதபீட 


மும்‌-கிறிஸ்தவ மதபீடம்‌ புற 
மிருந்து அகம்‌ செல்கின்றது. அனு 
பூதிமான்‌ அகத்திலிருந்து புறம்‌ 
செல்கின்றான்‌-116 

அனுஷ்டானங்கள்‌--இவை குறிக்‌ 
ர பங்க்‌ சாதனங்களேயாகும்‌ 
181 


216 


அஜித்சிங்‌ ப தூர்‌-இரா சதி 
: 2 ஐபுதனத்‌ 
அள்ள கேத்ரி மன்னர்‌-426, 139 

அஹ்ரிமான்‌-— வேதங்களில்‌ கூறப்‌ 

பட்டுள்ள மனுதேவனையே பார 


கத்தில்‌ அஹ்ரிமான்‌ என்று கூ 
தில்‌ அஹ்ரிம ப்‌ a 
கிரொர்கள்‌-,208, 310 ்‌ 


ஆ 


ஆசனம்‌] பக்தன்‌ 
மனதைக்‌ கட்டுப்‌, 
சிக்கு 


அமரும்‌ முறை. 

படுத்தும்‌ முயற்‌ 

இரு குறிப்பிட்ட வகை 

அசனம்‌ முக்கியம்‌-21, 100, 127, 
178 

ஆசியஜோ திட ஆர்னால்டின்‌ “ஆசிய 
ஜோதி? எனும்‌ காவியம்‌, புத்த 
மததததிதுவத்தைவிட வேதாந்தக்‌ 
கருத்தையே அதிகம்‌ எடுத்துச்‌ 
கூறுகிற து-189 

ஆசை ஆசை தோன்‌ னால்‌ அதற்‌ 
த சூற்நிலை வைக்க ஓரும்‌ 


ல அத்தகை தவ்றுதல்‌-283 

ஆல தாளவகைகளில்‌ ஒன்று- . 

5 ல்‌ ஒன்று-506 

ஆப்பராஹவுஸ்‌ _— டெட்ராயிட்டு 
நகரில்‌ உள்ள .து-847 

ஆர்த்தம்‌- சங்கடம்‌ 
நிலை-218 

ஆன்ம ஞானம்‌-298 


நீக்க வீரும்பும்‌ 


ஆன்மா-ஆன்மாவீன்‌ ல்‌ பு- 
256. 810 ம்‌ 
உ ஆன்மா. காலம்‌, டம்‌, 


னை கட்டுப்படுத்‌ 
அநீவு-182 


ஆஅன்மா-291 
* ஆன்மா - அழியாத து; 
முடைய .து-303, 304 
ஆன்மா-வேறு எப்பொருளாலும்‌ 
ஆக்கப்படாத ஒரு தனித்த மூலப்‌ 
பொருள்‌-861, 3628. 360, 867 
ஆன்மிக வாழ்வு-இதன்‌ அடிப்‌ 
படை பரிபூரண ஒமுக்கமே-19 


சுதந்திர 


விவேகானந்தரின்‌ ஞான திபம்‌—ச௪டர்‌-? 


இ 


இங்கர்ஸால்‌-233 x 
இச்சா சுதந்திரம்‌ -அவசியததினால்‌ 
பெறப்பட்ட ஒன்று-167 
இசை-221 ட ] ட 
இந்தியா-—இந்தியாவீன்‌ ஜீவன்‌ மதத்‌ 
தில்‌ தான இருக்கின்‌ ற_து-290 
இந்திரன்‌-209 A i 
இக்துக்களும்‌ கிரேக்கர்களும்‌ _— 
கிரேக்கர்கள்‌ அரசியல்‌ விடுதலை 
நாடினர்‌; இந்துக்களோ எப்போ 


தும ஆன்மிக விடுதலையையமே 

நாடினர்‌-123 ௮1 
இக்துக்களூம்‌ கிரேக்கர்களும்‌ _ 

இரேக்கர்கள்‌ இக்துக்களுக்குச்‌ 


சோதிடத்தைத்‌ தந்தனர்‌. இந்துக்‌ 
கள்‌ அவர்களுக்கு வான சாஸ்திரத்‌ 
தைத்தந்தனர்‌-260 
இந்திய விதவைகள்‌ -- கொடுமை 
படுத்தப்படுகின்றனர்‌ என்ற பிர 
சாரம்‌ பொய்யான து-9?6 
இச்துமதும்‌--மூன்று முக்கிய அம்சங்‌ 
கள்‌-146, 156 
இமய௰ம௰மலை-157 
* இமிடே ஷன்‌ 
நூல்‌-126 
இயமம்‌ -— புறநினை வகற்றல்‌. 
யோகத்தின்‌ முதற்கட்டம்‌-120. 
178 
இயற்கை-—நமது உடலின்‌ வெளியே 
நாம்‌ உணர்கின்ற சக்தி.298, 300 
0.1, 302, 804, 310 ப்‌ 
௩ இயேசுநாதர்‌ நானும்‌ என்‌ 
யும்‌ ஒருவரே” என்றார்‌-02. 
“இயேசுநாதர்‌ மனித உருவெடுத்தது 
அம்‌ கருமபலனால்‌ அன்று; மக்‌ 
களுக்கு நன்மை செய்யவே-89, 
359 


ஆப்‌ கிறைஸ்ட்‌ ஒரூ 


தந்தை 


- இயேசுநாதர்‌” இமையைத்‌ தீமை 


யால்‌ ஏதிர்க்காதே”' 


என்றுர்‌-119, 
192, 1938 


* இயேசுநாதரின்‌ அறிவுறை-- முதலில்‌ 


இறைவன்‌ அருணை நாடுக; உலக 
போகங்களில்‌ அவசியமானவை 
எல்லாம்‌ உங்களைத்‌ தேடிவரும்‌. 


பொருட்குறிப்பு அகராதி 517 


இரசாயனக்கலவை _— காரணப்‌ 

பொருள்கள்‌ பல ஓன்று சேர்ந்து 
ஒரு காரியப்‌ பொருளாக மாறு 
வது-50 

இரசாயன சாஸ்திரம்‌--பொருள்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ மூலப்பொருள்‌ 
என்ன என்பதைக்‌ கண்டு பிடிதத 
வுடன்‌ முடிவடையும்‌-750, 793 

இராமர்‌ சிதை - கடமை லட்யெம்‌ 
173 

இராமன்‌-இராமன்‌ முன்‌ இதை 
போன்று ஒரு பக்தன்‌ இருக்க 
வேண்டும்‌-170 

இராமன்‌-—146, 14", 398,511 

இராமானுஜர்‌ -—பெளத்தர்களையும்‌ 
இந்துக்களாக மாற்றியவர்‌: வீக்‌ 
ரக ஆராதனைக்குப்‌ பேராதரவு 
அளித்தவர்‌-151, 442 

இராஜலம்‌-செயலாற்றும்‌ தன்மை 
216 

இரேசகம்‌- மூச்சை வெளியே விடு 
தல்‌-279 1 

இல்வாழ்வான்‌ -- வருமானத்தைச்‌ 
செலவிட வேண்டிய முறை-163 

இலட்சிய சாதன நிலை--பற்றுற்‌.ற 
நிலை சாட்சியாய்‌ இருப்ப.து-26 

இலட்சுமணன்‌-1406 

.இலண்டன்‌-287, 289 

இறை-இறை ஒன்றே மனிதனுக்‌ 
குத்‌ இருப்தியளிக்க இயலும்‌-308 

இன்டர்‌ ஓஷன்‌-— அமெரிக்கப்‌ பத்தி 
ரிகை-822, 8238 

இன்பமும்‌ அன்பமும்‌-ஒவ்வோர்‌ 
அவுன்ஸ்‌ இன்பமும்‌ ஒரு.ராத்தல்‌ 
அன்பத்தைக்‌ கொண்டு வருகிறது. 
144 

.இனேஷியஸ்‌ லயோலா-205 

இஸ்லாமிய மதம்‌ இந்தியா 
விலுள்ள இஸ்லாமிய மதத்த 
லிருந்து வேறுபட்ட து-101. 

இஷ்ட தெய்வம்‌ -- பிரார்த்தனை 

ஸ்தோத்திரம்‌ செய்ய ருவ 
க தேர்ந்தெடுக்கப்படும்‌ மூர்த்தி 

ர்‌ 

ஈசுவரன்‌ கோடிக்கணக்கான 

ஜீவன்களின்‌ சேர்க்கையே.ட?' 


ஈடா ஆன்‌ செல்‌_சான்பிரான்சிஸ்‌ 
கோவில்‌ சுவாமிஜியின்‌ சொற்‌ 
பொழிவுகளைச்‌ சுருக்கெழுத்தில்‌ 
எடுத்தவர்‌-14, 15 

ஈதர்‌ ஈரம்‌ காண்டுன்‌ ஐ. ஒவ்வொன்‌ 
னும்‌ ஈதராலேயே ஆக்கப்பட 
டிருத்தல்‌- 224 


உ 


உடல்‌-நமது பசைவன்‌: துணைவனும்‌ 
ஆவான்‌,- 46 

உடல்‌-ஆன்மா தன்னை வெளிப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ ௧ வி, 
09, 256 னப்‌ க 

உடல்‌-ஸ்தூல உருவத்தில்‌ காட்‌ 
ஆரும்‌ மனம்‌,- 199 

உண்மைக்‌ காதல்‌-எல்லாவற்றை 
யும்‌ தானே தரும்‌: ஏதொன்றை 
யும்‌ ஏ,ற்காது,-285 

உண்மைக்‌ குருநாதர்‌ ஆன்ம சக்‌ 
தியின்‌ களஞ்சியமாக அவ்வல்‌ 
காலங்களில்‌ உலஇல்‌ பிறந்‌ து, குரு 
சீட பரம்பரையின்‌ மூலம்‌ ஆன்ம 
ம பரப்பும்‌ மகாபுருஷர்‌ 

உண்மைத்துறவு _ உலகத்‌ இல்‌ 
வாழ்ம்து கொண்டே அதில்‌ பற்‌ 
ற்று நிற்பது,-70 

உண்மையோ தன்னில்‌ பிரபஞ்‌ 
சத்தையும்‌, பிரபஞ்சத்தில்‌ கன்‌ 

யும்‌ காண்பவன்‌ ,-119 
உண்மையோ ௨ பந்தங்களுக்கு 


வசமாகாதவன்‌-942 
உணவு--ஈல்ல உணவு என்பது 
உப்பு, புளி, காரம்‌ முதலியன 


அதிகம்‌ சேராத எளிய உணவே, 
146 

உபநிஷத துக்கள்‌ - கூறுவன, 124, 
366 


உயர்‌ கனவு--மாவகை நனவில்‌ ஒன்று 
885 

உயிர்‌ வரலாறு-46 

உருவ வணக்கம்‌-297 

உலக வரலாறு - பெரிய மனிதர்‌ 
களது வரலாறு அன்று; அதை 
ஆட்டிப்படைக்கின்ற தலைவர்‌ 


518 


உ களது வரலாறே; அதாவது புத்‌ 
தர்‌, ஏசுகிறிஸ்து முதலானவர்‌ 
களது வரலாறே,-291, 370 

உலக வரலாறு - தன்னம்பிக்கை 
உடைய சிலரது வரலாறு,-294 

உலகாயதன்‌--உலகாயதன்‌, பக்தன்‌ 
இருவர்க்கும்‌ உள்ள வேற்றுமை, 
110 

உள்மாற்றம்‌ --- ஓர்‌ உயிரினம்‌ இன்‌ 
னார்‌ உயீரினமாகமாறுவது 
இயற்கையின்‌ உள்மாற்றம்‌ எனப்‌ 
படும்‌,-78 


ஊ 


ஊழ்விதி -— மனிதனது மத்தின்‌ 
செயல்களைக்‌ கட்டுப்படுத்தி வரும்‌ 
விதி,-299 


எ 


எக்ஸ்ரே-- இவற்றின்‌ காரணங்கள்‌ 
இன்னும்‌ விவாத நிலையில்‌ இருக்‌ 
ன்றன -?27 
* ஏகேரவா--யூதர்களின்‌ கடவுள்‌.-270 
எதிர்மறை மதத்தின்‌ இரு அம்சங்‌ 
களில்‌ ஒன்று 195 


ஏ 


, ஏசுஜிறிஸ்து,-826, 104 
ஏசுநாதர்‌,-291, 313 


இ. 


ஒழுக்கம்‌ - உண்மையான தன்மை 
யினை உணர்த்துவகன்‌ மூலம்‌ எண்‌ 
ணத்திற்கு வலிமை தரும்‌ ஒவ்‌ 
வொன்றும்‌ ஓழுக்கமே,- 289 


ஓ 


ஓக்லண்டு--அமெரிக்க ஈகரம்‌,-556 

362, 905, 808, 820) 502 
ஓக்லண்டு என்குயரா--அமெரிக்கப்‌ 
்‌ பத்திரிகை,-956, 368, 371 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


சுடர்‌ 


மெரிக்கம்‌ 


ஓக்லண்டு டிரிபியூன்‌--௮ 


ஓஜஸ்‌--ஒஜஸ்‌ அதிகமுள்‌ ட) 
மனிதருள்‌ தலைவனாகஇன்றான்‌? 


க 


கடமை-—இதுவே அறிநெறி.. இக 
னைப்‌ பயபக்இயுடன்‌ ப லாக்‌ 
உயரிய தெய்வ வழிபாடு, -99- 2 

கடவுள்‌ -— முடிவான நிலை, வரம்பலா 
அறிவு, வரம்பிலா ஞானம்‌, வரம்‌ 
பிலா ஒளி-10 

கடவுள்‌--கடவுள நமது தந்‌தையாக 
நண்பனாக, குழந்தையாக சிக்‌ 
கலாம்‌-1138 ச்‌ 

கடவுள்‌ கடவுளின்‌ உன்னத அம்‌ 
சம்‌ சிவன்‌: அழகின்‌ அம்சம்‌ 
கிருஷ்ணன்‌,-166 

கடவுள்‌ மனிதனுக்கு அளித்துள்ள 
மூன்று வெகுமதிகள்‌ ,-196 


கடவுள்‌-—சகுணமும்‌, நிர்குணமும்‌, 
267, 268, 269 
கடவுளின்‌ தரிசனம்‌ -- கூன்று 


வகைப்படும்‌,-197, 198 
*கடவுரறேம்‌ சமூகமும்‌ கடவுள்‌ மாறு 
தல்‌ அற்றவர்‌. சமூகம்‌ இயங்கிக்‌ 
கொண்டே இருக்கறது -757' 
கண்ணபிரான்‌--அருச்சுனனிடம்‌ [நீ்‌ 
ஞானணியில்லை; கோழை” என்று 
கூறுதல்‌, 2938 
கண்ணன்‌,-40 
கம்சன்‌,-40 
கர்மபலன்‌--காரண காறிய 
132 
கருமம்‌ கருமம்‌ செய்வ தில்‌ மனதி 
தைப்‌ பழக்கும்‌ முறை,-86 
கருமயோகம்‌-— தன்‌ கருமங்களையும்‌ 
கடமைகளையும்‌ சரிவரச்‌ செய்வ 
தன்‌ மூலமாகவே இழையுணர்‌ 
பெறும்‌ முறை,-98 ர்‌ ர 
கலை--அழகின்‌ பிரதிஙி,-53 
கலைடோஸ்கோப்‌,-188 


கியகியே 


பொருட்குறிப்பு அகராதி 


கவிகங்கு க 
மிகல்‌ -வங்காளக்‌ கவிஞருள்‌ 
கன்பூஒட தவர்‌, -24 ஒரு 
“ியல்‌-298 30 


கா 

காதம்பூ, 
காதம்‌ ்‌ 

வான கடைக்கு வன்‌ நடை இமி 
டாகும்‌ தச்‌ 


உ ண்ணில்லர ந பை 
ஆம்‌, த்து: நரகத்தில்‌ 

கால்விவ்‌ அ -106 

கான்டு _” ப i 

ஞாணி, 960 மானியத்‌ தத்துவ 


கி 


கருஷ்ணகர 
தேணகர்னாம்ருதம்‌ -- பில்வமங்‌ 
கருவ மலிய த,-164 
ர ணா பரமாத்துமா 339, 341 
சருவ ன்‌ அன்புலட்சியம்‌,-173 
ன்‌ உ லீலைகள்‌,-416, 417, 
ஒ்ணன்‌--52, 190, 398, 438 
னன்‌ சாறை: இலான்‌ 
இரவ உணர்த்துவ த-105, 165 
முஷ்ணனும்‌ புத்தரும்‌. வேற்றுமை 
பாராட்டாமல்‌ ஞானவாசல்‌ 
த்‌ இறந்‌ துவிட்டனர்‌,-439 
‘ ய்‌ மதம்‌- வளர்ந்த 
ப இறிஸ்து_ அவரது மதம்‌ சந்நியாி 
களுக்கே எற்ற ஒன்று,-155, 156 
ம கிறிஸ்‌ து---764, 290, 206 
கிறிஸ்து பெருமான்‌. ப ம்‌ 
ட்டி யிரம்‌ 
தேவதைகளின்‌ ன்‌ ட 
டத்தை தமது உதவிக்கு அழைக்க 
மறு த்தமை,-100 
கிறிஸ்து பெருமான்‌ சகுணக்கட 
வுள்‌: மனிதனாப்‌ த்தார்‌ 
2 ஓய்‌ அவதரித்தார்‌, 
- கிறிஸ்‌ ம்‌ புத்தரும்‌ ம்‌ 
மதுவும்‌ புத்தரும்‌--இருட 
ஜோதிகள்‌-227 வ்‌ 


விதம்‌ 


519 
கீ 


கீதை-மூழுவ தும்‌ கடவுனைப்‌ பற்‌ 
மறியே கூறுறெது,-172, 176, 292, 
312. 

கீதை தை முழுவ தும்‌ வேத 
முறைகள்‌ பாராட்டப்படவீல்லை, 
418 

கீதையின்‌ உ.பதேசம்‌--கருமயோக 
விளக்கம்‌; மனங்குவிக்த பணி,-389 


கு 


குட்வீன்‌,469 

குண்டவிணி சக்தி 18, 166, 
410 

குந்தலவராளி ராகங்களில்‌ ஒன்று, 
307 

கும்பகம்‌ நுயைிரல்களைல்‌ காற்றால்‌ 
நிரப்பி அதை வெளிவராதவர று 
தடுத்துவைத்தல்‌,-279 

குரு மனிதனின்‌ வைத்தியர்‌,- 1538 

குரு--குருவில்லாமல்‌ ஞானம்‌ ழ்‌ 
படா து,-200, 407, 421 

குழந்தையும்‌ தாயும்‌ -- குழந்தை 
விளையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது தாய்‌ கூப்பிட்டாலும்‌ வரு 
வதில்லை. விளயாட்டு முடிங்க 
வுடன்‌ தானாகவே தாயை கோக்‌ 
விரைந்து வருகின்றது. கமது 
பிரபஞ்ச விளையாட்டு முடிந்து 
விட்டது என்ற எண்ணம்‌ கோன்‌ 
ம்போது நாம்‌ தாயை கோக்‌ 
விரைகன்றோம்‌,-4?' 


191, 


கே 
கேசவசந்திரசென்‌— சமூகத்தை ஒரு 
நீள்வட்டத்திற்கு ஓப்பிட்டவர்‌, 
160 
கை 
கைவல்யம்‌— தான்‌ சுதந்திரம்‌ உடை 


யது என்பதையும்‌, தனது நிறை 
வுக்கு வேறு எதுவும்‌ தேவை 


__.இ 


ன்‌ உது 
520 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சடர்‌-( 


யில்லை என்பதையும்‌, பந்தப்பட்‌ 
டது போன்ற இந்த நிலை தனக்கு 
அவசியமில்லை என்பதையும்‌ ஆன்‌ 
மா என்று ௮றிறதோ, அன்றே 
விடுதலை அல்லது “கைவல்யம்‌” 
சத்தியராகின்ற த-27, 320 


கொ 
கொலம்பஸ்‌ ஹமால்‌-—ரக்காகோவில்‌ 
உள்ள.து-32.3 
கோ 


கோபிகாலீலை-- இந்த லீலையில்‌ தான்‌ 
ம்‌ என்‌ பொருட்டுப்‌ பந்தங்ககா 
விட்டுவிடு “ என்று ஸ்ரீகிருஷ்ணன்‌ 
காண்‌ பிக்கின்றான்‌-158 


௪ 


சப்புத்தன்மை இப்பொழுது 
பங்குத்‌ கவழுன பொருள்‌ 

பி டான்னப்படுின்றது-72த 
கணக்கடவுள்_ மாயை என்னும்‌ 


ம ்‌ 2 

க்கடவுள்‌-— கற்பனைச்‌ சங்கிலி 

இற்‌ த பாத்‌ கரணைகளையும்‌ 
க்கச்‌ செய்யும்‌ சக்‌ ப்ந 

i உயர்கற்பண-69 i 

த்‌ ரேம்மம்‌_சிர்குணப்‌ பிரம்‌ 

அ மாயையின்‌ மூலம்‌ காண்‌ 


சங்கி 4, 390 

கரர்‌ ட்‌ 

ட , பஅத்தமதக்‌ இகாயை 
தற எறிந்து விட்டார்‌-177, 


* சங்கராச்சாரி ர 
ாரியார்‌-- இவர்‌ உபதேசப்‌ 


களில்‌  புக்கமதத்தின்‌ சாயலைக்‌ 


ஒரு கஃவை; ஆன்மாவின்‌ பல 
வெளித்தோற்றங்களில்‌ 


சத்வம்‌-- தூய்மை, சாந்தம்‌-216 . 

உ சந்தைக்கடை மதத்தினர்‌-கிறிஸ்‌ 
தவர்கள்‌ இவ்வா று குறை கூறப்‌ 
பட்டார்கள்‌-230 

சம்யுக்தை-410 A ட 

சமயம்‌ மனிதனது அகத்தே இருக்‌ 
கும்‌ இயற்கையான ஆற்றலின்‌ 
வெளிப்பாடு-263 

சமயம்‌ -- எவ்வாறு இருக்கோம்‌, 
எவ்வாறு அகிக்கொண்டிருக்‌ 
கோம்‌, எவ்வாறு அனுபவ சக்தி 
பெறுகிறோம்‌ என்பதே -296, 297 

சமயாசாரியர்‌ -- சமயாசாரியர்களுக்‌ 
மும்‌, வன்‌ மூக்கர்களுக்கும்‌ 
னத்‌ பாடு 62 66 னு 

சமாதி-சிந்தை முழுவதையும்‌ பரம்‌ 
பொருளிடத்தில்‌ ஈடுபடுத்தி 
ஒன்‌.றியிருக்கும்‌ ிலை-128, 728, 
292, 385, 889, 393 

சமூகம்‌-— எந்தச்‌ சமூகத்திலே சட்டம்‌ 
ஏராளமாக உள்ளதோ அந்தச்‌ 
சமூகம்‌ அழிவது உறுஇ-92 

சரூகம்‌- சத்தியத்தின்‌ சோதனைக்‌ 
களம்‌-204 

“சர்‌ வில்லியம்‌ ஹா மில்டன்‌ 3 
துவ சாஸ்திரம்‌ முடியும்‌ இடத்‌ 
தில்‌ மதம்‌ ஆரம்பமாகுற து”? 

' என்று குறிப்பிட்டுள்ளார்‌- 167 
சரணாகதி-312 


சா 


* சாங்கியார்‌ -- எல்லாச்‌ சக்தியுமே. 
பெண்மைதான்‌ என்று கூறினர்‌ 
all 

சரங்கியரும்‌ பெளத்தரும்‌- ஜன்‌ யே 
சுவர நம்பிக்கை உடையவர்‌-222 

* சாத்தான்‌] பல்வேறு வேஸுங்களில்‌ 
தோன்றுதல்‌-.162 

- சாதிமுறை இசன்‌ பெருங்குறை. 
போட்டி. மனப்பான்மையை 
அழித்து விடுதல்‌-575 


, *சாரச்தமுமை-- கடவுளே தந்தையார்‌ 


என்று கருது தல்‌-281 
சாமா ராகங்களில்‌ ஒன்று-506 
* சரலமன்‌-—சாலமன அது அன்புக்கட 
வுளின்‌ நிறம்‌ நிலம்‌-152, 329 


பொருட்குறிப்பு அகராதி 


சாவுதான்‌ தோன்றக்‌ காரணமாக 
இருந்த ஒன்றில்‌ இரும்பவும்‌ ஓடுங்‌ 
குவது-90 ‘ 

சாவு-புலன்வழிச்‌ செல்லும்‌ வாழ்‌ 
விலே இருக்றெது-64 

சாவும்‌ வாழ்வும்‌-இரண்டும்‌ ஒரே 
பொருளின்‌ வெவ்வேறு தேரற்றங்‌ 
களே-50 

சான்பிரான்சில்‌ கோ- 7,290 


சி 


சிக்காகோ-288, 322, 328, 328, 
382, 375 

சிக்காகோ சண்டே ஹெரால்டு 
அமெர்க்கப்‌ பத்திரிகை-325, 
326 

சத்தம்‌--மூவகை நிலையுடைய து- 163 


, இத்தவிருத்தி நிரோதம்‌_— யோகம்‌ 


இவ்வாறு வீவரிக்கப்படுகின் றது. 
சிததத்தை அடக்கும்‌ முறையைக்‌ 


கற்பிக்கும்‌ சாஸ்திரம என்பது 
இதன்‌ பொருள்‌-247 
சிரவணம்‌ குருமூலம்‌ கேட்டல்‌ 


மட்டு மன்று: தமக்குள்‌ மீண்டும்‌ 
மீணடும்‌ சொல்வது மாகும்‌-224 
சிலுவை சிலுவை இவலிங்கமே ; 
குறும்காக. வைக்கப்பட்ட 
இரணடு வெலிங்கங்கள்‌- 155 


ச்‌ 


சிக்ஒயா-296 

சீை--அழகியதோர்‌ உயரிய குணச்‌ 
சித்திரம்‌, பெண்மணி என்ற பெய 
ருக்குரிய நற்பண்புகள்‌ எவையோ 
அவையே சீதை-140, 147, 170, 
511 

சீர்திருத்தம்‌ தொடங்க வேண்‌ டிய 
இடம்‌ உடல்‌-40 


ள்‌ 
சுகதேவர்‌-அறிவு லட்டியம்‌-173 


சுதந்திரம்‌-எல்லாவற்றிலும்‌ மணித 
ட சுதந்திரம்‌ வேண்டும்‌ 
4. 


521 


ஈயகலம்‌--மணிதர்‌ ஒவ்வொருவரி 
டமே மூள்ள சாத்தான்‌ அவதாரம்‌ 
170 

சுவர்க்கம்‌-— ஒரு பகற்கனவு- 724 

சுவாமி விவேகா நீதா. டா ஆன்‌ 
செலின்‌ கருத்து- 14, [த 


Hh; 
சூட்சும சரீரம்‌-397 
செ 


செல்வம்‌ _— மாயப்‌ பசப்புக்காரீ 
போன்றது. வேண்டுபவ 4 கண்‌ 
ணோக்காளன்‌: கண்ணோக்கான்‌ கால 
டியில்‌ கிடப்பாள்‌ -43 


சை 
த பூ 
சைதன்யர்‌ அறவு மேற்கொண்ட 
போது. தம்‌ நாவில்‌ சர்க்கரையை 
கரையாமல்‌ வைத்தல்‌ கரட்டி ஷ்‌ 
176. 438, 142 
சைமன்‌ எச்‌. எம்‌. (டாக்ட 7) மதக 
போ.தகர்‌-228 


ஞா 


ஞாபகசக்‌ தி மூணையின்‌ அனுக்கள்‌ 
ஒரு வரீசைக்‌ கிரமத்தில்‌ வந்து 
நிற்கின்றன. இவ்வித வரீசைக்‌ 
கிரமம்‌ மீண்டும்‌ பழையபடியே 
இருக்குமாறு செய்வதுதான்‌ 
ஞாபகசக்தி என்பது-[89 

ஞானம்‌ அறியாமையால்‌ ஏற்படும்‌ 
தவறுகளிலிருந்து விடுதலை 
தருவது-59, 395, 400 

ஞானம்‌--உலகப்பற்றை விடவேண்‌ 
டும்‌ என்று கூறுகிற அன்றி 
உலகையே வீட்டு விடவேண்டும்‌ 
என்று கூறுவதில்லை-70 

ஞானி---ஏதையும்‌ அழிக்க முயல்வ 
தில்லை. எல்லாருக்கும்‌ உதவவே 
மூயல்கின்றான்‌-20 

ஞானயோகம்‌ _— அறிவால்‌ 
யுணர்வு பெறும்‌ முறை-98 


இமை 


58 


ஞானவொளி--எவன்‌ தன்‌ பங்குக்கு 
வந்த கடமையைத்‌ துனபமாகப்‌ 
பாராட்டாமல்‌ செய்துகொண்டு 
போகின்றானே, அவனுக்குத்‌ 
திண்ணமாக ஞானவொளி தோன்‌ 
றும்‌-81 

ஞானவொளி -- பரிபூரண சரணா 
கதியே ஞானவொளி பெறுவதற்‌ 
குரிய ஓரே வழி-52 

ஞானி-எல்லாவற்றுள்ளும்‌ இறை 
வனையே காண்‌இன்றான்‌-96 

ஞானி--ஓவ்வோர்‌ உயிரிலும்‌ தனது 
ஆன்மாவைக்‌ காண்பவன்‌-174 

ஞானி- சத்தியத்தை அறிந்தவன்‌ 
நிலை-218 


[1 


டக்கர்‌ மன்றம்‌--அலமேடா நகரில்‌ 
உள்ளது-24? 
0) 


டூ 


டிக்கன்ஸ்‌ ஆங்கில மாவலாசிரியர்‌ 
375 

ஆக்கின்ஸன்‌ (டாம்‌, எம்‌,)--டெட்‌ 
ராயிட்டு நகரில்‌ சுவாமி விவேகா 
னந்தரை அவையினர்க்கு அ 
முகம்‌ செய்தவர்‌-245 யி 


டெ 


டெட்ராயிட்டு நகர்‌ --அமெரிக்கா 


வில்‌ உள்ளது-245, 332௨ 
24? 32, 389. 


டெட்ராயிட்டு பிரீபிரஸ்‌-- ௮0), ர்‌ 
கப்‌ பத்திரிக்கை-328, 992. ர்‌ 

டெட்ராயிட்டு டிரைப்யன்‌— அமெ 
ரிக்கப்‌ பத்திரிக்கை. 245 


த a 


கத்துவஞானி - மூடக்கொள்கை 
னு) ஆளாகாதவாறு நம்மை 
ப்‌ கத்‌ அவரது கடமை 


தர்மம்‌--இதன்‌ வீளக்கம்‌- 145 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-— சுடர்‌ 7 


தவம்‌ மூவகைப்படும்‌-414 

தவறு ௩ம்மை அறியாமலே நமக்கு 
வழிகாட்டும்‌ தெய்வம்‌-45 

தன்னலமறுப்பு-- உலகம்‌ முழுவதை 
யும்‌ வேற்றுமையற்ற ஒன்றாகக்‌ 
காண்பது-68 


தா 
தாசமுறை--கடவுள நன்மையும்‌ 


தண்டனையும்‌ தருகின்ற தலைவனா 
கக்‌ கருதுதல்‌-282 


தாமசம்‌ மந்தம்‌;  புத்திக்குறைவு. 
இது கூவகைக்‌ குணங்களில்‌ 
ஒன்று-218 


தாய்‌ சுயநலம்‌ அற்றவள்‌-218, 218 

தாரணை மனங்குவிதல்‌. கல குறிப்‌ 
பிட்ட மையங்களில்‌ மனதை நிலை 
நிறுத்துவது-22, 128, 178 


தி 


திஈவினிங்‌ டிரிப்யூன்‌--அ௮மெரிக்கப்‌ 
பத்திரிக்கை-875 

தியாகம்‌ நீதி நெறியின்‌ சாரம்‌-208 

தியான ம்‌-— ஆன்மா தன்மீதே தான்‌ 
நிலைபெற விரும்புவ து-2 

தியானம்‌- மூன்று நிலைகள்‌-2 

தஇயானம்‌-— செய்யும்‌ முறை. அதண்‌ 
பயன்‌-4, 11, 12, 128, 178, 191 

தியானம்‌--எல்லா வற்றையும்‌ முடி 
வான ஆன்மாவில்‌ ஒன்று படுத்து 
வது-9 

இயானம்‌--மனத்தின்‌ பயிற்சியால்‌ 
நிகழ்வ து-10 

தியானம்‌--இயானம்‌ கைகூடும்‌ அந்த 
ஒரு நொடிதான்‌, உலக அலுவல்‌ 
களிலிருந்து முற்றும்‌ விலகிநிற்கும்‌ 
நேரம்‌; ஆச்சரியமான அன்மானு 
பவ சுவையின்‌ ஒரூ துளியை அனு 
பவிக்கும்‌ நேரம்‌-46 

தியானம்‌—தியானிக்கும்‌ மனிதனை 
யும்‌ தியாணிக்கப்படும்‌ இறைவனை 
யும்‌ இணைத் துவைக்கும்‌ சாதனம்‌ 
180 


பொருட்குறிப்பு அகராதி 


தீ 


கீமை-௭ த குறைந்த நன்மையோ 
' அதை காம்‌ தீமை என்கிறோம்‌ 
210 


தி 


துரோணர்‌-56, 40 

அவைதம்‌-307 

அறவியர்‌-எல்லா' மதங்களினின்‌ 
அம்‌ சிற்சில கருத்துகளை ஏற்பர்‌, 
அவர்களின்‌ வாழ்க்கை அனுபூதி 
வாழ்க்கை-ம்‌ 

இல்ல்‌ எயாலல்‌ ஓழிப்பதே-5?' ்‌ 

துன்பம்‌--பலனுக்காக உழைக்கும்‌ 
உழைப்பினால்‌ ஏழ்படுவ.து-90 


தெ 


தெய்வ நிந்தனை--யூதர்களிடமிரும்‌.து 

வந்த கருத்து-285 : 

தெரிசா (செயிண்‌ட்‌)—மதுரபாவத்‌ 
தில்‌ வழிபட்டவள்‌-282 


ந்‌ 


க௫கேதன்‌--யமனுடன்‌ வாதாடுதல்‌ 
த்‌ ம 

ஈட்புமுறை--கடவுளைத்‌ கல்‌ மீண்‌ 
பனாகப்‌ பாவிக்கும்‌ முறை-௨82 

நந்திடதெய்விக உடல்‌ பெற்றமை 
161 

கல்லவர்‌--*நீ, புண்ணிய ஆன்மா; 
இறைவர்‌ உண்டு; - துக்கமே 
இல்லை'' என்று சொல்பவர்‌-68. 

கன்மையும்‌ தீமையும்‌- ஓவ்வொரு 
வேலையின்‌ பலனிலும்‌ ஈன்மை 
திமைகள்‌ கலந்தேயுள்ளன, எந்த 
வேலையினால்‌ அதிக நன்மையும்‌ 
குறைந்த தீமையும்‌ நேருமோ 
அந்த வேலையிலே நாம்‌ ஈடுபட 
வேண்டும்‌-99, 40 


நா 


காகரிகம்‌--அகத்தே இருக்கும்‌ கட 
வுளை உணர்த் துவ து-295 


523 


நாகரிகம்‌ -— னிதனிடமிருக்கும்‌ 


திவ்யசக்தியைப்‌ பிரகாசிக்கச்‌ 
செய்வ த-3835, 397 
நாடகம்‌ -— கலைகள்‌ யாவற்றினும்‌ 


மிகக்‌ கடினமான து-221 
நி 


நிண்டே (பிஷப்‌) -- அமெரிக்கப்‌ 
பாதிரி, சுவாமி விவேகானந்தரை 
டெட்ராயிட்டு ஈகரக்‌ கூட்டத்தில்‌ 
அறிமுகம்‌ செய்தவர்‌-333 

நியமம்‌ மனம்‌ யாண்டும்‌ திரியா 
வண்ணம்‌ கட்டுப்படுத்‌ தவ த-1?8 

நியூயார்க்கு-—307, 440, 445, 448, 
166, 474, 477 

கிர்வாணம்‌--ஆன்மானுபூதி பெறு 
வதே-67, 306 

நிலையாவுலகு--புலன்வழி நோக்குங்‌ 
கால்‌ இவ்வுலகு நிலையற்றதாகத்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌ உண்மை 
யில்‌ இது நிலையானதே” என்பது 
வேதாந்தக்‌ கருத்து-81 

நிவேதிதா சுவாமிஜியீன்‌ சிஷ்யை 
465 


நே 


நேர்கிலைமததஇன்‌ இரு அம்சங்‌ 
களில்‌ ஒன்று-195 


ப 


பக்திட்வைதி பக்தி, ராகானுகா 
பக்தி என இருவகைப்படும்‌-160 

பக்தி ஆண்டவன்‌ இருகா மத்கைப்‌ 
பலகாலும்‌ சிந்திப்பதே பக்திக்கு 
வ.மி-77த 

பக இரு பகுதிகள்‌ கொண்ட து 
198. 

பக்தி--கடவுள்‌ மீது கொண்டுள்ள 
தீவிர பிரேமை; அன்பில்‌ கடைந்‌ 
தெடுத்த அமுதம்‌-214 

பக்திடகர்ம, ராஜ, ஞான யோகங்‌ 
களை வீட உயர்ந்தது, ஏனெனில்‌ 
பக்தி எதிர்பார்க்கும்‌ பலன்‌ பக்தி 
யே-216 


ச்‌ ை ர்வ i 
முறை8, இறையுணர்‌ வுபெறும்‌ 


1 (௦௧. தத்தன்‌ ரை 
பகுதியே-87, க ன்‌ ஓரு 
இம்மியளவு அன்பாக 
கீதுபவன்‌-700 
படைப்ப2 
டத்‌ இரகசியம்‌ _ வேற்று 
es ூ ஓ௰்றுமை- 163 
லட்‌. ஆன்மிக, பெளதிக 
்‌ 2கதுவத்தன தந்‌த-107 
ப அ ட்‌ அய 
கழே சலி மற்றோர்‌ 
து இயற்கையின்‌ 
நிறைவு என்றார்‌-382 
வர்‌--இயற்கையின்‌ 
மாற்றத்தைக்‌ குடி 
S$ வயலுக்கு நீர்ப்பாய்ச்சு 
கு ஒப்பிடுன்றார்‌-78, 79 


லம்‌ செலு 


மகாபாஜெயம்‌--வட 


(or ட்‌ 
ர்‌ த்‌ றந்த வசன நால்‌ 
நக்‌ ஜல்‌ எரியின்‌ பெயர்‌ 
பயன்‌ த > 
கம்‌ பணி -— இதன்‌ விளக்‌ 
பரமானுபவம்‌ ‘ ்‌ 
ன்‌ ம்‌ “ஈரமும்‌ ல 
டன்‌ ஒன்றே! ஏன்‌ கி்‌ ப 
பரிபூரண ஒழுக்கம்‌. 
ருப்பதரக இப்படி ஒன்று 


நிலை. “நானும்‌ 


எனது பிதாவும்‌ ஒன்றே” என்று 


அறிதல்‌-198 
பரிணாமம்‌ அகத்‌ இ... A 
புறத்தில்‌ ற்ப பன றுவ தர 
பரிணாமம்‌ ௬ பரிணாம si 
கண்ணாடி மூலமாக ட 
படிக்கவேண்டும்‌. 1/8 
பரினாமம்‌--அன்‌ மாவின்‌ 


என்னும்‌ 
வதங்களைப்‌ 


te 
மே ற அ பம்‌ 
427. அக்கையின்‌ பாணாமம்‌, 

பறரிணாமவா.இ -- அவன்‌ இதன்‌ 
“உயிர்‌ வரிசைகளின்‌ கல்‌ 


பவணியில்‌ 


_சிபரி| b 
கடைசி பரிணாமம்‌ அறிவு" என்பது 


பா 


உபாபிலோனியர்‌ -- கடவுளும்‌ சாத்‌ 
தானும்‌ உண்டு என்னும்‌ இரட்‌ 
டைக்‌ கொள்கையர்‌-207 

. பார2கர்‌ - அவர்களிடையே பரவி 
யிருந்த துவைத அம்சமுள்ள மதங்‌ 
களில்‌ கடவுளும்‌ சாத்தானும 
இருப்பதாகக்‌ கூறப்பட்டுள்ள. 
207 > 

பாரிஸ்‌ -— பிரான்சின்‌ தலை௩கர்‌-465 

பாவாஹாரி பாபா -— “காற்றையே 
உணவாகக்‌ கொள்பவர்‌' என்பது 
இதன்‌ பொருள்‌ -267' 


பி 


பித்தர்‌ _—பலவகையினர்‌ -152 
பிதாகொராஸ்‌ -— கிரேக்க தத்துவ 
ஞானி 296, 381 
பிரகிருதிச்சட்டம்‌-95. 
பிரங்‌ (ஹீ எல்‌) ஹீப்ரு இனைஞர்‌ 
சங்கமண்டபதீதில்‌ சமரச சன 
மார்க்கம்‌' என்னும்‌ பொருள பற்‌. 
நிச்‌ சுவாமி விமீவகானக்தர்‌ பேச 
ஏற்பாடு செய்தவர்‌-241 
பிரததியாகாரம்‌— புலன்‌ களை அவை 
நாடும்‌ புறப்பொருள்களிலிருந்‌ து 
2 ப்பி உள்ளததில்‌ ன்றச்‌ 
த த்வா? 
பிரபஞ்சம்‌-உலக அன்னையின்‌ இரு. 
்‌ விளையாடல்‌-47 


பிரபஞ்சம்‌ -— உயிர்ப்புச்‌ சங்கிலி: 
போன்ற து- 154 

பிரபஞ்சம்‌ - ஒருமை இயல்பான 
ஒன்று-1?29 


பிரபஞ்சம்‌--பொய்த்தோற்றம்‌-289,,. 
103 

பிரபுததபாரதம்‌ -- புதிய பாரம்‌. 
என்பது இதன்‌ பொருள்‌. சுவா 
மிஜியின்‌ கட்டுரைகள்‌ பலவம்‌: 
றைத்‌ தாங்கி வெளிவந்த து-460 

பிரம்ம ஞானம்‌-296 

பிரம்மஞான வாதிகள்‌ 143, 444 

பிரம்மம்‌ - மாயையில்‌ வருவதில்லை 
399 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


பீராணன்‌ — இப்பிரபஞ்சத்தில்‌ நில 
வும்‌ சக்தியின்‌ பெயர்‌-182 

பிராணாயாமம்‌ -- மூச்சைக்‌ கட்டுப்‌ 
படுததுதல்‌ 21, 100, 727, 178, 
187, 274, 278, 386, 388 

பிருதிவிராய்‌ 416 

பீல்வமங்களர்‌--கருஷ்ண கர்ணாம்ரறா 
ததத இயற்றியவர்‌ -16-4 


ப 
பீஷ்மர்‌-98, 40 
y 


புகழ்‌-தன்னைப்‌ பொருட்படுத்தாது 
வனிடமே குவிீயும்‌-48. 
புண்ணியம்‌--புண்ணியமும்‌ பாவம்‌ 
போன்றதே; பிரிததுவைக்கும்‌ 
தன்மையில்‌ பாவத்தினும்‌ சக்தி 
குறைந்த து-64 
புண்ணியமும்‌ பாவமும்‌ -- புண்ணி 
யம்‌ என்னும்‌ முள்ளால்‌ பாவம்‌ 
என்னும்‌ முள்ளை அகற்றவேண்‌ 
டும்‌-159 
புத்தமதம்‌--புதிதாக வந்த கத்திரி 
யர்கள்‌ வைதிக குருமார்களை 
எதிர்த்துச்‌ செய்த களர்‌ ௪௭-149 
உபுத்தமதம்‌--கடவுள்‌ பற்றி அறிய 
முயலாமை-766, 171, 248 
புத்தமதம்‌ -- கிறிஸ்தவ மதத்தின்‌ 
அடிப்படை-246 
புத்தமதம்‌ ௬ மூலப்பொருளை மறுக்‌ 
கறது; இல்லை என்று சொல்ற து 
249 
புத்தர்‌ -- இந்துக்கள்‌ அவரை ஓர்‌ 
அவதாரம்‌ என்று ஈம்புதல்‌-166 
ட புத்தர்‌--வேதங்களை மறுக்கக்‌ கார 
ணம்‌-171, 122 
* புத்தர்‌--இந்துமத சீர்திருத்தவாதி 
167, 190 
‘ புத்தர்‌--“ உலகில்‌ அன்பமே காண்டி 
தீர்‌; அதைப்‌ போக்க முயல்வீர்‌!' 
என்றார்‌-243 
புத்தர்‌--மனிதகுலத்தின்‌ சிகரம்‌-245, 
246, 296, 818, 138 


ல்ல 


புத்தர்‌ -- விண்மீன்களை க்‌ கொண்டு 
கணக்கிட்டும்‌, இவை போன்ற 
வேறு தம்‌ இரங்களைக்‌ கையாண்‌ 
டும்‌ வயிறு வளர்ப்பவர்களை காம்‌ 
புறக்கணிக்க வேண்டும்‌ என்று 
கூறுகிறார்‌ -261 \ 
- புத்தர்‌ -- விலங்குகளின்‌ நன்மைஃ 
காகத்‌ தம்மைத்‌ தியாகம்‌ செய்து 
கொண்டார்‌-287 ம்‌ 
புத்தபிரான்‌--அவர்‌ கூறிய கருத்து 
கள்‌ புராதனமானவை ஆனால்‌ 
அவைகளுக்குத்‌ தனிவேகம 
கொடுத்தார்‌-898, 402 i 
புராதன எகிப்தியர்‌ -- கடவுளும்‌ 
சாத்தானும்‌ உண்டு என்ற கொள்‌ 
கையர்‌ -207 
புரொடொ பிளாசம்‌-உயிர்த2 தாட 
மானது புரொடொ பிளாசம்‌ 
என்ற ஒரு உயிர்ப்பசையில்‌ 
கோன்றுகிற து-49 
i புரோகிதத்‌ தொழில்‌-- இம்தியா 
வைப்‌ பிடித்துள்ள ஒரு சனியன்‌ 
490 
புரோகிதரா திக்கம்‌ டட நீங்க வேண 
டும்‌-44 1, 442 ்‌ ப்ரீ 
புரோமீஇயஸ்‌-- இதான்‌ சம்மன்‌ 
மைந்தன்‌; எபீமிதிம ஸின்‌ உட 
பிறந்தவன்‌. 263 ப? 
புரெளனிங்‌--ஆங்கிலக்‌ கவிஞர்‌-26 


Lh 


பூரகம்‌--மூச்சை உள்ளே இழுத்தல்‌ 
279 


பெ 
பெரிபாடிக்‌ இளப்பினர்‌ -- கலப்‌ 
வேகானந்தரை மின்னாப்பே 
ஈகருக்கு அழைத்துவந்தனா - ்‌ 
பெரிய பிரஸ்பிடீரியன்‌ -- டகர 
வகானந்தரைப்பற்றி; . ர. 
மும்‌ வசையும்‌ நிறைந்த தல்‌ 
ஒன்றை வெளியிட்ட அமெரிக்‌ 
பத்திரிக்கை-851 


526 
பே 


பேலாலாந்து--மூதாதையர்‌ இருக்‌ 


கும்‌ இடமாக ஆவீயுலக நடு 
வினர்‌ கூறுகின்றனர்‌- 252 
பை 
பைபிள்‌ _- சழிவீரக்கம்‌ கொள்‌; 


சுவர்க்கத்தின்‌ அரசு அருகிலேயே 
இருக்ற து * என்று கூறுகிறது 
187 


போ 
போஸ்டன்‌--அமெரிக்க௩கர்‌-40 1 


பெள 


பெனளகர்‌ (டாக்டர்‌)--சுவாமி விவே 
கானந்தர்‌ இவரிடம்‌ அதிகக்‌ 
கவனம்‌ செலுத்தினார்‌-878 

பெளதிக சாஸ்திரம்‌ -- மூலசக்தி 
யைக்‌ கண்டுபிடித்து மறற சக்தி 
களெல்லாம்‌ அதன்‌ பல்வேறு 
வகைத்‌ தோற்றங்களே என்பதை 
நிரூபித்து விட்டால்‌, பிறகு பெள 
இக சாஸ்திரம்‌ வளரா து-150 


ம 


ட்‌ மகம்மது--கிறிஸ்‌ து விற்கு ஐந்நூறு 
ட்‌ டட பறம அவதரித்த 
ர்க்கத -164, 190, 257, 296, 
326. 330 ட்‌ 
 மகம்மது நஈபிீ--ஏ சுவை சிலுவையில்‌ 
வாது எனறு குரானி 
ல ண்டும்‌ மில ட்‌ i 
ஒர வி ர து 
.. மதங்கள்‌--எல்லா மதங்களின்‌ முடி 
வும்‌ இலட்சிமும்‌ ஆண்டவனைக்‌ 
காண்பதுவே 
மதத்தின்‌ குறிக்கோள்‌ -.. தூய்மை 
யை மீண்டும்‌ பெறுவ து-2838 
மதம்‌--ஆன்மாக்கள்‌ அறிந்து விக 
யாடக்‌ கற்பிப்பது-67 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-? 


மதம்‌--ஜீவனை ஜீவனாக உணர்வதே 
மதம்‌; ஜீவனை ஐடமாக உணர்வ 
தன்று 

மதம்‌--எல்லா மதங்களும்‌ ஒன்றே 
என்ற ஐக்கியத்தைக்‌ கண்டு 
பிடித்தவுடன்‌ முடிவடையும்‌-180 
193 

மதம்‌--மணித இயல்புக்‌ குறையீன்‌ 
வினைவன்று-235 

மதுகிரீி--தேனியைப்‌ போல்‌ ஓவ 
வொரு வீட்டிலும்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகச்‌ சம்றியாகு மிச்சை 
ஏற்கும்‌ நியமம்‌-57 

மதுரமுறை--கணவனுக்கும்‌ மனை 
விக்கும்‌ உள்ள காதல்‌ போன்றி 
இனிய காதல்‌ முறை-282 i 

மந்திரங்கள்‌ -- அவற்றின்‌ சக்தி 
175 

மந்திரசைதன்யம்‌-222 1 

மந்திரம்‌--சீடன்‌ ஒருவன்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ சொல்வதற்காகவும்‌ சிக்‌ 
இப்பதற்காகவும்‌ குருநாதரால்‌ 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ ஒரீயசொல்‌ 
129 

மறுபிறப்பு--இயற்கையீன்‌ பர 
மம்‌; உள்ளே இருக்கும்‌ இமை 
வன அ வெளித்தேோ ற்றம்‌-82ி 

மறைமுக புத்த மதததினர்‌--பீ2ி 
காலச்‌ சீர்திருத்தவர திகள்‌ ச 
ராச்சாரியாரின்‌ 8£டர்கஜுப்‌ பற்‌. 
இவ்வாறு கூறினார்கள்‌... 150 

மனம--உள்கனவு, உனவு, உயர்‌ ரன! 
என்ற மூன்று நிலைகஸில்‌ இயங்கு 
தல்‌-183 

மனம்‌--மனமும்‌ அன, p-250 

மனம்‌--மனத்திலே மூல அ நிலைகள்‌" 
சுறுசுறுப்பு கில்‌, அறுகம்‌ 
குறைக்கு நிலை, அமைதி நிலை-2: த 

மனமும்‌ சடப்பொருளும்‌-500, 301, 
302 

மனவடக்கம்‌--இதற்குப்‌ பெரீதிம 
வேண்டப்படுவ.து தரயவொழு& 
கமே-180 

மனவொருமைப்பாடு--ஏற்படும்‌ ab 
கள்‌ 15, 16 1 

மனிதன்‌ -- என்றும்‌ இருப்பிட 
தனித்து விளங்குவ துமாகிய ஆன்‌ 
மாவே மணிதன-186 


பொருட்குறிப்பு அகராதி 527 


பனிதன்‌--மூன்று இயல்பு கொண்‌ 
டவன்‌-159 

மனிதன்‌--இரண்டு வழிகளில்‌ கடவு 
ளிடம்‌ திரும்பிச்‌ செல்லலாம்‌- 196 

மனிதன்‌-- அஞ்ஞானம்‌, வேற்றுமை 
பாராட்டல்‌, ஆசை ஆலய மூன்று 
மே மனிதனின்‌ துயரங்களுக்கு 
அடிப்படையான காரணங்கள்‌ 
497 

மனு--“வேதங்களிலே அறிவோடு 
ஓத இருக்கன்‌ ற பகுதிகளே வேதங்‌ 
கள்‌'' ஏன்று கூறுறொர்‌-315 


மா 


* மாயை--மாயை என்பது உண்மை 
யானது; அதே சமயம்‌ அது உண்‌ 
மையற்றதும்‌ ஆகும்‌-181, 182 

மாயை--வெறுந்தோற்றம்‌-803, 399 
400, 411 

மாயை--காலம்‌, இடம்‌, காரணம்‌ 
என்பனஉற்றால்‌ ஆனது. இந்த 
மாயையே மனித எண்ணம்‌ 
தோன்றுவதற்குரிய அடிப்‌ 
படையாகும்‌-365, 366 

மாயை--மாயை என்னும்‌ வாயிலைக்‌ 
கடவாதவர்கள்‌-457 


மி 


மில்டன்‌--ஆங்கிலக்கவீ-875 

மின்னாப்போலி--அமெரிக்க ஈகரம்‌ 
288, 239 

மின்னாப்போலி ஜர்னல்‌- -அமெரிக்‌ 
கப்‌ பத்திரிக்கை-226 


மீ 
உ மீண்டும்‌ பிறத்தல்‌--இக்கொள்கை 
நிலவிவரும்‌ மதங்கள்‌-237 
* மீராபாய்‌--*எனக்குத்‌ தெய்வமே 
கணவன்‌” என்று கூறியவள்‌... 282 
மு 
* மூக்த.. எல்லையற்ற காரண காரிய 
ப்டுவ.து-769, 306, 819, 411 


மெம்பிஸ்‌--அமெரிக்க 


மே பிளவர்‌ -- இந்தப்‌ 


யுகம்‌ -- நெடுங்காலம்‌; 


மெ 


மெடனாயட்‌--*க ழிவிரக்கம்‌ கொள்‌" 


என்பதற்குக்‌ கிரேக்க மொழியில்‌ 
பயன்‌ படுத்தப்‌ பட்டி ருக்கும்‌ 
சொல்‌-187 

நகரம்‌-2382, 


297, 241 

மே 
பெயரி 
கொண்ட கப்பவில்‌ தான்‌ அமெ 
ரிக்கர்களின்‌ முன்னோர்கள்‌ அமெ 


ரிக்காவிற்கு வந்தார்கள்‌-33 


மை 


மைக்கேல்‌ மதுளுதன தத்தர்‌--வண்‌ 


கக்கவினார்‌. அம்மொ ழமிமில்வினை ச்‌ 
சொற்களே இல்லை என்ற குறை 
யைப்‌ போக்க மூயன்‌ றவர்‌ -54 


மோ 


£ மோலக்‌--பாபிலோனியரின்‌ கடவுள்‌ 


207 ச 


ட மோஸஸ்‌--எரிந்த புதரில்‌ கடவுளைக்‌ 


கண்டார்‌-141, 296 


யா 


யாககுண்டம்‌ -- ஷேத்திர கணிதத்‌ 


தின்‌ பிறப்பீடம்‌-123 

யு 
இதற்குப்‌ 
பிறகு ஓய்வுக்காலம்‌ என்பதும்‌ 


உண்டு-2738 


யூ 


ம யூதர்‌-297 
சங்கிலித்‌ தொடரிலிருந்து வீடு . யூனிட்டேரியன்‌ 


சர்ச்சு--ஓக்லண்‌ 


டில்‌ உள்ளது-856 


௮20 


யூனிட்டேரியன்‌ மாதாகோயில்‌ _ 
மின்னாப்போலி நகரில்‌ உள்ள 
228 5 


யோ 


யோகப்‌ -யிற்‌சி-- நுண்ணிய கருத்‌ , லூதர்‌ 


விவேகானக்குரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-?7 


லாரென்ஸ்‌--அமெரிக்க நகரம்‌-3875 
லாஸெட்‌ அகாடமி -- மெம்பீஸ்‌ 
நகரில்‌ உள்ள து-222, 240 


லா 


-- புரொட்டெஸ்டன்ட்டு 


த சிந்திக்கும்‌ சக்தியை மதத்தைப்‌ பரப்பியவர்‌. தர்கக 
அ. அதன நீ ்சங்‌ க்‌ 2 i! 
கள்‌-151, 153 1 இரு அம்சங்‌ தரீூ-190, 257. 296 
யோகம்‌-- இணைப்ப து. இறைவன்‌ வ 
அலலது நம்து உண்மைத்‌ தத்து 
ல்‌ குகை இனைப்பது-98 வங்காளம்‌ -- பக்தர்கள்‌ நிறைந்த 


யோசம்‌--புலனடக்கு தல்‌; மனமடக்‌ 
குதல்‌; சிக்சையடககுதல்‌. இத்தத்‌ 
தை நிறுத்தக்‌ கற்பிக்கும்‌ விஞ்ஞா 
னம்‌-177, 250,254 ர்‌ 

யோகி--இயற்கையிலிருட்‌து விடுதலை 


பெறுவதே யோகியின்‌ லட்‌ 
சியம்‌-1-45 ல 
யோக-எல்லாவற்றி லும்‌ சமநிலை 


யைக்‌ கடைப்பிடிப்பவலே யேோூ 
யாதற்கு உரியவன்‌-184 


[பி 


ரசாவாதனம்‌ -- ஜபம்‌ செய்யும்‌ 
போ ஏற்படும ணக்கம்‌ 
ருசிப்பஅ-122 காம்‌ பனை 


ரா 


ந ன்‌ பக்தி-- ஐவகைப்படும்‌ 

1 

௫, [6] 3 
ரஜப்பியாரி மோஹன்‌ கர்ட்‌ 

2 அவாமி விவேகாணர்தரின்‌ க 
ரிக்கதீ தொண்டைப்‌ பாராட்டக்‌ 
கல்கத்தா கம்‌ மண்டபத்திலே 
நடந்த பொதுக்கூட்ட த்தின்‌ தலை 


வர்‌-440 
யோகம்‌ -- மனத்தை 
ராசி ரல்‌. இறையுணர்வு ப ௫ 
விறை-98, 246,99 பெறும்‌ 


லா 


ப்‌ ரக்டர்‌) --இக்தியாஷ 22% 
லாட ரடக்கத்தில்‌ வந்த பாதிரியார்‌ 
349 


பஞுதி--176 
வசிஷ்டர்‌--சாக்தலட்சியம்‌-173 


வருணன்‌-209 

வழிபாடு--ஈம்முடைய அன்பு முழு 
வதையும்‌ ஆண்டவன்மீது செலுத்‌ 
துவதே உண்மை வழீிபாடு-107 

வளர்ச்சி--இருவகைப்படும்‌. ஒன்றி 
ப்‌ மற்றொன்று தொகுப்பு 


வா 


வாத்சல்யமுறை- கடவுளைத்‌ 3 தச 
அல்லது குழந்தையாகப்‌ பாவித்‌ 
தல்‌-285 

வாழ்க்கை-ஆன்பித நிலையில்‌ வாழ்‌ 
வதே வாழ்க்கை-64 

வாழ்க்கை _ வாழ்க்கையின்‌ முதல்‌ 
நோக்கம்‌ அறிவைத்‌ தேடுதல்‌; 
இரண்டாவது நோக்கம்‌ மகிழ்ச்சி: 


இரண்டும்‌ விடுதலை கோக்க 
நம்மை அழைத்துச்‌ செல்கின்‌ 
றன-119 


வாழ்வும்‌ சாவும்‌ _— அயலார்க்கு 
நலம்புரிதலே வாழ்வு; ஈலம்புரியா 
திருத்தலே சாவு-440, 443, 146 


வி 


த்‌ விக்கிரக ஆராதலனை-841 
-விக்ரெகம்‌- மதத்தின்‌ வீளக்கம்‌- 165 


விசிஷ்டாத்வைதம்‌-175 
விசுவாமித்இிரர்‌_விசுவாமித்திரரின்‌ 


சடைப்பு என்பது 
கற்பனையே-161 
வீஞ்ஞானம்‌ - சக்தியை அறிதல்‌; 

ஆரரய்தல்‌-297, 359, 560 
வியாசர்‌ - வேதாந்த சூத்திரத்தில்‌ 


அவருடைய 


வலியுறுத்துவது-224 
விவசாயி மேனாட்டு விவசாயிக்கும்‌, 
இந்திய விவசாயிக்கும்‌ உள்ள 


வேற்றுமை-2381, 232 

உவிவலியவேதும்‌- “மகனைப்‌ பார்த்த 
வர்‌ தந்தையைப்‌ பார்த்தவராவர்‌" 
எனக்‌ கூறுறெது-270, 277 


வெ 


வெதர்ப்பி(மிஸ்‌)-—லாரென்ஸ்‌ நகர்‌ 
மாதர்‌ சங்கத்‌ தலைவி-925 

வெறி வெறிபிடித்தம்குக்‌ காரணம்‌ 
338 


வெறியர்‌ பலவகையினர்‌-21, 38 


வே 


வேதங்கள்‌ _ கடவுனையும்‌ அவரது 
நிறைஞானத்தையும்‌ பற்றி காம்‌ 
அறிந்தவற்றின்‌ தொகுப்பு-2]12 

வேதங்கள்‌ --பல்வேறு காலங்களிலே 
பல்வேறு மக்களாலே கண்டுபிடிக்‌ 
கப்பட்ட ஆன்மவிதிகளைச்‌ சேமித்‌ 
அது திரட்டி வைக்‌, ம்கூம்‌ ௧௫௨, 
2, தபா i - டி 

' வேதப்புரட்டர்‌-முகம்மஇயர்‌ கிறிஸ்‌ 
கவர்களை இவ்வாறு அழைத்தனர்‌ 
243 

வேகம்‌ அகாதி; என்றுமுள து-118, 

'வேதாந்தம்‌--*ஐவ்வொரு பிறவியும்‌ 
அதன்‌ முற்பிறவி வினைகளை பழப்‌ 
படையாகக்‌ கொண்ட து; எனவே 
மூன்‌ பிறவிகளை எல்லாம்‌ காண 
இயலுமானால்‌, நமக்கு விடுதலை 


இடைத்துவிடும்‌ என்று கூறு 
ட து-68 

வகாந்தம்‌ -- புண்ணியம்‌ பாவம்‌ 
இரண்டிற்கும்‌ அப்பாற்பட்ட 


பொருட்குறிப்பு அகரா 529 


நிலை ஒன்று இருகலறது: அது 
ஹான்‌ உனது தன்மை தரய்மை 
யும்‌ நிறைவு ம உ யல்பு 


கள்‌' என்று சொல்கிற து-4ீ 
வேதாந்தம்‌--ஒரு பெரியகடல்‌-90 


வேதாந்தம்‌-தோன்றிய வரலாறு 
357 
வேதாந்தி -- தான்‌ தேவர்களை வீட 
உயர்ந்தவன்‌ என்று உரைக்‌ 
கின்றான்‌-86 
வை 
வைதிபக்‌ தி -- வேதக்கட்டனைக்குல்‌ 
கழ்படிகல்‌-160 
ஸர்‌ 
ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர்‌ -- ஈரதியா 


நரட்டு ஆசாறியா-00 
ஸ்ரீகிருஷ்ணா--பு.த்ககங்களில்‌ மாமூல்‌ 
காம்‌ பித்தப்‌ பிடி.த.இருக்ஒமறோம்‌” 
என்றார்‌-116 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ -- ஒவ்வொருவருக்கும்‌ 
உகந்த கடவுள்‌ -156, 159 
ஸ்ரீகிருஷ்ணா சூழ்ச்சிகள்‌ அல்லர்‌ 
2௮. 


ஸ்ரீகிருஷ்ண ரவு கிகிரியர்களும்‌ மத 
குருக்களும்‌ ஒத்துப்போகும்‌ வழி 
யைக்‌ காட்டல்‌-4382, 433 
ஸ்ரீசங்கர பகவத்‌ பாதம்‌-472 
ஸ்ரீசங்கரர்‌ புததமதுக்னெொயை 
வெட்டி எறிஐல்‌-/94 
ப்மீராமகருஷ்ணமடம்‌ -- இந்தியா 
வின்‌ புனருத்தாரணததில்‌ அன்‌ 
பங்கு-:100 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ -- :கலைப்பண்பு 
இல்லாதவர்‌ யாருமே அனுபூதிச்‌ 
செல்வராய்‌ இருக்க இயலாது? 
என்று அடிக்கடி உரைப்பார்‌-தி 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ --- பெண்ணாசை, 
பொன்னாசை சிறிதுமில்லாத ஒரு 
வரையே தம்மிடம்‌ உரையாட 
அனுப்புமாறு உலக அன்னையை 
வேண்டுவார்‌-56 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌--ஜீவன்‌ முக்தராக 


\ 


580 விவேகானந்தரின்‌ ஞான இபம்‌-சுடர்‌ 2 


ம்‌ இருந்தார்‌; ஆசாரியராகவும்‌ 
டட அயல்‌ இன்றும்‌ உலகில்‌ 


இருந்து அவருடைய இடர்கள்‌ 2 
மூலம்‌ பணிபுரியும்‌ ஒரு சத்தியே 
அவர்‌-68 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ -- மனித வர்க்கத்‌ ணத கதக்‌ ஒளிநிலை, வாயு 
தைக்‌ காப்பாற்றுவதற்காத அவத 2டம்‌--ஈதர। அ கட்டிஙிலை என 
ரிததவர்‌-128 222 - பதத தத்த rT 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌-ஜேசத்‌ இன்‌ இலட்‌ து ப காக்‌ காட்டிலும்‌ 
சிய புருஷர்‌-227 ய்‌ ஐனகர்‌--சந்நியா க 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ -- மனித உடலில்‌ 
கமலங்கள்‌ எனப்படும்‌... யோக 
நிலைகள்‌ யோகதித்தியால்‌ ௨. ம்பத்‌ 
தியாகக்‌ கூடியவை என்றார்‌-410 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ _— எளியோர்க்‌ 1 ்சும்‌- 401 
ப ஜி 


-- சத்தியத்தை நாடிர்‌ 
ற நிலை-218 


ஸ்பென்சர்‌ -- 5 
என்று கூ 
என்று அழை 


ஜி 


்‌ பிரித்தல்‌: 
ஜீவன்‌--வியஷ்டி. அல்லத! 67 
அனிநிற்றல்‌ இதுவே ஜீவன்‌ 
ஜீவன்முக்தன-159 170 உலகம்‌ 
ஜீவன்முக்தர்‌--'இம்மாயா 


ஹடயோஃகள்‌-- 
காப்பாற்றுவ துதான்‌ 'நிகச்‌ இறந்‌ 
கீது என்று கூறுரறோர்கள்‌-23 
ஹல்ஹவுஸ்‌-82 


Q கானல்‌ நீர்‌ போன்றது” 6 
ஹ்‌ றனர்‌-149, 817 என்பது 
2 ஜீவாத்மா -- ஜீவாத்மா 8 க்கும்‌ 
ஹெலன்‌--அழகே உருவா ; i ப்பட்ட 
எங்குமரீ-,28 4 ருவான அர மாயையால்‌ கூட 


ப்‌ 


டவ] 


